


நாட்டுப்புறளியல்‌ 
ஆய்வுக்கோவை 
தொகுதி -] 


பதிப்‌ பாசிரியர்கள்‌ 
டாக்டர்‌ ௪. அகக்கியலிங்கம்‌ 
டாக்டர்‌ ஆறு. இராமநந்தன்‌ 


இந்தியத்‌ தமிழ்‌ நாட்டுப்புறவியல்‌ கழகம்‌ 


அண்ணராமலைநகக்‌ 


1967 


பதிப்பு : மே, 1987 


உரிமை இந்தியத்‌ தமிழ்‌ நாட்டுப்புறவியல்‌ கழகத்திற்கு 


விலை ; ரூ, 1090/ (இரு தொகுதிகள்‌) 


கிடைக்குமிடங்கள்‌ : 

1. செயலாளர்‌ 

இந்தியத்‌ தமிழ்‌ நாட்டுப்புறவியல்‌ கழகம்‌ 
மொழியியல்‌ துறை 

அண்ணாமலைநகர்‌ - 608 002 

பாரி நிலையம்‌ 


59, பிராட்வே, சென்னை - 608 001 


3. மீனாட்டு புத்தக நிலையம்‌ 
60, மேலக்‌ கோபுரத்தெரு, மதுரை-625 001 
௮ச்சிட்டோர்‌ : 


கே.பி.டி. இண்டஸ்ட்ரி 
அண்ணாமலைநகர்‌ - 608 002. 


பதிப்புரை 


நாட்டுப்புற வழக்காறுகளைச்‌ சேகரித்துப்‌ பாதுகாத்தல்‌ , 
அறிவியல்‌ பூர்வமான நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுகளை வளர்த்‌ 
குல்‌, புதிய நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுக்‌ கொள்கைகளை உரு 
வாக்குதல்‌ மற்றும்‌ நூல்களை வெளியிடுதல்‌ என்னும்‌ உயர்த்த 
நோக்கங்களோடு இந்தியத்‌ தமிம்‌ நாட்டுப்புறவியல்‌ கழகம்‌ 
1982இல்‌ அண்ணாமலை நகரில்‌ தொடங்கப்பட்டது. இக்கழகத்‌ 
தின்‌ வாயிலாக 1982 முதல்‌ “நாட்டுப்புறவியல்‌” என்னும்‌ 
காலாண்டு ஆய்விதழ்‌ ஒன்று தொடர்ந்து வெளியிடப்பட்டு 
வருகிறது. 


இந்தியத்‌ தமிழ்‌ நாட்டுப்புறவியல்‌ கழகத்தின்‌ முதலாவது 
ஆண்டுக்‌ கூட்டமும்‌ கருத்தரங்கமும்‌ மே 30, 31, 1987 தேதி 
களில்‌ தஞ்சைக்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ நடை... பெறுகிறது. 
குமிழகத்தில்‌ முதன்‌ முறையாக தநாட்டுப்புறவியலுக்கெனத்‌ 
குனித்‌ துறையை உருவாக்கி அத்துறையை ஒரு சிறந்த ஆய்வுத்‌ 
துறையாக உருவாக்க இருக்கும்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
இந்நிகழ்ச்சி நடைபெறுவது மிகவும்‌ பொருத்தமான ஒன்று . 


இரு தொகுதிகளாக அமைந்துள்ள இக்கட்டுரைத்‌ தொகுப்‌ 
பினை ஒரு சிறிய நாட்டிப்புறவியல்‌ களஞ்சியம்‌ எனலாம்‌. 
நாட்டுப்புறவியலின்‌ பொருட்பரப்பினையும்‌ இன்றைய தமிழக 
நாட்டுப்புறவியலின்‌ ஆய்வுப்‌ போக்கினையும்‌ அறிந்து கொள்ள 
இந்நூல்‌ தொகுதிகள்‌ ஒரு கைவிளக்காகப்‌ பயன்படும்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை, 


இவ்விரு தொகுதிகளிலுமுள்ள கட்டுரைகள்‌ பொருள்‌ அடிப்‌ 
படையில்‌ பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டு வரிசைப்படுத்தப்‌ 
பட்டுள்ளன. 

நாட்டுப்புற வழக்காறுகளின்‌ வகைகள்‌ 

நாட்டுப்புறவியல்‌-பொது 

நாட்டுப்புற அருங்காட்சியகம்‌ 

நாட்டுப்புற இலக்கியங்கள்‌-பொது 

நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌-பொது 

தனிவகைப்‌ பாடல்கள்‌ 

ஏட்டிலக்கயெங்களில்‌ நாட்டுப்புற இலக்கியத்‌ தாக்கம்‌ 


கதைப்பாடல்கள்‌ 
நாட்டுப்புறக்‌ கதைகள்‌ 
தொன்மம்‌ 
பழமொழிகள்‌ 
புதிர்கள்‌ 
நாட்டுப்புற விளையாட்டு 
பழக்க வழக்கங்கள்‌ 
வழிபாடுகள்‌ 
சடங்குகள்‌ 
நம்பிக்கைகள்‌ 
கலைகள்‌ 
நுண்கலைகள்‌ 
சிற்பங்கள்‌ 
கோலங்கள்‌ 
ஒவியங்கள்‌ 
இசை 
நிகழ்கலைகள்‌ 
தெருக்கூத்து 
நாடகம்‌ 
கணியான்‌ ஆட்டம்‌ 
புலி வேடம்‌ 
குற்காப்புக்‌ கலைகள்‌ 
பாய்‌ பின்னும்‌ கலை 
மருத்துவம்‌ 
பழங்குடிகள்‌ 


இப்பொருட்‌ பாகுபாட்டில்‌ அடங்காத ஓரிரு கட்டுரைகள்‌ 
பொருள்‌ இயைபுடன்‌ இடையில்‌ சேர்க்‌ கப்பட்டுள்ளன என்‌ பை 


இங்கே குறிப்பிட வேண்டும்‌. ்‌ 


இத்தொகுப்பில்‌ நாட்டுப்புற இலக்கியம்‌ பற்றிய கட்டுை 

கள்‌ மிகுதி, அதிலும்‌ கதைகள்‌, புதிர்கள்‌ பற்றியவை ட்‌ 
குறைவு, பழக்க வழக்கங்கள்‌, வழிபாடுகள்‌, சடங்குகள்‌, நம்பிக்‌ 
எக்கு கலைகள்‌ குறித்த கட்டுரைகளும்‌ கணிசமான அளவு 
இடம்‌ பெற்றிருப்பது தமிழ்‌ நாட்டுப்புறவியல்‌ துறையின்‌ 
வளர்ச்சிப்‌ போக்இனைக்‌ காட்டுகிறது, த்‌ 


* 


கட்டுரையாிரியர்கள்‌ பெரும்பாலும்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ 
துறையைச்‌ சார்ந்தவர்களே. இலக்கிய நயங்‌ காணுதல்‌, 
இலக்கிய விளக்கம்‌ கூறுதல்‌ போன்ற கட்டுரைகள்‌ சில காணப்‌ 
பட்டாலும்‌ அவர்களின்‌ புதிய சிந்தனைகளும்‌ அணுகுமுறை 
களும்‌ பலதுறைக்‌ கூட்டாய்வில்‌ அவர்கள்‌ காட்டும்‌ அக்கரையும்‌ 
நாட்டுப்புறவியல்‌ துறை வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ உதவும்‌ என்‌ 
பதை இக்கட்டுரைத்‌ தொகுப்பு தெளிவுபடுத்துகிறது. 

மொழியியல்‌, ஆங்கில இலக்கியம்‌, இந்தி இலக்கியம்‌, இசை, 
சிற்பம்‌, நாடகம்‌, தொல்பொருள்‌, சித்த மருத்துவம்‌, வயது 
வந்தோர்‌ கல்வித்‌ துறை, பொருளாதாரம்‌, தத்துவம்‌, மானிட 
வியல்‌ போன்ற பல துறைகளைச்‌ சேர்ந்த ஆய்வாளர்களும்‌ 
இத்தொகுப்‌.பில்‌ கட்டுரை எழுதியுள்ளனர்‌. குறைந்த கால 
அவகாசத்தில்‌ மிகுதியான ஆய்வாளர்கள்‌ கலந்து கொண் 
டுள்ளனர்‌. இது வரவேற்கத்‌ தக்கது, இவை எல்லாம்‌ தமிழ்‌ 
நாட்டுப்புறவியல்‌ துறையின்‌ வளர்ச்சிப்‌ போக்கிளையே காட்டு 
கின்றன. 

இந்த ஆண்டுக்கூட்டம்‌ மற்றும்‌ கருத்தரங்கம்‌ சிறப்புற 
நடைபெற நிதி உதவி அளித்த பல்கலைக்‌ கழக மானியக்‌ குழு 
விற்கும்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்திற்கும்‌ இந்தியத்‌ தமிழ்‌ 
நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுக்‌ கழகத்தின்‌ சார்பில்‌ நன்றியைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்ளக்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌. 

கூட்டத்தின்‌ இயக்குநராகப்‌ பணிபுரிந்து கூட்டம்‌ சிறப்புற 
நடைபெற ஓத்துழைப்பு நல்கிய சமூகவியல்‌ பேராசிரியர்‌ 


டாக்டர்‌ ௪.௪. தேக்கமலை, (புலத்தலைவர்‌, : வளர்கதமிழ்ப்‌ 
புலம்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌) அவர்கட்கும்‌ ஆங்கிலக்‌ 
கட்டுரைகளைக்‌ இருத்தம்‌ செய்ய உதவிய டாக்டர்‌ 


தா. இராபர்ட்‌ சத்திய சோசப்‌ (ஆய்வாளர்‌, சமூசவியல்‌ துறை) 
அவர்கட்கும்‌, அச்சுப்‌ பணிகளை மேற்பார்த்து உதவிய டாக்டர்‌ 
௬. சக்திவேல்‌ அவர்கட்கும்‌ உரிய காலத்தில்‌ இறப்புற 
அச்சிட்டுக்‌ தந்த கே.பி.டி. இண்டஸ்ட்ரியின்‌ உரிமையாளார்‌ 
திரு. ஆர்‌. சேரன்‌ அவர்கட்கும்‌ பிழை இருத்தும்‌ பணியைச்‌ 
செய்து தவிய புலவர்‌ இரா. கணபதி (மாரியப்பா நகர்‌, 
அண்ணாமலைதகர்‌) அவர்கட்கும்‌ எங்கள்‌ நன்றி உரியது. 
குஞ்சாவூர்‌ ப டாக்டர்‌ ச. அகத்தியலிங்கம்‌ 
30. 5. 87 ஆறு. இராமநாதன்‌ 


பொருளடக்கம்‌ 
தொகுதி -1 


வ.எண்‌ 


மக 


10, 


நாட்டுப்புற வழக்காறுகளை வகைப்படுத்தல்‌ 
்‌ - இராம. சுந்தரம்‌ 


நாட்டுப்புற ஆய்வும்‌ நடைமுறைச்‌ சிக்கல்களும்‌ 
- இரா. வீ, அப்பாத்துரை 


நாட்டுப்புற ஆய்வுப்‌ பார்வைகள்‌ 

- பொ. வேலுசாமி 
நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுகளில்‌ *அறிதல்சார்‌ பகுப்‌ 
பாய்வு” முறைகள்‌ 

- சி, பக்தவச்சலு 


நாட்டுப்புற இருங்காட்சியகத்தின்‌ தேவையும்‌ 
அதன்‌ அமைப்பு முறைகளும்‌ 

- இறா, பவுன்துரை 
அருங்காட்சியகக்‌ களப்பணியில்‌ கண்ட நாட்டுப்‌ 
புறவியல்‌ 

- கு, தேவராஜ்‌ 


:0111௦16 $ரமம்ர26: 1713601373 கம 17க௦11௦௦ 
- 8, நூுகாமறககாகற 


எழுதுங்‌ சவிதையும்‌ எழுதாக்‌ கவிதையும்‌ 
- து, சீனிச்சாமி ப 
ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவியின்‌ இயல்புகள்‌ 
- கோவி, இராசகோபால்‌ 
இந்திய நாட்டுப்புற இலக்கியங்கள்‌: வேற்றுமையில்‌ 


ஒற்றுமை ப 
- ௮, பிச்சை : 


பக்கம்‌ 


19 


25 


37 


49 
54 
57 


சர்‌ 


61 


ப, 


12 


13. 


14, 


17. 
18, 


19. 
20, 
21, 
2. 


23. 


7111 


சமூகம்‌ சார்‌ கொள்ளையரும்‌ நாட்டார்‌ வழக்‌ 
காறும்‌ 


- ஆ, சிவசுப்பிரமணியன்‌ 


701 ந]ி6ர்12 


- (9, மங்கம்மா 


கிராமியப்‌ பாடல்கள்‌ வாயிலாக வயது வந்தோர்‌ 
கல்வி - ஒர்‌ அறிமுகம்‌ 

- பொ. செல்வ பீட்டர்‌ சுந்தரராஜ்‌ 
நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ இருப்புகை உத்தி 

- சாமி, பிச்சைப்பிள்ளை 
நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ அடிமைத்தனம்‌ 

- சா, வளவன்‌ 
நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ காணலாகும்‌ குஞ்சை 
வட்டார வாழ்வியல்‌ பற்றிய சில குறிப்புகள்‌ 

- சு, சண்முகசுந்தாம்‌ 
நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ காட்டும்‌ சமுதாயம்‌ 
1ற16089௦ 1361௨101ற 85 மிஸ10160 1  உ3:4- 
யமக! 1015171101 ரீ0160005 

- 9. நிம்ரு விக நக்‌ 


தாலாட்டுப்‌ பாடல்களில்‌ கருத்துப்‌ பரப்பல்‌ 
- எஸ்‌. ஆர்‌. சாந்தகுமார்‌ 

தமிழ்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ ஓத்துணர்வு 
- சி, என்‌, குமாரசாமி 

121௦14௦ ஊர்‌ 5410௦118 
- 7, ேேய்க 


% 


காலாட்டில்‌ புதிய செய்தி 
- தொ, பரமூவன்‌ 


தாலாட்டு - ஒரு பார்வை 


- திருமதி, பதுருன்னிசா முகம்மது கனி 


90 


106 


113 


122 


131 


139 


148 


161 


169 


177 


193 


200 


205 


24, 


25. 


26. 


0 


28. 


29. 


30. 


31. 


34. 


22, 


34. 


ட்‌ களி 


36. 


்‌ 


1 


தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ - ஒரு பார்வை 
- வெ. சாரதா தண்டபாணி 


தொண்டை மண்டல முதலியார்‌ பாடும்‌ 


தாலாட்டு - ஓர்‌ பார்வை 
- நா. பொன்மதி 
கொங்கு நாட்டுப்புறத்‌ தாலாட்டு, ஒப்பாரிப்‌ 
பாடல்களில்‌ மொழிப்‌ பயன்பாடு 
- இருமதி வ, ஜெயா 
ஒப்பாரிப்‌ பாடல்கள்‌ 
- த, இரமணி 
ஒப்பாரிப்‌ பாடல்களில்‌ உறவு முறை 
- காரதார ரமணி 
விருதுநகர்‌ நாடார்‌ திருமணப்‌ பாடல்களில்‌ சய 
மரியாதை இயக்கம்‌ 
- இரா. சந்தோஷ்குமாரி 
இராவாண்டைப்‌ பாடல்களின்‌ இலக்கிய நயம்‌ 
- திருமதி நா. உஷாதேவி 
பவளக்கொடி ஓயில்‌ கும்மி - ஓர்‌ ஆய்வு 
- மா, நடராசன்‌ 
கார்த்திகைப்‌ பாட்டு 
- சி, டூ, மலர்விழி 
இலாவணியின்‌ சொற்பொருளும்‌ வகைப்பாடுகளும்‌ 
- இராக. விவேகானந்த கோபால்‌ 


குமரி மாவட்ட மீனவரின்‌ தொழிற்‌ பாடல்கள்‌ 
- சி, பிரதாபசிங்‌ 


கண்ணப்ப நாயனார்‌ புராணத்தில்‌ நாட்டுப்புற 
இலக்கியத்தாக்கம்‌ 
- இரத்தின. கிருட்டிணமூர்த்தி 


திருவாசகத்தில்‌ நாட்டுப்புறப்‌ பாடற்‌ கூறுகள்‌ 
- திருமதி ச, பரிமளா 


217 


230 


238 


249 


224 


261 


266 


276 


288 


296 


302 


314. 


323 


ர 


36. 


20. 


40. 


41. 


42. 


43, 


44. 


45. 


46. 


47, 


46. 


49. 


2 


அப்பர்‌ தேவாரத்தில்‌ வமக்குச்‌ சொற்கள்‌ 
- த,கோ. பரமசிவம்‌ 
ந ட்‌] ்‌ * ௫ ௬ 1 டு 
பெருமாள்‌ திருமொழியில்‌ நாட்டுப்புறப்‌ பா 
காக்கம்‌ 


- இருமதி லோக நாயகி 


நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ 
௮. ஐ, அகத்தியலிங்கம்‌ 


ஒப்பாரிப்‌ பாடல்கள்‌ காட்டும்‌ பெண்கள்‌ சமுதாயம்‌ 
- ௪, மீனா 


குற்றாலக்‌ குறவஞ்சியில்‌ நாட்டுப்புறக்‌ கூறுகள்‌ 

- இருமதி தேவகி பிரகாசம்‌ 
முக்கூடற்‌ பள்ளு இலக்கியத்தில்‌ நாட்டுப்புறக்‌ 
கூறுகள்‌ 

இ இந்திரா 
தூது இலக்யெத்துள்‌ நாட்டுப்புற இலக்கியப்‌ 
பண்புகள்‌ 

தா. ஈசுவர பிள்ளை 
கதைப்பாடல்களில்‌ சாதஇச்சக்கல்‌ 

- வே.ச. திருமாவளவன்‌ 
நாட்டுப்புறக்‌ கதைப்‌ பாடல்களில்‌ கலப்புமணம்‌ 

- சரளா ராசகோபாலன்‌ 


கோவிலன்‌ சநித்திரமூம்‌ பிற கண்ணகி கதைகளும்‌ 
௩ ரீ, பாக்டரி நசீம்‌ இன்‌ 


கட்டபொம்மு கும்மிப்பா._ல்‌, வீரபாண்டியக்‌ 
கட்டபொம்மு கதைப்பாடல்‌ _ ஓர்‌ ஓப்பாய்வு 
- மு. மாணிக்கம்‌ 

வீரபாண்டியக்‌ கட்டபொம்முக்‌ ககைப்பஈடல்‌ 
-ஒரு கண்ணோட்டம்‌ 


- ௪, இரவி 


வெள்ளைக்காரசாஈமி கதை நிகழ்வில்‌ முரண்பாடு 
- ஏ. ஆதித்தன்‌ 


332 


3385 


349 
357. 


361 


369 


377 


385 
396 


408 


422 


429 


438 


50, 


21, 


52. 


53... 


54. 


55. 


20. 


57, 
58. 
சி 


60. 


61, 


62. 


63. 


701 
அண்ணன்மார்சாமி கதை காட்டும்‌ நம்பிக்கைகள்‌ 
- ப, குழந்தைசாமி, 
பத்திரகாளியம்மன்‌ கதைப்பாடல்‌ - ஓர்‌ ஆய்வு 
- கல்யாண செல்வராசு 
கள்ளழகர்‌ அம்மானையில்‌ புறத்திணை மரபுகள்‌ 
- ஜி, சாருமுகி தேவி 
ஊகு்துக்கோட்டை வட்டக்‌ கருணீகப்‌ பிள்ளைமார்‌ 
சைவரான கதை 
- ௪. முருகானந்தம்‌ 
நம்புரார்‌ - நீர்கொண்டார்‌ குலதேவதைக்‌ கதை 
கள்‌ - ஒப்பீடு 
- ஜோதி சந்திரசேகரன்‌ 
79௦16 ௦0 நா] 177௦1௦ 
- இரவாக 71௪௦0௧] 
பழமொழிகளின்‌ வரலாற்றுத்‌ தன்மையும்‌ - 
வட்டாரக்‌ தன்மையும்‌ 
- சொ. சண்முகானதந்தம்‌ 
பழமொழி பறை சாற்றுவது என்ன தெரியுமா? 
- ச, மகாலிங்கம்‌ 
பழமொழியில்‌ நாட்டுப்புற வழக்காறுகள்‌ 
- மீ௮மு, நாகர்‌ அலி. 
பழமொழிகளில்‌ உணர்வொதுக்கம்‌ 
- து, சிவராஜ்‌ 
நீலகிரி மாவட்டத்துப்‌ படுகர்‌ வேளாண்மைப்‌ பழ 
மொழிகள்‌ 
- அ, ராமகிருஷ்ணன்‌ 
& மோ0௩௦1௦த1௦81 கறறா௦௨௦3 ௦ நிகாம்‌! மானா 
- 37. ிளயாாக! 
1041௪ 511ம௦1176 
- 1$, கறு கறர்கர 
நாஞ்சில்‌ நாட்டு வேளாளர்‌ வட்டார வழக்குக்‌ 
கலைச்‌ சொற்கள்‌ (இறப்புச்‌ சடங்குகள்‌ தொடர்‌ 
பானவை) 
சு, ஆனந்தன்‌ பிள்ளை 


449 


461 


473 


482 


496 


303 


507 


12 


519 


௮ 


532 


2423 


352 


360 


நாட்டுப்‌ புற வழக்காறூகளை 
வகைப்படுத்தல்‌ 





. இரஈம. .கந்துறாம்‌ 
பேராசிரியர்‌, 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌. 


சமூக(அ நிவியலில்‌ நாட்டுப்புற வழக்காறுகள்‌ பற்றிய ஆய்வு 
இன்று தனிக்கவனம்‌ பெற்று வருகிறது. மானிடவியல்‌, சமூகவியல்‌, 
உள-.வியல்‌, வரலாறு, மொழியியல்‌ முதலான துறை சார்ந்த 
ஆராய்ச்சிகளில்‌ நாட்டுப்புற : வழக்காறுகள்‌ எடுத்தாளப்‌ 
படுகின்றன. எனவே, நாட்டுப்புற வழக்காறுகளைத்‌ தொகுத்து, 
வகைப்படுத்தி. ஒழுங்கு செய்யும்‌ முயற்சி அறிவியல்‌ வழிப்பட்ட 
நிலையில்‌ மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 


நாட்டுப்புற மக்களின்‌ எண்ணங்களையும்‌, செயல்களையும்‌ 
வெளிப்படுத்திய படைப்புக்கள்‌ நாட்டுப்பற வழக்காறுகள்‌ என 
அழைக்கப்‌ படுகின்றன. இவற்றுக்குத்‌ தொடக்க காலத்தில்‌ 
பல்வேறு பெயர்கள்‌ தரப்பட்டன. நாடோடி இலக்கியம்‌, நாட்டுப்‌ 
பாடல்‌, பாமரர்‌ பாடல்‌, ஏட்டில்‌ எழுதா இலக்கியம்‌ எனப்பல 
பெயர்கள்‌. இவ்வகை இலக்கியங்களை நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ 
என அழைக்கலாம்‌ என்கிற.கருத்தை 1966-இல்‌ ஆறு. அழகப்பன்‌ 
வெளிப்படுத்தினார்‌. இது தொடர்பாகப்‌ பல கருத்துக்கள்‌ 
வெளிப்பட்டன. நா. .வானமாமலை நாட்டார்‌ வழக்காறு” 
எனப்‌ பெயரிட்டார்‌. நாட்டார்‌ வழக்காறுகளைப்‌ பற்றிய ஆய்வை 
“நாட்டார்‌ .வழக்காற்றியல்‌” என அழைத்தார்‌. சென்குப்தா 
அவர்கள்‌ “நாட்டுப்‌ பண்பாட்டியல்‌' எனலாம்‌ என்றார்‌. இந்தப்‌ 
பெயர்‌ சூட்டல்‌ முயற்சி நம்‌ நாட்டில்‌ மட்டுமின்றி, ஐரோப்பாவிலும்‌ 
பல கட்டங்களைத்‌ தாண்டி வந்து இறுதியில்‌ ₹170111076” என 
நிலைப்பட்டது. வில்லியம்‌ தாமஸ்‌ 1846 இல்‌ இந்த சொல்லைப்‌ 
பயன்படுத்தினார்‌. “*7£011]1௦76” பற்றிய ஆய்வு “]70111071511” 
எனப்பின்னர்‌ பெயர்‌ சூட்டப்பட்டது. நகர மக்களிடத்தும்‌ 
“0081௦6” ஒன்று இருப்பதைச்‌ சில ஆய்வாளர்கள்‌ சுட்டிக்‌ 


ன்‌ 


காட்டினும்‌, 101%1076, 1௦1%107151166 என்பன நிலைத்துவிட்டன. 
அதே போல, தமிழிலும்‌ நாட்டருப்பபுறு வபழக்காறூகளா்‌, 
ந௩ட்‌௫ப்புற வரழுக்காற்றியால்‌ என்பன நிலைபேறுற்ற 
கலைச்சொற்களாக வழங்கப்படலாம்‌. “நாட்டார்‌' பொருள்‌ 
குழப்பம்‌ ஏற்படுத்துகிறது. தமிழகத்தின்‌ ஒரு பகுதியில்‌ *நாட்டார்‌” 
ஒரு குறிப்பிட்ட சாதிப்பெயராகிறது. இராமநாதபுரம்‌ பகுதியில்‌ 
“நாட்டார்‌' என்பவர்‌ கிராம நிர்வாகத்தோடு சம்பந்தப்‌ 
பட்டவர்களாவர்‌, மேலும்‌ “நாட்டுப்புறம்‌” என்பது இவ்வகைப்‌ 
படைப்புகளின்‌ மூல வேரை நமக்கு எடுத்துக்‌ காட்டுகிறது. 
நகரத்தில்‌ வழங்கும்‌ படைப்புக்கள்‌ இதன்‌ விரிவே தவிர வேறன்று, 
கலைச்‌ சொல்லாக்கத்தில்‌ ஒரு நெறிமுறை தேவை. தேவைப்படும 
போதெல்லாம்‌ மாற்றிக்‌ கொண்டிருத்தல்‌ நல்லதன்று. அணுவைப்‌ 
பிரிக்க முடியாது எனக்‌ கருதியதால்‌ “8100' என்றனர்‌. இன்று 
அதைப்‌ பிரிக்க முடியும்‌ என அறிந்தும்‌ “௨1௦0” என்பதை மாற்ற 
வில்லை. கருத்தை மட்டும்‌ விரிவுபடுத்திக்‌ கொண்டார்‌. எனவே, 
நாட்டுப்புற வழக்காறு என்பதை 1011]1075 என்பதற்கும்‌ 
தாட்டுப்புற வழக்காற்றியல்‌ என்பதை 1011101181166 என்‌ பதற்கும்‌ 
இணையாக நாமும்‌ நிலைப்படுத்தி வழங்கலாம்‌, (அல்லது 
பெரும்பான்மை வழக்குக்‌ கருதி “நாட்டுப்புறவியல்‌” என 


அழைக்கலாம்‌. இதில்‌ ஓர்‌ ஒருமித்த கருத்து 
வேண்டும). 


ஏற்பட்டாக 
நாட்டுப்புற வழக்காறுகளை வகைப்படுத்தும்‌ முயற்சியில்‌ 
நாட்டுப்புற வழக்காற்றியலறிஞர்கள்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. 
தமிழகத்தில்‌ இவ்வகை முயற்சி மேற்கொள்ளப்பட்டு, நாட்டுப்‌ 
புற்ப்பாடல்கள்‌, புதிர்கள்‌ என்னும்‌ விடுகதைகள்‌ வகைப்படுத்தப்‌ 
பட்டுள்ளன. ஆயினும்‌. நாட்டுப்புற வழக்காறுகள்‌ அனைத்தையும்‌ 
வகைப்படுத்தி யுள்ளதாகத்‌ தெரிமவில்லை. மேலை 
நாட்டுப்புற வழக்காற்றி யலறிஞர்கள்‌ கோட்பாட்டைப்‌ பின்‌ 
தமிழ்‌ நாட்டுப்புற வழக்காறுகை 
இங்கு மேற்கொள்ளப்‌ பட்டுள்ளது. 


காட்டு 
பற்றித்‌ 
ள௱ வகைப்படுத்தும்‌ முயற்சி 


நாட்டுப்புற வழக்காறுகள்‌ என்பதன்‌ கீழ்‌ நாட்டுப்புற 
இலக்கியங்களும்‌ ்‌ 


: காட்டுப்புறக்‌ கலைகளும்‌ அடங்கும்‌, நாட்‌ டுப்புற 


3 


இலக்கியங்கள்‌ என்னும்‌ போது பாடல்கள்‌, தொன்மங்கள்‌, 
கதைகள்‌, பழமொழிகள்‌, விடுகதைகள்‌, மந்திர மொழிகள்‌, 
குழந்தைகளின்‌ . நாப்பிறழ்ச்சிப்‌ பாடல்கள்‌ முதலியவை 
நினைவுக்கு வரும்‌. நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ கூட ஒப்பாரி 
தாலாட்டு, தெம்மாங்கு, கும்மிப்பாட்டு எனப்‌. பல பிரிவுகள்‌ 
உள்ளன. இந்த இலக்கிய வகைகள்‌ தமக்கெனத்‌ தனிப்பட்ட 
கட்டமைப்புகளை உடையன. தாலாட்டுப்‌ பாடலின்‌ கட்டமைப்பும்‌ 
இசை ஒழுங்கும்‌ ஒப்பாரிப்‌ பாடல்களின்‌ கட்டமைப்பிலிருந்தும்‌ 
இசை ஒழுங்கிலிருந்தும்‌ வேறுபட்டவை. ஆனால்‌ மொழிப்பயன்‌ 
பாட்டில்‌ ஒரு தன்மையன. பழமொழியும்‌ தாலாட்டும்‌ கட்டமைப்‌ 
பில்‌ மட்டுமில்லாது, மொழிப்பயன்பாட்டிலும்‌ தம்முள்‌ வேறு 
பட்டவை. .மொழிப்பயன்பாடு என்ற அடிப்படையில்‌ நாட்டுப்புந 
இலக்கியங்களை இருவகைப்படுத்தலாம்‌. 1, இறுகுதொடர்‌ 
(11௩௦௦ நாகல) 2. நெகிழ்‌ தொடர்‌ (1726 றரக56) என்பன அவை. 
பழமொழி, விடுகதை ஆகியன இறுகு தொடர்‌ அமைப்புடையவை. 
நம்‌ விருப்பம்‌ போல்‌ ஒரு பழமொழியிலோ விடுகதையிலோ 
சொற்களையும்‌ தொடர்களையும்‌ இணைக்க முடியாது. 


“அனைக்கும்‌ அடிசறுக்கும்‌' என்ற பழமொழியை வேறு 
சொற்களைச்‌ சேர்த்துச்‌ சொல்ல முடியாது. அவ்வாறு 
சொல்வதற்கு அந்தப்‌ பழமொழி அனுமதிக்காது. அவ்வாறு 
அனுமதித்தால்‌ அது பழமொழித்‌ தன்மையை இழந்துவிடும்‌. . 
ஆனால்‌, பழமொழிகளில்‌ திரிவு வடிவங்கள்‌ (76751008) காணப்‌ 
படலாம்‌. உதாரணமாக, “ஆனைக்கும்‌ அடிசறுக்கும்‌” என்பதை 
“யானைக்கும்‌ அடி வழுக்கும்‌” எனத்‌ திரிவு வடிவமாக வழங்கலாம்‌- 
இங்கும்‌ ஆனை என்பதற்குப்‌ பதிலாக யானையும்‌, சறுக்கும்‌ 
என்பதற்குப்‌ பதிலாக வழுக்கும்‌ என்பதும்‌ இடப்பட்டுள்ளன-: 
பொருட்பிழை ஏற்பட வழியில்லை. விடுகதையும்‌ இறுகிய கட்டு 
உடையதேயர்கும்‌. இவற்றின்‌ இன்னொரு பண்பு, உரைநடை 
இயல்பு. (விடுகதையில்‌ பாட்டு வடிவின அருகியே காணப்படும்‌)- 


ஆனால்‌, தாலாட்டு, ஒப்பாரி, கதைகள்‌ முதலியவற்றில்‌ சில 
தொடர்கள்‌ அவ்வப்போது சேர்க்கப்பட்டும்‌ விடுபட்டும்‌ போதல்‌ 
கண்கூடு. எனவேதான்‌, இவற்றை நெகிழ்‌ : தொடர்‌ அமைப்பு 
உடையவை என்கின்றோம்‌, 


4 


நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ மொழியோடு சம்பந்தப்‌ 
பட்டவை... ஆனால்‌ நாட்டுப்புறக்‌ கலைகள்‌ (குறிப்பிட்ட 
ஒன்‌ றிரண்டைத்‌ தவிர) அவ்வா நில்லை, எனவே, தாட்டுப்புற 
இலக்கியங்களைச்‌ சொல்லுறு கலை (72௨1 410) என்கின்றனர்‌. 
நாட்டுப்புறக்‌ கலைகளைச்‌ சொல்லுறாக்‌ கலை அல்லது செயலுறு 
கலை (110௦0 780௧] கார) என்கின்றனர்‌. கோலம்‌, கும்மியடித்தல்‌, 
கோலாட்டம்‌, கைவினைப்‌ பொருட்கள்‌, விளையாட்டுக்கள்‌, 
நடனம்‌ கூத்து, இசை முதலிய தாட்டுப்புறக்‌ கலைகளாகும்‌ 
என்பதை நாம்‌ அறிவோம்‌. இவற்றுள்‌ கூத்து இசை, ஆகியவற்றில்‌ 
சொற்கள்‌ பயன்படுவதும்‌ உண்டு. எனவே, இவற்றை முற்ற 
முழுக்கச்‌ சொல்லுறாக்கலை என அழைத்தல்‌ இயலாது. எனவே 
சொல்லுறு கலை, சொல்லுறாக்கலை என்ற பிரிவுகளோடு 
இரண்டும்‌ இணைந்த கலை என்ற மூன்றாவது பிரிவையும்‌ : 
சேர்க்க வேண்டும்‌ எனத்‌ தோன்றுகிறது. 


நடனத்தில்‌ கூட இசையின்‌ பங்கு உண்டு. இசையில்‌ 
கருவி இசை, வாய்ப்பாட்டு என்ற பிரிவு காணப்படும்‌. கூத்தில்‌ 
வசனத்தோடு கூடிய கூத்தும்‌ உண்டு; வெறும்‌ அபிநயத்தோடு- 
சைகையோடு (116) கூடிய கூத்தும்‌ உண்டு. இவ்வகைப்‌ 
பிரிவுகள்‌ அனைத்தையும்‌ கருத்தில்‌ கொண்டு நாட்டுப்புற 
வழக்காறுகளைக்‌ கீழ்க்கண்டவாறு வகைப்படுத்தலாம்‌. 


நாட்டுப்புற வழக்காறு (1) சொல்லுறு கலை 
2) சொல்லுறாக்‌ கலை 
3) சொல்லுறு & சொல்லுறாக்கலை 
சொல்லுறு கலை . நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ 
நாட்டுப்புற இலக்கியம்‌ : 1, இறுகு தொடர்‌ 
2. நெகிழ்‌ தொடர்‌ 


இறுகு தொடர்‌ : பழமொழி, விடுகதை 

நெகிழ்‌ தொடர்‌ : கதைகள்‌, தொன்மங்கள்‌, வீரக்‌ 
கதைகள்‌ 

பாட்டு :  இறுகு தொடர்‌ 
நெகிழ்‌ தொடர்‌ 


இறுகு தொடர்‌ : மந்திரமொழி, நாப்பிறழ்ச்சிப்பாட்டு 


2 


தாலாட்டு, ஒப்பாரி, கதைப்பாடல்‌, 
காதல்‌ பாடல்‌ முதலியன. 
விளையாட்டுக்கள்‌, நம்பிக்கைகள்‌ 
மந்திரங்கள்‌, நாட்டுப்புறக்‌ கலைகள்‌ 


முதலியன. 


்‌ நெகிழ்‌ தொடர்‌ : 


சொல்லுறாக்கலை : 


சொல்லுறு & 
சொல்லுறாக்‌ கலை : இசை, கூத்து. 


(வரை படம்‌ காண்க) 


பொதுவாக, சொல்லுறுகலை, சொல்லுறாக்கலை என 
இரண்டு பிரிவுகளே பே௫ப்படுகின்றன. ஆனால்‌ இசையிலும்‌ 
கூத்திலும்‌ மொழிப்‌ பயன்பாடும்‌ காணப்படுவதால்‌ அவற்றுக்‌ 
கென ஒரு பிரிவு இங்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 
வகைப்பாடு பொருத்தம்தானா என்பது ஆய்வுக்குரிய 


தாகலாம்‌. 









































(9 89 6 ஒடு ட்‌ 
55:35 0 படக ட 
31 தடை 8) 
அத ரூ உ 5 
இ 00:205 0110) 00௪ 024௮29 ன்‌ டல வ்‌ ட்‌ த ப்‌ ட ்‌ ஷ்‌ 
க 1. ன 29 ன்‌ 
ஐ ம்‌ டு. 
ட்‌ 9 
ட்டன 3 
இத ஓ 
[௯ தம 4 
ராஐ - 12. 19)ய௦ 
மேகமே ௫0152 ஞால மரம முரம்கடு நாரம௫கு மாமன்கு 
| | ரா.ம£ஏ£ர ரி மடு சிரம்மு இய்ீடுூ 
மழதமும௪ ஐநா 740 | வடு | | 
ஐஉர்ப்பு-ய9 ஐாராஎ்‌ வண்‌ கய டடத ன்‌ ்‌ 
மனு | | 
சா௫ிராமம்‌ 5 ராடிம்௫ீமு.॥.௪(5 70010719௮5 மூச்‌ ௫111. 


வ ணப டட ப்பட்ட ல்‌ 


0 வ பட்டம்‌ 
| 


ரர றமைோமி பரு ரல்‌ 


நாட்டுப்புற ஆய்வும்‌ நடைமுறைச்‌ 
சிக்கல்களும்‌ 





ப இர௱, ஸி, அப்பாத்துரை 
அரசு கலைக்கல்லூரி, பூலாங்கு றிச்சி, 


மிக அண்மைக்காலத்தில்‌, இந்தியாவில்‌: வளர்ந்து வரும்‌ 
நாட்டுப்புறவியல்‌ ஆய்வு, பெருமைப்படத்தக்கதாகவும்‌ வியக்கத்‌ 
தக்கதாகவும்‌ கருதப்படுகிறது. நாட்டுப்புறவியலை ஆய்வு 
செய்யும்‌ ஆய்வாளர்களுக்கு உள்ள நடைமுறைச்‌ சிக்கல்களை 
எடுத்தியம்புவதே இக்கட்டுரையின்‌ நோக்கம்‌. *இந்தியத்தமிழ்‌ 
நாட்டுப்புறவியல்கழகக்‌ கருத்‌ தரங்கத்தின்‌' மூலம்‌, நாட்டுப்‌ 
புறவியல்‌ அறிஞர்கள்‌ கவனத்துக்கு இச்சிக்கல்களைக்‌ கொண்டு 
வந்தால்‌ இச்சிக்கல்கள்‌ தீர வழிபிறக்கும்‌ என்ற நம்பிக்கையே 
இக்கட்டுரையை எழுதத்‌ தூண்டுகிறது. 


நாட்டுப்புறவியல்‌ துவக்கநிலை ஆய்வாளர்கள்‌ சார்பில்‌ 
எழுதப்படும்‌ இக்கட்டுரையில்‌ பல செய்திகள்‌-தெரியாததால்‌ 
விடுபட்டிருக்கலாம்‌. சில எண்ணங்கள்‌-அறியாமையின்‌ வெளிப்‌ 
பாடாக இருக்கலாம்‌. கருத்துக்களைத்‌ தருவதைவிட-கருத்துக்‌ 
களையும்‌ கவனத்தையும்‌ பெறுவதையே-முதன்மைப்படுத்தி 
எழுதப்படும்‌ இக்கட்டுரையின்‌ குறைகளைப்‌ பொறுத்தருள 
வேண்டுகிறேன்‌. 


இந்திய நாட்டுப்புறக்‌ களப்பணியில்‌ ஈடுபடும்‌ ஆய்வாளர்‌ 
களுக்கு உதவுகின்ற வகையில்‌, சில நூல்களும்‌ 1. சில 
கட்டுரைகளும்‌ 2. ஓரளவுக்கு வழிகாட்டுகின்றன. மேல்‌ நாடுகள்‌ 
போலக்‌ களப்பணித்‌ கையேடுகள்‌ பல இல்லாவிடில்‌ அந்தந்தச்‌ 
சூழல்களில்‌ நடைமுறை அனுபவத்தில்‌ ஆய்வாளர்கள்‌ தங்களை 
"அதற்கேற்ப மாற்றிக்‌ கொள்ள முடிகிறது. எனவே களப்பணியின்‌ 
சிரமங்களைப்பற்றி இக்கட்டுரை ஆராயவில்லை. 


தமிழக நாட்டுப்புற ஆய்வாளர்களின்‌ முன்னால்‌ பூதாகர 
மாகத்‌ தோன்‌ றிப்பயமுறுத்துவது, அவன்‌ படித்து அறிவதற்கு- 


6 


வழி காட்டுதல்‌ பெறுவதற்குப்‌ போதிய நூல்கள்‌ கிடைக்காமை 
தான்‌ பெரும்பாலும்‌ நாட்டுப்புற ஆய்வு, மேல்‌ நாட்டு நூல்களையே 
நம்பி இருக்கின்றது. துவக்கநிலை ஆய்வாளர்கள்‌, :நூலகத்தில்‌ 
போதிய அளவு, தேவையான-பயன்‌ தரும்‌-நூல்கள்‌ இல்லாததைக்‌ 
கண்டு துவண்டு போகும்‌ நிலை உள்ளது. பயனுள்ள நூல்கள்‌ எனக்‌ 
௧௬ தப்படும்‌ பல நூல்கள்‌ பல்கலைக்கழக நூலகங்களிலேயே 
கிடைப்பது அரிதாக உள்ளது. ஆர்வத்தோடு நூலகங்களை 
அணுகுகின்ற ஆய்வசளச்சள்‌ அதிருப்தியுடன்‌ திரும்புகின்ற 
அவல நிலை உள்ளது. 


ஏனிந்த அவலநிலை என நாட்டுப்புறவியல்‌ துறையினரை 
அணுகிக்கேட்டபோது அங்கும்‌ நடைமுறைச்சிக்கல்‌,. ஒவ்வொரு 
ஆண்டும்‌ ஜனவரி மாதக்‌ கடைகியில்‌ அல்லது பெப்ரவரி முதல்‌ 
வாரத்தில்‌, அந்த ஆண்டு மார்ச்சு 31க்குள்‌, அந்தந்தத்‌ துறைக்கு 
ஒதுக்கியுள்ள பணத்தை, நூல்கள்‌ வாங்கப்பயன்ப்டுத்துமாறு 
அறிவுறுத்தல்கள்‌ வருகின்றன. வெளிநாட்டுப்‌ புத்தகங்களை 
இறக்குமதி செய்து தருகின்ற “*அலைய்டு பப்ளிசர்ஸ்‌'*? போன்ற 
நிறுவனங்களுக்கு மேல்‌ நாட்டு நாட்டுப்புறவியல்‌. நூல்கள்‌ கேட்டு 
எழுதுகிறார்கள்‌. அந்த நிறுவனங்களால்‌ இரண்டுமாத 
இடைவெளிக்குள்‌ புத்தகங்களை இறக்குமதி செய்துதர 
முடிவதில்லை. எனவே நல்ல நல்ல புத்தகங்களை நூலகத்துக்குப்‌ 
பெறுவது இயலாமல்‌ போகின்றது. 


நூல்கள்‌ வாங்கப்பணம்‌ இருந்தும்‌, மேல்நாட்டு நூல்களைப்‌ 
பெற்றுத்தர நிறுவனங்கள்‌ இருந்தும்‌, நாட்டுப்புறவியல்‌ 
துறையினருக்கு ஆர்வமிருந்தும்‌,' நூல்கள்‌ :வாங்க முடியவில்லை. 
மார்ச்‌ 31ஆம்‌ தேதிக்குள்‌ புத்தகங்களை வாங்கியாக வேண்டு 
மென்ற காலக்கெடு இருப்பதால்‌ கல்வி ஆண்டுத்துவக்கத்திலேயே 
(ஜுன்‌, ஜுலை) புத்தகங்கள்‌ கேட்டு எழுதினால்‌ .4 அல்லது 5 
மாதங்களுக்குள்‌: கட்டாயம்‌. அந்தப்‌ புத்தகங்கள்‌ தூலகங்களுக்கு 
வந்து சேரும்‌ வாய்ப்புண்டு. - ஆர்வமிக்க . நாட்டுப்புற ஆய்வாளர்‌ 
களுக்கும்‌ அறிவுப்பசிக்குத்‌ தினி கிடைக்கும்‌. 


9௦மாரவ] 07 10018 7011:1௦7181106, 17௦1%1௦72, மாறக] ௦7 ஜர்ஹ 
$100165, க்கா 211076 9ரமய்425, . றகர்‌ ௦8 811167108 ..£0111076, 


ட. 


7ந$சநபப்10சம்‌ ஸாரம்‌. ௦8 0 (வர்ப்கரு [ப யதப்க்ர்ச, 10ய1ா௧71 ௦7 780 
810 4128 இ ்‌ 

முதலிய இதழ்களில்‌ .ஏவளிவரும்‌. தரம்மிக்கு ஆங்கில நாட்டுப்புற, 
வியல்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகளை 99% தமிழ்த்துறையைச்‌ சேர்ந்த 
ஆய்வாளர்கள்‌ உரிய, மூறையில்‌ புரிந்துகொள்வதிலும்‌ செய்தி 
சேகரிப்பதிலும்‌ கூடச்‌ சிக்கல்‌ உள்ளது. இவ்விதழ்கள்‌ தரும்‌ 
முக்கிய கருத்துக்களை - புதிய அணுகுமுறைகளைத்‌-தேர்‌ ந்‌ 
தெடுத்துத்‌' தமிழில்‌ வெளியிடுகின்ற பணியினை மட்டுமே 
நோக்கமாகக்‌ கொண்டு வெளிவரும்‌ இதழ்‌ ஒன்று துவங்கிட, 
ஏற்கனவே துவங்கிமிருக்கின்ற நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுக்‌ 
கழகங்களில்‌ ஒன்று முன்வரவேண்டும்‌. 


இந்தியாவில்‌ பிற மாநிலங்களில்‌ நாட்டுப்புறவியல்‌ 
வளர்ந்துள்ள அளவுக்கு-அங்குள்ள நாட்டுப்புறவியல்‌ அறிஞர்கள்‌ 
மானுடவியல்‌ அறிஞர்கள்‌-வளர்த்துள்ள அளவுக்கு-தமிழகத்தில்‌ 
வளர்ச்சி இல்லையோ . ஏன்ற ஐயப்பாட்டை, , வருத்தத்துடன்‌ 
குறிப்பிட வேண்டியுள்ளது. எடுத்துக்காட்டாக . 1978ஆம்‌ 
ஆண்டிலேயே, மைசூர்‌ பல்கலைக்கழகக்‌ கன்னடவியல்‌ நிறுவள 
இயக்குநர்‌ (191௪௦௩); 1ம511015 : ௦5ம்‌ ந$கறறகககே. $0ப012$) 
எச்‌. எம்‌, நரயக்‌ அவர்கள்‌, அந்த நிறுவனம்‌ ஐம்பதுக்கும்‌ 
மேற்பட்ட நாட்டுப்புறவியல்‌ நூல்களை வெளியிட்டுள்ளதாகக்‌ 
கூறுகிறார்‌. அவை அனைத்தும்‌ கன்னட மொழியிலே 
வெளியிடப்பட்டுள்ளதால்‌ பிற மொழியினருக்கு உதவிட வாய்ப்‌- 
பில்லை. தமிழகத்தில்‌ அண்ணாமலை நகர்‌ “இந்தியத்‌ தமிழ்‌ 
நாட்டுப்புறவியல்‌ கழகம்‌”',- மதுரை “தமிழக நாட்டுப்புறவியல்‌ 
ஆய்வுக்கழகம்‌”*-, பரளையங்கோட்டை நாட்டார்‌ வழக்காந்‌- 
.நியல்‌ ஆய்வுக்‌ கழகம்‌'',- சென்னை "தமிழக நாட்டுப்புறவியல்‌ 
பேரவை” முதலியன தோன்றியுள்ளன. இந்தியத்‌ தமிழ்‌ 
நாட்டுப்புறவியல்‌ கழகத்தின்‌ காலாண்டு இதழ்‌ “நாட்டுப்‌. 
பூறவியல்‌”” தமிழ்‌. நாட்டுப்‌ புறவியல்‌ ஆய்வாளர்களுக்கு 
நம்பிக்கையும்‌ ஊக்கமும்‌ நல்குவதாய்‌ அமைந்துள்ளது. மதுரை, 
தமிழக நாட்டுப்புறவியல்‌ ' ஆய்வுக்கழகம்‌ ஒரு சில கருத்தரங்கு- 
களை நடத்தியுள்ளது. பாளையங்கோட்டை நாட்டார்‌ வழங்காற்‌- 


10 


றியல்‌ ஆய்வுக்கழகம்‌ இன்னும்செயல்படத்‌ துவங்கவில்லை எனத்‌ 
தோன்றுகிறது. சென்னை நாட்டுப்புறவியல்‌ பேரவை செய்தி 
மலர்கள்‌ வெளியிடுவதாய்க்‌ கேள்விப்படுகின்றேன்‌,. ்‌ 


மதுரை நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுக்‌ கழகமும்‌-மதுரை 
இறையியல்‌ கல்லூரி தொடர்புத்‌ துறையும்‌- இணைந்து 
“ நாட்டுப்புறவியலும்‌ பிற: துறைகளும்‌” என்ற தலைப்பில்‌ 
கருத்தரங்கு ஒன்றை நடத்தின. அதில்‌ பல அறிஞர்கள்‌ 
கட்டுரை படித்தார்கள்‌. நல்ல பல கருத்துக்களை வெளியிட்டார்‌ 
கள்‌. குறிப்பாக பேரா, முனைவர்‌ விஜயவேணுகோபால்‌அவர்கள்‌ 
்‌ நாட்டுப்புறவியலும்‌ மொழியியலும்‌” என்ற தலைப்பில்‌ 
எளிமையா க-மிகத்‌ தெளிவாக-பல அரிய கருத்துக்களை 
வழங்கினார்கள்‌. அவைகளை எல்லாம்‌ தங்கள்‌ உறுப்பினர்‌- 
களுக்கான பிரதிகள்‌ (0301080124 600188) கிடைக்க, அக்கழகம்‌ 
ஏற்பாடு செய்யுமானால்‌ பெரிய உதவியாக இருக்கும்‌. பேரா. 
முனைவர்‌ ௪. அகத்தியலிங்கம்‌ அவர்கள்‌, “தான்‌ முன்நின்று 
நடத்துகின்ற கருத்தரங்குகளின்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ 
தொகுப்பை, அந்தந்தக்‌ கருத்தரங்குகளிலேயே கிடைக்கச்‌ 
செய்வதைப்‌” பிற கழகங்களும்‌ முன்னுதாரணமாகக்‌ கொண்டால்‌, 
ஆய்வாளர்கட்கு முழு உதவியாக இருக்கும்‌. 


மைசூர்‌ ““இந்தியமொழிகளின்‌ நடுவண்‌ ஆராய்ச்சி 
நிறுவன”? நூலகத்தை முழுஅளவில்‌ பயன்படுத்திக்கொள்ள 
விழையும்‌ ஆய்வாளர்கள்‌, மலைபோல தம்பிச்செல்வதற்கு - 
இரண்டு மலைகள்கிடைத்திருப்பது, (பேரா. முனைவர்‌ அண்ணா 
மலை, பேரா. முனைவர்‌ திருமலை-இந்நிறுவனத்துணை 
இயக்குநர்கள்‌) சிக்கல்களுக்கு நடுவில்‌ ஆய்வாளர்க்குக்‌ கிடைத்‌- 
துள்ள சிறந்த ஆறுதல்‌. வட இந்தியாவில்‌ சில நாட்டுப்புறவியல்‌ 
நிறுவனங்கள்‌ தூல்‌ வெளியீட்டில்‌ முன்னணியில்‌ நிற்கின்றன. 
எடுத்துக்காட்டாக, கல்கத்‌ தாவில்‌ உள்ள இந்திய நாட்டுப்புறவியல்‌ 
கழகமும்‌ மீரட்டில்‌ உள்ள நாட்டுப்புறவியல்‌ நிறுவனமும்‌ பல 
நூல்களை வெளியிட்டுள்ளன. தமிழகத்திலும்‌ ஒரு காட்டுப்புற 
வியல்‌ நிறுவனம்‌, (101101 [மா பாு நிறுவுவதற்கு 


14. 
உரிய வழிமுறைகளை இக்கருத்தரங்கத்‌ தலைவர்‌ பேரா. 
முனைவர்‌ அசுத்தியலிங்கம்‌ அவர்கள்‌ ஏற்படுத்தி, தமிழக நாட்டுப்‌ 
_ யூறவியல்‌ ஆய்வு வளர்ச்சிக்கு உதவிட வேண்டும்‌. 


தாட்டுப்புறவியலில்‌ பெருவளர்ச்சியை எட்டியுள்ளதாகப்‌ 
பொதுவாக ஒத்துக்கொள்ளப்படும்‌ நாடு அமெரிக்கா. அங்கு 
உள்ள, நாட்டுபுறவியல்‌ - மரனுடவியல்‌-வல்லுநர்களின்‌ புத்‌ தகங்‌ 
கள்‌, பல ஆய்வுகளுக்கு வழி காட்டியாக அமைகின்றன. மேல்‌ 
, தாட்டு திறமைமிக்க வல்லுநர்களின்‌ - சிறந்த கட்டுரைகளை- 
நூல்களை - தமிழகத்தில்‌ உள்ள நாட்டுப்புறவியல்‌ கழகங்கள்‌ 
உரிய அனுமதிபெற்று மறுபதிப்பாக வெளியிட முன்வரவேண்டும்‌. 
மீரட்‌ நாட்டுப்புறவியல்‌ நிறுவனம்‌, நாட்டுப்புறவியல்‌ வல்லுநர்‌ 
ஆலன்‌ டான்டிஸ்‌, (&120 மிமறம்‌26) பல்வேறு இதழ்களில்‌, நூல்‌ 
களில்‌ எழுதியுள்ள ஆய்வுக்‌ கட்டுரைகளில்‌ பன்னிரண்டைத்‌ 
தேர்ந்தெடுத்து*. ** 89 10 1701% 1௦07151106 '” என்ற நூலாக 
வெளியிட்டுள்ளது. அதே நிறுவனம்‌, வில்லியம்‌ ஆர்‌. பாஸ்கம்‌ 
பல்வேறு இதழ்களில்‌ - நூல்களில்‌ - கருத்தரங்கங்களில்‌ - வெளி 
யிட்ட 10 கட்டுரைகளைத்‌ தேர்ந்தெடுத்து. “£ 00110011௦0 1௦ 
1011௦71511 ”” என்ற நூலாக வெளியிட்டுள்ளது. நமது தமிழக 
நாட்டுப்‌ புறவியல்‌ கழகங்களும்‌ சிறந்த கட்டுரைகளை வெளியிட 
முன்வரவேண்டும்‌. அதற்குரிய வழிவகைகளைத்‌ தனித்தனி 
யாகவே இணைந்தோ கண்டறியவேண்டும்‌. அதற்கு இக்கருத்‌. 
தரங்கம்‌ பயன்‌, படவேண்டும்‌. 


தாய்மொழியில்‌, பல்வேறு நாட்டுப்புறவியல்‌ அறிஞர்களின்‌ 
கருத்துக்களைக்‌ கிடைக்கச்செய்ய வேண்டியது, அந்தந்த மொழி- 
மில்‌ உள்ள நாட்டுப்புறவியல்‌ வல்லார்களின்‌ கடமை அல்லவா? 
தமிழ்நாட்டுப்புறவியல்‌ .வல்லுநர்கள்‌, தமிழ்நாட்டுப்‌ புறவியல்‌ 
ஆய்வாளர்களுக்கு எந்‌.த அளவில்‌ உதவியுள்ளார்கள்‌ ர்‌ நாட்டுப்‌- 
புற வழக்காறுகளின்‌ தொகு ப்பு வெளியீடுகள்‌ தவிர-ஆய்வாளர்‌- 
களுக்கு உதவுகின்ற-வழிகாட்டுகின்‌ ற-அளவுக்கு வெளிவந்துள்ள 
நூல்‌. கள்‌- ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌- மிகக்‌ குறைவாகவே உள்ளன 
என்பதை உணர முடிகிறது. 


12 


““ஆய்வுக்கோவை”'யில்‌ கடந்த சில ஆண்டுகளாக மூன்றா 
வது தொகுதியில்‌ நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ வெளி 
வருகின்றன. உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனமும்‌ பல 
நூல்களை வெளியிட்டுள்ளது. அந்நிறுவனம்‌ நடத்திய நாட்டுப்‌ 
புறவியல்‌ கருத்தரங்கத்தின்‌ தொகுப்பு தமிழ்‌ நாட்டுப்புறவியல்‌ 
ஆய்வு என்ற தலைப்பில்‌ நூலாக வெளிவந்ததாம்‌. அந்நூல்‌ 
இப்போது கிடைக்கவில்லை, அந்நூல்‌ மீண்டும்‌ வெளிப்படவும்‌ 
பல கருத்தரங்கங்கள்‌ தொடர்ந்து நடத்தப்படவும்‌ பேரா, 
முனைவர்‌ ௪. வே, சு. அவர்கள்‌ உதவிட வேண்டும்‌. 


டாக்டர்‌ ஆறு. இராமநாதன்‌ அவர்களது “நாட்டுப்புற 
வியல்‌ ஆய்வுகள்‌6, நூல்வழி அறிவதில்‌, இதுவரை (அவர்கள்‌ 
சேகரிக்க முடிந்த அளவில்‌) 21 பேர்‌ முனைவர்‌ பட்டத்துக்காகத்‌ 
தமிழில்‌ நாட்டுப்புறவியல்‌ ஆய்வேடுகளைச்‌ சமர்ப்பித்து, முனைவர்‌ 
பட்டம்‌ பெற்றுள்ளனர்‌ இவற்றில்‌ முனைவர்‌ மு.' இராமசாமி, 
முனைவர்‌ சரசுவதி வேணுகோபால்‌, முனைவர்‌ ஆறு. இராமநாதன்‌, 
முனைவர்‌ இரா. பாலசுப்பிரமணியன்‌ ஆகியோரது ஆய்வேடுகள்‌ 
தான்‌ ஆய்வாளர்களுக்கு நூல்வடிவில்‌ எளிதாகக்‌ கிடைத்துள்ளன. 
80 நாட்டுப்புறவியல்‌ ஆய்வேடுகள்‌ எம்‌ஃபில்‌ பட்டத்துக்காகத்‌ 
தமிழில்‌ சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதையும்‌ அது பட்டியலிட்டுக்‌ 
காட்டுகிறது. நாட்டுப்புறவியல்‌ ஆய்வேடுகள்‌ உடனுக்குடன்‌ 
நூலாகி வெளிவரப்‌ பல்கலைக்கழகங்களும்‌, நாட்டுப்புறவியல்‌ 
கழகங்களும்‌, ஆய்வேடு சமர்ப்பித்த வல்லுநர்களும்‌ உதவினால்‌ 
ஆய்வாளர்களுக்கு அது பெரிதும்‌ உதவும்‌. 


இதழ்கள்‌ அளவில்‌ ““நாட்டுப்புறவியல்‌'” இதழ்‌ முழுக்க 
முழுக்கவும்‌, “*தமிழியல்‌'” (1௦07௧1 ௦4 78ம்‌] 81001௦5) **தமிழ்க்‌ 
கலை'' இதழ்கள்‌ அவ்வப்போதும்‌ நாட்டுப்புறவியல்‌ தொடர்பான 
ஆய்வுக்‌ கட்டுரைகளைத்‌ தமிழில்‌ வெளியிடுகின்றன. இப்படித்‌ 
தமிழில்‌ ஆய்வேடுகளும்‌, இதழ்களும்‌, வேறுசில காட்டுப்புறவியல்‌ 
நூல்களும்‌ வெளிவந்திருந்தாலும்‌, நாட்டுப்புறவியல்‌ ஆய்வாளர்‌ 
களுக்குப்‌ பொதுவாகப்‌ பயன்படும்‌ நூல்கள்‌ அதிகமாக இல்லை 
என்றே சொல்லத்‌ தோன்றுகிறது. ப 


12: 


நாட்டுப்புறவியல்‌ நூல்களிலெல்லாம்‌ எடுத்துக்காட்டுகளா- 
கச்‌ சிலரது கோட்பாடுகள்‌, கருத்துகள்‌, பேசப்படுகின்றன. ஸ்டித்‌ 
தாம்சன்‌, டார்சன்‌, ஆலன்‌ டான்டிஸ்‌, வில்லியம்‌ பாஸ்கம்‌, பியரி- 
மராண்டா, எல்லிகோங்காஸ்‌ மராண்டா, பிராப்‌, லெவிஸ்ட்ராஸ்‌, 
பென்‌ ஆமோஸ்‌ போன்றவர்களின்‌ கருத்துக்கள்பற்றி ஆங்காங்கே 
சிறிதளவு தெரிந்து கொள்ளமுடிகிறதே தவிர, அவர்களது நூல்‌- 
களையோ, கட்டுரைகளையோ, முழுமையாகப்‌ படித்தறியும்‌ 
வாய்ப்புக்கள்‌ மிகமிகக்‌ குறைவு. இக்குறையைப்‌ போக்க - ஆய்‌- 
வாளர்களின்‌ அசதியை நீக்க - அவர்களது சிறந்த நூல்கள்‌ - கட்‌- 
டுரைகளைத்‌-தமிழில்‌ மொழிபெயர்க்கும்‌ முயற்சிகள்‌ மேற்‌- 
கொள்ளப்படவேண்டும்‌. இந்த அடிப்படையில்‌ டாக்டர்‌ தே.லூர்து 
அவர்கள்தான்‌ பதிப்பித்த ** நாட்டார்‌ வழக்காற்றியல்‌ ஆய்வுகள்‌”! * 
நூலில்‌ விளாடிமிர்‌ பிராப்பின்‌ ]4௦1ற1010ஜு ௦71 16 1:01 1816 
எனும்‌ நாட்டார்‌ கதைகளின்‌ அமைப்பியல்‌ ஆய்வுமுறையைச்‌ 
சுருக்கி மொழிபெயர்த்து உதவியுள்ளார்கள்‌. இது போன்ற 
முயற்சிகள்‌ ஆய்வாளர்களுக்கு நம்பிக்கையையும்‌ ஊக்கத்தையும்‌ 


தல்கும்‌. 


பிற நாட்டுப்புறவியல்‌ நல்லறிஞர்களும்‌, பலநாட்டுக்‌ 
கோட்பாடுகளையும்‌, நெறிமுறைகளையும்‌, தமிழ்‌ ஆய்வாளர்கள்‌ 
தெளிவாக அறிந்துகொள்ள, தமிழில்‌ எழுதி-மொழிபெயர்த்து- 
உதவிட முன்வரவேண்டும்‌. அவ்வப்போது வெளியிடப்படும்‌ 
நூல்கள்‌-இதழ்கள்‌- விபரம்‌ அறிந்துகொள்ள நாட்டுப்புறவியல்‌ 
செய்திமடல்‌ (1£௦111௦76 1405 1௨1187) ஒன்றும்‌ வெளியிடத்‌ 
தமிழகத்திலுள்ள நாட்டுப்புறவியல்‌ கழகங்கள்‌ முன்வரவேண்டும்‌. 


ஆய்வேடுகள்‌ தமிழ்‌ நூல்களாக வெளிவந்தது தவிர, பொது 
வாக நாட்டுப்புறவியல்‌ பற்றி எழுதுபவர்கள்‌ விரல்விட்டு எண்ணத்‌ 
தக்கவர்களாகவே உள்ளனர்‌. பேரா. முனைவர்‌, ௪, வே. சு. 
அவர்கள்‌, அவர்களின்‌ நெநறிப்படுத்தலில்‌ நூல்‌ வெளியிடும்‌, 
அறிஞர்கள்‌, பேராசிரியர்கள்‌: முனைவர்‌ ஆறு. இராமநாதன்‌, 
முனைவர்‌. ௬. சக்திவேல்‌, முனைவர்‌. ௪, சண்முகசுந்தரம்‌, 
முனைவர்‌. தே. லூர்து, முனைவர்‌ சரசுவதி. வேணுகோபால்‌, 


14. 


திரு. சோம, லெ முதலியவர்கள்‌ குறிப்பிடத்தக்கவச்கள்‌. மற்றவர்‌ 
களும்‌ நிறைய எழுத முன்வரவேண்டும்‌. நாட்டுப்புறவியல்‌ வெளி 
யீடுகளில்‌ முனைப்புமிக்க, செயல்வீரர்‌ மணிவாசகர்‌ பதிப்பக 
மெய்யப்பன்‌ அவர்களையும்‌ நன்றியோடு நினைவு கூர்கிறேன்‌. 


ஆங்கிலத்தில்‌ நூல்கன்‌ எழுதி நாட்டுப்புற ஆய்வாளர்‌ 
களுக்கு உதவிட்ட இத்திய தாட்டுப்புறவியல்‌ அ றிஞர்களில்‌ சங்கர்‌ : 
சென்குப்தா அவர்கள்‌ தலைமையில்‌ இந்திய நாட்டுப்புறவியல்‌ 
கழகம்‌ மூலம்‌ நாட்டுப்புறவியல்‌ வரிசையில்‌ நூல்கள்‌ எழுதியுள்ள 
அறிஞர்கள்‌ ௨, (கல்கத்தா) மசருல்‌ இஸ்லாம்‌ அவர்கள்‌? 
(டெல்லி) முனைவர்‌ நா. வானமாமலை! (பாளையங்கோட்டை) 
முனைவர்‌ சவகர்லால்‌ல்கண்டு13? (மைசூர்‌) போன்ற மிகச்‌- 
சிலரின்‌ நூல்களே ஆய்வாளர்கட்குக்‌ கிடைக்கின்றன. நாட்டுப்‌ 
௬ புறவியலில்‌ முதன்‌ முதவில்‌ முனைவர்‌ பட்டத்துக்கு (கேரளப்பல்‌ 
கலைக்கழகத்தில்‌ ) சமாப்பிக்கப்பட்ட பேரா. முனைவர்‌ பா. ரா. 
சுப்பிரமணியம்‌ அவர்களின்‌ ஆய்வேடு “:1701%1076 ௦7 $௦111% 1௩01௧” 
நூல்‌ கிடைக்கவேயில்லை. மீண்டும்‌ அந்த நூலை வெளியிட 
அவர்கள்‌ முயற்சி மேற்கொள்வதாய்‌ அறிந்து மகிழ்கிறேன்‌. 
அவர்களது பிறநூல்களும்‌ ஆய்வாளர்களுக்குக்கிடைக்கவில்லை. 
இந்த நூல்களை மட்டுமல்லாது, தொடர்ந்த வழிகாட்டுதலையும்‌ 
நிறைய வெளியீடுகளையும்‌ தமிழ்நாட்டுப்புறவியல்‌ ஆய்வாளர்‌ 
கள்‌ முனைவர்‌ பா. ரா. சு. அவர்களிடம்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


பல்வேறு கோட்பாடுகளைப்‌ பயன்படுத்தி நாட்டுப்புற 
வியல்‌ ஆய்வுமுறையை மேற்கொள்வது (76076110௧1 &றறா௦௧௦௦) 
மிகக்‌ குறைவாகவே உள்ளது. உள்ளடக்கத்தை ஆராய்வதில்‌ 
தான்‌ அனேக ஆய்வாளர்கள்‌ கவனம்‌ செலுத்தி வந்துள்ளார்கள்‌- 
வருகிறார்கள்‌. 


அமைப்பியல்‌ ஆய்வு என்று எடுத்துக்கொள்ளும்போது 
மேல்நாட்டு அறிஞர்களும்‌ கூட நாட்டுப்புறக்‌ கதைகளுக்கே அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுத்திருப்பதை (கிடைக்கின்‌.ற-கேள்விப்படு 
கின்ற நூல்களின்‌ கரூத்துக்கள்வழி) உணர முடிகிறது. அதற்கு 


15 


அடுத்‌ தபடியாகப்‌ பழமொழிகளும்‌, புராணக்கதைகளும்‌, புதிர்களும்‌ 
(106705, நமம காம்‌ 104165 ) ஆராயப்பட்டுள்ளன. பிறவகை 
நாட்டுப்புற வழக்காறுகளை1$* அவர்கள்‌ அமைப்பியல்‌ அல்லது 
பிற கோட்பாடுகள்‌ அடிப்படையில்‌ விரிவாக ஆய்வு செய்ததாகத்‌ 
தெரியவில்லை. 


இன்று நாட்டுப்புறவியல்‌ ஆய்வாளர்கட்கு நேரடியாக 
உ தவிடும்‌ நோக்குடன்‌, நூல்களை வெளியிடுவதில்‌ ஆர்வமுடன்‌ 
ஈடுபட்டுள்ள பேரா. முனைவர்‌ தே. லூர்து அவர்கள்‌, தான்‌ 
பதிப்பித்துள்ள “நாட்டார்‌ வழக்காற்றியல்‌ ஆய்வுகள்‌” நூலின்‌ 
பதிப்பாசிரியர்‌ உரையில்‌ **நாட்டார்‌ வழக்காறுகளை ஆய்வுக்கு 
எடுத்துக்கொண்டவர்கள்‌ பலர்‌, கண்ணைக்‌ கட்டிக்‌ காட்டில்‌ 
விட்டது போல்‌ தடுமாறுவதையும்‌ காண்கிறோம்‌”'13 என்கிறார்‌ 
கள்‌. பிறவகை நாட்டுப்புற வழக்காறுகளை அஆராயப்புகுந்த 
வர்கள்‌ நிலை அதைவிட அவலமாக உள்ளது. 


விளாடிமிர்‌ பிராப்‌ ரஷ்யமொழியில்‌ எழுதிய “நாட்டார்‌ 
கதைகளின்‌ அமைப்பியல்‌” முப்பது ஆண்டுகளுக்குப்பின்‌ 
ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்க்கப்பட்டது. மொழிபெயர்க்கப்‌ 
பட்டதும்‌ அந்நூல்‌ (நாட்டுப்புறவியல்‌) உலகையே ஒருகலக்கு 
கலக்கிவிட்டது. இன்று வரை அது அமைப்பியல்‌ ஆய்வின்‌ 
முன்னோடியாகப்‌ பேசப்படுகிறது. முப்பது வருடங்கள்‌ கழித்து 
மொழிபெயர்க்கப்பட்டதால்‌, அதனுடைய முப்பது வருடப்‌ பயன்‌ 
பாட்டை நாட்டுப்புறவியல்‌ உலகம்‌ இழந்துவிட்டது. எனவே 
பிற மொழியினரின்‌ சிறந்த கருத்துக்களைத்‌ தமிழிலும்‌ தமிழில்‌ 
வெளிவரும்‌ சிறந்த கருத்துக்களைப்‌ பிறமொழிகளிலும்‌ மொழி 
பெயர்த்து, ஆய்வாளர்கட்கு மட்டுமல்ல, நாட்டுப்புறவியல்‌ 
உலகுக்கே உதவிட-தமிழ்‌ நாட்டுப்புறவியல்‌ வல்லுநர்கள்‌ முன்‌ 


வரவேண்டும்‌. 


பிறவகை நாட்டுப்புற வழக்காறுகளுக்கு அமைப்பியல்‌ 
முதலிய கோட்பாட்டு ஆய்வுமுறைகளை மேல்‌ நாட்டாரோ 
அல்லது நம்‌ நாட்டாரோ விரிவாக மேற்கொண்டுள்ளனரா? 


15- 


ஏற்கனவே கிடைத்துள்ள்‌ கோட்பாடுகள்‌ எந்த அளவுக்குப்‌ பித. 
நாட்டுப்புற வழக்கரா்றுகளுக்குப்‌ பொருந்தும்‌ ? பி.ற நாட்டுப்புற 
வழக்காறு களுக்கு அமைப்பியல்‌ ஆய்வு முதலிய கோட்பாட்டு உரு- 
வ்£்க்க்ம்‌ அறிஞர்கள்‌ செய்துள்ளார்கள்‌? பிறவகை நாட்டுப்‌ புற. 
வழக்கரறுகளைத்‌ தேர்ந்தெடுத்துள்ள நாம்‌ நமது ஆராய்ச்சியை 
எந்த அடிப்படையில்‌ அமைத்துக்கொள்வது? என ஆய்வாளர்‌ 
கள்‌ வினாக்‌ குவியலுக்குள்‌ விழுந்து திணறுகிறார்கள்‌, அந்த 
வினாக்‌ குறிகளையெல்லாம்‌, முதுகில்‌ தட்டி ஆச்சரியக்‌ குறிகளாக 
மாற்றிட நாட்டுப்புற வல்லுநர்கள்‌ அரிய-செய்திகளுடன்‌-அரிய 
விளக்கங்களுடன்‌-முன்‌ வரவேண்டும்‌. 


பேரா. முனைவர்‌ ஆறு. இராமநாதன்‌ அவர்களின்‌ “நாட்டுப்‌ 
புறவியல்‌ ஆய்வுகள்‌”? என்ற நூல்‌ இப்போது வெளியிடப்பட்டு 
உள்ளதையும்‌, அவர்கள்து உயர்நிலை ஆய்வுக்கான ஆய்வேடு 
**வரலாற்று- நிலவியல்‌ ஆய்வுமுற-அறிமுகமும்‌ ஆய்வுகளும்‌”? 
விரைவில்‌ அச்சிடப்படுமெனவும்‌ அறிந்து மகிழ்கிறேன்‌. “நாட்டுப்‌ 
புறவியல்‌ ஆய்வுகள்‌'' ஆய்வாளர்களுக்கு மேலும்‌ பல நூல்கள்‌, 
வல்லுநர்‌ பட்டியல்‌ தந்து உதவுகிறது. 


நாட்டுப்புறவியலின்பால்‌ பரிவும்‌, அதன்வளர்ச்சிமில்‌ 
அக்கரையும்‌, ஆர்வமும்‌ கொண்ட -பேராசிரியர்‌ முனைவர்‌ 
௪. அகத்தியலிங்கம்‌ அவர்களும்‌ பேரா, முனைவர்‌ ௪. வே. சுப்பிர- 
மணியம்‌ அவர்களும்‌ ,பேரா. முனைவர்‌ பா.ரா. சுப்பிரமணிமம்‌ 
போன்றவர்களும்‌ மூன்னின்று இத்துறை வல்லார்களை ஒருங்‌ 
கிணைத்து, செயல்பட்டால்‌ தமிழ்நாட்டுப்புற ஆய்வியல்‌ சிக்கல்கள்‌ 
நிரந்தரமாகத்‌ தீருவதோடு, பேரா, (முனைவர்‌ தே, லூர்து 
அவர்கள்‌ வேறொரு சூழலில்‌ குறிப்பிடுவது போல “தமிழ்‌ 
நாட்டார்‌ வழக்காற்றியல்‌-ஆய்வுகள்‌ உலகத்தரத்தை எட்டுமென்‌ 
பதில்‌ ஐயமில்லை 1 47”, 


௰்யாம்‌்ைடஃ 


23, 8127 560 ேற18 “ஆ ப்ப 60 நீழ] இ”, நறர்ர்தற 
1011081101 'வெிமெ(௨, 1965. 


[7 


சரசுவதி வேணுகோபால்‌, மூ. இராமசாமி, “கள ஆய்வில்‌ சில 
அனுபவங்கள்‌” தாமரை வெளியீடு, மதுரை. 


தே. லூர்து “நாட்டார்‌ வழக்காற் றிம ல்கள ஆய்வு” 
)பாரிவேள்‌ பதிப்பகம்‌, பெருமாள்புரம்‌, திருநெல்வேலி 1986. 


2. ௬. சக்திவேல்‌, “கள . ஆய்வுமுறை £' நாட்டுப்புறவியல்‌” 
தொகுதி 1. எண்‌ 3&4, அண்‌ணாரமலை நகர்‌, 1984, பக்‌: 
101 - 113. 


இரா. வீ. அப்பாத்துரை, * நாட்டுப்புறக்‌ களப்பணிகள்‌ 
மாட்சியுறச்‌ சிலவழிகள்‌ '” பதினாறாவது கருத்தரங்கு 
45 ஆய்வுக்கோவை ”? - இதொகுதி-3ு) அண்ணாமலைநகர்‌, 
1984 பக்‌: 9-14, ப 


3. 8ரண்காக1 18௭௦௦௦, “* பேர்றர்‌ 11006 1 1101110167? 12811 
[மர்‌ 0௦% கக்க 5114125, பியர்‌ சான்ரு ௦7 183606), 1௦ரு/0ம்‌ 
மர 11. நம்‌. 18 ஹூட்‌ 10, டு 

ஐ, இற்று ழும்‌, “79985 ற 17௦1] 80ார்ர்ச09””, 1:011:1076 10241 1ப16, 
நக்மோமர்‌ [ 1, 390௦௨6 21701, 2. 1 லர்மா6, லர்‌ ௧௭௦௦-௦௦ற123ர, 
3. 1161210111072 8ம்‌ டக 1 11மாகார ரோர்பர்௦ர்ற, 4, நாரதா 
20 ரீ000தக0ரு ௦7 501 11௦1111076, 5. 116 8மகர்ேஜு. ௦7 
11180) ர 5 ளக] மிர 0065 6, 10௦1% 14288 ௨5 
73115 ௦1% ௭௦ம்‌ 7164 7. 8 த கம்‌ 12ர்ச10த 8. 706 141 
சா 1௦௦313 தகரோ10கேற மேவா: 9,10௪ ரோலா றத 1] கர்‌ 
1136 18516 இறு 1௨16 பேகமுர்ற180 1 கரரோர்கேற 71௦11]1௦76 
10. 5 ம௦1மாக1180 8ம்‌ 10141016 11, “170 1,086 14 நகம்‌ 
&11?? கஇஷன்‌௦ கறகி4௦௨1 5ருஞஸ்‌ ௦ 370௦ 17101 7816 5௦யா௦6 
௦% 1102 1, 12. 11௦ 1727௦0 காரசார கம்‌ ம்‌ 1112 ௦1 72506.] 

௨3; நிரபிபப்கஸ 8. 8௧500 “(௦017101101 1௦ 11௦111071811௦,”” 10111076 
115911107௪, 420. [1]. நட 5௧௱௦11௦05 08 ]1ரிக 1914104110 
2உரிலா 7௦1108 ௦077௦111௦6 3. ௫௭ந்க] கார்‌ 4, 71 நும்‌ 
111௨1 11௨௦0 5, 319 நறு ௦8 1710110016 6. சேசே(ப119) ௨0 
ரர]210 க்ரீரர்க கார்‌ 7. பேோம்‌2118 10 கரீரர்௦க 8, 518020 1 11௦ 
11409௦1149. கரர்கேரு 1701 14125 10 தர2ா1௦8 10. பற 0௨16,] 


10. 


$5 
12. 


ல 
14. 


“இனிக்‌ . குறிப்பிடப்படுபவை 
- பழமொழிகள்‌, புதிர்கள்‌, புராணக்கதைகள்‌, தவிர, பிற 


18. 


ஆறு. இராமநாதன்‌, “நாட்டுப்புறவியல்‌ : ஆய்வுகள்‌” 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, பக்கம்‌: 236249. ' 

தே. லூர்து, “*தாட்டார்‌ வழக்காற்றியல்‌ ஆய்வுகள்‌” 
பாரிவேள்‌ பதிப்பகம்‌, திரு நல்வேலி-1981, 

சங்கர்‌ சென்குப்தா, வித்யார்தி, பிரசாத்‌, ஆர்யா, பிகேம்வர்‌ 
பானர்ஜி, அக்சயா குமார்‌ தயாள்‌ போன்றவர்கள்‌. 

82்காய] 9/8, “71011072: 7௪ யச 58 71௨ 06016, 


௦0% நிஞ்‌11ம்த றகர, 14-13, நவ] 1482கா, [ன 
1ம்‌, 


14. கறக கறத 181, *]நரரோறாச(21101௦7 உப்‌] 1701% 07221100௨7 
_ நிய011011௦௦ ௦8 பூுரதார்ப்141 


110 20151105 4880018110, 
மருக மயா, 803 “510166 1 181 01% 111சரக(மர6,?? 11, 
.௰.]. 50725, 


ரஜக 31131 [130 4௦௦, 6862-3 

இக்கட்டுரையில்‌ '*பிறவகை நாட்டுப்புற வழக்காறுகள்‌” என 
நாட்டுப்புறக்‌ கதைகள்‌, 
நாட்டுப்புறவியல்‌ வழக்காறுகளைக்‌ குறிக்கும்‌; ன்‌ 

தே: லூர்து, பார்வை -7 பக்கம்‌ ௮ 27] 


௬௮. ..பயிக்கம்‌ தடை 31%] 


நாட்டுப்புற ஆபப்வுப்‌ பார்வைகள்‌ ப 
ப கொ. வேலூசுாமி, 
தஞ்சாவூர்‌, 


மானிடவியல்‌, நாட்டுப்புறவியல்‌ போன்றவை .ஒரு தனி 
ஆய்வுத்‌ துறையாக வளர்ந்தது 18ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்னரே, 
தொடக்கத்தில்‌ ஐரோப்பாவை மையமாகக்‌ கொண்ட அறிவியல்‌ 
துறையாகவே இது வளரத்‌ தொடங்கியது, இந்தக்‌ காலகட்டத்தில்‌ 
தான்‌ ஐரோப்பாவில்‌ முதலாளியம்‌ வளர்ச்சி அடையத்‌ தொடங்கி 
காலனி ஆதிக்கமாகவும்‌ ஏகாதிபத்தியமாகவும்‌ உருப்பெறத்‌ 
தொடங்கியது என்பதும்‌ குறிப்பிடத்‌ தக்கது. தான்‌ ஆதிக்கத்திற்கு 
உட்படுத்த நினைத்த மரபுவழிச்‌ சமூகங்களின்‌ பண்பாடு, மரபு, 
பழக்க வழக்கங்கள்‌, மத நம்பிக்கைகள்‌ ஆகியவற்றை ஆய்வதும்‌ 
தொகுப்பதும்‌ இவர்களுக்கு அவசர அவசியமாக அமைந்ததால்‌ 
தங்களது காலனி ஆதிக்க நடவடிக்கைகளில்‌ ஒன்றாக நாட்டுப்‌ 
புறவியல்‌, மானுடவியல்‌ போன்ற துறை சார்ந்த பதிவுகளையும்‌ 
ஆய்வுகளையும்‌ தங்களது குடியேற்ற நாடுகளிலும்‌ தொடங்கினர்‌. 
தங்களது நாட்டின்‌ மதிப்பீடுகளைக்‌ குடியேற்ற நாட்டு மக்களின்‌ 
மனதில்‌ திணித்து - சுதேசி மதிப்மீடுகளைத்‌ தேவையான 
அளவிற்குத்‌ திருத்தித்‌ தகவமைத்து - தங்கள்‌ ஆட்சியைத்‌ தக்க 
- வைத்துக்‌ கொள்வதற்கு இது அவர்களுக்கு அவசியத்‌ தேவை 
யாயிற்று. இதன்‌ விளைவாகச்‌ சில குடியேற்ற நாடுகளின்‌ அரசு 
நிர்வாகத்தின்‌ ஓர்‌ அங்கமாகவே மானுடவியல்‌ மற்றும்‌ நாட்டுப்‌ 
புற ஆய்வாளர்கள்‌ நியமிக்கப்பட்டனர்‌.. 


2. இந்தியாவில்‌ 

_ இந்தியாவும்‌ இ.ந்த நிலைமைக்கு விதிவிலக்காய்‌ அமைய 
வில்லை. தொல்பொருளியல்‌, வரலாறு, இலக்கியம்‌, மொழி, 
தத்துவம்‌, மதம்‌, நாட்டுப்புறவியல்‌ போன்றவை குறித்த கீழைத்‌ 
தேய ஆய்விதழ்‌ என்ற அறிமுகத்துடன்‌ 1870௧களில்‌. தொடங்கப்‌ 
பட்ட “ற 0/த0-கறபபகரு”” மின்‌ ஒவ்வொரு இதழிலும்‌ நாட்டுப்‌ 


20 


புறக்‌ கதைகள்‌, பழக்க வழக்கங்கள்‌ ஆகியவற்றைப்‌ பதிவு செய்‌ 
வதற்கு மிகுந்த முக்கியத்துவம்‌ வழங்கப்பட்டது. வில்லியம்‌ 
குரூக்ஸ்‌, திருமதி எப்‌, ஏ. ஸ்டீவ்‌, லெப்டினெட்‌ டெம்பிள்‌, 
சி. எச்‌. பிவ்னி, எம்‌. ஜே. வால்ஹவுஸ்‌, நடேச சாஸ்திரி 
போன்றோர்‌ தொடர்ந்து தாட்டுப்புறக்‌ கதைகள்‌, பழக்க 
வழக்கங்கள்‌ ஆகியவற்றைப்‌ பதிவு செய்து வந்துள்ளனர்‌. 
இவர்களுள்‌ பெரும்பாலோர்‌ ஐரோப்பியர்‌ என்பதும்‌ இதிலும்‌ 
குறிப்பாக அதிகாரிகள்‌ என்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. 


1947இல்‌ இங்கு நடந்த ஆட்சி மாற்றத்திற்குப்‌ பின்‌ 
பல்கலைக்‌ கழகங்களில்‌ நாட்டுப்புற ஆய்வுகள்‌ ஊக்குவிக்கப்‌ 
பட்டன. கல்வியில்‌ குறிப்பாக உயர்கல்வி ஆராய்ச்சியில்‌ இங்கு 
ஏகாதிபத்தியங்களின்‌ செல்வாக்கு தொடர்ந்து வந்ததுடன்‌ 
இணைத்துப்‌ பார்க்கப்பட வேண்டிய அம்சம்‌ இது, நமது நாட்டு 
மரபுகள்‌, பழக்க வழக்கங்கள்‌ அரசியல்‌ இயக்கங்கள்‌ ஆகியன 
குறித்து ஏகாதிபத்தியங்களிடமிருந்து மான்மங்கள்‌ பெற்றுப்‌ பல 
வெளிநாட்டு ஆய்வாளர்கள்‌ இங்கு வந்து ஆய்வுகள்‌ செய்து 
வருவதற்கு இணையாக இங்குள்ள பல்கலைக்‌ கழகங்களும்‌ 
நாட்டுப்புற ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தன. 1950களுக்குப்‌ 
பின்‌ இங்கு பி. எச்‌, டி, பட்டங்கள்‌ பெறுவதில்‌ ஏற்பட்ட 
திடீர்ப்‌ பெருக்கமும்‌ தாட்டுப்புற ஆய்வுகளில்‌ தாட்டம்‌ 
அதிகரிப்பதற்கான காரணங்களில்‌ ஒன்றாகச்‌ சுட்டிக்காட்டப்‌ 
பட வேண்டியுள்ளது. இந்தப்‌ பின்னணியில்‌ இங்கே மேற்‌ 
கொள்ளப்பட்ட நாட்டுப்புற ஆய்வுகள்‌ பெரும்பான்மை 19ஆம்‌ 
நூற்றரண்டுகளில்‌ இங்கு மேற்கொள்ளப்பட்ட நாட்டுப்புற 
ஆய்வுகளின்‌ தொடர்ச்சியாகவே அமைந்தன. அதாவது 
வெறுமனே நாட்டுப்புற இலக்கியங்களைப்‌ பதிப்பிப்பது, பழக்க 
வழக்கங்கள்‌, மரபுகள்‌ ஆகியவற்றைப்‌ பதிவு செய்வது என்பன- 
வாகவே இன்றுவரை பல்கலைக்‌ கழகப்‌ பட்டங்களில்‌ ஆய்வுகள்‌ 
மேற்கொள்ளப்படுகின்றன. வெறும்‌ பதிவுகளுக்கு மேலாக வந்த 
விளக்க ஆய்வுகளிலும்‌ கூடப்‌ பெரும்பாலானவை சில குறிப்பிட்ட 
அம்சங்களைத்‌ தெொகுத்துத்‌ தருவனவாகவும்‌, பட்டியலிட்டுக்‌ 
காட்டுவனவாகவும்‌ அமைந்தனவே அல்லாது தாட்டுப்புற 


21 


மக்களின்‌ உளவியலின்‌ புதிய பரிமாணங்களையும்‌, நாட்டுப்புறச்‌ 
சமூகசஅசைவியகத்தையும்‌ தொட்டுக்காட்டக்‌ கூடியதாக அமைய 
வில்லை என்றே சொல்ல வேண்டும்‌. அமைப்பியல்‌ ஆய்வு 
முறையில்‌ அணுகப்பட்ட ஆய்வுகளும்கூடப்‌ பெரும்பாலானவை 
இத்தகையனவே ஆகும்‌. 


இந்தப்‌ பொதுப்‌ போக்கின்‌ விதிவிலக்காகப்‌ பேரா. நா. 
வானமாமலை முன்னெடுத்துச்‌ சென்ற மார்க்சிய நெநறி 
முறையிலான நாட்டுப்புற ஆய்வுகளைக்‌ குறிப்பிடலாம்‌. நா. வா. 
வழிகாட்டலில்‌ நாட்டுப்புற ஆய்வுகளை மேற்கொண்ட 
பொன்னீலன்‌, சிவசுப்ரமணியன்‌ ஆகியோர்‌ உடன்‌ 
கோ. கேசவனையும்‌ நா. வா. வின்‌ ஆய்வுப்‌ பாரம்பரியத்தில்‌ 
நிறுத்தலாம்‌. இவர்கள்‌ அனைவரும்‌ நாட்டுப்புற ஆக்கங்களின்‌ 
மிக முக்கியமான பண்பாகிய ஆதிக்க திர்ப்புக்‌ குரலை மிகச்‌ 
சிறப்புடன்‌ வெளிப்படுத்தினர்‌. நா, வா., பொன்னீலன்‌ 
போன்றோர்‌ நாட்டுப்புற மக்களின்‌ சாதி எதிர்ப்புக்‌ குரல்‌ போன்‌ ற- 
வற்றை வெளிச்சம்‌ போட்டுக்‌ காட்டினர்‌ என்றால்‌ கேசவன்‌, 17, 
18ஆம்‌ நூந்றாண்டுகளில்‌, இங்குக்‌ காலனியாதிக்கத்தின்‌ விளை 
வாய்‌ நிகழ்ந்த நிலவுடைமைச்‌ சிதறல்‌ கதைப்‌ பாடல்களாய்‌ 
எப்படி வெடித்தன என்பதைத்‌ தனது *ததைப்‌ யாடல்களும்‌ 
சமூகமும்‌” நூலின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தி உள்ளார்‌. 


எனினும்‌ நாட்டுப்புற இலக்கியங்களின்‌ உற்பத்தி, 
வினியோகம்‌, நுகர்வு போன்ற அம்சங்கள்‌ அதன்‌ பாடத்தை 
(1680) எவ்வாறு நிர்ணயிக்கின்றன என்கிற அம்சங்கள்‌ இவர்‌ 
களாலும்‌ கூடத்‌ தொடப்படாமலேயே இருந்தன. “கதைப்‌ ' 
பாடல்களும்‌ சமூகமும்‌'” நூலுக்கு எழுதிய முன்னுரையில்‌ கதைப்‌ 
பாடல்களில்‌ மோதல்‌ மட்டுமல்ல சமரசமும்‌ கூடவே காணக்‌ 
கிடக்கிறது என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டிய ௮. மார்க்ஸ்‌ இது. 
குறித்த சில விவாதங்களை எழுப்பினார்‌. நாட்டுப்புற இலக்‌ 
கியங்களுக்குள்ளேயே கதைப்‌ பாடல்கள்‌ போன்றவையும்‌ 
தாலாட்டு, ஏற்றப்பாடல்‌, ஒப்பஈரி போன்றவையும்‌ உற்பத்தி, 
நுகர்வு போன்ற அம்சங்களில்‌ வேறுபடுகின்றன என்பதைச்‌ 
சுட்டிக்காட்டி இவை நாட்டுப்புத இலக்கியன்களின்‌ உள்ளடக்‌ 


24 


கத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பது . அம்முன்‌துரையில்‌ 
விவாதிக்கப்பட்டது. இதன்பின்‌ வெளிவ்ந்த கோ. கேசவனின்‌ 
“நாட்டுப்புறவில்ல்‌'” என்ற நூலில்‌ இம்‌ முன்னுரையில்‌ எழுப்பப்‌ 
பட்ட விவாதங்கள்‌ மேலும்‌ விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. 


எனினும்‌ நாட்டுப்புற இலக்கிய உற்பத்திமுறை குறித்த 
ஆய்வுகளில்‌ முன்னோடிப்‌ பணிகளே இல்லை எனலாம்‌.” நாட்டுப்‌ 
புற இலக்கிய உற்பத்திமுறை குறித்த முழுமையான பணிகள்‌ 
இனிமேல்தான்‌ மேற்கொள்ளப்படவேண்டும்‌. இதன்‌ முக்கியத்‌ 
துவம்‌ குறித்து விளங்கிக்‌ கொள்வதற்கு முதற்படியாய்‌ இலக்கிய 
உற்பத்தி முறை குறித்து டெர்ரி ஈகிள்டன்‌ போன்ற நவீன 
இலக்கியக்‌ கோட்பாட்டாளர்களின்‌ கருத்துக்களை நாம்‌ அறிந்து 
கொள்வது அவசியம்‌, ஒரு சமூகத்தின்‌ பொருளாதார உற்பத்தியில்‌ 
ஈடுபடுகிற சக்திகளுக்கும்‌ அவைகளுக்கிடையேயான உறவுகட்கும்‌ 
இடையேயான ஒருமையே (101) அச்சமூகத்தின்‌ பொருளாதார 
உற்பத்தி முறையாகும்‌. ஒரு குறிப்பிட்ட கால கட்டச்‌ சமூக 
உருவாக்கத்தில்‌ பல உற்பத்தி முறைகள்‌ ஒரே சமயத்தில்‌ நிலவி 
வத்ததாலும்‌ அவற்றில்‌ ஒன்று ஆதிக்கம்‌ செலுத்தி மற்றவற்றைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌. இந்தப்‌ பொது உற்பத்தி முறையில்‌ பல்வேறு 
உட்கூறுகளில்‌ ஒன்றாய்‌ இலக்கிய உற்பத்திமுறை இருக்கிறது: 
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு இலக்கிய உற்பத்திச்‌ சக்தி 
களுக்கும்‌ (எழுத்தாளர்‌, வெளியீட்டாளர்‌, வாசகர்‌ உட்பட) 
அவற்றிற்கிடைடேயான உற்வுகளுக்குமிடையேயான, ஒருமையே 
இலக்கிய உற்பத்தி முறை என்பர்‌, ஒரு சமூகத்தில்‌ பல்வேறு 
அலக்கிய உற்பததி முறைகள்‌ இருந்தாலும்‌ அவற்றில்‌ ஒன்று 
ஆதிக்கம்‌ செலுத்தி மற்றவற்றை அதற்கு உள்ள டக்கும்‌, 


இன்றையத்‌ தமிழ்ச்‌ சமூகத்தில்‌ பெ 
உற்பத்தி, வினியோகம்‌, நுகர்வு ஆகியவைகளால்‌ நிர்ணயிக்கப்‌ 
படுகிற முதலாளிய இலக்கிய உற்பத்திமுறை ஆதிக்க இலக்கிய 
“பத்தி முறையாக விளங்குகின்றது. இந்த முதலாளிய உற்பத்தி 
முறையின்‌ ஓரங்கமரகச்‌ சிறு பத்திரிக்கை அமைந்திருக்கிறது. 
ஒப்பீட்டளவில்‌ மிகவும்‌ சுடேச்சையாகவும்‌ நுகர்வோர்‌ பங்கேற்பு 
முதலியவை அனுமதிக்கப்பட்டவையாகவும்‌ சிறு இலக்கியக்‌ 


ரும்‌ பத்திரிக்கைகளின்‌ 


23. 


குழுக்களுக்குள்ளேயே விநியோகித்து நுகரப்படக்‌ கூடியதாகவும்‌ 
இவ்விலக்கிய உற்பத்திமுறை விளங்குகிறது. மூன்றாவது 
இலக்கிய உற்பத்தி முறையாக நாட்டுப்புற இலக்கிய உற்பத்தி 
முறை விளங்குகிறது. கிராமப்புற விவசாய மக்கள்‌ மற்றும்‌ நகர்ப்‌ 
புற உதிரிப்பாட்டாளிகள்‌ மத்தியில்‌ இவை விநியோகிக்கப்பட்டு 
நுகரப்படுகின்றன. இலக்கிய உற்பத்தி முறையை மட்டுமே நாம்‌ 
இங்குத்‌ தனியாய்‌ எடுத்துக்‌ கொண்டுள்ளதால்‌ இதர வகை சுலை 
உற்பத்தி முறைகளைக்‌ கணக்கிலெடுத்துக்‌ கொள்ளவில்லை என்‌ 
பதை நினைவிலிருத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. சுமார்‌ 70 விழுக்காடு 
மக்களின்‌ பொழுது போக்காய்‌ விளங்கும்‌ இைம்படம்‌ இவற்றில்‌ 
மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. 


பொது உற்பத்திமுறை, இலக்கிய உற்பத்திமுறை ஆகிய 
இரண்டையும்‌ தவிரப்‌ பொது உற்பத்திமுறையால்‌ நிர்ணயிக்கப்‌ 
பட்ட பொதுக்‌ கருத்தியலும்‌ அதன்‌ ஓரங்கமான இலக்கியக்‌ கருத்‌ 
தியலும்‌ எழுத்தாளரின்‌ கருத்தியலும்‌ சேர்ந்து பரஸ்பரத்‌ 
தாக்கங்களின்‌ மூலம்‌ ஒரு இலக்கியப்‌ படைப்பை உருவாக்கு 
கின்றன என்பார்‌ டெர்ரி ஈகிள்டன்‌. 


இந்த அடிப்படையில்‌. இன்றைய நாட்டுப்புற இலக்கிய 
உற்பத்தி முறையும்‌ இன்றைய நாட்டுப்புற இலக்கியப்‌ படைப்புக்‌ 
களையும்‌ ஆய்வு செய்வதால்‌ மட்டுமே இந்தியச்‌ சமுதாயத்தில்‌ 
பெரும்பான்மையாக உள்ள மரபு வழிப்பட்ட நாட்டுப்புற மக்களின்‌ 
உளவியலையும்‌ அவர்களது சமூக அசைவியக்கப்‌ போக்கையும்‌ 
தாம்‌ விளங்கிக்‌ கொள்ள முடியும்‌, 


தற்போதைய கிராமியக்‌ கலைவடிவங்களில்‌ பாடப்‌ 
பெறுகிற அண்மைக்கால நிகழ்ச்சிகளைக்‌ கொண்ட கதைப்‌ 
பாடல்களை, தகர்சார்‌ நாட்டுப்புறக்‌ கதைப்‌ பாடல்கள்‌ என்று 
கே. ஏ. குணசேகரன்‌ தொகுத்துள்ளார்‌. ஓர்‌ இரவு முழு 
மையும்‌ சொல்லுகிற பழைய நாட்டுப்புறக்‌ கதைப்‌ பாடல்களைப்‌ 
போல்‌ இல்லாமல்‌ நகர்சார்‌ : தாட்டுப்புறக்‌ கதைப்‌ பாடல்கள்‌ 
ஐந்து அல்லது பத்து நிமிடங்களில்‌ முடிபுறக்‌ கூடியவையாக 
அமைத்துள்ளன, இது, இன்றையப்‌ பொது உற்பத்தி முறையால்‌ 


28 


நிர்ணயிக்கப்படுகிற விநியோக .முறையும்‌ நுகர்வுமூறையும்‌ 
சினிமாக்‌ கருத்தியலும்‌ ஏற்படுத்தியுள்ள விளைவாகும்‌. இரண்டா 
வது அரியலூர்‌ இரயில்‌ .விபத்தும்‌ 'இராமேசுவரம்‌ புயலும்‌ 
முத்துராமலிங்கத்‌ தேவர்‌ மரணமும்‌ தர்மபுரி புரட்சியாளன்‌ 
பாலனின்‌ கொலையும்‌ ஸ்கைலாப்‌ புரளியும்‌ இன்றையக்‌ கதைப்‌ 
பாடல்களின்‌ கருப்பொருள்களாக இருக்கின்றன, இன்றையப்‌ 
பத்திரிக்கைகளும்‌ வானொலியும்‌ செய்தி விநியோக முறையும்‌ 
இத்தகைய இலக்கிய உருவாக்கத்தில்‌ மிக முக்கியமான பங்கு 
வகிக்கின்றன. அதாவது.பொது உற்பத்தி முறையும்‌ பொதுக்‌ 
கருத்தியலும்‌ நாட்டுப்புற இலக்கியப்‌ பாடத்தைப்‌ பாதிக்கிற 
அம்சங்களாக இவற்றில்‌ வெளிப்படுகின்றன. 


அதே சமயத்தில்‌ :இந்த அம்சங்கள்‌ எதுவும்‌ இன்றைய 
ஆதிக்க இலக்கிய உற்பத்தி முறையால்‌ வெளிப்படும்‌ இலக்கியப்‌ 
படைப்பாக முடியாது என்பதையும்‌ நாம்‌ கவனித்தாக வேண்டும்‌. 
ஸ்கைலாப்புரளி உருவாக்கிய அச்சத்தையும்‌ அரியலூர்‌ இரயில்‌ 
விபத்தையும்‌ ஒரு நாட்டுப்புறக்‌ கலைஞர்‌ கரக ஆட்டமாய்‌ 
உருவாக்கி விடுகிறார்‌. ஆனால்‌ இவை பரதநாட்டியமாய்‌ 
உருவாவதில்லை. எனவே, இன்றும்கூட நாட்டுப்புற இலக்கியத்‌ 
திற்கும்‌ செவ்வியல்‌ இலக்கியத்திற்குமியையே பாடுபொருள்‌ 
வேறாகத்தான்‌ இருக்கின்றன, 

ஆக நாட்டுப்புற இலக்கியத்தை மேற்குறிப்பிட்ட அம்சங்‌ 
களில்‌ பார்க்கின்ற அதே நேரத்தில்‌ நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ 
தனித்துவம்‌ உடையதாய்‌ இப்போதும்‌ திகழ்கின்ற காரணியாக 
அவர்களின்‌ கருத்தியலே விளங்குகிறது. மேற்குறிப்பிட்ட பாதிப்‌ 
புக்களை மட்டுமின்றி இந்தக்‌ கருத்தியலையும்‌ வெளிக்கொணர்‌ 
கிற முறையில்‌ அமைகிற ஆய்வுப்‌ பார்வைகளே நாட்டுப்புற 
மக்களின்‌ உண்மையான இயக்கப்‌ போக்கை வெளிக்கொணர்கிற 
ஆய்வுகளாக முடியும்‌. அவையே இன்றையக்‌ காலத்தின்‌ தேவை 
களை நிறைவு செய்கிற ஆய்வுப்‌ பார்வையாகும்‌. 


- அனர கான்‌. 
1 கிம்‌ கன்டு 


நாட்டுப்புறவியல்‌ ஆப்வுக்ளில்‌ 4௮றிதல்‌ 
சார்‌ பகுப்பாபப்ஷீ முறைகள்‌ ப 
ப சி. பாக்குவச்சஞ்ர்‌. 

களஞ்சிய மையம்‌, 
மிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, “தஞ்சாவூர்‌, 


மனித அறிவுத்‌ துறைகளின்‌ அனைத்துப்‌ பிரிவுகளும்‌ 
ஒன்றையொன்று சர்ர்ந்து, அந்தந்தத்‌ துறைகளின்‌ கொள்கைக்கள்‌, 
அணுகுமுறைகள்‌, ஆய்வ நெறிகள்‌ முதலானவற்றைத்‌ தம்‌ 
துறைக்கேற்ப ஒருங்கிணைத்து வளர்ச்சியுறும்‌ போக்கு அண்மைக்‌ 
காலங்களில்‌ பெருமளவில்‌ முகிழ்த்து வருகின்றது. இவ்வாறே 
நாட்டுப்புறவியலும்‌ பல துறைச்‌ செய்திகளைத்‌ தன்னுள்‌ ஏற்று 
வளர்ச்சி பெற்று வருகின்றது. 


மானிடவியலுக்கும்‌ .நாட்டுப்புறவியலுக்கும்‌ மிக ஆழமான, 
விரிந்த தொடர்புகளுண்டு. குறிப்பாக, பண்பாட்டு மானிட 
வியலின்‌ உட்பிரிவுகளான்‌ இனக்குழுவியல்‌ (181110தாகற்5ு), இனக்‌ 
குழு ஒப்பாய்வியல்‌ (18(010ஐு) ஆகியவற்றோடு நாட்டுப்புற 
வியலுக்கு மிக நெருங்கிய தொடர்புண்டு. இத்துறைகளைத்‌ 
தனியாகப்‌ பிரித்துக்‌ காண்பதரிது (71௦800, 1953:587). இம்‌ 
மூன்று துறையினருமே பொதுவான சில ஆய்வுப்‌ பரப்புகளைக்‌ 
கொண்டுள்ளனர்‌. திணைக்குடிகளின்‌ புராணங்கள்‌, வழக்கங்கள்‌, 
வாய்வழிப்‌ பாடல்கள்‌, கதைகள்‌, பழமொழிகள்‌, புதிர்கள்‌, 
நம்பிக்கைகள்‌, நடனம்‌, இசை, விளையாட்டுகள்‌, விழாக்கள்‌, 
சடங்குகள்‌, வித்தைகள்‌, கலை, கைத்தொழில்கள்‌ முதலான 
வற்றை ஆராய்வதை நாட்டுப்புறவியலார்‌ தமக்குரிய ஆய்வுப்‌ 
பரப்புகளாகக்‌ கொண்டுள்ளனர்‌. இனக்குழுவியலார்‌ ஒவ்வொரு 
தனிச்‌ சமூகத்தின்‌ சமூக, பொருளாதார, அரசியல்‌, சமய அமைப்பு 
களையும்‌, வாய்வழி இலக்கியங்களையும்‌ ஆராய்கின்றனர்‌. 
இனக்குழு ஒப்பாய்வியலார்‌ பண்பாட்டிடை ஆய்வுகளை (0௦58- 
1107௨1 9400165) மேற்கொண்டு இவ்வனைத்து அமைப்புகளின்‌ 
பால்‌ பல்வேறு பண்பாட்டினர்‌ கொண்டுள்ள பொது முறைமை 


20 


களை ஆராய்கின்றனர்‌. இனக்குழு ஒப்பாய்வியலார்‌ இப்பரப்பு 
களில்‌ கொள்கை சார்ந்த ஆய்வு முறைகளைப்‌ பெருமளவில்‌ வலு 
வாக்கிக்‌ கொண்டுள்ளதால்‌, நாட்டுப்புறவியலார்‌ இவர்களின்‌ 
ஆய்வு நெறிகளையும்‌ பட்டறிவையும்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டியுள்ளது (18௦06௦, 1953:587-95). 


நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுகளில்‌ மானிடவியற்‌ கொள்கை 
களின்‌ பங்களிப்புப்‌ பற்றியும்‌ அதன்‌ பயன்பாடுகள்‌ பற்றியும்‌ 
விரிவாக விளக்க வேண்டுவதில்லை. குறிப்பாக, அமைப்பியற் 
ப கோட்பாடு (1700107211), செயற்பாட்டியற்‌ கோட்‌ பாடு 
(10001100811800), அமைப்பியற்‌ செயற்பாட்டியற்‌ கோட்பாடு 
(51ய௦0யக1-11001100811800) ஆகியவற்றின்‌ செல்வாக்குக்‌ குறித்துத்‌ 
தமிழக நாட்டுப்புறவியலில்‌ விரிவாக ஆராயப்பட்டுள்ளது, 


மானிடவியலில்‌ ஓர்‌ உட்பிரிவான அறிதல்சார்‌ மானிட 
வியலின்‌ ((200211176 க&௱ர11000102) அணுகுமுறைகளை எவ்வாறு 
நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுகளில்‌ ஈடுபடுத்த முடியும்‌ என்பதையும்‌ 
அ.றிதல்சார்‌ மானிடவியலின்‌ ஆய்வுப்‌ போக்குகளையும்‌ சுருக்க 
மாக விளக்கும்‌ முயற்சி இது. குறிப்பிட்ட பக்க எல்லைக்குள்‌, 
எடுத்துக்‌ கொண்ட கருத்தினை ஆழ்ந்து எடுத்தியம்ப முடியாமற்‌ 
போனாலும்‌, இது பற்றிய முதற்கட்டச்‌ சிந்தனைக்கு இக்‌ 
கட்டுரை வழிவகுக்கும்‌. 


மான்ய ,ஷிமாலாம்‌ அறிகுஸ்சாம்‌ மாசூப்ராரம்ரும்‌ 


மனிதனையும்‌ அவனது செயல்களையும்‌ 
பொருட்டுத்‌ தோன்‌ நிய மானிடவியலின்‌ பல்வேறு உட்பி 
தொடக்கக்‌ காலத்திலிருந்தே நூற்றுக்கணக்கான கோட்பாடுகள்‌ 
உருவாக்கப்பட்டுள்ளன. எனினும்‌ பண்பாட்டு மானிடவியலில்‌ 
அமைப்பியல்‌ கோட்பாடு, செயற்பாட்டியல்‌ கோட்பாடு என்னும்‌ 
இரண்டு மட்டுமே ஆதிக்கம்‌ பெற்று விளங்குகின்றன. இருப்பினும்‌ 
சமுதாயத்தின்‌ ஒவ்வொரு நிறுவனத்தைச்‌ சார்ந்த நிகழ்வுகளைப்‌ 
பண்பாடு என்னும்‌ நோக்கில்‌ ஆராய்வதில்‌ காலந்தொட்டுப்‌ பல 
அணுகுமுறைகள்‌ கையாளப்பட்டு வருகின்‌ றன, கடந்த சில 
பத்‌ தாண்டுகளில்‌ அமெரிக்க மானிடவியலாரும்‌ ஆங்கிலேயே 


அறியும்‌ 
ரிவு களில்‌ 


27 


'மானிடவியலாரும்‌ அறிதல்சார்‌ பகுப்பாய்வு (020116 கர ௨/௨) 
முறைகளுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து வலுப்படுத்தி 
வருகின்றனர்‌. .இதந்த ஆய்வுப்‌ பரப்பு பண்பாட்டு மானிடவீயலில்‌ 
அறிதல்சார்‌ மானிடவியல்‌ என்னும்‌ தனி உட்பிரிவாக வளர்ச்சி 
பெற்றுள்ளது. | 

அ நிதல்சார்‌ மானிடவியலார்‌ ஒவ்வொர்‌ இனக்குழுவினரின்‌ 
தனிப்பட்ட அறிதிறன்‌ (00211௦) முறைகளை விவரித்து வகைப்‌ 
படுத்துவதோடு, அவற்றைப்‌ பண்பாட்டிடை ஆய்வுகளில்‌ ஈடு 
படுத்தி, .பிற பண்பாடுகளோடு ஒப்பிட்டுப்‌ போது முறைமைக்ளைக்‌ 
கண்டறிவதையும்‌ முதன்மையாகக்‌ கொண்டுள்ளனர்‌. 
இப்பரப்புகளில்‌ முதன்மையானவை: 


1. ஒவ்வொரு பண்பாட்டினரும்‌ உலகிலுள்ள ஒவ்வொரு 
பொருளையும்‌ நிகழ்வையும்‌ பற்றி கொண்டுள்ள உணர்வு, புரிந்து 
கொள்ளுதல்‌, கருதுதல்‌, தெரிந்திருத் தல்‌, கற்றல்‌, நினைவாற்றல்‌ 
முதலான்‌ அனைத்துச்‌ செயற்பாங்குகளை ஆராய்தல்‌. இதில்‌ 
ஒவ்வோர்‌ இனக்குழுவினரும்‌ எந்தெந்தப்‌ பொருள்களை நிகழ்வு 
களைப்‌ புரிந்து கொண்டுள்ளார்கள்‌ என்பதும்‌ எவ்வாறு புரிந்து 
கொண்டுள்ளார்கள்‌ என்பதும்‌ பெரும்‌ ஆய்வுக்குரியன. 

2. ஒவ்வொரு செயலுக்கும்‌ நடத்தை முறைக்கும்‌ 
அவர்கள்‌ கொண்டுள்ள அடிப்படை விதிமுறைகள்‌, எண்ணங்கள்‌, 
கருத்துக்கள்‌ முதலானவற்றை அறிதல்‌. 

3. ஒவ்வொருவரும்‌ தம்‌ அனுபவங்களையும்‌, உலகச்‌ 
செயல்களையும்‌ வகைப்படுத்திக்‌' காணும்‌ பாங்கினையறிதல்‌, 


4. புறச்‌ சூழலில்‌ உள்ள விலங்கினங்கள்‌, தாவரவினங்கள்‌.. 
பிற பொருள்கள்‌, பொருள்சாராப்‌ பண்புகள்‌ முதலானவை பற்றிய 
வகைப்பாட்டினைய்றிதல்‌. (மேற்குறிப்பிட்ட அனைத்தும்‌ இனி 
வரும்‌ இடங்களில்‌ “அறிதிறன்‌ பண்புகள்‌? எனக்‌' குறிக்கப்படும்‌) . 


பல்வேறு பண்பாட்டினரிடையே அறிதிறனின்‌ அளவு குறிப்‌ 
பிடத்தக்க அளவு வேறுபடுகிறது. எந்த ஒரு பண்பாட்டினரும்‌ 
உலகின்‌: அனைத்துப்‌ : பொருள்களையும்‌ நிகழ்வுகளையும்‌ 
மழூமையாக உணர்ந்திருப்பதோ, அறிந்திருப்பதோ இல்லை. 
இதனாலேயே ஒவ்வோர்‌ இனக்குழுவினரும்‌' உலகின்‌ நடைமுறை 


29 


களைப்‌ பற்றி மனத்திற்குள்‌ தனிப்பட்ட சிந்தனையையும்‌ அறி 
வையும்‌ கொண்டுள்ளனர்‌, இதையே டைலர்‌ (1978) 'உள்ளார்த்த 
கருத்துருவாக்கம்‌? (5௦818) எனக்‌ குறிப்பிடுவார்‌. அனற இதி ப 
கருத்துருவாக்கம்‌ என்பது மனத்திற்குள்ளேயே எக்க 
பற்றி ஒருவன்‌ உருவாக்கிக்‌ கொள்ளும்‌ எண்ணமாகும்‌. மாக 
வாழ்வில்‌ அவரவர்‌ செயல்பாடுகளின்‌ மூலம்‌ ஏற்படும்‌ உணர்வுகள்‌, 
எண்ணங்கள்‌, பட்டறிவு முதலானவற்றின்‌ வழி உள்ளார்ந்த 
கருத்துருவாக்கம்‌ உண்டாகிறது, (1412, 1978: 109). அறிதல்சார்‌ 
பகுப்பாய்வில்‌ ஒவ்வொரு பண்பாட்டினரின்‌ உள்ளார்ந்த கருத்துரு 
வாக்கத்தின்‌ உள்ளடக்கத்தினை (00011) அறிவதைவிட, அதன்‌ 
அமைப்பையும்‌ (28178௨1100) வடிவத்தையும்‌ (மு அறிய 
விரும்புவர்‌ அறிதல்சார்‌ மானிடவியலார்‌, ஓர்‌ இனக்குழுவினர்‌ 
தமக்குள்‌ அறிதிறன்‌, நடத்தைமுறை ஆகியவற்றில்‌ நுண்‌ 
ணிலையில்‌ பல மாறுதல்களைக்‌ கொண்டிருப்பினும்‌ பருநிலையில்‌ 
ஒத்திருப்பதால்‌ [அனைவரிடமும்‌ ஒத்த உள்ளார்ந்த கருத்துரு 
வாக்கம்‌ காணப்படும்‌. 


நாட்டுப்புறுவியாலில்‌ அறிகல்சஈர்‌ 11 சூப்ராஈ பாரை 


நாட்டுப்புறச்‌ சமூகங்கள்‌ ஒருபடித்தானவை: தனிப்பண்பு 
களைக்‌ கொண்டவை; மிகவும்‌ ஒன்றிடவை; போருள்சார்‌ 
பண்பாட்டிலும்‌ (148787181 111076) பொருள்சாராப்‌ பண்பாட்டிலும்‌ 
0100 08107181 லே!(பாஐ) தன்னிறைவு கொண்டவை (601614, 
1947: 293-94). இவற்றின்‌ இயக்காற்றல்‌ (10/8109) பழங்குடிப்‌ 
பண்பாட்டையும்‌ நகரப்பண்பாட்டையும்‌ இணைப்பவையாக 
உள்ளது. குறிப்பாக, இந்திய நாட்டுப்‌ புறசமூகங்கள்‌ எண்ணில்‌ 
அடங்காப்‌ பண்பாட்டுப்‌ 1இமைகளையும்‌, சிறப்புகளையும்‌ 
கொண்டவை. இவற்றின்‌ பங்கே இந்தியப்‌ 
மிகுதியானது (81207, 1955: 30-31), 
சமூகங்களில்‌ அறிதல்சார்‌ பகுப்பாய்வி 
கொள்வது என்பது முதல்‌ வினா. 


பண்பாட்டில்‌' 
இவ்வகைமான 


ற்கு எவற்றை எடுத்துக்‌ 


ஒரு சமுதாயத்தி 
தென்பது அதன்‌ பண்‌ 
தாகும்‌. ஏனெனில்‌ 


ன்‌ அறிதல்சார்‌ பண்புகளைக்‌ கண்டறநிவ 
பாராட்டை அறிதல்சார்‌ நோக்கில்‌ ஆராய்வ 


அறிதல்சார்‌ மானிடவியலார்‌ பண்பாட்டை 


29 


ஒரு சமுதாயத்தினரின்‌ ஒட்டுமொத்த அறிதிறக்‌ கோலத்தின்‌ 
(௦0௦௦ 1௨1) வெளிப்பாடு என்றே கொள்கின்றனர்‌. மேலும்‌, 
பண்பாடென்பது வழக்கங்கள்‌, பழக்கங்கள்‌, மரபுவழி வரும்‌ 
பண்புகள்‌, மதிப்புகள்‌, நடத்தை முறைகள்‌ முதலியனவற்றை 
முள்ள கோட்பாடுகளே (0௦1௦018) பண்பாட்டிற்கு அடிப்படை 
யானவை, இக்கோட்பாடுகளின்‌ அடிப்படையிலேயே ஒவ்வொரு 
வரும்‌ உணர்தல்‌, சிந்தித்தல்‌, மதிப்பிடுதல்‌, செய்திகளைப்‌ 
பரிமாறிக்கொள்ளுதல்‌, செயல்புரிதல்‌ முதலான அனைத்தையும்‌ 
செய்கின்றனர்‌. இவையனைத்தின்‌ வடிவமாகப்‌ பண்பாடு திகழ்‌ 
கிறது (0000610001, 1970: 99). 


அறிதிறன்‌ ஆய்வுகளுக்குப்‌ பண்பாட்டின்‌ ஒவ்வொரு 
கூறையும்‌ எடுத்துக்‌ கொண்டு, அதன்‌ தன்மைகளையும்‌ அதை 
ஆய்விற்கு ஈடுபடுத்தும்‌ முறைகளையும்‌ இங்கு விவரிக்க இயலாத 
தால்‌ கீழ்வரும்‌ முதன்மையான தலைப்புகளில்‌ சுருக்கமாக 
விளக்கப்படும்‌, 
1. மொழி: இனக்குழுச்‌ சொற்பொருளியல்‌ (1002௦ 86101811108) 

குறியீடுகள்‌ (505018), சைகைகள்‌ (51218). , 

2. இனக்குழு உயிரியல்‌ (3000010௦1௦): தாவர, விலங்கின 
வகைப்பாடுகள்‌, நிலக்கிடக்கையியல்‌ (1௦00278013): 
இனக்குழு இசையியல்‌ (400181௦01௦ ஐ) 
கலைப்பொருள்கள்‌, கைவினைப்‌ பொருள்கள்‌, ஓவியங்கள்‌, 


சடங்குகள்‌: சமூதாயச சடங்குகள்‌, சமயச சடங்குகள்‌. 


த ததை அப 


வாய்வழி இலக்கியங்கள்‌. 


மொழி: பண்பாட்டின்‌ முதன்மைக்‌ கூறுகளுள்‌ மொழியும்‌ 
ஒன்றானதால்‌, இது பண்பாட்டின்‌ அறிதிறன்‌ பண்புகளைப்‌ பெரு 
மளவில்‌ வெளிப்படுத்தும்‌ இயல்புடையது. ஒரு பண்பாட்டினரின்‌ 
ஒட்டுமொத்த அறிதிறன்‌ தன்மைகளை அறிதல்‌, ஒவ்வொருவரின்‌ 
தனிப்பட்ட அறிதிறன்‌ தன்மைகளை அறிதல்‌ என்னும்‌ இரண்டு 
நிலைகளிலும்‌ மொழிக்கூறுகள்‌ படன்படுத்தப்படுகின்றன. மொழிக்‌ 
கூறுகளுள்‌ சொற்பொருள்‌ அமைப்பு ($202111௦ $1700107௦) அறி 


30 


திறன்‌ பண்புகளை ஆராய்வதில்‌ பெருமளவு ஈடுபடுத்தப்படுகிறது. 
ஏனெனில்‌ ஒவ்வொருவரின்‌ எண்ணங்களும்‌ சிந்தனைகளும்‌ 
அவரவர்‌ கையாளும்‌ சொற்களில்‌ (1,6401108) வெளிப்படுகின்றன. 
எவ்வொருவரும்‌ தம்‌ கண்முன்‌ உள்ள இயற்கையை அப்படியே 
அதை விவரிக்கும்‌ தன்மையைக்‌ .கொண்டிருக்கவில்லை. ஏதோ 
ஒரு வகையில்‌ ஒவ்வொருவரின்‌ வெளிப்படுத்தும்‌ திறன்‌ மாறு 
படுகிறது (19/07, 1961: 465). ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை வேவளிப்‌ 
படுத்துவதிலும்‌ விவரிப்பதிலும்‌ உள்ள வேறுபாட்டிற்கு அவரவர்‌ 
பயன்படுத்தும்‌ சொற்கள்‌, சிந்தனைக்‌ கோலங்கள்‌ முதலானவை 
காரணமாகின்றன. 


ஒரு பண்பாட்டினரின்‌ ஒட்டுமொத்த அறிதிறனை அறிமவும்‌ 
சொற்பொருள்‌ அமைப்பு இன்றியமையாதது, சப்பீர்‌ ஒர்ப்‌ 
எடுகோளின்படி, ஒரு மொழியின்‌ இலக்கணமும்‌ சொற்போருள்‌ 
அமைப்பும்‌ அந்த மொழியினரின்‌ சிந்தனைக்‌ கோலத்தை 
வடிவமைக்கின்றன என்பதால்‌ இவை பற்றிய ஆய்வு அறிதல்சார்‌ 
பகுப்பாய்வில்‌ தலையானது. 


நாட்டார்‌ வழக்காறுகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ சொற்கள்‌, 
பயன்படும்‌ சூழல்‌, பொருள்‌, பயன்பாடு முதலானவற்றை அராய்‌ 
வது அவர்களின்‌ அறிதிறக்‌ கோலத்தைக்‌ காட்டும்‌. சூசன்‌ எஸ்‌. 
பீன்‌ (136௧0, 1981) “அம்மா” என்னும்‌ சொல்லிற்குக்‌ கன்னட 
மொழியினர்‌ கொண்டுள்ள அறிதிறக்‌ கோலத்தைக்‌ கண்டறிந்தார்‌. 
இச்சொல்‌ உண்மையான தாயைக்‌ குறிப்பிடவும்‌ தாயல்லாத சில 
பெண்‌ உறவினர்களைக்‌ (சின்னம்மா, பெரியம்மா) குறிப்பிடவும்‌ 
உறவீல்லா மூத்த பெண்டிரைக்‌ குறிப்பிடவும்‌ தாய்த்‌ தெய்வங்‌ 
களைக்‌ (மாரியம்மா), குறிப்பிடவும்‌ அம்மை போட்டிருப்பதைக்‌ 
குறிப்பிடவும்‌ உடல்வலி மிகுதியின்போது ஏற்படும்‌ உணர்ச்சியை 
வெளிப்படுத்தவும்‌ உதவி, பிச்சை கேட்டல்‌ முதலான நிகழ்வுகளின்‌ 
போது குறிப்பிடவும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


இவ்வாறே, ஒரு குறிப்பிட்ட 
பாட்டினரும்‌ வேறுபடுத்தி அறியும்‌ திறனும்‌ சொழற்பொருளில்‌ 
வெளிப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நாய்‌ கத்துவது இரட்டைத்‌ 
கிளவிச்‌ சொற்களை (000108102061௦ 0182) கொண்டு. 


நிகழ்வை ஒவ்வொரு பண்‌ 


31 


ஆங்கிலத்தில்‌ றன 9/0: என்றும்‌, பிரஞ்சில்‌ “08 00௨: என்றும்‌ 
சீனமொழியில்‌ “94/82 கத” என்றும்‌, துருக்கி மொழியில்‌ 
ஜா 148” என்றும்‌, தமிழில்‌ “லொள்‌ லொள்‌: என்றும்‌ குறிப்பிடப்‌ 
படுவதைக்‌ கூறலாம்‌. இதைபோன்றே அழைப்பு மணி ஒலி 
றத வாத” என்று ஆங்கிலத்திலும்‌, மாறிக்‌” என்று 
செருமானிய மொழியிலும்‌, “மே மே? என்று துருக்கி மொழியிலும்‌ 
கூறப்படுகிறது. நாயின்‌ ஒலியும்‌ அழைப்பு மணியொலியும்‌ 
அனைத்துப்‌ பண்பாட்டினருக்கும்‌ பொதுவாக இருப்பினும்‌, 
அவரவர்‌ அறிதிறக்‌ கோலத்திற்கேற்ப அவை வேறுபடுகின்றன. 


ஒவ்வொரு பண்பாட்டினரும்‌ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை 
யிலான நிறச்சொற்கள்‌, உறவுமுறைகளை (௩110) வகைப்‌ 
படுத்தும்‌ சொற்கள்‌ போன்ற எண்ணிலடங்கா அறிதிறன்‌ பண்பு 
களைக்‌ கொண்டிருத்தலை இனக்குழுச்‌ சொற்பொருளியல்‌ ஆய்வு 
முறையில்‌ அறியலாம்‌. 


சொற்களைப்‌ போன்றே ஒரு மொழியினர்‌ கொண்டுள்ள 
குறிகளும்‌ சைகைகளும்‌ அவர்களின்‌ அறிதிறனையும்‌ கற்பனைத்‌ 
திறத்தையும்‌ வெளிப்படுத்துகின்றன. தாம்‌ கூற வந்த 
செய்தியினை எந்தப்‌ பொருளை உருவகப்படுத்தித்‌ தம்‌ எண்ணங்‌ 
களை வெளிப்படுத்துகிறார்‌ என்பது அறிதல்சார்‌ ஆய்வுகளுக்கு 
உகந்தது. இவ்வகை ஆய்வுகளில்‌ குறியீடுசார்ந்த மானிடவியல்‌ 
($9100011௦ கறர்றா௦ற010ஜ) ஆய்வுமுறைகளைப்‌ பயன்படுத்த 
வேண்டியுள்ளது. இனக்குழு உயிரிடல்‌.: சுற்றுச்‌ குழலிலுள்ள 
விலங்குகளையும்‌ தாவரங்களையும்‌ குறித்து ஓர்‌ இனக்குழுவினர்‌ 
அறிந்துள்ளது பற்றியும்‌ அவற்றை எவ்வாறு வகைப்படுத்து 
கின்றனர்‌ என்பது பற்றியும்‌ அறிதல்சார்‌. மானிடவியலார்‌ 
பெருமளவில்‌ ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர்‌. தாவரங்‌ 
களிலும்‌, விலங்குகளிலும்‌ எவையெவை உண்ணத்தகுந்தவை 
அல்லது உண்ணத்தகாதவை, மருத்துவப்‌ பயனுள்ளவை அல்லது 
நச்சுத்தன்மையுள்ளவை, * சமயச்‌ சடங்குகளுக்குப்‌ படனுள்ளவை, 
சிறப்பு நிகழ்ச்சிகளுக்குப்‌ பயனுள்ளவை என அவர்தம்‌ அறநிதிறத்‌ 
தன்மைக்கேற்பப்‌ பலவாறாக வகைப்படுத்தி, அறிந்து கொண்டு 
உள்ள தன்மைகளை நாட்டார்‌ தாவரவியல்‌ (௦1% 1௦1௧7), 


32 


நாட்டார்‌ விலங்கியல்‌ (௦1% 2௦௦1௦ஐ) என்னும்‌ பரப்பில்‌ பிரித்து 
ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்படுகின்றன. விலங்குகளின்‌ நடத்தை 
கோலத்தை மக்கள்‌ அறிந்துள்ள பாங்கு, தீங்கிழைக்கும்‌ 
விலங்குகள்‌, அவற்றைக்‌ கட்டுப்படுத்தும்‌ முறைகள்‌, விலங்கு 
களின்‌ நோய்களை வகைப்படுத்தி குணப்படுத்தும்‌ முறைகள்‌ 
முதலான அனைத்தும்‌ அறிதிறன்‌ அடிப்படையில்‌ மரபு வழக்காக 
நிலைபெற்றுள்ளன. 


நாட்டார்‌ வகைப்பாட்டில்‌ உயிரினங்கள்‌ உருவம்‌, பயன்‌ 
தன்மை, மதிப்பு (௩௨1ய௦) முதலானவற்றின்‌ அடிப்படையில்‌ பல 
மதிப்பு தரங்களைக்‌ (௩௨6) கொண்டு பாகுபடுத்தப்படுகின்றன 
என்பார்‌ பிரண்ட்‌ பெர்லின்‌ (காம ம்ம்‌. இந்த மதிப்பு 
தரங்களின்‌ அளவு சமூகத்திற்குச்‌ சமூகம்‌ வேறுபடும்‌. காடற்ற 
வறண்ட பகுதியைச்‌ சேர்ந்த. ஒருவரின்‌ தாவர உலகத்தைப்‌ 
பற்றிய அறிதிறன்‌ :புல்பூண்டு', “செடி கொடி”, “மரம்‌ மட்டை? 
ஆகிய குறைந்தஎணணிக்கையைக்‌ காட்டும்‌. ஆனால்‌ கர்நாடக 
மாநிலத்தில்‌ பிலிகர ரங்கன்‌ மலைப்பகுதியில்‌ வேட்டையாடி 
உணவுசேகரித்து வாழும்‌ சோளகாப்‌ பழங்குடி இளைஞன்‌ ஒருவன்‌ 
250-க்கும்‌ மேற்பட்ட தாவரங்களைப்‌ பல இனங்களாகப்‌ பாகு 
படுத்துகிறான்‌. இவை இயற்கைக்கும்‌ அவனது பண்பாட்டிற்கும்‌ 
இடையேயான அறிதிறச்‌ செல்வாக்கினைக்‌ காட்டுவதாகும. 


நிலக்கிடக்கையிடல்‌: இட, அமைப்புகளையும்‌ திசைகளையும்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடும்‌ முறையில்‌ திணைக்குடிகளின்‌ அறிதிறன்‌ 
சிறப்பு கவனத்திற்குரியது. நவீன சமுதாயத்தினர்‌ பயன்‌ 
படுத்தும்‌ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய சொற்களைப்‌ 
பெரும்பாலும்‌ திணைக்குடியினர்‌ பயன்‌ படுத்துவதில்லை. அவர்‌ 
களின்‌ அறிதிறன்‌ தன்மை வேறுபடுகிறது, அவர்கள்‌ தம்‌ 
-குடியிருப்பைச்‌ சுற்றியள்ள சிற்றுஈர்கள்‌, இயற்கை நிலைகள்‌ 
(ஆறு, மலை, காடு), வேறு குறிப்புகள்‌ முூதலானவற்றையே 
ட பனக கட தமிழக தாட்டுப்புறச்‌ சமூகத்தினர்‌ இன்றளவும்‌ 
“ஏப்பாக்கத்து தெச: (திசை), “ஆவணிப்பூர்‌ மூல்‌ (திசை), 
அக்கினி மூல”, “கொடுக்கா மூல”, 'ஆத்து மூல” (ஆற்றுத்திசை) 
முதலான பல வ னர்‌ சொற்களையே பயன்படுத்துகின்்‌ றனர்‌. 
இவற்றுள்‌ பல அந்தந்த வட்டார மக்களுக்கு, மட்டுமே புரியக்‌ 


337 


கூடியனவாகும்‌. ' கடற்பகுதி சார்ந்த திணைக்‌ குடிகளின்‌ வகைப்‌ 
பாடு மிகவும்‌ வேறுபட்டது. பசிபிக்‌ கடற்கரை மக்களான 
டிக்கோப்பியா (11120018)- சமூகத்தினரின்‌ அ.றிதி.றன்‌ மிகக்குறுகிய 
தாகும்‌. கடல்திசை (5௨௱கார்‌), நிலத்திசை (1180) என்னும்‌ 
இரண்டு திசைகளையே குறிப்பிடுகின்‌ றனர்‌: (4711, 1963); கடல்‌ 
சார்ந்த வாழ்க்கையைக்‌ கொண்டுள்ள மீனவச்‌ சமூகத்தினரின்‌ 
திசை, காற்று பற்றிய அறிதிறன்கள்‌ விரிவானதாக இருக்கும்‌. 
இவ்வாறே நிலப்பரப்பு பற்றிய வகைப்பாடும்‌ வேறுபடுகிறது. 
பனி உலகத்தில்‌ வாழும்‌ எசுகிமோக்கள்‌ பனித்தரையையும்‌. பனி 
பற்றி பிற விவரங்களையும்‌ குறிப்பிட நூற்றுக்கும்‌ மேற்பட்ட 
சொற்களைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. வெப்ப மண்டலப்‌ பண்‌ 
பாட்டினர்‌ பனி, உறைபனி, பனிக்கட்டி ஆகிய குறைந்த 
அளவிலான வகைப்பாட்டினைக்‌ கொண்டுள்ளனர்‌. இதைப்‌ 
போன்றே நுண்ணிலை ஆய்வுகளின்வ.ழி, திணைக்குடியினர்‌ 
அவரவர்‌ அறிதிறன்வாயிலாகப்‌ புற உலகிலுள்ளவற்றுள்‌ 
எவற்றை எவ்வாறு அறிந்துள்ளனர்‌ என்பதையும்‌ அவற்றிற்கும்‌ 
பண்பாட்டிற்குமுள்ள தொடர்புகளையும்‌ வெளிப்படுத்‌ தலாம்‌. 
கலைகள்‌ 


மொழி, இனக்குழு உயிரியல்‌ ஆகியவற்றிற்கடுத்ததாக 
அறிதல்சார்‌ மானிடவியலார்‌ மிகுந்த ஈடுபாடு கொள்வது 
கலைகளிலாகும்‌. இவை அந்தந்த இனக்குழுவினரின்‌ சிந்தனைத்‌ 
திறத்தால்‌ உருவாக்கப்படுவன: கற்பனை வளத்தைக்‌ காட்டுவன; 
"ஒருவரின்‌ குறியீட்டமர் வைக்‌ (௦11501) காட்டுவன. ஒரு 
சூழுவினரின்‌ வரைதல்‌ கலை (0கர111௦ &ா(), ஓவியம்‌, வண்ணந்‌ 
தீட்டல்‌, செதுக்குதல்‌, எழுத்துருவங்கொண்டு வரைதல்‌ முதலான 
அனைத்திலும்‌ பல நிலைகளில்‌ அக்குழுவினரின்‌ அறிதிறன்‌ 
வெளிப்படும்‌. குழமைக்‌ கலையிலும்‌ (18811௦ க&ா() ஒருவர்‌ செய்யும்‌ 
மட்பாண்டங்கள்‌, சிற்பங்கள்‌, வார்ப்புப்‌ பொருள்கள்‌ முதலான 
அனைத்திலும்‌ அறிதிற வெளிப்பாடுகள்‌ காணக்கிடக்கின்‌ றன. 
காலந்தோறு.ம்‌.செய்‌யப்படும்‌ கலைப்பெொருள்களிலும்‌ வாழ்வில்‌ சில 

குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளுக்காகச்‌ செய்யப்படும்‌ கலைப்‌ பொருள்‌ 
களிலும்‌ ஒரு குழுவினரது உள்ளார்ந்த பண்பாட்டுக்‌ (11101 
வே்ஙயா$) கூறுகள்‌ வெளிப்படுவ:தாக அமையம்‌. இவை அனைத்‌ 


34 


திலும்‌ குறிப்பிட்ட ஒரு குழுவினர்‌ குறிப்பிட்ட ஒரு கலை 
அமைப்பைக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டறிவதன்‌ வழி, பண்‌ 
பாட்டிடை ஆய்வுகளுக்கு ஈடுபடுத்‌ த வகை செய்யலாம்‌. 


சடங்குகள்‌, இசை, வாள்வழி இலக்கியபங்கள்‌ 

நாட்டுப்புறப்‌ பண்பாட்டின்‌ பெரும்பாலான பண்புகளைச்‌ 
சடங்குகள்‌, இசை, வாய்வழி இலக்கியங்கள்‌ முதலானவற்றின்‌ 
மூலம்‌ நாட்டுப்புறவியலாரும்‌ அறிகின்றனர்‌. ஒரு சமூகத்தினரின்‌ 
சடங்குகள்‌ வாழ்வின்‌ ஒவ்வொரு நிறுவனத்தின்‌ (1151110110) 
செயற்பாட்டையும்‌ விளக்குவதாக அமைகின்றன. அறிதல்சார்‌ 
பண்புகளை ஆராய்வதில்‌ நாட்டுப்புற இலக்கியங்களும்‌ கருவூல 
மாக உள்ளன. குறிப்பாகப்‌ பாடல்களை மட்டும்‌ எடுத்துக்‌ 
கொண்டால்‌, காதல்‌ பாடல்களில்‌ காணும்‌ பொருண்மைகள்‌ உறவு 
முறைகளையும்‌ திருமணம்‌ என்னும்‌ நிறுவனத்தின்‌ பண்‌ புகளையும்‌ 
பிற திருமண நிகழ்வுகளையும்‌ காட்டுகின்றன. தொழிற்பாடல்கள்‌ 
நிலக்கிடக்கையியல்‌ பண்புகளையும்‌ பொருளாதார நிறுவனத்தை 
யும்‌ சடங்குப்‌ பாடல்கள்‌ சமய நிறுவனத்தையும்‌ இசை முறை 
களையும்‌ தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ குழந்தை வளர்ப்பு முறைகளையும்‌ 
தம்‌ பண்பாட்டின்‌ அறிதிறக்‌ கோலத்தைக்‌ குழந்தைக்குக்‌ 
கற்பிக்கும்‌ முறைகளையும்‌ காட்டுவதாக அமைகின்றன. 
பழமொழிகள்‌ பல காலத்திய பட்டறிவின்‌ வெளிப்பாடாக விளங்கு 
வதால்‌, ஒரு சமூகத்தினரின்‌ பழமொழிகள்‌ அனைத்தையும்‌ ஆராய்‌ 
தல்‌ அவர்களது புற உலகம்‌ பற்றிய எண்ணங்களையும்‌ மதிப்பு 
களையும்‌ வெளிப்படுத்தும்‌, இதைப்‌ போன்றே நாட்டுப்புற 
இலக்கியங்களின்‌ பிற வழக்குகள்‌ பண்பாட்டின்‌ அநிதிறப்‌ பண்பு 
களை நேரடியாகவோ மறைநிலையாகவேர ஏற்று நிற்கின்றன. 
முடிவுரை 


நாட்டுப்புறவியலில்‌ எந்தெந்தப்‌ பரப்புகளில்‌ அறிதல்சார்‌ 
பகுப்பாய்வை மேற்கொள்ளலாம்‌ என்பது பற்றிக்‌ கோடிட்டுக்‌ 
காட்டும்‌ நிலையில்‌ மட்டுமே இக்கட்டுரை அமைந்துள்ளது. 
அறிதல்சார்‌ மானிடவியலின்‌ கொள்கை நிலைகளில்‌ அறிதிறப்‌ 
பண்‌ புகளின்‌ பல்வேறு பரிமாணங்களை ஆழ்நிலை ஆய்வுகளில்‌ 
எழுதும்போது மட்டுமே அறிதல்சார்‌ பகுப்பாய்வுகளின்‌ செல்‌ 


35 


வாக்கை உணர்த்த முடியும்‌. பண்பர்டும்‌ அறிதிறனும்‌ பற்றிய 
அடித்தளத்தைத்‌ தனிநிலையில்‌ அறியும்போது, தாட்டுப்‌ 
புறவியலில்‌ இந்த ஆய்வுப்‌ போக்குகளை ஈடுபடுத்துவதற்கான 
அவசியம்‌ வலுவாக்கப்படும்‌. நாட்டுப்புற வியலில்‌' அறிதல்சார்‌ 
மானிடவியலாரின்‌ முறையியலை நேர்டியாகக்‌ கையாளுவது 
இயலாது. தமிழக நாட்டுப்புறவியலுக்கென்று உள்ள வரன்‌ 
முறைக்குள்‌ எவ்வகையான ஆய்வுகளில்‌ மிகுந்த கவனம்‌ 
செலுத்தலாம்‌ என்பதை அறிஞர்கள்‌ நெறிப்படுத்துவது இதன்‌ 
முறையியலுக்கு அடிகோலுவதாக அமைவதோடன்றி,: தமிழக 
நாட்டுப்புறவியலில்‌ மேலுமொரு அணுகுமுறையினை உட்படுத்து 
வதாகவும்‌ அமையும்‌, 


நெழுத்தூணை நூலஸ்கண்‌ 


9௦௧0, $॥5கற 8. 198] “467சாரர்ர்க1 கங்ம்‌ 10௦1௦௧] நரசகம்ஜ5 
௦1 ஊடாக 10 கறறகர்த ]கீ௦ர்0, 77700, 0004255, 1௦௩ ௨௩ம்‌ 
112121?” 10 பூறதுக2, பயேர்ராச, ஊர்‌ 007710, 6ம்‌. ர. 
108104 7. (85500, நற. 188-202, 14108 307%: %ரக11180 
இய்‌1 010 மே. 


858500, ௩0௧18 9/. ம்‌.) 1981 18௦௭௧௨ஐ௯, பபேிரயாச, 80 
0021011400: க&றப் 00010210௦8] 1878601166. 741. நூரா1: 
148௦171118 1௩01194912 ேறறக]ு , 


யீ௦1ய, ]காஸ்க11 1973 “(00 2ர1136 &றர000]1௦ஹு?”, 7௩ 
11810 188௦௦% ௦1 5001௧1 ௧௭ யேர்மாக1 கற(11௦ற0010ஜு, 6ம்‌. 3 
7. 3. மியர்தற்காற, ற. 447-78, 01010௧2௦ : ஹர்‌ 40118]]14) & 0. 


111), ₹. 1963 976, ௦ 1110றரக: க $00101௦210௧1 81ம்‌ ௦ 
உற்ற 1 மார்றா71170 101902878. 051௦0: 168௦௦0 11655. 


07000600ஙத0, 7. 17. 1970 50ர்ற(1௦0 ௨3 ப0௦0ிறகார60௦0. 1 
வே!1யாக1 கறர்பா௦001௦ 2. 01௦௧20: &1 8106. 


608112, %.]ர. 1976 பபா &றரி0001௦ஹு : க்‌ 0௦00401- 
007813 2610601146. 118301: 1௦10. 1ஈள்கார்‌ ஊம்‌ 171074௦௩. 


36 


1 ,வும்‌-51ா8ம88, 01௦௦ 1955 “7௦ $$ாம0%மாக1 5ம்‌ ௦7 நறும்‌? 
ச௦மாற81 ௦ரீ கிறா ரர08ற. 171011:1016, 68, மற. 428-484. 


7₹6011618, %ஞ்ர்‌ 1947 “ந 01% 5௮1137”? கறாராக 
₹௦மாய81 ௦7 500101௦ஜு, 52: 293-308. 


ஒர்றதரே, நசி111௦று 1955 “76 பேிர்மாக] கரா ௦7 [ற்ற 
வேலா? நிதா நிஜ்காமு கொர்ரிர, 701 0, 140௦. 1, 


11௦800, புரம்‌ 1953 “0௧௦௦9 10 1710111௦76 $1மம்106””, 
10. க&யர்பர0001௦ஜு 1௦08: கறு நிரரா01060410 ]றரறெர்மார, 63. 
மர க. 1. 8௦ல்‌, 1௦820: 1106 (மர்ுரா8]04 ௦ரி பேர்௦௧20௦ 
1685. 

1912), 5நமறந்ற க. 1978 1106 58ம்‌ ஊர்‌ 17றகரம்‌: ]ிர்றம்‌, 
14௦8010த கறம யேர்யா. 140 4071: கஇகேம்ரொர்‌௦ 0588. 

மறு], ஐர்ரங்றே க, (64.) 1969 002116 க்றங்ா0ற01௦ஜு. 7120 
30118: 111, கற ல்கார்‌ உறம்‌ 771051௦0. 

071, ம. 1, 1961 “000௦6 ஊம்‌ 1/1றதயர்தரம்057?, 1 
9/010011020151105 & 1$௦௦0% ௦7 150801௦25, 64. 9 801 8ஹமா1& 
மற. 460-68, 1407 9011: 11011), 1 றர்கா( கர்‌ 9/10610. 


நாட்டுப்புற ௮ருஙகாட்சிரபக்த்தின்‌ 
தேவையடும்‌ அரகுன்‌ அமைப்பு முறைகளும்‌ 
இரஈ. மாவுன்தூறை, 
அருங்காட்சியகம்‌, 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌. 


அருங்காட்சியகங்களின்‌ பணி நீண்ட காலத்‌ திட்டங்களை 
உள்ளடக்கித்‌ தொடர்ந்து வளர்ந்து வரும்‌ அமைப்பினைக்‌ 
கொண்டதாகும்‌. இடையிடையே அதன்‌ வளர்ச்சி, குறிக்கோள்‌ 
_ களுக்கேற்ப காட்சிப்படுத்தும்‌ முறையிலும்‌ அமைப்பிலும்‌ மாற்றங்‌ 
களைக்‌ கொள்கிறது. அம்முறையில்‌ பழையன புதியன, என்பவை 
இன்றைக்கு ஏற்படும்‌ மாறுபாடு, அல்லது வளர்ச்சி என்னும்‌ 
நிலைகளில்‌ உருவாகுவதாகும்‌. 


இக்காலத்து முறை பிற்கால மக்களின்‌ தேவைக்கேற்பவும்‌ 
வளர்ந்து வரும்‌ அறிவியல்‌ முறைக்கு ஏற்பவும்‌ மாறுபடுகின்ற 
தன்மையினைக்‌ கொண்டுள்ளது. இன்றைய அருங்காட்சியகங்‌ 
களும்‌ நாளை அமையவிருக்கும்‌ அருங்காட்சியங்களும்‌ முன்னர்‌ 
அமைந்த அருங்காட்சியகங்களின்‌ செயற்பாட்டினைத்‌ 
தொடர்ந்தே வளர்வனவாக அமைதல்‌ கூடாது. அவை வளர்ந்து 
வரும்‌ சமுதாயத்தின்‌ வளர்ச்சிக்‌ கூறுகளையும்‌ ஏற்றுக்‌ 
கொண்ட அமைப்பைப்‌ பெற்றிருத்தல்‌ அவசியமாகும்‌. 


நாட்டுப்புற அருமாகாட்சியாகஜத்‌ மீதுற்று வாரஸலஈறநூ 
நாட்டுப்புற அருங்காட்சியகம்‌ அமைக்கும்‌ பணி சுவீடன்‌ 
நாட்டு நாட்டுப்புற இயல்‌ ஆய்வாளர்களின்‌ முயற்சியால்‌ 
தொடங்கப்‌ பெற்றது எனலாம்‌. 1981 இல்‌ ஆய்வாளர்களின்‌ 
தனிப்பட்ட்‌ முறையால்‌ சேகரிக்கப்பட்ட பொருள்களைப்‌ பொது 
மக்களின்‌ பார்வைக்கு அவர்கள்‌ வைத்தனர்‌, இம்முயற்சியே 
முதல்‌ நாட்டுப்புற அருங்காட்சியமாக மாற்றமுற்றது என்பது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. அதன்‌ பின்னர்‌ ஸ்காண்டிநேவியா, 


39 


நார்வே, டென்மார்க்‌ போன்ற நாடுகளில்‌ இக்காட்சியக முறை 
பரவியது, 


இந்தியா அருங்காட்‌ சியாகலாகள்‌ 


இந்தியாவில்‌ நாட்டுப்புற அருங்காட்சியகம்‌ என்னும்‌ 
அமைப்பு அருங்கரட்சியக யியலாளரின்‌ சிந்தனை அளவில்‌ தான்‌ 
இன்றும்‌ உள்ளது. நடைமுறையில்‌ தெொல்லியியல்‌, இயற்கை 
வரலாறு, வரலாறு, மானிடவியல்‌, அறிவியல்‌, அரசியல்‌ ஆகிய 
துறை சார்ந்த அருங்காட்சியகங்களே சிறப்பிடம்‌ பெற்றுள்ளன. 
நாட்டுப்புறப்‌ பண்பாட்டினைக்‌ குறிக்கும்‌ ஒரு சில சேகரிப்புகள்‌ 
தற்பொழுது இந்தியாவில்‌ மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 
நாட்டுப்புற அருங்காட்சியகம்‌ மைசூர்‌ பல்கலைக்‌ கழகத்திலும்‌ 
பஞ்சாப்‌ வேளாண்மைப்‌ பல்கலைக்‌ கழகத்திலும்‌ _ அமைந்து 
உள்ளன, 


கதமிழகத்தின்‌ தேவை 


தமிழகத்தில்‌ 46 அருங்காட்சியகங்கள்‌ உள்ளன. இவை, 
இந்தியத்‌ தொல்துறை, தமிழக அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்‌ 
துறை, அரசு அருங்காட்சியகம்‌, பல்கலைக்‌ கழகங்கள்‌, கல்லூரிகள்‌ 
பள்ளிகள்‌ போன்ற நிலைகளில்‌ அமைகின்றன. ஆனால்‌ 
தமிழகத்தில்‌ இதுகாறும்‌ தாட்டுப்புற அருங்காட்சியகம்‌ 
அமைக்கும்‌ பணி தொடங்கப்படவில்லை. தமிழக நாட்டுப்புற 
கலைச்‌ செல்வங்களை இதுகாறும்‌ முறையாக வெளிக்கொண்டு 
வர முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்‌ 
தக்கதாகும்‌. 


தமிழகத்தில்‌ வாழ்கின்ற மக்களில்‌ மிகுதியான மக்கள்‌ 
தாட்டுப்புறங்களில்‌ வாழ்கின்றனர்‌. இவர்களின்‌ படைப்புக்கள்‌ 
தொன்றுதொட்டு மரபு வழியில்‌ அமைவதை இன்றும்‌ காண 
முடிகின்றது. இவற்றில்‌ பல நசிந்தும்‌, அழிந்தும்‌ வரும்‌ நிலையை 
அறிய முடிகின்றது, வளர்ந்து வரும்‌ அறிவியல்‌, பொருளாதார 


மாற்றங்களுக்கேற்பத்‌ தொன்மையான கலைப்படைப்புக்கள்‌ 


309 


மாற்றமடைகின்றன. இவ்வாறு மாற்றமடைந்தும்‌, மறைந்தும்‌ 
வருகின்ற பண்பாட்டுச்‌ சின்னங்களை முதலில்‌ இனம்‌ காணுதல்‌ 
இன்றைய நாட்டுப்புற இயல்‌ ஆய்வாளர்களின்‌ சிறப்புடைய 
பணியாகும்‌. எனவே, தமிழகத்தில்‌ நாட்டுப்புற அருங்காட்சியகம்‌ 
ஒன்றை அமைப்பது இன்றைய நாட்டுப்புற ஆய்வாளரின்‌ 
கடமையாகக்‌ கருதலாம்‌. 


ந௱ட்‌்௫ப்புறு அருவ்கஈ ட்‌ சியாகும்்‌ ரரரிரு௯னா 


நாட்டுப்புற அருங்காட்சியகத்தைக்‌ கீழ்வருமாறு பிரித்துக்‌ 
காட்சிப்படுத்தலாம்‌. அவை; 


1. காட்சிப்‌ பொருள்களின்‌ காட்சிக்கூடம்‌ 


2. திறந்த வெளிக்காட்சியகம்‌ (006௩ 812 50) 
என்பவையாகும்‌. 


1. காட்சிப்‌ யபொருளா£க்ஷிண காட்சிக்கூடம்‌ 


அருங்காட்சியகங்களின்‌ புகழ்‌, அவை தன்னகத்தே 
பெற்றுள்ள சேகரிப்பினைப்‌ பொறுத்தே அமைகின்றது. அருங்‌ 
காட்சியக நோக்கத்தின்‌ அடிப்படையிலும்‌ அதன்‌ ஆய்வுக்‌ 
குட்பட்ட எல்லைப்‌ பரப்பைப்‌ பொறுத்தும்‌ காட்சிப்‌ பொருள்கள்‌ 
சேகரிக்கப்படுகின்றன. 


சேகரிப்புக்கள்‌ பொதுநிலையிலும்‌ குறிப்பிட்ட குறிக்கோ 
ளுக்காகவும்‌ அமைகின்றன. இவ்வகைச்‌ சேகரிப்புக்களை கள 
ஆய்வு நிலையிலேயே நிகழ்த்தல்‌ முடியும்‌. ஏனெனில்‌, நாட்டுப்‌ 
புறங்களில்‌ மேற்கொள்ளப்படும்‌ ஆய்வுகள்‌ பொருள்‌ சேகரிப்புக்‌ 
காகவும்‌ சேகரிப்புக்கள்‌ சுல்வி வளர்ச்சிக்காகவும்‌ அமைகின்றன 
இம்‌ முறையைப்‌ பின்‌ பற்றினால்‌ காட்சிப்படுத்துதல்‌, கல்வி. 
கற்பித்தல்‌ ஆகிய இரு பணிகளுக்கும்‌ இடமேற்படுகின் றது. ப 


களப்பணியின்‌ போது கிடைக்கக்கூடிய அனைத்துப்‌ 
பொருள்களையும்‌ சேகரிக்க வேண்டும்‌: காட்சிக்‌ கூடத்தில்‌ 
அமைக்க வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ ஏற்படுவது இயல்பு. ஆனால்‌ 
அனைத்துப்‌ பொருள்களையும்‌ எடுத்துவர இயலுமா, காட்சிக்‌ 


40 


கூடத்தில்‌ காட்சிப்படுத்த இயலுமா என்பது குறித்து அறிந்து 
கொள்ள வேண்டும்‌. எனவே காட்சிக்‌ கூடத்தில்‌ ஸவைப்பதற்குரிய 
பொருள்களைத்‌ தேர்வு செய்து, காட்சிக்‌ கூடத்தை அமைக்க 
€ேவேண்டும்‌. 


அருங்காட்சியகத்தைக்‌ காணவருகின்‌ ற. பார்வையாளர்கள்‌ 
வரலாற்றுத்‌ தொடர்புடைய பழைய பொருள்களையும்‌ வளர்ந்து 
வரும்‌ அறிவியல்‌ வளர்ச்சியைக்‌ குறிக்கும்‌ காட்சியங்களையும்‌ 
விரும்பிக்‌ காண வருகின்றனர்‌. சிலர்‌ பொழுதுபோக்காகவும்‌ 
கருதுகின்றனர்‌. இவ்விரண்டு பிரிவுகளுக்கும்‌ அப்பால்‌ ஆய்வுக்‌ 
காகவும்‌, கல்விக்காகவும்‌ சிலர்‌ வருகின்றனர்‌. எனவே, இம்மூன்று 
பிரிவினரின்‌ எதிர்பார்ப்புக்கேற்ப நாட்டுப்புற அருங்காட்சியகச்‌ 
சேகரிப்புக்கள்‌ காட்சிப்படுத்தப்படுதல்‌ பயன்தரத்‌ தக்கதாகும்‌. 


காட்சிக்‌ கூடங்களில்‌ வகை பிரிக்கப்பட்ட பிரிவுக்குரிய 
படைப்புக்களை காட்சிப்‌ பெட்டிகளின்‌ வழியே அமைத்துக்‌ 
காண்பித்தல்‌ சிறப்புடைய பணியாக அமையும்‌. சுருங்கக்கூறின்‌ 
திற ந்தவெளியில்‌ வைக்க இடலாத அனைத்துப்‌ பொருள்களையும்‌ 
இக்கூடத்தில்‌ வைத்திருத்தல்‌ வேண்டும்‌. 


திறந்தவொேணிக்‌ ௯௩ட்‌்சியாகம்‌ 


நாட்டுப்புற அருங்காட்சியகத்தின்‌ மற்றொரு காட்சி 
அமைப்பு முறை திறந்தவெளிக்‌ காட்சியகமாகும்‌.. திறந்தவெளி 
அருங்காட்சியகம்‌ என்னும்‌ அமைப்பு 19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
ஐரோப்பாவில்‌ தொடங்கப்‌ பெற்றதாகும்‌. இங்கு அமைக்கப்பட்ட 
திறந்தவெளி அருங்காட்சியகங்கள்‌ நாட்டுப்புறப்‌ பண்பாடு, 
தொழில்‌ நுட்பத்‌ திறன்‌ ஆகிய இரண்டிற்கும்‌ பொதுமுக்கியத்துவம்‌ 
கொடுத்துள்ளன, 


இந்தியாவில்‌ 1953-இல்‌ கைவினைத்‌ தொழில்‌ சிறப்பினை 
வெளிக்காட்டவும்‌ அக்கலையை வளர்ச்சியடையச்‌ செய்யும்‌ 
நோக்கத்திலும்‌ புது தில்லியில்‌ கைவினை அருங்காட்சியகம்‌ ஒன்று 


ற கல தட்‌. இது இந்தியாவில்‌ அமைக்கப்பட்ட முதல்‌ 
திறந்தவெளி அருங்காட்சியகமாகும்‌. 


41: 


தமிழகத்தில்‌ திறந்தவெளி அருங்காட்சியகம்‌, அமைக்கத்‌ 
தேவையான .வாய்ப்புக்கள்‌- மிகுதியாகவே உள்ளன... ஏனெனில்‌. 
1. பல்வேறு நிலவியல்‌ சஈர்ந்த கட்டட அமைப்புக்களைக்‌.. காண. 
முடிகின்றது. 2, நாட்டுப்புற மக்கள்‌, மலையின மக்களின்‌ மரபு. 
வழி அமையும்‌ வீடுகளின்‌ அமைப்பு முறையில்‌ மாற்றங்களைப்‌ 
பெற்றுள்ளன. 33. நாட்டுப்புறத்‌.தொழில்‌ நுட்ப ;முறையை இதில்‌ 
இடம்‌.பெறச்‌ .கெய்யலாம்‌. இதணால்‌... பெரருஸரதார: வரழ்க்கை 
முறை-பற்:றிய செய்திகளை அறிய முடியும்‌. 


நாட்டுப்புற அருங்காட்சியுகத்தில்‌ அமையும்‌ திறந்த. 
வெளிக்‌ காட்சியகத்தின்‌. அமைப்பு, கீழ்வரும்‌ நோக்கத்தைக்‌, 
கொண்டதாக: அமையலாம்‌. அவை. 


1. வாழ்விடங்களின்‌ அமைப்பை (8611/0௯4) வெளிக்‌ 

காட்டுதல்‌... 

2. வீட்டுக்‌ கட்டடங்களின்‌ பல்வேறு வகையாண 

அமைப்புக்கள்‌. 

3. வீட்டுப்‌ பொருள்களும்‌ அவற்றிற்குரிய இடங்களும்‌. 

4, நாட்டுப்புறக்‌ கலை, பண்பாடு, 

2, மரபு வழித்‌ தொழில்‌ நுட்ப முறை, ப 
என்பனவாகும்‌. இடமாற்றம்‌. செய்யத்‌ தகுந்த பொருள்களையும்‌ 
இடமாற்றம்‌ செய்ய இயலாத பொருள்களையும்‌ இப்‌ பிரிவில்‌ 
அமைக்க வழி கிடைக்கின்றது. சுருங்கக்கூறின்‌ இது ஒரு பண்‌ 
பாட்டு - வரலாற்று அருங்காட்சியகமாகத்‌ (1க8லா ௦7, யே1மமக1 
01810137 ) திகழும்‌ எனக்‌ கருதலாம்‌. 


ராக்கா”. சிப்‌ பிரிவூ 

இன்றைய அருங்காட்சியகங்கள்‌ ஆய்வுக்கூடமாகவும்‌ 
அமைகின்றன. ஆய்வுக்குரிய பொருள்களைச்‌ சேகரிப்பது மட்டு 
மின்றி, ஆய்வுக்குரிய செய்திகளையும்‌. சேகரிப்பது. தாட்டுப்புற 
அருங்காட்சியகத்தின்‌ சிறப்புப்‌பணியாக அமைகின்றது. பார்க்கக்‌. 
கூடிய பொருள்கள்‌ அல்லாத.பிற செய்திகளாகிய. நாட்டுப்புறப்‌ 
பாடல்கள்‌, கதைகள்‌, பழமொழிகள்‌, விடுகதைகள்‌; மந்திர 


42. 


முறைகள்‌, மருத்துவமுறைகள்‌, சோதிடம்‌, இசை போன்ற 
பல்வேறு செய்திகளைக்‌ களப்பணியில்‌ சேகரிக்க இயலும்‌. 
இவற்றைப்‌ பதிவு நாடாவில்‌ பதிவு செய்து வைப்பது நாட்டுப்புற 
அருங்காட்சியகத்தின்‌ ஆவணப்‌ பகுதியாக அமைகின்றது. 


நிகழ்தலைப்‌ பிரிவில்‌, குறிப்பாக நாட்டுப்புற தடனங்கள்‌ 
நாடகம்‌, தெருக்கூத்து, நாட்டுப்புறத்‌ தெய்வ வழிபாட்டு முறை, 
விழா, சடங்குகள்‌, திருமணமுறை, பிறப்பு இறப்பு ஆகிய 
நிலைகளில்‌ நிகழ்கின்ற பல்வேறு இனப்பிரிவினரிடையே 
அமைந்துள்ள முறைகள்‌ வீடியோக்‌ காட்சியாக அமைத்து 
வைத்திருத்தல்‌ வேணடும்‌. இவ்விரண்டு முறைகளின்‌ வாயிலாக 
ஒலி ஒளிக்காட்சி, திரைபடம்‌, வீடியோக்காட்சி போன்றவற்றைப்‌ 
பார்வையாளர்களுக்கும்‌ ஆய்வாளர்களுக்கும்‌ காண்பிக்க உதவி 
யாக அமையும்‌. எனவே “வீடியோ டெக்‌” அமைப்பு முறை 
நாட்டுப்புற அருங்காட்சியகத்திற்கு மிகவும்‌ தேவையான 
ஒன்றாகும்‌. 


க்னரிப் பாரன்‌ ாூரிவூு 


கணிப்பான்‌ வாயிலாகச்‌ சேகரிக்கப்‌ பெற்ற நாட்டுப்புறச்‌ 
செய்திகள்‌, பொருள்கள்‌ பற்றிய குறிப்புக்களைப்‌ பதிவு செய்து 
வைத்திருத்தல்‌ வேண்டும்‌. இது ஒப்பீட்டாய்வு முறைக்கும்‌ உலக 
நாட்டுப்ப ற வழக்காறுகளைச்‌ சேகரிப்பு பற்றிய தகவல்‌ 
முறைக்கும்‌ பயனுடையதாக அமையும்‌. கணிப்பான்‌ வாயிலாகக்‌ 
களப்பணிச்‌ செய்திகளை ஒருவருக்கொருவர்‌ பெற்றுக்கொள்ள 
வாய்ப்பும்‌ அமைகின்றது. ப 


பாணிப்பபிரிவு௯ளா 


நாட்டுப்புற அருங்காட்சியகப்‌ பணியானது கீழ்வரும்‌ 


அமைப்புகளுடன்‌ செயல்படலாம்‌. அவை 


1. சேகரிப்பு, 2. ஆய்வு, 3. காட்சிப்படுத்துதல்‌, 
4. கல்வி என்றமையும்‌. 

__ சகரிப்புக்கள்‌ நோக்கத்தின்‌ அடிப்படையில்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. சான்றாகத்‌ தமிழர்‌ தொடர்புடைய படைப்புக்களை 


43 


சேகரித்தால்‌ தமிழர்‌ கள்‌ எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அப்பகுதி 
களில்‌ டர்‌ பணியை மேற்கொள்ளுதல்‌ இன்றியமையாதது. 


ஆய்வு முறையானது த ணண்வங்‌ அமைதல்‌ வேண்டும்‌. 
காட்சிப்படுத்துதல்‌ என்னும்‌ நிலையில்‌ நிரந்தரப்பிரிவு, 
தற்காலிகப்‌ பிரிவு, சிறப்புப்‌ பிரிவு என அமைதல்‌ சிறப்புடையது. 


வெளியீடுகள்‌ என்பன களப்பணிக்‌ குறிப்புகளா கவும்‌ 
ஆய்வின்‌ முடிவுசுளாகவும்‌, கட ப படைப்புகளாகவும்‌ இடம்‌ 
பெறுதல்‌ அவசியம்‌. 


சேகரிக்கப்படும்‌ செய்திகளையும்‌, பொருள்களையும்‌ 
பாதுகாத்தல்‌ முக்கியப்‌ பணியாகும்‌. நாட்டுப்புறக்‌ கலைப்‌ 
படைப்புக்களைச்‌ சேகரித்துப்‌ பாதுகாப்பது இன்றைய நாட்டுப்‌ 
புற ஆய்வாளர்களின்‌ சிறப்புப்‌ பணியாக இருத்தல்‌ நன்று. 


சேகரிப்பம்‌ ரிரிவுகணும்‌ 

நாட்டுப்புறக்‌ கலை, பண்பாட்டுத்‌ தொடர்புடைய 
சேகரிப்புக்களைக்‌ கீழ்வருமாறு வகைப்பிரித்துக்‌ காட்சிக்கூடப்‌ 
பிரிவுகளாக அமைக்கலாம்‌. அவை, 


1. நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ (01% 1,/27810௦) 

2. நாட்டுப்புற பழக்க வழக்கங்கள்‌ (1:01 மே1௦0௨) 

3. நாட்டுப்புறக்‌ கலைகள்‌ (01% கர) 
என்னும்‌ மூன்று பிரிவுகளாக அமையும்‌. இம்மூன்று பிரிவுகளில்‌ 
சேகரிக்கப்படும்‌ சேகரிப்புக்களைக்‌ கொண்டு பதினோரு 
“அடிப்படைப்‌ பிரிவு. கனாகப்‌ (18510 (681620165) பிரித்‌- 
தமைக்கலாம்‌. 


1, உணவு முறைகள்‌ (1௦௦0 9ய65() 
2... வாழ்விடங்கள்‌ ($1611278) 


3. தினசரி வாழ்க்கைக்குரிய வீட்டுப்பொருள்கள்‌ 
(0௯511௦ சிமாஐ118) 


1. 


44 


4, ஆடை, அணிகலன்கள்‌ (191688 கற &007ற0 20) 
3. தற்காப்பு, மற்றும்‌ போரிடும்‌ முறைகள்‌ ரகக றம 


62௩௦6) 


6, போக்குவரத்துச்‌ சாதனங்கள்‌ (1781800118(10) 

7. சந்தை மற்றும்‌ வணிக முறைகள்‌ (77806 800 ௦௦11000706) 
8. சடங்குகளும்‌ வேள்விகளும்‌ (181168 கற4 15100818) 

௦ | 


. கலைகள்‌ (4718) 
10. விளையாட்டுக்களும்‌ 
காம்‌ கறாமடிறொ 16) 
11. மொழி மற்றும்‌ 
[11கரமா5) 


இலக்கியங்கள்‌ (1,8121௨26 


பொழுதுபோக்குகளும்‌ (கோ 


௬0 


பதினோரு வகையான அடிப்படைப்‌ பிரிவுகளையே மேலும்‌ 
பல -தனிப்பிரிவுகளாகப்‌ ($060111௦ (க16201165) பிரித்‌ தமைக்‌ 
கலாம்‌. இப்பிரிவில்‌ மேலும்‌ பல உட்பிரிவுகளையும்‌ அமைக்கலாம்‌. 


உணவு சேகரித்தல்‌ இ. 


வேட்டைத்‌ தொழில்‌ 
மீன்‌ பிடித்‌ தல்‌ 
வேளாண்மைத்‌ தொழில்‌ 
வீட்டுப்‌ பிராணரிகள்‌ 


வீட்டின்‌ அமைப்பு முறைகள்‌ 


தீ மற்றும்‌ அடுப்பு உணவு 4. நெய்தல்‌ முறையும்‌ கருவி 


தயாரிக்கப்‌ பயன்படும்‌ 
பாத்திரங்கள்‌.தினசரி வாழ்க்‌ 
கையில்‌ பயன்படுத்தும்‌ 
பொருள்கள்‌. தொழில்‌ 


நுட்பம்‌ 


ஆயுதங்கள்‌. தற்காப்பு 6, 


மற்றும்‌ போரிடுதல்‌ 


சந்தை முறைகள்‌ 8. 


எடை மற்றும்‌ அளவைகள்‌ 


களும்‌. ஆடைகளும்‌ வகை 
களும்‌. ஆடைகளும்‌ அணியும்‌ 
முறைகளும்‌. அணிகலங்கள்‌ 
ஒப்பனைப்‌ பொருட்கள்‌ 
சிகை அலங்காரம்‌ 
போக்குவரத்துச்‌ சாதனங்கள்‌ 
வண்டி வகைகள்‌ 

தொழில்‌ நுட்பம்‌ 

சடங்குகள்‌ 

பயிரிடுதல்‌ 

மந்திரம்‌ மற்றும்‌ மாயம்‌ 
பூசைப்‌ பொருள்கள்‌ 
இறைவழிபாட்டு முறைகள்‌ 
விழாக்கள்‌ 


த4 


9. கைவினைப்‌ பொருள்கள்‌ 10, ஆடவர்‌ விளையாட்டுக்கள்‌ 
- சுடுமண்‌ பொம்மைகள்‌ : . பெண்டிர்‌. விளையாட்டுக்கள்‌ 
மரச்சிற்பங்கள்‌' சிறுவர்‌, சிறுமியர்‌ விளை 
உலோகச்‌ சிற்பங்கள்‌ . யாட்டுக்கள்‌ 
நாட்டுப்புற ஓவியங்கள்‌ . தெரு விளையாட்டுக்கள்‌ 
நாடகம்‌ பொழுதுபோக்கு விளை 
நடனம்‌ யாட்டுக்கள்‌ 
இசை விளையாட்டுப்‌ பொருள்கள்‌ 
இசைக்‌ கருவிகள்‌ வீட்டுவிளையாட்டுப்‌ 
பொருள்கள்‌ 


11. பாடல்கள்‌ 
கதைகள்‌ 
புராணங்கள்‌ 
விடுகதைகள்‌ 
பழமொழிகள்‌ 
பேச்சு மொழிகள்‌ 
எழுத்துக்களின்‌ அமைப்பும்‌ 
வரலாறும்‌ 


எனப்‌ பிரித்து அமைக்கலாம்‌. மேலே கூறப்பட்ட பிரிவுகளின்‌ 
தொடர்புடைய பொருள்களைக்‌ கொண்டு பல உட்பிரிவுகளாகவும்‌ 


அமைக்கலாம்‌. எனவே, சேகரிக்கப்பெற்ற பொருள்களின்‌ 
மூலமாகவும்‌ செய்திகளின்‌ வாயிலாகவும்‌ இரு பிரிவுகளாகப்‌ 
பிரித்தறியலாம்‌. அவை: 1. பார்வைக்குரிய பொருள்கள்‌ 


2. கேட்பதற்கும்‌, படிப்பதற்குமுரிய பொருள்கள்‌ என்றமைவன 
வாகும்‌. 


மாதிவு செண்குல்‌ 

சேகரிக்கப்பட்ட பொருள்களின்‌ வரலாற்றையும்‌ 
அவற்றின்‌ சிறப்பியல்புகளையும்‌ உடனுக்குடன்‌ பதிவு செய்து 
கொள்வது களப்பணியாளரின்‌ முக்கியப்‌ பணியாகும்‌. நாட்டுப்புற 
அருங்காட்சியகத்திற்குக்‌ களப்பணிப்‌ பதிவுறை சிறப்புமிக்கக்‌ 
கருவியாக அமைகிறது எனலாம்‌. (இணைப்பு எண்‌ 1இல்‌ காண்‌ ௧) 


46 


நிறைவுரை ப 
மலையின மக்களின்‌ படைப்புக்களை நாட்டுப்புற அர௫ங 
காட்சியகத்தின்‌ ஒரு தனிப்பிரிவாகக்‌ காட்சிப்படுத்தலாம்‌. 


அழிந்துகொண்டிருக்கும்‌ தொழில்‌ நுட்பம்‌, கலை மற்றும்‌ 
மொழி அமைப்புக்களையும்‌ இனங்களையும்‌ இனங்காணுதல்‌ 
வேண்டும்‌. 


பல்வேறு இனப்‌ பிரிவுகளின்‌ நாட்டுப்புற வழக்காறுகளை 
அறியும்‌ வண்ணம்‌ ஒப்பீட்டாய்வு முறையில்‌ நாட்டுப்புற அருங்‌ 
காட்சியகம்‌ அமைதல்‌ சிறப்புடையதாகும்‌. 


நாட்டுப்புற அருங்காட்சியகங்கள்‌ சேகரிப்பு, ஆய்வு, 
காட்சிப்படுத்துதல்‌, கல்விப்பிரிவு ஆகிய பிரிவுகளைக்‌ கொண்ட 
தாக அமைதல்‌ வேண்டும்‌. இப்பணிக்குறித்த செய்திகளை 
வெளியிடுதல்‌ வேண்டும்‌. இப்பணிக்குக்‌ கணிப்பானைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌ வேண்டும்‌. 


கலை விழாக்களை நடத்தும்‌ மையமாகவும்‌ பன்னாட்டுத்‌ 
தொடர்புடைய ஆய்வு அருங்காட்சியகமாகவும்‌, செயல்‌ பட 
வேண்டும்‌. 

தொன்மையான நாட்டுப்புறக்‌ கலைப்‌ படைப்புக்களை 
நாடுவிட்டு நாடு எடுத்துச்‌ செல்லத்‌ தடைச்‌ சட்டம்‌ ஒன்றை 
ஏற்படுத்‌ தவும்‌ நாட்டுப்புற ஆய்வுக்‌ கழகங்கள்‌ முயற்சிசெய்தல்‌ 
இன்றைய அவசரக்‌ கடமையாகும்‌. 


1900 2௭மபூடாம( 
(ட டீ௰யாகு 
ராக. மய 
பதவ யாட்டு எய்ட்‌ பயம்வோயம்டாா 2 
ப 10099 (மழு நாபி எ அம : மழு ஞர்‌! 
10 ரஜ - 1 
10.௨9 மீரா /ர.ர பக ஙு !௫ ரா. ஏ ராம 


(ழு டடி ஏரா //ர0/0 த ஷி ரா॥டித' ரார௪[௫ 011 -ம 
மம எடு. 
- 1-௮ ஐரராழு௫௮ஐ 
மலடி 3 1ராகு ழு ரப 
ரர ஒழ மல 
ரா1இ .ட.௨௫1ர.2ஐ 
ஏ 0௦ ௬ ௪௫.॥௨ 07௪ மநாிம11./0 ராமு॥க ஈழ ெழுின்‌- 0-௮ 
ராமு॥ஐ ராமு. ல!௫ டர. இ ராரா 
100911(9 /102916 ராடு ௮ சீம மயா 
ர. ௫/௪ நாஸர்‌) | 
1 சீடுப உ௱ு முர ராடு முக ராடூசடுபடிா ரு 
2௨ ௫ | 
யால ராடு ரா. ௨௫ 05.15 ஏ4) 711௦ (இ 


ராடு டாப முலய 


ரா]. ॥ரு ரா.ரஜம்‌ீ ராம. 1-1 ஈழ கயா 
3:19 மீ மூட மாடு அடகு 
பயப்பட பய்‌ 
கய ரா ஊ௱॥ பவா. டிஐ படிய லி பாடி பு க2பூலஐ 
ர ௮ மதி மாமு. பள பாடு பூடிமுமாு 
௦ ாு ரஷா (ஓ மா லர 102 5 [முழூ 1௦5 மடுரதழிர 


மீர்‌) ராரா [டிரா “ர [ “மல. 111.மமம (இ 


48 


1ந கொ௱ருள்‌ இடைம்‌ காணூசகுல்‌ சூறிப்பு: 


அருங்காட்சியகம்‌ களப்பணிக்‌ குறிப்பேடு எண்‌ 
ஆய்வாளரின்‌ பதவி ப 
பொருள்‌ சேகரிக்கப்பட்ட - யாரிடமிருந்து பெறப்பட்டது 

இடம்‌ யாரிடமிருந்து வாங்கப்பட்டது 
சேகரித்த தாள்‌ அல்லது விலை 


வரங்கப்பட்ட நாள்‌ 

பொருளின்‌ தொன்மை 

உற்பத்தி செய்பவர்‌ 

இனம்‌/தயாரிக்கும்‌ குடும்பம்‌/நபர்‌ 

பொருளும்‌:அதன்‌ தயாரிப்பு முறைகளும்‌ தனிநபர்‌/சமூகம்‌ 
பொருளின்‌ பயன்பாடு 

களப்பணிப்‌ புகைப்பட எண்‌ 

புகைப்படச்‌ சேகரிப்பு எண்‌ 

வீடியோச்‌ சேகரிப்பு எண்‌ 

பொருளின்‌ சிறப்பியல்புகள்‌ 














அளவு உயரம்‌ அகலம்‌ எடை. 
குறிப்பு: 
களப்பணிக்‌ குறிப்பு: கேோரப்பு எண்‌, 
111 சூழிய்பு அட்டை. 
_ இடம்‌ 
பொருளின்‌ 
எண்‌ இனம்‌ 
வனைப்பாடு. 


ல்‌ எ ர க வைக வவவைவ ணைவவவை ய வைகையை கவல 


ஆருங்காட்சிரபகக்‌ களப்பணியில்‌ கண்ட 
நாட்டுப்புறவியல்‌ 





சூ. கேவராஜ்‌, 
அருங்காட்சியகம்‌, 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌, 


நாகரிகம்‌ வளர, வளர கலை மற்றும்‌ பண்பாடு மறுக்கப்‌ 
பட்டு வருவதை இன்று தமிழகத்தில்‌ காண்கிறோம்‌. இதற்குத்‌ 
தமிழக நாட்டுப்புறங்களும்‌ விதிவிலக்கல்ல, நிச்சயமாக அடுத்த 
தலைமுறையினருக்கு, தமிழக நாட்டுப்புற: வாழ்க்கை முறை; 
கலை, பண்பாடு, நம்பிக்கைகள்‌, சடங்குகள்‌, பாரம்பரியம்‌ 
ஆகியவை தெரியாமல்‌ போகலாம்‌. மறைந்து கொண்டிருக்கும்‌ 
நாட்டுப்புறக்கலை, மக்களின்‌ அன்றாட வாழ்க்கை முறை ஆகிய 
வற்றை வெளிப்படுத்தும்‌ நோக்குடன்‌ தமிழ்ப்பல்கலைக்‌ கழக 
அருங்காட்சியகம்‌, தமிழ்நாட்டின்‌ எல்லா மாவட்டங்களிலும்‌ 
மக்களின்‌ அன்றாட வாழ்க்கையில்‌ பயன்படுத்திய பயன்படுத்திக்‌ 
கொண்டிருக்கும்‌ பொருள்களைச்‌ சேகரித்து வருகிறது. எப்படிப்‌ 
பேச்சு மொழி மாவட்டத்திற்கு மாவட்டம்‌ மாறுபடுகிறதோ, அதே 
போல்‌ பண்பாடும்‌ வாழ்க்கை முறையும்‌ மாவட்டத்திற்கு மாவட்டம்‌ 
மாறுபடுகிறது. இந்த மாறுபாடு அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு 
மாறுபடுகிறதா அல்லது அவர்கள்‌ சார்ந்த சமுதாயத்திற்கு 
(௨516) ஏற்றவாறு மாறுபடுகிறதா என்பது ஆராயத்தக்கது. 
சமுதாயத்திற்கு ஏற்றவாறு மாறுபடுகிறது என்றால்‌ பல்வேறு 
இடங்களில்‌ வாழும்‌ ஒரே சமுதாயத்தினருடைய (516) சடங்கு 
களும்‌ சம்பிரதாயங்களும்‌ ஓரளவிற்கு வேறுபடுகின்றன. அது 
போல்‌ அவர்கள்‌ அன்றாட வாழ்க்கையில்‌ உபயோகிக்கும்‌. பொருள்‌ 
களிலும்‌ அவர்களுடைய பண்பாடு மற்றும்‌ வாழ்க்கை முறையை 
அறியமுடிகிறது. தமிழர்களின்‌ கலை, பண்பாட்டுத்‌ தொடர்பான 
பொருள்களைக்‌ காட்சிப்படுத்த, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக அருங்‌ 
காட்சியகம்‌, . தமிழகத்திலுள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும்‌ 
களப்பணி மேற்கொள்வது அவசியமாகிறது. இக்‌ களப்‌ 
பணியானது அந்தந்த மாவட்டங்களின்‌ கிராமப்புறங்களில்‌ மேற்‌ 


கொண்டாலே உரிய பயன்‌ கிடைக்கும்‌, ஏனெனில்‌, கிராமப்‌ 
பகுதிகளில்‌ மட்டுமே தமிழகத்தின்‌ கலை, பண்பாடு வாழ்க்கையைக்‌ 
காணமுடியும்‌, 


அந்த வகையில்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக அருங்காட்சியகம்‌, 
தஞ்சாவூர்‌, பெரியார்‌, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில்‌ 
களப்பணி மேற்கொண்டுள்ளது. இக்கட்டுரையாளரால்‌ மேற்‌ 
கொள்ளப்பட்ட பெரியார்‌ மாவட்டக்‌ களப்பணியில்‌ சேகரிக்கப்‌ 
பட்ட பொருள்களில்‌ “சாலணி' எனப்படும்‌ மரத்தாங்கி மூங்கிலால்‌ 
செய்யப்பட்ட மத்து, இரண்டும்‌ எவ்வாறு கொங்குப்‌ பகுதி மக்‌ 
களின்‌ வாழ்க்கையோடு இணைந்து உள்ளது என்பது பற்றியும்‌, 
பெரியார்‌, கோவை, மாவட்டங்களில்‌ மட்டும்‌ கொண்டாடப்படும்‌ 
“ திலாப்பிள்ளை '” என்னும்‌ விழாவைப்‌ பற்றிக்‌ கூறுவதும்‌ 
மேலும்‌ இவை பற்றிய கருத்துக்களை நாட்டுப்புறவியல்‌ அறிஞர்‌ 
சுளிடமிருந்து தெரிந்து கொள்வதும்‌ இக்கட்டுரையின்‌ நோக்கம்‌ 
அகும்‌, 


சு௱வனைார்‌ 


மரத்தால்‌ அழகிய வேலைப்பாடுடன்‌ செய்யப்பட்ட இப்‌ 
பொருள்‌ சாலணி, சாலணி மரம்‌, சாலரணி மரம்‌ என்று பலவாறு 
அழைக்கப்படுகிறது. பொதுவாகத்‌, தண்ணீர்க்குடங்களை வைக்க 
இவை பிரிமணை போல்‌ பயன்படுத்‌ தப்படுகின்றன. ஆனால்‌ 
சாலணியானது இம்மாவட்ட மக்களின்‌ வாழ்க்கையோடு ஒன்றி 
யுள்ளது குறிப்பிடத்‌ தக்கது, 
இருந்த முதியவர்‌ 
செய்தி நிச்சயமாக 


மாட்டார்கள்‌. அவ 


சாலணி சேகரிக்கப்பட்ட வீட்டில்‌ 
சாலணியிள்‌ முக்கியத்துவம்‌ பற்றிக்‌ கூறிய 
இன்றைய தலைமுறையினரே அறிந்திருக்க 
ர்‌ கூறும்‌ செய்தி: வீட்டில்‌ உள்ள பெண்‌ 
பூப்படைந்ததும்‌ அவளுக்குப்‌ புத்தாடை எடுக்கப்படுகிறது. அப்‌ 
புத்தாடையை ஒரு தட்டில்‌ வைத்து, தட்டைச்‌ சிறிது நேரம்‌ 
சாலணியின்மீது வைக்கின்‌ றனர்‌. பிறகு அந்த ஆடையை அப்‌ 
பெண்‌ அணிவதற்கு அளிக்கின்்‌ றனர்‌. அப்பெண்ணின்‌ திருமணத்‌ 
தின்‌ போது அதே காலணி சீதனமாக அளிக்கப்படுகிறது. 


இவ்வழக்கம்‌ இப்பொழுது 


மறைந்துவிட்டது. ஆனால்‌ 
ஆங்காங்கு சில கிராமங்களில்‌ 


சாலணியானது வீடுகளில்‌ 


௮1 


காணப்படுகிறது. ' இத்தகைய சாலணி ஒன்று பெரியார்‌ 
மாவட்டத்தில்‌, காசிப்பாளையம்‌ என்னும்‌ கிராமத்தில்‌ 
. இருந்து கட்டுரையாளரால்‌ சேகரிக்கப்பட்டு, தமிழ்ப்பல்கலைக்‌ 
கழக அருங்காட்சியகத்தில்‌ வைக்கப்பட்டுள்ள து. 


மது 

தயிர்‌ கடையும்‌ மத்து தமிழகத்தில்‌ எல்லா இடங்களிலும்‌ 
பலவகையில்‌ காணமுடியும்‌. , முனையில்‌ குவிந்து உள்ள மத்து, 
தட்டையான அடிப்பாகமுடைய மத்து, வட்டவடிவ மத்து 
போன்ற பலவகையான மத்துக்கள்‌ சாதாரணமாகப்‌ பல 
இடங்களில்‌ காணலாம்‌. இவை யாவும்‌ ஒரு நீளமான குச்சியில்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. 


பெரியார்‌ மாவட்டக்‌ களப்பணியில்‌ புதுவகையரன 
அழகான மத்து ஒன்று சேகரிக்கப்பட்டது. ஏறக்குறைய 
இரண்டரை அடிநீளமுள்ள ஒரு நல்ல மூங்கிலின்‌ ஒரு முனையை 
நான்காகப்‌ பிளந்து, அந்நான்கு முனைகளையும்‌ ஒன்று சேராத 
வாறு, இருசிறு குச்சிகளைக்‌ கொண்டு தடுக்கப்பட்டுள்ளது. 
பிளவின்‌ முடிவில்‌ ஒரு இரும்பு வளையம்‌ மாட்டப்பட்டுள்ளது. 
இதை ஒரு வயதரன விவசாயி தரனே செய்ததாகக்‌ கூறினார்‌. 
இது ஒரு சாதாரணப்‌ பொருள்தானென்றாலும்‌, யாருக்கும்‌ 
தோன்றாத கருத்துருவும்‌, நேர்த்தியும்‌ ஒரு சாதாரணத்‌ தமிழ்‌ 
விவசாயிக்கு உள்ளது பாராட்டும்படி அமைகிறது, மேலும்‌ 
இதைத்‌ தச்சரிடம்‌ கொடுத்து செய்யாமல்‌ தானே செய்தால்தான்‌ 
மாடு நன்றாகப்‌ பால்‌ கறக்கும்‌ என்று நம்புவதாகக்‌ கூறினார்‌. 
இம்மாதிரி நம்பிக்கைகள்‌ பெரியார்‌ மாவட்டத்தில்‌ பல கிராமங்‌ 
களில்‌ காணப்படுகின்றன. இந்த அழகிய மத்து கட்டுரையாளரால்‌ 
பெரியார்‌ மாவட்டத்தில்‌ சிவியூர்‌ என்னும்‌ கிராமத்திலிருந்து 
சேகரிக்கப்பட்டது . 
இலார்‌ பனசை 

பெரியார்‌, கோவை மாவட்டங்களில்‌ மட்டும்‌ கொண்டாடப்‌ 
படும்‌ விழா நிலாப்பிள்ளை. இவ்விழா தைத்திங்களில்‌ இம்‌ 
மாவட்டங்களில்‌ எல்லாக்‌ கிராமங்களிலும்‌ சிறப்பாகக்‌ 
கொண்டா டப்படுகிறது. ப 


92 


நிலாப்பிள்ளை சில. கிராமங்களில்‌: ஆறு - நாட்களும்‌ சில 
கிராமங்களில்‌ ஒன்பது நாட்களும்‌ கொண்டாடப்படுகிறது.' 


ஊரின்‌ நடுவில்‌ ஒரு இடம்‌ சுத்தம்‌ செய்யப்பட்டு, அந்த 
இடம்‌ சாணத்தால்‌ மெழுகப்படுகிறது. பிறகு சாணத்தால்‌ 
புள்ளாரு (பிள்ளையார்‌) பிடித்து நடுவில்‌ வைக்கின்றனர்‌. 
பொழுது விழுந்ததும்‌, கிராமத்தில்‌ உள்ள அனைத்துப்‌ பெண்‌ 
களும்‌ (முக்கியமாக மணமாகாத பெண்கள்‌) தங்கள்‌ வீட்டிலிருந்து 
பாத்திரத்தில்‌ சோறு எடுத்து வந்து வைத்துப்‌ பிள்ளையாரைச்‌ 
சுற்றிவந்து கொப்பி அடிக்கின்றனர்‌. சிறிது- நேரம்‌ கழித்து 
பூபபடையாத ஒரு பெண்‌ அந்த பிள்ளையாருக்குப்‌ பூசை 
செய்கிறாள்‌. இந்த விழா முடியும்வரை ஆறு அல்லது ஒன்பது 
நாட்களும்‌ அவளே பூசை செய்கிறாள்‌. பூசை செய்து முடித்த 
பிறகு அவரவர்‌ வைத்த உணவை எடுத்து உண்டு முடித்தபிறகு 
தொடர்ந்து கெொப்பியடிக்கின்றனர்‌. இதற்கு சோறு மாற்றல்‌ 
என்கின்றனர்‌. இவ்வாறு தொடர்ந்து ஆறு அல்லது ஒன்பது 
நாட்களும்‌ இரவில்‌ பிள்ளையார்‌ பிடித்து வைத்து அதைச்‌ சுற்றி 
வந்து கொப்பி அடிக்கின்றனர்‌. கடைசி நாளன்று எல்லாப்‌ 
பிள்ளையார்களும்‌ ஒரு கூடையில்‌ வைக்கப்பட்டு அவைகளின்‌ 
மேல்‌ பூக்கள்‌ கொட்டப்படுகின்றன. (இக்கூடை “போலக்கூடை” 
என்று அழைக்கப்படுகிறது) கடைசி நாளன்று ஒவ்வொரு 
வீட்டிலும்‌ அரிசி மாவு இடித்து சலிக்கப்படுகிறது. பெண்கள்‌ 
புத்தாடை அணிந்து சலித்த மாவைப்‌ பாத்திரத்தில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு நிலாப்பிள்ளை விழா நடக்கும்‌ இடத்திற்கு வந்து 
கூடுகிறார்கள்‌. பின்னர்‌, ,பூசாரியானவள்‌ ஒவ்வொரு வீட்டிலும்‌ 
சென்று அரிசி மாவு சலித்து பிறகு மீதமாகும்‌ கழிவைச்‌ சேகரித்து 
அதில்‌ ஒரு பிள்ளையார்‌ செய்கிறார்கள்‌. அதை நடுவில்‌ வத்து 
கடைசி நாளன்று விடியும்வரை கொப்பி அடிக்கின்றனர்‌. அந்த 
மாவுப்‌ பிள்ளையாரும்‌ போலக்கூடையில்‌ இடப்பட்டு பூக்கள்‌ 
துரவப்படுகிறது. பின்னர்‌ கூடையை ஆற்றுக்கு எடுத்துச்‌ செல்‌ 
கின்றனர்‌. ஆற்றுக்குப்‌ போகும்‌ வழியில்‌ மூன்று இடங்களில்‌ 
கூடை கீழே வைக்கப்பட்டு சுற்றிவந்து கொப்பி அடிக்கின்றனர்‌. 
பிறகு  போலக்கூடையானது ஆற்றில்‌ விடப்படுகிறது. இக்‌ 
கூடையுடன்‌ மாவினால்‌ செய்யப்பட்ட விளக்கை ஏற்றி அதை ஒரு 


53 


வாழைப்பட்டையில்‌ வைத்து மிதக்க விடுகின்றனர்‌. ஆறு இல்லாத 
ஊர்களில்‌ இவை கிணற்றில்‌ போடப்படுகின்றன. இத்திருவிழா 
நடக்கும்போது :கிரரமத்திலுள்ள அனைத்துப்‌. பெண்களும்‌: 
குறிப்பாக வயதுக்கு வராத பெண்கள்‌ தவறாமல்‌ சோறு மாற்று 
கிறார்கள்‌... ஏனெனில்‌ சோறு மாற்றாத பெண்கள்‌ நிலாவைப்‌ 
போல்‌ தேய்ந்து விடுவார்கள்‌, என்று ஐதீகமுள்ளதாகக்‌ 
கிராமங்களில்‌ கூறுகின்றனர்‌. மேலும்‌ பூசை செய்வதற்குப்‌ பூப்‌ 
பெய்தாத பெண்ணே பூசாரியாக நியமிக்கப்படுவது குறிப்பிடத்‌ 
தக்கது. கொப்பி அடிக்கும்போது இனிமையான பல நாட்டுப்‌ 
புறப்‌ பாடல்கள்‌ பாடப்படுகின்றன. 


தமிழகக்‌ கிராமங்களில்‌ காணப்படும்‌ ஒவ்வொரு பொருளும்‌ 

மக்களுடைய -வாழ்க்கையில்‌ ஏதாவது ஒரு வகையில்‌ தொடர்பு 
கொண்டுள்ளன என்பதற்கு மேற்கூறியவை சில உதாரணங்களே. 
அப்படி இவ்வகையான பொருள்களைச்‌ சேகரித்து, அருங்காட்சி 
.யகத்தில்‌ காட்சிப்படுத்தி அதன்‌ பின்னணியில்‌ உள்ள செய்திகளை 
.வெளிக்கொணர்வதால்‌, மறைந்து கொண்டிருக்கும்‌, கலை, 
கலாச்சாரம்‌ ஆகியவற்றைப்பற்றித்‌ தெரிந்து கொள்ள இன்றைய 
தலைமுறையினருக்கும்‌ இனிமேல்வரும்‌ தலைமுறையினருக்கும்‌ 
மிகுந்த ஆர்வம்‌ உண்டாகும்‌ என்பதில்‌ சிறிதும்‌ ஐயமில்லை. 
களப்பணியின்‌ மூலமே இத்தகைய பொருள்களையும்‌ செய்தி 
களையும்‌ சேகரிக்க முடியும்‌ என்பது நிதரிசனமான உண்மை, 


௦11016 510165: 7௨௦0௫ ௨௩3 ௨01106 





ந. நாரா விவாக, 
௦7 28ம்‌, 12ர்‌, ௦7 1101511059. 


ரறர்‌ா0010 01101 


1101%1076 811 0165 [00% & 84ஜரர்810கறம நலா ௦1 (ரூடி 8மமு0 
011௨020826 கம்‌ 500160) 48% 868 ஏளி[- 111. மார்‌. உ 
606101 30275 10௦1%1076 $4மம468 1846 தகர்ப6ம்‌ ஐ ர று௦றரெர்மாா 
௦1% 85 க ர161ம ௦17 &0க்கர1௦ 1ஈர்சோச5ர்‌ கரம்‌ ரசிகோர்ட ப்௦ரகர்ட. 
105108ம்‌ ௦1 819 நா௦80110த. 16 ௦0112011௦௩ 01 0110௪ 11005 
௦110111௦7௦ ற021071818, 90௦185 1126 ஈர்தார்சம்‌ 1142106112 (16 
10111012 121ர்418 1ஐ௦0224௦0 015ம1%க ௦ *3710108 1118ரகாரு ௧6 
8௦11 85 110 த1௪்‌5110௦ ௨96015, 409, 13076 ௨6 821 1௦0106 
90101) கா௨உ கரக।1௧916 300 211604 40 881386 (19 7₹0111௦7௦ 
7121211215 1௦ கரர்ர௨ கர்‌ 0671சம்௩ ரஊய1-ஆரய்ர்‌ 1033) ந21ற 1௦ 
[168601 111௦ 800181 51 14,0௧706 ௧11201௦460 (௨ 01% 111$ரக(மா6, 
மோாகாக, கர 60. 116 புகாரு ௦8 ₹51161௦76 12378 182071811068 16 
106 8(ரப௦4யரச 85 9611 885 ௦0044 ௦1 ஸர 6011061116 1701141072 
1081811815. $0106 $80%0187*8 00௩01 216 ௦1 (3௦ 91009 ௦7 7௦11:1௦75 


8586ம்‌ ௦006 மப01மாச, ஏரிம்16 50006 611805 121185186 11617 
$0010-00110781 512171௦806 18 1151 1686810106, 


116 நாகர்‌ ர்‌ 01 கரி 


116 லோராளெர்‌ $ர0ற 08 10 (1௦ 518037 0710141076 811008 க மாகா1:60 
0111722௩06 1௦1 118 (ரதி ௨) 823/8 07 70962701) றாச(%௦46 காம்‌ 
30010௧0168. 14080 ௦7146 7686ஜரர 26 தாக 17160௦௩% எ] 11%6 
1)61ற ௦£ ரேறரரர்0] சேர்க 0211207௨0 (020021 நாராக 85 11 ஷூ 
56001 018137 50017068, 7%6 1021100௦1௦ஐுூ ௨௭௦164 4௦ ௨1356 1116 


0011601614 நாக௨1ச1815 று 10 மார்்த 16 112௩ வாயட்ரே 66 


1116787]7 0691065, 6601010125 89 611 8௦ 1119 கர்‌ ரொததர்ர்1ம 


1&1௦015 சே 06 ௦000௯௦) 11%. 106 76ம்‌ 71ரர்ரற 0 (1ம6 


3௮ 


௦01க106ம 8 16 40 மூவி 1606588ு7 01080205 11௦ 151102 
610௦45 1ல்‌ உளக நந்தர்‌ கற 8460081௦ 01807ர்ற110ஐ ௭111 06 
088116 


7427 108௦01) 9ரரக10த126 கா6 ரர்ர்க 6880ர்‌1த1 4௦ 16101010௦6 
(16 168007 1112017௦5 கரம்‌ றா௨௦11065 ற்ர்்‌ட ௧௭௦ 1௦ம்‌ 10 70141076 
810188 ௨14 "6௦%, 97/6 ௦௨9 (ற ௦ரீ 002112 1000178110115 80 
(கர்‌ 1176 (2௦௫7 ௦8 1௦11:1௦72 கே நீ1101100 ௨5 1) 6111010ற 116௦03: 
2) ௨ ௭611 7070211860 1209 ஹர்‌ 3) க௩கமரயக16 (116013. 71656 
296018 ௦0114 %6 ௨௦16ம்‌ 501111 ௩41௦ ஊரயம்மாக1 881376 86 
611 85 10 12 ௦01160 குகி]நுர15, ]1 நார்‌ மகர எாம௦1மாக] 
௨1313/518 ௦017106 118611 01199 (௦ 1112 றர682114411011 ௦ரீ 116 81ரப௦1ம7? 
*வா10118 7011 ]112ரகர்மா6 11126 80026, 181௦6, 411809, 61௦. 1116 
52106 ஷு 1056 500168 எ101) 0000011816 01 0010(20ர 80813/519 
௦07106 1121561765 10௦ 1146 நா680181100 ௦0% ஏுற்கர்‌ 85 060 
0180110604 19 11௦ 101 110௧௦ ௦ரீ பசீர்‌ மற. 10906 1௦ 1476 
196 07 தற ரிலேமும்‌ 1 16 768 கோ௦168 மாுப்சோ ரகர 10 (16 ரக௦௦14 
3878 மா $01%1076 $404166 4௦ 10% நர282ந ௨ 1௩076 &ம600816 
(1807121409. 181௨ தா6 867௧] 81011 ௦01ம10த9 1௦ 11656 810168, 
20 8180 1 876 0015102760 85 ௦106 510460. 1௦0௧56 மரீ ல்‌ 
136 07 76570௦0168 16 1ர்சாறா௦ரக(1௦08 8150 200112 06 810604 
1 006 8 ௦ 1496 மரம்‌, 


1116 611௦ம்‌ ௦7 0017018110 ஏண்ட ௭6 நாரத 1 1௦ 80018] 
$016106 768கோ௦168 ௦81 றாக]6௦ 5121171087, ௦ 1206 11) 1145 நரம்‌ 
ஷு 7011410௦16 81ம0165 8ம்‌ 11௦76 5 16]ற 1௦ ர6ர்றரீ0106 (16 63151702 
1116071168 1804, &150 14/5 ரூற௪ ௦7 ாரச111௦ம௦1௦ஜுா 11] 66 ரர 
0180111807 1 நகரமா. ர 110 தய]571௦ 501606, 6200181157 1 
10006210 50010-11020151105 196 1001௦6 ௦0% ௦011612110. 128 161060 
௦௦1518218016 1680115 ாசகறர்‌ ர௦ா 11 மீ150ர்றர10ற. ௦ரி 18120௦826 1186 
38 1217160160 1 80012137. 16 16114 07 ௦௦61௧11௦01 (81:26 11 10 
௨௦௦௦01 19௦ பா45, 146 001038, 11 நரகு, 16 1618, 116 
£காக௩௦1078, 610. ௦11௦1 116 716148 ௦1 ரோரய1£126 102611127 804 


890027 ராரா ர௦ 8181௭0 4107 907 (0861) 3 “௦8 ஈஊாறாருயா$ு 


970198 : ஏலா 
11726 ௧௦0: 89008 அ2ஐ “றர பர ஈறஹ்(105 [800121 (661) ஓ மயா] 
நற ஏ: “03 (ஏ) 8001199ரரெ 221178 “6121009 நய ஈாபு[ாழ 81 998௭8087 :(17961) (25) 50 நு 
பரா ரர : நு ரு. ஊரு பாவாட 904 10௦ 005077 றய மாமா (2061) க (ழ்‌ 
6900919793 
5140141௮௮0 
தற்கு 
3020122101 ய1391 810118௩72890 | | 8330011005 
ஓஒ ௦0௧] _- ஓஒ 817011512ஈ0723ய] -- 1191ம00 எ] ணை 21)917ப1101309 
ன! ௮ ௮ ர்‌ 5 அரு 3௦ கீறாட9 
| 
0௦172நம்‌ ௭௦11012420 ௫ 
| 
801000 19784] 
நர ஏனடா ௧௦௭ 14ம்‌ * 
நடக யப] 


“89109 21௦1910]7 


993 ஊரு 7௦ 3191090101119) 90 10] ற91828906 12000 581 8ப1/401[07 ஐ], 


91021] றய 990209] புர௦கய] பொர ௨! ஐ 121206 901 901712810 01 ரே கய 
ஈர] 17 ௦114 மோ] 309 1௦ 9ஓஐ111௩ ரரா3]௦-01906 0ய8 317191] “த2161931] 93 091205 ௦) பஹ [731 
320] கம பாடி 0 5339801911 99) ஒர] 9மயடஸருு 870118[51102 981 1099500911 8101)2121102 30 1ம107 
27] பராக்‌ 817 11 “றா ரர யூ ய்ய 15 3101௦௦ 91 10௦ ப0ா1ற 93 ௩01& 91101 
1011013810 3௦ 386) எழு, 9701] 7௦] 813 36 வாடு2015 எப] 79 110000 0(ுய059466 றய 112114%5 ௭1 8013108871 35 
ஏமா 1001812௦௭2 1200271075 9112-05 893 பு ௦ ஜொருமறர 997 722521 39௧0191071 

ர ரமாக] ்॥[. றறொண௦௦1௦௦2 &றாட6 70 கரடு ௦0 9915 910: 
“15282801 ஙர ॥௦1யமய [ற ௮௨ 8 1112932 பாறாார புரா '8998] 10௮194 


“279 49911 பர ௦010001710819 111 99112] ௦ 990 பு] ௭௦17701௦23 0] 423 


10] 993]1டி 1215௦) 05205 


91) 950550 


2௦112 ௦3 நேற ராக 
நெரு] நா 


98003 115 912111 


எழுதுங்கவிதை.யபூம்‌ ஏழுதாக்கவிதைஃபும்‌ 
சோல 4 ன ச தூ. சிணிச்ச௱ாம்‌, 
இணைப்பேராசிரியர்‌-இலக்கியத்துைற, 
தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌, 


கவிதை என்றால்‌ யாப்புக்குள்ளடங்கி அசை, சீர்‌ எனச்‌ 
சரியாக அமைந்து எதுகை மோனைகளுடன்‌ எழுதப்படுகின்ற 
ஒன்று எனப்பொதுவாக நம்பப்படுகின்றது. “தமிழக நாட்டுப்‌ 
பாடல்கள்‌” என்ற தொகுப்பு நூலுக்குக்‌' கிருபானந்தவாரியார்‌ - 
ஒரு வாழ்த்துப்பா எழுதியுள்ளார்‌. 


“ஓடோடிச்‌ சென்றே உலகில்‌ பலவிதமாம்‌ 
நாடோடிப்பாடல்‌ நமக்களித்தான்‌--பீடார்‌ 
வரதராஜப்‌ புலவன்‌ வண்தமிழ்சேர்‌ சீலன்‌ 
சரதமாய்‌ வாழ்க தழைத்து”! 


என்‌.ற அவரதுபா யாப்பிற்குள்‌ அமைக்கப்பட்டவரிகள்‌, ஆனால்‌ 
இதில்‌ கவிதைக்குரிய அடையாளம்‌ எதுவும்‌ கிடைக்கவில்லை. 
யாப்பில்‌ அமைந்துள்ள இன்னொரு பாடல்‌; கம்பன்‌ எழுதியது, 


முனிபவர்‌ அரக்கியர்‌ முறையின்‌ நீங்கினார்‌ 
இனியவள்‌ தான்‌அலாது யாரும்‌ இல்லையால்‌ 
தனிமையும்‌ பெண்மையும்‌ தவழும்‌ இன்னதே 
வனிதையர்க்‌ காகநல்‌ லறத்தின்‌ மாண்பெலாம்‌””2 


கம்பனின்‌ இப்பாடல்‌ கவிதையாகஉள்ளது. இதனால்‌ தெரிவது 
என்னவென்‌ றால்‌ கவிதையை அடையாளம்‌ காண யாப்பு மட்டும்‌ 
போதாது என்பதே. இனி, எதுகை மோனைகளும்‌ கவிதைக்கு 
முக்கியமில்லை என்பதைக்‌ கீழ்க்கண்ட ஐங்குறுநூற்றுப்பாடல்‌ 
சுட்டிக்காட்டும்‌. 


“சாத்த மரத்த பூழிலெழுபுகை 
காட்டுவரை கமழுநாடன்‌ 


அறவற்கெவனோ நாமகல்‌ வன்னரய்‌”?3 


58 


இதுபோன்ற பல சங்கப்பாடல்கள்‌ எதுகை மோனை முக்கியத்துவ 
. மின்மையை அறிவிப்பன. இத்துடன்‌, இணைக்குறளாசிரியப்பா 
மரபு, புறநானூற் நின்‌ முதல்பாடலான “*மண்திணிந்த நிலனும்‌” 
என்று தொடங்கும்‌ பாடல்‌,* மரபு-போன்றவை மூலம்‌ வரை 
யறைக்குட்பட்ட அடிஅளவு கவிதைக்குரியமுன்விதிகளாகச்‌ செயல்‌ 
படமுடியாது என்பதைத்‌ தெதளிவுறுத்தக்கூடியன. முன்விதிகள்‌ 
முதன்மையானவை அல்ல என்பதைக்‌ கீழ்க்கண்ட புதுக்‌ 
கவிதையும்‌ உறுதி செய்யும்‌. 

“மரம்‌ கொத்தி கொத்தி 

சாய்ந்தமரம்‌ அள்ள 

உட்கார்ந்திருக்கிறாயா காத்து, 

புழுகிடைத்து அது 

போய்விடும்‌ பறந்து 

மரம்‌ சாய்க்கும்‌ ஜோலி 

அதுக்கில்லை 

நி எந்திரி 


தூக்கு௨ன்‌ கோடலியை'?5 


மேற்கண்ட பாடல்கள்‌ மூலம்‌, யாப்புக்குள்ளடங்கியும்‌ அடங்கா 
மலும்‌ கவிதை வெளிப்படும்‌ என்ற உண்மையைக்‌ கவிதை 
வரலாறு தெளிவாக உணர்த்துகிறது எனலாம்‌. கவிதைக்கு 
முக்கியமானது ஏதோ ஓர்‌ ஒழுங்கமைப்புதானே தவிர யாப்புக்‌ 
கணக்கு வரையறைகள்‌ அடிப்படையானவை அல்ல, மேலே 

பாடல்கள்யாவும்‌ எழுதுங்கவிதைகள்‌ என்ற பிரிவில்‌ 
வருவன. இனி, கீழ்க்கண்ட இன்னொரு பாடலைக்‌ காணலாம்‌. 


இது, “எழுதாக்‌ கவிதை, என்ற பிரிவில்‌ வரக்கூடிய ஒரு நாட்டுப்‌ 
பாடல்‌*, 


காட்டிய 


“குட்ட புளியமரம்‌ 

குயில்‌ அடையும்‌ நந்தவனம்‌ 
குட்டமரம்‌ பட்டுப்போச்சு 
குயில்போய்‌ எங்கு அடையும்‌ 
மட்ட புளியமரம்‌ 


59 


மயில்‌ அடையும்‌ நந்தவனம்‌ 
மட்ட மரம்‌ பட்டுபோச்சு 
மயில்‌ போய்‌ எங்கு அடையும்‌””6 


இப்பாடலைக்‌ கவிதை என்று சொன்னால்‌ சொல்பவர்க்குக்‌ 
கவிதையைப்‌ பற்றி ஒன்றும்‌ தெரியாது என்று சாதாரணமாகச்‌ 
சொல்லி விடலாம்‌. ஓர்‌ நந்தவனம்‌, மரம்‌, குயில்‌, மரம்‌ பட்டுப்‌ 
போதல்‌, குயில்‌, மயிலின்‌ தனிமை-எனச்‌ சங்ககால உள்ளுறை 
உத்திப்பாணியில்‌ (மேலே எடுத்துக்காட்டிய ஐங்குறுநூற்றுப்‌ 
பாடல்‌ போல) இப்பாடல்‌ அமைந்துள்ளது. இந்தப்பாடல்‌ 
கணவன்‌ இறந்த பின்னணியில்‌ மனைவி பாடும்‌ ஒப்பாரிப்பாடல்‌. 
ஆனால்‌ இப்பாடலைச்‌ சுவைக்க இப்பின்னணி கட்டாயம்‌ தேவை 
தானா? பின்னணி இல்லாமலேயே இதனைச்‌ சுவைக்கக்கூடிய 
விளைவினை இப்பாடலின்‌ படிவம்‌ (1684) தரமுடியும்‌. எழுதுங்‌ 
கவிதைக்குரிய இந்தீப்‌ படிவ அமைப்பு (1624 9170010706) எழுதாக்‌ 
கவிதைக்கும்‌ உண்டு. 


கவிதை அமைப்பு, கற்பனை வளம்‌ என்பன ஆற்றலுடைய 
புலவர்களுக்கே உரியன அல்ல என்பதை ஒன்றிரண்டு சான்றுகள்‌ 
மூலம்‌ காணலாம்‌, பின்னர்‌ வேறுபாடுகளை அறிய முயலலாம்‌. 


“என்‌ எனப்படுங்கொல்‌ தோழி--மின்னுவர 
வான்‌ ஏர்பு இரங்கும்‌ ஒன்றோ? அதன்‌எதிர்‌ 
கானமஞ்ஜை கடிய ஏங்கும்‌ ' 

ஏதில கலந்த இரண்டற்கு என்‌ 

பேதை நெஞ்சம்‌ பெருமயக்குறுமே” 


என்பது ஒரு சங்கப்பாடல்‌, ஒரு பறவையின்‌ ஏங்கலாகக்‌ காதல்‌ 
ஏக்கம்‌ காட்டப்பட்டுள்ளது. இதேமுறையை, 


““கூந்தப்‌ பனையிலே 

குயிலிருந்து கூவையிலே 
நாகமணிச்‌ சோலையிலே 
நானிருந்து வாடுரனே””8 


00 


“மயில்முதல்‌ பறவைஎல்லாம்‌ மணிநிறத்‌ 
திவர்கள்மேனி 
வெயில்‌ உறற்கு, இரங்கி மீதா, விரிசிறைப்‌ பந்தர்வீசி 
எயில்வகுத்‌ தெய்துகின்ற; விண்முகில்‌ கணங்கள்‌ 
எங்கும்‌ 
பயில்வுறத்‌ திவலை ட்‌. பயப்பயத்‌ தழுவும்‌ 


பாங்கர்‌”' 


என்று கூறுவார்‌. இரங்கிக்கவியும்‌ இயற்கை நாட்டுப்பாடலிலும்‌ 
இயல்பாக வேறு மாதிரியாக வெளிப்படுகிறது. 


“எல்லோரும்‌ போகும்போது 
எவிகுடிக்கத்‌ தண்ணியில்லை 
என்சாமி போகும்போது 


பட்டமரம்‌ பால்சொரியும்‌””10 


இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ தெய்வீக உருவேற்றல்கள்‌, இலட்சி 
யப்பின்னணி உருவாக்கங்கள்‌ ஆகியவற்றிற்கான கற்பனைக்‌ 
களம்‌ இதுவே. இதன்‌ பொதுவாழ்விய (8௦0018) ப்பாங்கே 
நாட்டுப்பாடலிலுள்ளது. இராமனின்‌ நடையைபம்பற்றிக்‌ கீழ்க்‌ 
கண்டவாறு சீதை கூறுவதாகக்‌ கம்பர்‌ கூறுவார்‌. 


“படர்ந்து ஒளிபரந்து உயிர்பருகும்‌ ஆகமும்‌ 
தடம்தரு தாமரைத்‌ தாளுமே அல 
கடம்தரு மாமதக்‌ களிநல்‌ யானைபோல்‌ 


நடந்தது, கிடந்தது என்‌உள்ளம்‌ நண்ணியே??13 


தலைவன்‌ தலைவியின்‌ நடையைச்‌ சுவைக்கும்‌ உணர்வு நாட்டுப்‌ 
பாடல்களிலும்‌ காணக்கூடியதே. 


“ நானும்‌ நடந்திருக்கேன்‌ 
நடந்தாரைப்‌ பார்த்திருக்கேன்‌ - என்‌ 
சாமி நடைபோல - இந்தச்‌ 
சாலையிலே கண்டதில்லை”? 


0] 


இது போன்ற எழுதுங்கவிதைக்குரிய கற்பனை, படிமம்‌ (10186). 
பிற: உத்திகள்‌; படிவ அமைப்பு (1881) போன்ற கூறுகள்‌ எழுதாக்‌ 
கவிதைக்கும்‌ உரியனவே. இந்நிலைகளில்‌ வேறுபாடுகள்‌ 
கிடையாது. ப; ரா. சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ தனது. “தமிழக 
நாட்டுப்பாடல்கள்‌? என்ற அரியநூலில்‌ தாலாட்டு.- ஒப்பாரிப்‌ 
பாடல்களை ஆராய்ந்துள்ளார்‌. பாடல்களின்‌ பொருளமைப்பு, 
சொற்கள்‌, கவிதை உத்திகள்‌ போன்ற பகுதிகளாகப்பிரித்து 
அவற்றின்‌ கவித்துவ நிலையினை வெளிப்படுத்தியுள்ளார்‌.15 அந்‌ 
நூலில்‌ கவித்துவச்சொற்கள்‌ பற்றிய ஆய்வின்‌ மூலம்‌ செழுமை, 
தண்மை, இனிமை, இயக்கம்‌, பொருட்செல்வம்‌ ஆகிய கருத்துருக்‌ 
களைத்‌. தாலாட்டுப்பாடல்களிலும்‌,1* அழிவு, வெம்மை, 
ஆற்றாமை போன்ற கருத்துருக்களை ஒப்பாரிப்பாடல்களிலும்‌! 5 
கண்டு விளக்கியுள்ளார்‌, (சான்றாக: அரைச்சு, அறுத்த, 
குலைந்தேன்‌. ஆகிய சொற்கள்‌ மூலம்‌ அழிவும்‌, எரியும்‌, கரிஞ்ச 
ஆகிய: சொற்கள்‌ மூலம்‌ வெம்மையும்‌ ஐயோ, பாவி, வேதனை 
,போன்ற சொற்கள்‌ மூலம்‌ ஆற்றாமையும்‌ அமைந்திருத்தலை 
விளக்கியுள்ளார்‌). இவ்வாறு சொற்கள்‌ மூலம்‌ கருத்துருப்படும்‌ 
படிமவியல்‌. மேரா) .எழுதுங்‌ கவிதைக்குமுரிய பண்புதான்‌. 


பல்வேறு நிலைகளில்‌ கவிதை என்ற பொது நிலைப்பட்டு 
நிற்கும்‌ எழுதாக்கவிதைகளை, ஏதோ ஓர்‌ நூதனமான பழைய 
மரபின்‌ வழிவந்து, என்றும்‌ மாறாமல்‌ காலங்காலமாக இருந்து 
வரும்‌ தூய பொருளாகப்‌ பார்க்கும்‌ பார்வை அற்புதவியல்‌ 
(௩௦௧11௦) அணுகு முறையின்‌ விளைவாக ஏற்பட்ட ஒன்று. 
எவ்வித சமூகச்சாயலும்‌ இல்லாமல்‌ இயற்கையோடு இயைந்த, 
இயல்பான உணர்ச்சிப்‌ பெருக்குடையதாக ($ற௦௱ர்க050ய8) த்‌ 
தனித்து வைத்து நோக்குதல்‌ இந்த. அணுகு ,முறையின மூலம்‌ 
படிப்போர்‌ மத்தியில்‌ மாற்ற முடியாத ஒன்றாக ஏற்பட்டுவிட்டது. 
ஆனால்‌ நாட்டு.ப்பாடலும்‌ சமூகமாற்றங்களுக்கும்‌ காலமாற்றங்‌ 
களுக்குமேற்ப மாறி வருவதே. முன்‌ காலத்தில்‌ நிறைந்த படிவம்‌ 
(1163 1660) என்பது அதற்குக்‌ கிடையாது. பிற இலக்கியப்‌ 
படைப்புக்களைப்‌ போலவே சமூகப்‌ பொருண்மைக்கேற்ப 
அவற்றையும்‌ ஆராய முடியும்‌, ஆனால்‌ இயற்கையில்‌ அமைதி 
தேடிய அற்புதவியலாளர்கள்‌, நாட்டுப்பாடலையும்‌ இயற்கையின்‌ 


62 


ஓர்‌ அம்சமாகக்‌ கொண்டது. இவ்வாறு கொண்டது எவ்விதக்‌ 
கோட்பாட்டு அடிப்படையாலுமல்ல, வெறும்‌ உள்ளூகங்களே. 
இப்பார்வையைப்பற்றி மதிப்பிடும்‌ போது, “சமூக நடவடிக்கை 
களிலிருந்து விலகி, நிகழ்காலத்தில்‌ நம்பிக்கை அற்று எதிர்காலப்‌ 
பார்வையுமற்று பழைய காலத்தின்‌ நுண்மாயப்‌ (1835111018) 
பெருமைக்குள்ளும்‌ என்றுமுள இயற்கைக்குள்ளும்‌ தஞ்சமடைந்த 
அற்புத வியலாளரின்‌ மனநிலை வெளிப்பாடுகளே” என்பார்‌ ரூத்‌ 
பின்னகன்‌. இந்த அற்புதவியல்‌ பாங்கே தாட்டுப்பாடல்களை 
பாமரர்பாடல்கள்‌ என்று தள்ளிவைத்துப்பார்க்கக்‌ காரண 
மாயிற்று. தமிழகத்தில்‌ இது போன்ற பார்வையோடு, கூடவே, 
இப்பாடல்களைத்‌ தரக்குறைவாக மதிக்கின்ற மதம்‌, சாதி 
உணர்வு சார்ந்த, பிரபுத்துவப்‌ பண்டிதத்தின்‌ (8£ஸச்க! 
ச.ா1910018035)) செல்வாக்கும்‌ 


கல்வி நிறுவனங்கள்‌ உள்பட பல 
நிலைகளில்‌ பரவியுள்ளது. 


கவிதையை வெறும்‌ யாப்பு எலும்புக்‌ 
கூடாய்‌ உணர்கின்ற இப்பார்வை எழுதாக்கவிதை ஆய்வு பற்றிய 
முக்கியத்துவத்தை எப்போதும்‌ உதாசீனம்‌ செய்தேவரக்கூடியது.. 
எழுதாக்கவிதைகளும்‌ எழுதுங்கவிதைகள்‌ போல காலமாற்றத்தை 


உட்‌ கொண்டு புதிய பாடல்களாக அமைந்து உருவாகக்‌ கூடியன 


“முன்னே வளையல்களா 
முன்னேற சேலைகளா 
பச்செ வளையல்களா 
பலவித ரவிக்கைகளா 
எங்கு நெரஞ்சிருக்கும்‌ 
எலக்ட்ரிக்‌ லைட்டுகளா 
பார்த்த இடங்கள்‌ எல்லா 


பைப்புத்தண்ணி தெரஞ்சிருக்கும்‌?” - 


ஒரு சூழலை முழுதும்‌ காட்சிப்படுத்தும்‌ (7190211972) இப்பாடல்‌ 
அருமையான கவிதை. இதைச்சுவைக்க இதைப்பாடும்‌ சூழல்‌ 
முக்கியந்தானா? சூழலுடன்‌ ஒட்டுமைக்‌ கொண்டிருந்தாலும்‌. 
எழுதாக்கவிதைகளை எழுதுங்கவிதைகளைப்‌ போலவே ரகத்‌ 
முடியும்‌, 


63 


அப்படியானால்‌, எழுதுங்கவிதைக்கும்‌ எழுதாக்‌ 
கவிதைக்கும்‌ வேறுபாடே இல்லையா? ரூத்பின்னகன்‌ அவர்கள்‌ 
தனது (01௨10௦௦103) என்ற அரியநூலின்‌ ஒற்றுமை வேற்றுமை 
களை மிகவிரிவாக எடுத்துக்காட்டி விளக்கியுள்ளார்‌. தனது ஆய்வு 
முடிபாகக்‌ கூறும்போது, நிகழ்த்துதல்‌ (7சாரீாறக௱௦௦௨) என்ற 
நிலையில்‌ தவிர பிறஎந்ததிலைகளிலும்‌ எழுதுங்கவிதைக்கும்‌ 
எழுதாக்‌ கவிதைக்கும்‌ வேறுபாடில்லை என்பரர்‌, 18 கட்டுதல்‌ 
(மோற௦3111001), பரவுதல்‌ (1௧51185101), நிகழ்த்துதல்‌ 
(210110410௦) ஆகிய மூன்று நிலைகளில்‌ குத்பின்னகன்‌ அவர்கள்‌ 
ஆராய்ந்து வெளியிட்டுள்ள சிலகருத்துக்களின்‌ அடிப்படையில்‌ 
இனிவரும்‌ ருறிப்புக்கள்‌ கலந்துரையாடலுக்காக முன்வைக்கப்‌ 
படுகின்றன. 1? 


கட்‌.டுகுல்‌ 

கட்டுதல்‌ என்பது இரு நிலைகளாக அமையலாம்‌, ஒன்று, 
மனனமாக வந்து நிகழ்த்தப்படுதல்‌; இரண்டாவது இிகழ்த்தும்‌ 
போதே இட்டுக்கட்டி (மோறா0518411010) அவையினர்‌ முன்‌ அந்தந்த 
நேரத்திலேயே கட்டுவது (0010511100 பேர1றத ற670ற ௨௦6) 
வெறும்‌ மனனமாகக்‌ கேட்டதைத்‌ திருப்பிச்‌ சொல்லக்கூடிய 
சாதாரணப்‌ (885116) பாடகரும்‌ உண்டு; சூழலுக்கேற்பப்‌ புதிதாக 
நிகழ்த்திக்காட்டுகின்ற தன்னாற்றற்‌ (4௦1146) பாடகரும்‌ உண்டு, 
இங்க, அவர்களின்‌ கையிருப்பிலிருக்கும்‌ வாய்பாடுகள்‌, கருக்கள்‌ 
கதைநிகழ்ச்சிகள்‌ ஆகியன அவர்களை அடிமைப்படுத்துவன 
அல்ல; மாறாக இவற்றினைத்துணையாகக்‌ கொண்டு புதிதாகத்‌ 
தம்‌ பாடலை உருவாக்கக்‌ கருவிகளாக அமையக்கூடியன. இது 
ஒருநிலை. இனி, இவ்வாறில்லாமல்‌ திகழ்த்துதலுக்கு முன்பே 
நாட்கணக்காக, மணிக்கணக்காகப்‌ பயிற்சி எடுத்துக்கொள்ளும்‌ 
முறையும்‌ சில பாடகர்களிடையே உள்ளது. இந்தமுறை ஐரிஷ்‌ 
போன்ற பல இனமக்களிடையே காணப்படுகிறது. எனவே, 
அத்தந்த நேரத்தில்‌ பீறிட்டு வருவது என்பது முழுதும்‌ 
பொருந்தாது. வெறுமனே மனனக்கலை என்பது மட்டும்‌ நாட்டுப்‌ 
பாடல்‌ மரபல்ல: மேலும்‌, தனித்துவமான ஆற்றலுடன்‌ பாடல்‌ 
கட்டுதலில்‌ ஈடுபடும்‌ கலைஞனின்‌ **மனரீதியான கட்டுதல்நிலை”” 
(144௨1 மற௦511100) என்பது எழுதுங்கவிதைக்‌ கலைஞனுடைய 
நிலையிலிருந்து பெரிதும்‌ வேறுபட்ட தல்ல. ? சான்றாக, 


64 


“இங்கிலிசு மேனஜரு பூத்துக்கு 
எப்பவருவாண்டி நம்மதுரே! 
இரும்பு முக்காலி மேலிருந்து 
எண்ணெயுஞ்‌ சேர்த்துத்‌ தலைமெழுகி 
தங்க முக்காலி மேலிருந்து 
தயிருஞ்சேர்த்துத்‌ தலைமெழுகி 
வந்ததும்‌ பொட்டி தொறப்பாரு 
எடுத்ததும்‌ சம்பளந்தருவாறு''*? 


என்ற பாடல்‌ வாழ்க்கையின்‌ அன்றாட அனுபவமொன்றினை 
உற்று நோக்கி வெளியீடான புதிய பாடலாகவே உள்ளது. 
இது வெறும்‌ மனனவயப்பட்டதல்ல. சில பாடல்கள்‌ சொன்ன 
தையே திரும்பச்சொல்லும்‌ பாடல்களாக இருக்கலாம்‌. முக்கிய 
மாக மரம்‌ வெட்டுதல்‌ போன்ற தொழில்‌ பாடல்களில்‌ இந்நிலை 
அமையலாம்‌. ஆனால்‌ எல்லாத்‌ தொழில்‌ பாடல்களும்‌ இவ்வாறு 
அமையவேண்டுமென்றில்லை. சில மரபுகளில்‌ பயிற்சி இருப்பது 
போல, உள்ளெழுச்சிக்காக (1ட01ாக1101)க்‌ காத்திருக்கும்‌ நிலையும்‌ 
உள்ளது. எஸ்கிமோப்‌ பாடகன்‌ உள்ளெழுச்சிக்காக நீண்ட 
தூரம்‌ நடப்பதுண்டு. 2௩ சிறிய பாடல்கள்‌, நீண்ட பாடல்கள்‌ 
என்ற அளவில்‌ மனனம்‌ இடம்‌ பெற்றும்‌ பெறாமலும்‌ பங்கு 
வகிக்கலாம்‌. தென்னாப்பிரிக்கா மக்களிடையே சிறிய பாடல்கள்‌ 
செறிவாக மெதுவாகப்‌ படிம உத்தியுடன்‌ சொல்லப்படும்‌ மரபு 
உள்ளது. எனவே கட்டுதல்‌ என்ற அடிப்படையை வைத்து 
எழுதாக்கவிதையை எழுதுங்கவிதையிலிருந்து பிரித்துக்காட்ட 
முடியாத நிலையே நாட்டுப்பாடல்களின்‌ ஒப்பாய்வு மூலம்‌ தெரிய 
வந்துள்ளது. 


நிகழ்த்துதல்‌ 

நிகழ்த்துதல்‌ என்பதில்‌ பாடலின்‌ நடை அமைப்பு முக்கிய 
மானது. ஒன்றில்‌ ஒன்று சார்புகொண்டது . இருப்பிலுள்ள 
(51006) தொடர்கள்‌, கருக்கள்‌, போன்றவற்றை ஒரு குறிப்பிட்ட 
, சூழலில்‌ அவையினரின்‌ மனமகிழ்வுக்கேற்ப அல்லது அவை 
இயல்‌ கம நிகழ்த்த வேண்டும்‌. இந்நிலையில்‌ முக்கியமாகக்‌ 
கருதப்படும்‌ வாய்பாடுகள்‌ (010ய1ஐ) திருப்பிச்‌ சொல்லுதல்‌ 


625 


(ச) ஆகியன்‌ நாட்டுப்பாடல்‌ களுக்கு மட்டுமே உரியன 
அல்ல, எவ்வாறு உவமை, உருவக அமைப்பு மக்களிடையே 
இயல்பாகப்‌ பழக்‌.கத்திலுள்ளனவோ அது போலக்‌ கூட்டுத்‌ 
தொடர்களையும்‌ . எழுதுங்கவிதை எழுதாக்கவிதை இரண்டுக்கும்‌ 
பொதுவானதாகக்‌ கொள்ள்‌ முடியும்‌. நாட்டுப்பாடற்‌ பாடகன்‌ 
தன்‌ போக்கில்‌ இவற்றைப்‌ பயன்படுத்துகின்றான்‌. எழுதுங்‌ 
கவிஞன்‌ தன்‌ நோக்கில்‌ பயன்படுத்துகின்றான்‌. “மாமலர்‌ 
நெடுங்கண்‌ மாதவி? என்ற தொடரை இளங்கோ ஆறுமுறை பயன்‌ 
படுத்தியுள்ளார்‌. ஏராளமான அடைத்தொடர்கள்‌ வருகின்றன. 
சங்கஇலக்கியம்‌ சிலப்பதிகாரம்‌ மணிமேகலை போன்ற நூல்களில்‌ 
வாய்பாட்டு அமைப்புக்கள்‌ உள்ளன.₹$ இவை போலவே, 
திருப்பிச்‌ சொல்லலையும்‌ எழுதுங்கவிஞர்களிடம்‌ காண முடியும்‌. 
“கண்டனென்‌ கற்பினுக்கணியை” என்று ஓரிடத்தில்‌ கூறும்‌ 
கம்பன்‌ கண்டனென்‌ எனப்பல இடங்களில்‌ தொடங்கியுள்ளான்‌. 
இவற்றுடன்‌ தொடைகள்‌ ஒருபோகுத்தன்மை (7418116118), பத்தி 
அமைப்பு, உருவகப்பாங்கு குறியீட்டியல்‌ போன்ற பல்வேறு 
கூறுகள்‌ இரண்டு கவிதைப்பிரிவுகளிலும்‌ காணக்கூடியதே. 
பழைய ஆங்கில நூல்கள்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ சில மக்களின்‌ 
நூல்களில்‌ (இவை எழுதுங்‌ கவிதை நூல்கள்‌) வாய்பாடுகளுடன்‌ 
அமைந்திருக்கும்‌ பாங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது.? £ இனி 
ட வாய்பாடு என்றால்‌ என்ன? இதனை எழுதாக்‌ கவிதைக்கு 
மட்டுமே உரியது என்பதை எப்படிக்கூறுவது? எழுத்து 
பழக்கத்துக்கு வரூமுன்‌ எல்லா நிலைகளிலும்‌ கலை வெளிப்‌ 
பாட்டுக்குரியதாக இருந்து, எழுத்து வடிவம்‌ பெற்ற நிலையிலும்‌ 
அது தொடர்ந்திருந்து வருகிறது. இதில்‌ தனியாகப்‌ பிரித்துக்‌ 
காண்பது செயற்கையான அற்புூதவியலின்‌ தள்ளிவைத்துப்‌ 


பார்க்கும்‌ பார்வைதான்‌. 


அடுத்து, நிகழ்த்துதலில்‌ உள்ள மொழியைப்பற்றிய கருத்து 
முக்கியமானது. எவ்வளவுதான்‌ பேச்சுவழக்குச்‌ சொற்களும்‌ 
எளிமையும்‌ நாட்டுப்பாடலில்‌ இருந்தாலும்‌, முழுப்படிவ 
அமைப்பிலும்‌ நிகழ்த்தும்‌ நிலையில்‌ அதன்‌ மொழிநிலை, நடை 
முறை வழக்கிலிருந்து “தனித்து நிற்றல்‌” (8௦1(1றத ஹகாட) என்ற 
பண்பைக்‌ கொண்டே இருக்கும்‌. எளிமை.என்பது எழுதுங்கவிதை 


66 


யிலும்‌ காணமுடியும்‌. குறள்‌, பக்திப்பாடல்‌, வள்ளலார்‌ பாடல்‌, 
சித்‌ தர்பாடல்‌, இக்காலப்பாடல்‌ போன்ற பல பாடல்களில்‌ எனம 
உண்டு. சிலபாடல்களுக்கு உட்பொருள்‌ இருப்பதுபோல நாட்டுப்‌ 
பாடல்களுக்கும்‌ உட்பொருள்‌ உண்டு. ஆயினும்‌, தனித்து .நிற்றல்‌ 
என்ற மொழிநிலை எழுதுங்கவிதை- எழுதாக்கவிதை 
இரண்டிற்கும்‌ பொதுவானதே. 


இனி எழுதாக்கவிதைக்கே உரியதாகக்‌ கருதப்படும்‌ 
வாய்மொழிப்பரவுதல்‌ (01௧௨1 17&080/551௦௦) பற்றிக்‌ காணலாம்‌, 
இங்கும்‌ எழுதும்‌ முறையின்‌ தாக்கம்‌ உண்டு. பாடல்களை எழுதி 
வைக்கும்‌ மரபும்‌ உண்டு. பல இனமக்கள்‌ பல காலமாகவே எழுதுந்‌ 
திறன்‌ பெற்றுள்ளார்கள்‌. மேலும்‌, ஒவ்வொரு நாட்டிற்குரிய 
இலக்கிய நிகழ்ச்சி மரபும்‌ கவனிக்கத்தக்கது. தமிழ்‌ மரபில்‌ 
எழுதுங்கவிதைகளும்‌ அவை முன்னே பாரடி விளக்கப்பட்டே 
வந்துள்ளன. இதிலும்‌ ஓரளவு நிகழ்த்து முறைக்கு இடம்‌ உண்டு. 
இவை ஏட்டில்‌ எழுதிவைக்கப்படுவது போல-இவற்றின்‌ 
தாக்கத்தால்‌ எழுதாக்கவிதைகளும்‌ குறிப்பிட்ட சிலரால்‌ எழுதிப்‌ 
பாதுகாக்கப்‌ படுவதுண்டு. மேலும்‌, எழுத்திலக்கியத்தின்‌ 
செல்வாக்கிற்கு எழுதாக்கவிதை அவ்வப்போது இடம்‌ கொடுத்தே 
பரவிவரும்‌, எனவே தூய, வாய்மொழிப்பரவல்‌ என்பதற்கு 
இடமில்லை எனலாம்‌. மேலும்‌, சில மக்களின்‌ இலக்கிய 
மரபிற்கேற்ப எழுதுங்‌ கவிதைகளும்‌ சமூகச்சூழல்‌ வயப்பட்டவை. 
என்பதைத்‌ தமிழ்‌ இலக்கிய நிகழ்ச்சி மரபும்‌ உணர்த்தும்‌, 
இன்றும்‌ கூட இச்சூழல்‌ மரபை எழுத்திலக்கியப்பின்னணியிலிரு ந்து 
முழுதும்‌ பிரிக்கமுடியாது. கவியரங்குகள்‌ படித்துக்காட்டல்‌ 
ஆகியன இப்பண்பினைக்‌ கொண்டுள்ளன. 


இன்னொரு முச்கியப்பண்பாக எழுதாக்‌ கவிதைகளுக்குச்‌ 
சேர்க்கப்படுவது, அது “ஒரு குழு முழுமை நிலைப்பட்டது 
(௦௦011 0181) என்பதாகும்‌. எழுதாக்கவிதைகளில்‌ சமூகப்‌ பொது 
உணர்வு நிலைப்பட்ட தன்மை இருந்தாலும்‌ சமூகப்‌ பொதுவான 
வேட்கைகளும்‌ ஆதங்கங்களும்‌ வெளிப்பட்டாலும்‌ அது சமூகக்குழு 
மூழுமையால்‌ உருவாக்கப்பட்டதன்று. எழுதுங்கவிதையிலும்‌-அ து 
தனிநபரால்‌ எழுதப்பட்டரலும்‌ - சமூகப்பொதுவான வேட்கை 


67 


களையும்‌ ஆதங்கங்களையும்‌ காணமுடியும்‌. இவை போலவே, 
எழுதாக்கவிதைகளும்‌ 'குறிப்பிட்ட சிலராலேயே உருவாக்கப்‌ 
படுபவை. இவர்களிலும்‌ ஒன்றிரண்டுபேரே படிவத்துடன்‌ (1621) 
நெருங்கிய தொடர்புகொண்டிருப்பர்‌. சிலர்‌ பரம்பரை பரம்பரை 
யாகக்‌ 'குடும்ப அளவில்‌ இதன்‌ உரிமைக்குரியாரைப்போல 
(௦௦ரார்ஜி) உள்ளனர்‌. மேலும்‌, இப்பாடல்களின்‌ மதவழிப்பட்ட 
சடங்குவழிப்பட்ட பின்னணிகளையும்‌ சேர்த்துப்பார்த்தால்‌ 
குறிப்பிட்ட சில பொறுப்புக்களை நிகழ்த்தும்‌ தனிநபரின்‌ வழி 
வழிப்படைப்பு முறைமையை அறியமுடியும்‌ எனலாம்‌. 


இவ்வாறு பாடல்‌ அமைப்பு, நடை, பரவுதல்‌ நிலை, குழுப்‌ 
பொதுமை-போன்ற பல்வேறு நிலைகளில்‌ தனித்துவ எல்லைக்குட்‌ 
படாத எழுதாக்கவிதையை எழுதுங்கவிதையிலிருந்து எவ்வாறு 
வேறுபடுத்துவது? 


எழுதாக்கவிதை, முன்‌ இருப்போரிடம்‌ நிகழ்த்தப்பட்டு 
ஒரு பரிமாற்ற நிகழ்வாக (மோ 0115க116 621) இருப்பது 
மட்டுமே, இதனை எழுதுங்கவிதையிலிருந்து வேறுபடுத்தக்‌ கூடிய 
தன்மைக்குக்‌ காரணமாயிற்று எனலாம்‌. இந்த நிகழ்வு நிலைக்‌ 
கேற்ப நடையும்‌ கட்டுதலும்‌ இயங்கும்‌ போது தான்‌ அது நாட்டுப்‌ 
பாடல்‌ என்ற அமைப்பாகிறது, இதில்‌ எழுதுங்கவிதையின்‌ பல 
பண்புகள்‌ உள்ளார்ந்தே இருக்கும்‌. இங்கே தகுதி வேறு பாட்டுக்கு 
இடமில்லை, எழுதுங்கவிதையில்‌ மனதிற்குள்‌ பதிவதற்கான 
பெர்ருளாய்‌ சொற்கள்‌ செயல்படும்‌. எழுதுங்கவிதையில்‌ ஒலியாக 
நிகழ்த்தப்்‌பெறும்‌. ?9 இந்நிகழ்த்தலிலும்‌ பல போக்குகள்‌ உண்டு 
வேகமாகச்‌ செல்லலாம்‌; (இது கதைகளுக்கு மிகப்‌ பொருத்தம்‌) சில 
மெதுவாகச்‌ சொல்லப்படலாம்‌; (இது சிறிய செறிவான 
தென்னாப்பிரிக்க 6319௦0 9, என்ற இரண்டு வரிப்பாடல்களுக்குப்‌ 
பொருந்தும்‌)”:17 உரையாடலாக அமையலாம்‌; தற்கூற்றாக 
அமையலாம்‌. பாடுதல்‌ ஓதுதல்‌ 33 உரையாற்றல்‌ 3 என்பன 
கலந்தும்‌ தனித்தும்‌ வரலாம்‌. இனி மிகழ்தலில்‌ உள்ள நாடகத்‌ 
தன்மையிலும்‌ எழுதாக்கவிதை வேறுபடும்‌. எழுதும்‌ கவிதை 
வெறும்‌ படிவத்தின்‌ (௭01081 1851) மூலம்‌ காட்டுவது. எழுதாக்‌ 
கவிதையோ பாடகனின்‌ நேரடியான நிகழ்த்துதல்‌ மூலம்‌ காட்சி 
தரப்பாடப்படுவது, எனவே தான்‌, தவ்வொரு நிகழ்த்துதலும்‌ 


65 


புதியனலாக மாறி அமைய வாய்ப்பேற்படுகிறது.. எழுதுங்‌ 
கவிதைக்குரிய இன்னொரு தனித்துவப்பண்பு, அது தன்‌ 
நினைப்போடு கூடிய கருத்‌ தமைப்போடு (14601௦ஐ) இருப்பதாகும்‌. 
பல்வேறு மொழிநடைக்‌ கூறுகளுடன்‌ - ஆற்நலுடையதாக 
அமைந்து அதன்வழி சமூகமனவியல்‌ ரீதியான பாதிப்பேற்‌,படுத்தி 
சமூகத்தைக்‌ கட்டுப்படுத்தக்கூடியகருத்தை மப்பின்‌ கொள்கலமாக 
இருப்பது எழுதுங்கவிதைகளில்‌ காணுகின்ற ஒரு தனித்துவமான 
தன்மையாகும்‌. இது அரசியல்‌ தன்மைகொண்டது. இது தவிர 
பிற பொதுவாழ்வியல்‌ (860187) நிலைகளில்‌ இரண்டு கவிதைப்‌ 
பிரிவுகளையும்‌ அறுதியிட்டு வேறுபடுத்தும்‌ கூறுகள்‌ இல்லை 


எனலாம்‌. 


அடி க்குறிப்படிகூவ்‌ 
1. தமிழக நாட்டுப்பாடல்கள்‌ (மா. வரதராஜன்‌), வாழ்த்துப்பா, 
2. கம்பன்‌, சுந்தரகாண்டம்‌: காட்சிப்படலம்‌, 70, 
3. ஐங்குறுநூறு, குறிஞ்சி, 212, (அன்னாய்ப்பத்‌ து) 
4. ஏ. ஏ. எச்‌, கே, கோரி, சலனம்‌ (தொகுப்பு), இதெல்லை 
5. புறம்‌ 1, 
6. 


ப. சா, சுப்பிரமணியம்‌, தமிழக தாட்டுப்பாடல்கூள்‌ தட்‌ 
எடுத்துக்‌ காட்டப்பட்டுள்ளது. 


7. குறுந்ததொகை, 194, 

8. கி, ரரஜீநாராயணன்‌ தொகுத்து “நீலக்குயில்‌” (கோவில்பட்டி) 
இதழில்‌ வெளியானது. 

9. 


கம்பன்‌, கிட்கிந்தாகாண்டம்‌, அனுமப்படலம்‌, 11 
0. ரரஜ நாராயணன்‌ (தொகு) 

11. கம்பன்‌, பாலகாண்டம்‌, மிதிலைக்காட்சிப்படலம்‌, 2 
12. கி. ராஜ நாராயணன்‌ (தெரகு). 


13. தமிழக நஈட்டுப்பா,டல்கள்‌, 182-221, 100-...122 
14. மேலது, பக்‌, 197 


$3. மேலது, பக்‌, 122. 
16. நியம [106281 ௦8] நி௦10, 33. 


17. 


18. 


19 


20. 


ரி 
22. 


23. 
24. 


5 


69 


- ஏ நர்ர்ரந்றல்‌க 1௦ “ரகர்ரா” றர௦ம்ர0ர8 '*ர$ றார்றாம்‌(116” கம்‌ 


'முறரிதர்ரத268்‌ நவம்‌ ஹ்ம்‌ 4௦1406 870112 1006 றகர்‌ 5 8ம்‌ 


“1௦60001008 ஐ ழேந16” தர சால] 124:01428 ௧ - 8018] ௨0 
21௧110 718102 க01க11௦0, 7118 ௦௦ம்‌ பன்னா 0000117226 
மருந்‌ 10010 குற்று ரே (020 முஹம்‌ 0௧௰௨012118%71௦ முரி ௩௦௩௧116151 : 
3 0188 த115780110 எஎம்ர்1 (19.0மராேறர்‌ சரகர்‌ ஹீ ஸ௦ா10:400 &.ம260 
841102 ரீ0ா 8007611102 ௦1116 “70 1௨016” 16 மறர5081, 19௦ 
0172114108016 ... .. 110728 0851 608156 11 68 1௦ 1௦20 
றவர்‌ 18]:6 ௦4 106 றகர்‌, 14, 1௦465 $பரபர6 060296 11 கே றன 
பொர்ர6 84 116 ரீரர்மாக க்றுோ600 ௨௩4 நகாம௦01-010160ய] 


கொங்கு நாட்டுப்பா.டல்கள்‌, ௧. கிருட்டிணசாமி (தாகு), 
ப. 97. 

யர நாறு, 1. 133. நம்‌ ம ௦௦00105100 ரீ ஊறற்45185 
8281 116 111007127106 07 றசரீாறகற௦6 1 01௧1 கார்‌, 
1918, 11 கர (பர்றத, 18 ஏற்க சர ெர21௦6 11 17௦0 நார்ரர் 8௦ 
1178 ......] , 

ரூத்‌ பின்னகனின்‌ “018] 1௦ஹ்ரு” என்ற நூலில்‌ முதலிலிருந்து 
இறுதி வரை 08] 1௦803 பற்றிய ஆய்வில்‌ எழுதுங்‌ 
கவிதையைடப்பிட்டு மதிப்பிட்டே செல்கிறார்‌. ப 

பா்‌ நிர்றறதக, 1. 63. இக்குறிப்பு ௭. பி. லார்டு எழுதியுள்ள 
தன்‌ மேற்கோள்‌, (1 கஜ நர 11065 (௦ 81020 18 ௦௩ 
0௦10 9 1 ரீ0ரணப/8. 70௨ ராரா யி/௧1௦ (60ர்ரமுக 989 
0646100604 10 56796 110 85 க கரடி 8, ௦4 10 6081812 ம்மா) 


ம்‌ நாறு தேகா 7. 80-81 


1514, ரி. 18 (1006௦4 14 18 8010211016 கார்‌ 10 ரகர கரு ஏறு 
௦18 1186 ௦7 நார்ற௦்ற]6 0௦. (6 10ம்‌ ௦7 நுமேர்த 
0௦11051110 8006110089 ரர ர 8௩ 1711278716 ற௦௦6ர்‌, ௦147 8800 
௦௦10101112 75 ௭௦109 1௦ எர, ம்‌ கர்‌ ௦8 06 1910 
௦1 1196 1001125௨1 ]ஈ19/ ௦. 


க. கிருட்டிணசாமி பக்‌, 92. 
04% 111மரதகா 1, 8] 


கட 


26. 


ர்‌ 
28. 


2 
30. 


31. 
ன 
33. 


70 


1014, 7. 88 ரம்‌ மாவ] ற௦ள்ரூ, (16 0181100110 6660 (6 
1970 0817002006 30 81318) 189016 & 01687 ௦16 81ம்‌ 11 18 
100ழ08$1016 1௦ 8றறர௦01846 61 ரே [யி]]ு ஏர்ரந0ரர்‌ 80086 பறம்‌6 
9181 010 ௦7 (16 ௦120) 


தமிழில்‌ காப்பியக்கொள்கை (து. சீனிசாமி) என்ற நூலில்‌ 
விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. பக்‌ 212-233 பார்க்க. 


பட 11 ஜக, 7. 70, 


ம 018, (12) யிர்ர6ற ரீ), எற்கர்னோரா 118 ரற்றுர்பறா 1௦ ஐர௦றரர1168 
084706, & 00000 15 111013 (ற 1 & 11107கர6 மெ]பா6 
10 16 06114676ம்‌ 1 3 மறற ஊர்‌ 10000 ஏற்$௦1 8016 3ர கறத 
11010 ரமப) 806௧0 ஊர்‌ ற1086 எர்ர்சாக06. 1118 *861112 
80471” 117௦பதம்‌. ற௦ரீ௦ம3106 8௦ ௦04௦91 15 0188ர]] 215௦ 
8201108016 1௦ மா11( ந௦ள்ரரு, 


1010, 7. 121-122. 


தென்னாப்பிரிக்காவிலுள்ள 35௦811 மொழியில்‌ இது 
உள்ளது. 

112102 (0006 ௦7 மெ]11த1ு) 

$6011102 ள்‌ 


50 681:102 


சர 


ஏட்டில்‌ எழுதாக்‌ கீனவி.பின்‌ இயல்கள்‌ 
கோணி, இராசகோயாஸ்‌, 


தமிழ்த்துறை, திருவேங்கடவன்‌ 
பல்கலைக்கழகம்‌, திருப்பதி. 


ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவி எனப்படுவது நாட்டுப்புற 
இலக்கியமே. அது பன்னெடுங்‌ காலமாக வாய்வழியே வாழ்ந்து 
வருதலான்‌ இப்பெயர்‌ பெறுகிறது, இதை வாய்மொழி 
இலக்கியம்‌ என்றும்‌ சொல்வர்‌. 


சிறியவர்‌ முதல்‌ பெரியவர்‌ வரை படைக்கப்‌ பெறுவதும்‌ 
பாதுகாக்கப்‌ பெறுவதும்‌ இவையே, 


ஏட்டு இலக்கியத்தின்‌ முன்தோன்றி இதுவேயாம்‌. இதை 
அறிஞர்கள்‌ பலர்‌,” உறுதிப்படுத்துகின்றனர்‌. மொழி தோன்றிய 
போதேத இலக்கியங்களும்‌ தோன்றின. அவை ஏட்டில்‌ எழுதாக்‌ 
கிளவியாம்‌ நாட்டுப்புற இலக்கியங்களே என அவர்கள்‌ 
நிறுவுகின்றனர்‌. ஆம்‌, இஃது உண்மையே, 


“மனிதன்‌ ஒலி உறுப்புகளின்‌ உதவியுடன்‌ பல ஒலிகளைப்‌ 
படைத்து ஒரு மொழியை முதலில்‌ அமைத்துக்கொண்டான்‌. அது 
நன்கு வளர்ச்சியுற்ற நிலையில்‌ ஒருவிதக்‌ குறியீடுகளைக்‌ 
கண்டான்‌” மேலும்‌, மனிதன்‌ கூடி வாழும்‌ பண்‌ புடையவன்‌ 3 . 
அவன்‌ அவ்வாறு வாழ்ந்த நாளில்‌ சில குறியீட்டுச்‌ சைகை 
களையும்‌ ஓசைகளையும்‌ எழுப்பித்‌ தன்‌ எண்ணங்களைப்‌ பகிர்ந்து 
கொண்டான்‌ *. பிறகு அது வளர்ந்து மொழியாக முன்னேற்றம்‌ 
கண்டது. அவ்வாறு அவன்‌ மொழி காணும்‌ முன்னரே 
இலக்கியம்‌ படைக்க அறிந்திருந்தான்‌. அவன்‌ படைத்த 
இலக்கியங்கள்‌ யாவும்‌ அவன்தன்‌ பேச்சுமொழியிலேயே 
அமைந்திருந்தன. 


“உலகில்‌ பேச்சு மொழிக்குப்‌ பின்புதான்‌ இலக்கியமொழி 
தோன்றியிருக்க முடியும்‌. அதேபோன்று உலகமொழிகள்‌ 


லி 


அனைத்திலுமே முதலில்‌ தாடோடி இலக்கியங்கள்‌ தோன்றித்‌ 
தழைத்துப்‌ பெருகிவளர்ந்து மக்கள்‌ மத்தியில்‌ பரவிப்படச்ந்த 
பின்புதான்‌ முழுநிலை இலக்கியங்கள்‌ வந்திருக்க இயலும்‌”, 
“இவ்வாறுதான்‌ கிரேக்கக்‌ காவியங்கள்‌ தோன்றின என்று 
ஆராய்ச்சியாளர்கள்‌ கூறுகிறார்கள்‌. பாரதம்‌, இராமாயணம்‌ 
என்ற காவியங்களில்‌ முடிவான எழுத்துவடிவம்‌ பெறுவதற்கு 
முன்பு இவ்வாறே பேச்சுவழக்கில்‌ இருந்துவந்தன””'. தமிழ்மொழி 
இலக்கியங்களும்‌ இதற்கு விதிவிலக்கல்ல என்பது கண்கூடு. 


கொல்காப்பியாகுதில்‌ ஏட்ரூல்‌ எழுகாக்‌ கிணவியின்‌ 
வகைக்குறிப்பயாகள்‌ 
தமிழிலக்கிய உலகின்‌ தொன்மையான  இலக்கிய- 
இலக்கண நூலாம்‌ தொல்காப்பியத்தில்‌ ஏட்டில்‌ எழுதாக்‌ 
கிளவியின்‌ வகைக்‌ குறிப்புகள்‌ கூறப்பெற்றுள்ளன. 
“பாட்டிடைக்‌ கலந்த பொருள வாகிப்‌ 
பாட்டின்‌ இயல பண்ணத்தி இயல்பே””” 


என்ற நூற்பாவில்‌ காணப்பெறும்‌ “பண்ணத்தி” என்ற சொல்‌ 
நாட்டுப்புறப்பாடலைக்‌ குறிப்பது என்பர்‌. எனினும்‌, 


“தெரிந்த மொழியாற்‌ செவ்விதிற்‌ கிளந்து 
தேர்தல்‌ வேண்டாது குறித்தது தோன்றிற்‌ 
புலனென மொழிப புலன்‌ உணர்ந்தோரே''9 


என்ற நூற்பாவை எடுத்துக்காட்டி *புலன்‌” என்ற சொல்லே 
நாட்டுப்புறப்பாடலைக்‌ குறிக்கும்‌ என்பர்‌ சிலர்‌ 10, இதன்‌ வழி, 
தொல்கரப்பியர்‌ காலத்திற்கு முன்பே ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவிகள்‌ 
இருந்தன என்பது தெளிவாகிறது. மேலும்‌ தொல்காப்பியர்‌, 
“பாட்டுரை நூலே வாய்மொழி பிசியே 
அங்கதம்‌ முதுசொலோ டவ்வேழ்‌ நிலத்தும்‌”” 13 


என்ற நூற்பாவான்‌ *பிசி' என்ற பெயரால்‌ விடுகதைகளையும்‌ 
“முதுசொல்‌' என்ற பெயரால்‌ பழமொழியையும்‌ குறிக்க, இதன்‌ 
வகைகள்‌ சிலவும்‌ வழக்கில்‌ இருந்தன என்பதும்‌ தெளிவாகிறது. 


73 


சங்க இடைக்கரல இலக்கிறயான்கணில்‌ ஏட்டில்‌ 
எழுகாக்கிளானியினள்‌ தாக்கம்‌ 


தொல்காப்பியத்தை அடுத்துச்‌ சங்க இலக்கியங்கள்‌ முதல்‌ 
இன்றைய இலக்கியங்கள்‌ வரை 'ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவியின்‌ 
தாக்கம்‌ ஊடுருவி இருக்கக்‌ காணலாம்‌. 


“சங்க காலத்தில்‌ வாழ்ந்த கூத்தரும்‌ பாணரும்‌ 
பொருநரும்‌ விறலியும்‌ வாய்மொழிப்‌ பாடகர்களே. அவர்கள்‌ 
பாடிடவை ஏட்டில்‌ எழுதா இன்கவிதைகள்‌. அக்‌ காற்றில்‌ மிதந்த 
கவிதைகள்‌ நமக்கு ஏனோ கிட்டாமல்‌ போய்விட்டன” என்பர்‌ 
இலக்கியங்களில்‌ உள்ள வீரயுகப்‌ பாடல்கள்‌ எல்லாம்‌ நாட்டுப்‌ 
புறப்பாடல்களே”'' 1 5 என்பர்‌, 


“சிறு சிறு குழுவினருடைய நாட்டுப்புறப்‌ பாடல்களாக 
வழங்கி வந்த கவிதைகள்‌, அக்குழுக்கள்‌ ஒன்றுபட்டுப்‌ பெரிய 
இனமாக மாறும்‌ போது இணைப்புப்‌ பெற்றுக்‌ காவிய ரூபம்‌ 
பெறுகின்றன. சிலப்பதிகாரத்தில்‌ காணப்படும்‌ பல நிகழ்ச்சிகளும்‌ 
பல உபகதைகளும்‌ காவிய காலத்திற்கு முன்பு செவி வழியாக 
வழங்கி வந்தன. காவியத்தில்‌ காணப்படும்‌ தெய்வ வகைகளும்‌ 
குரவைப்‌ பாடல்களும்‌ வரிப்பாடல்களும்‌ அம்மானைப்பாடல்களும்‌ 
துன்பமாலை என்ற பகுதியும்‌ வெகுகாலத்திற்கு முன்பு வழங்கி 
வந்த நாட்டுப்பாடல்களின்‌ கருத்தையும்‌ அழைப்பையும்‌ 
தழுவியன என்று உறுதியாகச்‌ சொல்லலாம்‌,” 14 


பின்னர்‌ இடைக்காலத்தில்‌ நாயன்மார்‌ அருட்பாக்களிலும்‌ 
ஆழ்வார்‌ பாசுரங்களிலும்‌ ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவின்‌ தாக்கம்‌ 
படிந்திருக்க அறியலாம்‌, 


மாணிக்க வாசகர்‌ அம்மானை, திருச்சாழல்‌, திருபொற்‌ 
சுண்ணம்‌ திருத்தெள்ளேணம்‌ முதலிய இதன்‌ வகைகளைப்‌ பாடி 
யருளியுளார்‌. பெரியாழ்வார்‌ : 'தாலாட்டு' எனும்‌ இதன்‌ வகைகளுள்‌ 
ஒன்றை முதன்‌ முதல்‌ பாடி அறிமுகம்‌ செய்துள்ளனர்‌. இவரைத்‌ 
தொடர்ந்து குலசேகர ஆழ்வாரும்‌ தாலாட்டுப்‌ பாடியுள்ளனர்‌. 
மேலும்‌, இவர்‌ புலம்பல்‌ எனும்‌ ஒப்பாரிப்பாடல்‌ வகையையும்‌ 
பாடியுள்ளார்‌. 


74 


சித்தர்கள்‌ பலர்‌ *காவடிச்சிந்து” “நொண்டிச்சிந்து” முதலிய 
ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவியின்‌ மெட்டுக்களைக்‌ கையாண்டிருக்‌ 
கின்றனர்‌. 


கற்கால இலக்கியஙாகணில்‌ ஏட்டில்‌ எழுதாக்‌ 
கிளவியின்‌ தாக்கம்‌ 


தற்கால இலக்கியங்கள்‌ பெரும்பாலும்‌ பேச்சுமொழிக்கு 
முதன்மை தந்து படைக்கப்பெறுகின்றன. அவை உடனே, நேரே 
மக்களுக்குச்‌ சென்று சேர வேண்டும்‌ என்ற நோக்கம்‌ 
கொண்டவை, 


்‌ எண்ணிறந்த கவிஞர்கள்‌, குறிப்பாக 18ஆம்‌ நூற்றாண்டுக்‌ 
கவிஞர்கள்‌ பழைய நாட்டுப்புறப்பாடல்களை இலக்கிய 
மெருகேற்றி அப்படியே பாடியிருக்கின்றனர்‌.??! 5 


தாயுமானவர்‌ “கண்ணி' என்னும்‌ ஏட்டில்‌ எழுதா இன்‌ 
கவிதையின்‌ மெட்டைக்‌ கையாண்டு வெற்றி கண்டுள்ளார்‌. 


இருபதாம்‌ நூற்றாண்டுப்‌ பெருங்கவிஞர்‌ சுப்பிரமணிய 
பாரதியார்‌ ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவியின்பால்‌ நெஞ்சம்‌ பறிகொடுத்‌ 
ததாக அவரே பகர்ந்திருக்கிறார்‌!86, இவர்‌ கும்மிப்பாட்டு, 
மாரியம்மன்‌ பாட்டு, கோணங்கிப்பாட்டு, வண்டிக்காரன்‌ பாட்டு 
முதலிய ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவியின்‌ வகைகளை வனப்புறப்‌ 
படைத்திருக்கிறார்‌. 

இவரைத்‌ தொடர்ந்து புரட்சிக்கவிஞர்‌ பாரதிதாசன்‌, கவி 
மணி தேசிகவிநாயகம்‌ பிள்ளை, பட்டுக்கோட்டை கல்யாண 
சுந்தரம்‌, கண்ணதாசன்‌ முதலானவர்களும்‌ ஏட்டில்‌ எழுதாக்‌ 
கிளவிக்கு இலக்கியம்‌ சமைத்திருக்கின்றனர்‌. இன்றைய இளந்‌ 
தலைமுறைக்‌ கவிஞர்களாகிய மு, மேத்தா, வைரமுத்து முதலான 
வர்களும்‌ இவ்வகை இலக்கியம்‌ அமைத்து வருகின்றனர்‌. 


ஏட்டில்‌ எழுதாக்‌ கிணஷியிவ்‌ இயல்புகள்‌ 
ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவிகள்‌ வயல்களிலும்‌ வரப்புகளிலும்‌ 
வண்ணமிகு மலரச்‌ சோலைகளிலும்‌ காடுகளிலும்‌ ஓடை, ஆறு 


75 


முதலிய நீர்நிலைகளின்‌ ஓரங்களிலும்‌ நித்தம்‌ அரும்புவனவாம்‌. 
இயற்கைச்சூழலில்‌ இயல்பாகப்‌ பூத்துக்‌ குலுங்கும்‌ இதன்‌ இனிய 
நறுமணம்‌ எல்லோரையும்‌ ஈர்க்கும்‌ தன்மையது, இது நாட்டுப்‌: 
புற மக்களின்‌ இதயத்துடிப்பு. அவர்கள்தம்‌ பச்சையான எண்ணங்‌ 
களைக்கூட மிகவும்‌ கொச்சையாகச்‌ சொல்லுவதே இதன்‌ தனிச்‌ 


சிறப்பு, 


உலகப்‌ பொதுமை 


ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவிகள்‌ உலகின்‌ வேறுபட்ட இடங் 
களில்‌, 
அவற்றின்‌ பாடுபொருள்‌ எங்கும்‌ என்றும்‌ வேறுபடுவதில்லை; 
வேறுபட்டதுமில்லை, ஒவ்வொரு நாட்டின்‌ மொழி வேறாக 
இருப்பினும்‌, எல்லா நாட்டிலும்‌ படைக்கப்பெறும்‌ இவ்வகை 
இலக்கியம்‌ ஒரு தன்மையதே. 


வேறுபட்ட சூழல்களில்‌ தோன்றுகின்றன. ஆயின்‌ 


ஒவ்வொரு நாட்டின்‌ நாகரிகம்‌, பண்பாடு, சமயம்‌ முதலியன 
வற்றைச்‌ சுட்டுக்காட்டும்‌ சுடர்விளக்குகளாக இவை விளங்கு 
கின்றன. 


மானுடரின்‌ உள்ளுணர்வுகள்‌ அடிப்படையில்‌ வேறுபடுவ 
தில்லை. அதனால்‌ இவை உலகப்பொது இலக்கியங்களாக 
விளங்குகின்றன. 


இலக்கிய காஸலம்‌- ஆ சிரியாள்‌ வாலா மூ ஆர நியரா 
இஸ மை 


“நாட்டுப்பாடல்கள்‌ மக்களின்‌ பாடல்கள்‌, அந்தப்பகுதி 
மண்ணுடன்‌ வளர்ந்து வளம்‌ பெற்றவை. எழுத்தறிவில்லா த, 
கிராமப்புறத்து மக்களிடையே தொன்றுதொட்டு வழங்கிவரும்‌ 
இப்பாடல்களை இயற்றியவர்‌ யார்‌? அவை தோன்றின காலம்‌ 
எது? என்று அறுதியிட்டுக்‌ கூறமுடியாது” 17 


ஏட்டில்‌ எழுதா இக்கவிதைகள்‌ என்றோ எங்கோ 
எவராலோ படைக்கப்பெற்றவை. அதனால்‌ இதன்‌ காலம்‌, இதன்‌ 


76 


ஆசிரியர்‌ வரலாறு முதலியன அறியு. இயலாத. வகையில்‌, 
“உயிரோடுள்ள புதைவடிவம்‌”ச௪ எனச்‌ சொல்லத்‌ தகுமாறு. 
விளங்குகிறது. 


பழைமை தந்த பரிசாகூதம்‌ புரம்‌.புரை விடுத்துச்‌ சென்று 
சொத்தாக மட்டுமே இவற்றை எண்ண முடிகிறது. 


எணிமை இணரிமை 


ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவியின்‌ தனிச்கிறப்பு அதன்‌ 
எளிமையும்‌ இனிமையும்‌ ஆம்‌. இது பேச்சு வழக்கிலேயே அமைவ 
தால்‌ பிறரை உடனே எளிமையாகக்‌ கவர்கின்றது. சில வட்டார 
வழக்குச்‌ சொற்களைத்‌ தவிரப்‌ புரியாத சொற்களுக்கு இவ்விலக்‌ 
கியத்தில்‌ இடமே இல்லை. 


“எளிய பதங்கள்‌, யாரும்‌ பாடக்கூடிய எளியமெட்டுக்கள்‌, 
சுலபமாகக்கூடிய தன்மை, அனைவரும்‌ விரும்பும்‌ சிறப்பு 
இவற்றுக்கு உண்டு1?'”, 


ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவிகள்‌ ஏடு எடுத்தறியாத, பாடம்‌ 
படித்தறியாத பாமரரால்‌ படைக்கப்‌ பெறுபவை அன்றோ? 
அதனால்‌ இவ்விலக்கியத்தில்‌ புதிரான சொற்களுக்குப்‌ புரியாத 
சொற்களுக்குப்‌ புகலிடம்‌ இல்லை. இது எளிமையானது: 
இனிமையானது; தூய்மையானது; போலித்தனமில்லாதது; 
பொலிவுடையது; எல்லோரையும்‌ கட்டி இழுக்கும்‌ சுவைகள்‌ 
கொண்டது. 


இசைமை 


ஏழுதஈக்‌ கிளவிக்கும்‌ இசை உண்டு, “இலக்கியப்‌ பாடல்‌, 


களைப்‌. போல்‌ இதுவும்‌ இசையோடு உறவு கொண்ட ஒரு. 
கலையாகும்‌. 


“பண்ணுடன்‌ பாடப்படாத நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ 
எல்லாம்‌. இறகில்லாத பறவைகளே??? என்பர்‌. இதன்‌. ஆன்மாவே 
இனிய இசைமில்‌ தான்‌. அடங்கிமிருக்கிறது.. 22. 


77 


வஈழ்வின்‌. முன்னுரையாம்‌ தாலாட்டு முதல்‌: முடிவுரையாம்‌ 
ஒப்பாரி வரை ஒவ்வொன்றனுக்கும்‌ ஒவ்வொரு. இசை உண்டு: 


அறிந்தோ அறியாமலோ முன்னோரால்‌ படைக்கப்பெற்ற, 
ஒவவொரு பாடலுக்கும்‌ உரிய ராகம்‌: தாளம்‌, ஆகிய இசை இன்று 
வரையும்‌ அப்படியே; போற்றிப்‌. பேணப்டுபறுவது. அதன்‌ இசை 
நலத்தை விளக்கும்‌. ஒவ்வொரு பாடலுக்கும்‌, உரிய இகை வலிந்து 
அமைக்தப்பெற்றதல்ல. அது உளத்தின்‌ உணர்ச்சிக்கு உருவம்‌ 
கொடுக்கப்பெற்று, இயல்பாக அமைந்தது. 


தாலாட்டுக்கு உரிய இராகம்‌ நீலாம்பரியாகும்‌. ஒப்பாரிக்கு 
உரிய இராகம்‌ காம்போதியாகும்‌. 


சொகமா ௫௬ண்‌ ?53 
நடவு: “தன்ன னானே னான னன்னேஏ 
னானானே. னஈனே னன்னே” 
கதிரறுப்பு: “ஏலோ ஏலோ ஏலோலங்கடி 
ஏலோ ஏலோ. ஆமாச்சொல்லு”” 
களையெடுப்பு: “நன்ன னன்னே னான னானே 
மணித்தங்கமே”்‌ 
னான னன்னே னான னன்னே ஒயில்‌ அன்னமே” 
வண்டிக்காரன்‌: “அடடா தன்னனன்னே னானே னன்னே 
னானே னன்னே னானே ஸன்னே”” 


கரகம்‌; **தன்னனன்னே: னானே னன்னே” 

காவடி: “தன்னன தன தன்னதன தனன” 

கும்மி; “தன்னன னானன ஸனானானே?”” 
ஒயில்‌ கும்மி: ““தனனம்‌. தன்னே. னன, னாதினம்‌. தன்னானே. 


தன்னே னன ஸனாதினம்‌ தன்னதனே”' 


இசையோ ஸவிகண்‌ 24 
உழவு: ““ஏலேலோக்‌ குயிலல்லோ: ஏலங்கடி லேலோ 
குல குல குல லோ, ஏலேலோ அன்னக்கிளி 


பெரகலி பெகவி பொலியே:! 


78. 


தத 
கப்பல்‌: “ஏலேலோ ஐலசா, ஏலை ஏலோ, சலசலா” 


ச ழ்‌ உச 
பாரம்‌ தூக்குபவர்‌: “*ஐஎல்‌, ஐலசா, ஏலேலம்பிடி ஏலம்‌ 


4 ப்‌ 99 
சாந்திடிப்போர்‌: “ஏலங்கிடி லேலோ, தன்னானோ 
வண்டிக்காரன்‌: :*ஏலங்கிடி லேலோ” 

சாலை போடுபவர்‌: :எலேலோ ஜஐலசா?”' 


விறகு சுமப்பவர்‌: **ஏதலில்லோ லே லோ” 
சுண்ணாம்பு குத்துவோர்‌: ஏலேலக்‌ குயிலேலல்லோ”' 


தாலாட்டு: “ஆராரோ ஆரிரரோ, ராராரோ ராரிரரோ, 
ரூரிரோ, ரூரிரே, ரீரீரீரீரீர்‌, வாவா 
ஓவாவாஓ, 


லுலுலாயி லுலுலாயி”? 


இசை நிறைக்காக அசைச்சொற்கள்‌ பல தெொழிற்‌ 
பாடல்களில்‌ காணப்பெறுவது இவ்விலக்கியத்தின்‌ ஓர்‌ இயல்பு. 


ஆகநாதிகள்‌ தேவை பின்‌ மை 

““கட்டுப்பாடில்லாது துள்ளிவரும்‌ மான்குட்டிகள்‌ 
போன்றவை நாட்டுப்பாடல்கள்‌. அவை உள்ளத்து உணர்வு 
களின்‌ சுதந்திர ஜீவன்கள்‌. வட்டாரப்‌ பேச்சு வழக்கில்‌-மொழியில்‌- 
எதுகை மோனை என்ற உடை. அணிந்துவரும்‌ இளங்கன்னிகள்‌ 
லன்‌ இவற்றை விளக்க அகராதிகள்‌ தேவையில்லை. ஏனென்றால்‌ 
இவை தம்மைத்‌ தாமே விளக்கிக்‌ கொள்ளும்‌. இவற்றைப்‌ புலவர்‌ 
பாடவில்லை; புத்தகங்கள்‌ சொல்லவில்லை. காற்றில்‌ மிதந்து 
வரும்‌ இக்கட்டுப்பாடற்ற கவிதைகள்‌ ஏழைகளின்‌ 


மயிலாசனங்கள்‌ : குடிசைகளுக்கு என்று பிறப்பெடுத்து வந்த 
கோகினூர்‌ வைரங்கள்‌??,3 


ஆம்‌. இஃது உண்மையே, இது பேச்சு மொழியையே தன்‌ 
மூச்சாகக்‌ கொண்டு வாழ்வதால்‌, பழக்கப்பட்ட மொழியாதலால்‌, 
மக்கள்‌ மொழிபுரியாது தவிக்கத்‌ தேவையில்லாமல்‌ போகிறது, 


ஏட்டில்‌ எழுதாக்‌ கிளவிகள்‌ உலகெங்கும்‌ ஒரேவகையான 
பாடுபொருள்களில்‌, அவற்றின்‌ காலமும்‌ ஆசிரியர்கள்‌ வரலாறும்‌ 


79 


அறிய இயலாத நிலையில்‌, எளிமையும்‌ இனிமையும்‌ பயந்து, பல 
இயல்பான இனிய ஓசைகளுடன்‌ ரீங்காரமிட்டு, தம்மை விளக்கிக்‌ 
கொள்ள அகராதிகள்‌ தேவையின்றித்‌ தாமே விளங்கி நின்று 
இன்று வரை வாழ்ந்து வருகின்றன. என்றைக்கும்‌ வாழும்‌. 


அடிக்குறிப்புகள்‌ 


ம 


7, 


]. 


அறிஞர்கள்‌ 

௪. வே. சுப்பிரமணியன்‌, தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை, 
தொகுதி-33 உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை. 20, மு. ப, 1978 முகவுரை, 

இரா. சுரேந்திரன்‌, நாட்டுப்புற இலக்கியம்‌ நலந்தரு 
விளக்கம்‌, தேன்தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, சேலம்‌-1, இ, ப. 1981, 
ப.1. 

செ. அன்னகாமு, ஏட்டில்‌ எழுதாக்‌ கவிதைகள்‌, சர்வோ 
தயப்‌ பிரசுராலயம்‌, தஞ்சாவூர்‌, இ. ப. 1960, ப. 14. 


4. தே. லூர்து, நாட்டார்‌ வழக்காற்றியல்‌ - ஓர்‌ அறிமுகம்‌. 


எல்‌, மேரி, 56-பி/2, என்‌. டி. சி. ரோட்‌, பெருமாள்புரம்‌ 
திருநெல்வேலி - 7, மு, ப, 1976. 
இரா. அரங்கசாமி, தமிழ்மொழி வரலாறும்‌ ஒப்பிலக்கணமும்‌, 
கமலம்‌ அரங்கசாமி, கும்பகோணம்‌, 1973, ப. 14, 
தி. சு. அவினாசிலிங்கம்‌ (பதி), கலைக்களஞ்சியம்‌, 
தொகுதி-10, இணைப்புத்தொகுதி. தமிழ்வளர்ச்சிக்கழகம்‌, 
சென்னை-5, ப. 240. 
மு. வரதராசன்‌, மொழிநூல்‌, கழக வெளியீடு, சென்னை. 1, 
1947, ப. 9. 


இரா. அரங்கசாமி, மு. ப. 


௪. வே. சுப்பிரமணியன்‌, *தமிழ்மொழியில்‌ நாடோடி, 


இலக்கியம்‌”, மாந்தர்‌ சிறப்பு, தமிழ்ப்பதிப்பகம்‌, 
சென்னை-96, மு. ப, 1981, ப. 49, 

தா. வானமாமலை, தமிழ்நாட்டுப்பாடல்கள்‌, நியுசெஞ்சுரிபுக்‌ 
ஹவுஸ்‌, பிரைவேட்லிட்‌., சென்னை, 2., மு. ப, 1964. 
முன்னுரை. ப. 1. 


10. 


ம்‌. 
12. 
13. 


14. 
15. 


16. 


ர 
15. 


20. 
அட 
பி 
23. 


24, 
ல 


60 


தொல்காப்பியர்‌, தொல்காப்பியம்‌, பொருளதிகாரம்‌ (இளம்‌) 
செய்யுளியல்‌, நூ. 482, ப 
தொல்காப்பியர்‌, மு. நூ., நூ., 12542. 

மீ அமு, நாசீர்‌ அலி, “திருச்சி மாவட்டம்‌”, தமிழ்நாட்டுப்‌ 
புறவியல்‌ ஆய்வு, உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை, 20, மு. 1979,ப. 39. 

தொல்காப்பியர்‌, மு. நூ., நூ., 384. 

சு. சண்முகசுந்தரம்‌, நாட்டுப்புற இலக்கியத்தின்‌ செல்வாக்கு 
இலக்கிய மாணவர்‌, வெளியீடு, சென்னை. 5, 1976, ப. 12. 
மேற்கோள்‌: சு. சண்முகசுந்தரம்‌, மேற்படி. 

வானமாமலை, மு. ப. 

கிரகம்‌ 11. இோரகறற6, 116 50/0௦ ௦ 1710111076, 116 
18071௦0 1 /மாகரூ, 94, 9, 140700 & 06,, 100௦, நி 40011 
அத வபர 


பாரதியார்‌, குயிற்பாட்டு, எஸ்‌. ஆர்‌. சுப்பிரமணியபிள்ளை 
பப்ளிஷர்ஸ்‌, திருநெல்வேலி, மறுபதிப்பு: 1968 
அடிகள்‌ 35-44, 

சி. சுப்பிரமணியம்‌, ஏட்டில்‌ எழுதாக்‌ கவிதைகள்‌, சிறப்புரை. 
மேக! ஹட க $ர்கய்கோம்‌ 110பளெகரூ ௦7 17௦0111076, 
14$11010ஜு கைம்‌ 1620ர05, 7௦1. 4 மாத ஹம்‌ 722061 0... 
[ந 1949, 2. 461, 

தி. சு. அவினாசிலிங்கம்‌, ஏட்டில்‌ எழுதாக்‌ 
முன்னுரை, 

11/௧ 8. 0௧௨௦0, க்‌ $ர்கரச்காம்‌ 0 1011௦கறு ௦ரீ 1'0111016, 
18ீ310௦1௦ஐு காம 1,௦21, 9௦1. 1. 1. 396. 

மேற்கோள்‌: செ. அன்னகாமு, மு. நூ., ப. 18, 

சு. சண்முகசுந்தரம்‌, “தாட்டுப்புற இலக்கியம்‌”, தமிழ்‌ 
இலக்கியக்‌ கொள்கை, தொகுதி-3, உலகத்‌ தமிழாராய்ச்சி 
நிறுவனம்‌, சென்னை, 20, மு. ப. 1978, ப, 205. 

சு. சண்முகசுந்தரம்‌, தமிழில்‌ நாட்டுப்புறப்பாடல்‌, 
மணிவாசகர்‌ நூலகம்‌, சிதம்பரம்‌, மு, ப, 1980, பப. 17, 18, 
சு. சண்முகசுந்தரம்‌, மேற்படி, பப, 18, 19. 


கவிதைகள்‌, 


சக்திக்கனல்‌, “அண்ணன்மார்‌ கதை” தமிழ்‌ நாட்டுப்புறவியல்‌ 
ஆய்வு, ப. 408, கன ப 


இந்திய நாட்டுப்புற இலக்கியங்கள்‌? 
வேற்றுமைஃபில்‌ ஒற்றுமை 
ஆ. பச்சை, 
கிராமியப்‌ பல்கலைக்கழகம்‌, 
காந்திகிராமம்‌. 


மூனண்ணூரை 

பாரத நாடு பழம்பெரும்‌ நாடு. விவசாயத்தை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்ட பல கிராமங்களால்‌ ஆனது. 75 விழுக்காடு 
எழுத்தறிவு பெறாத குடிமக்களைக்‌ கொண்டது. எனவே, 
வாய்மொழி மரபு இன்னும்‌ அறுந்து போகாமல்‌ செல்வாக்குடன்‌ 
இருந்து வருகின்றது. இனம்‌, சாதி, சமயம்‌, மொழி, பண்பாடு, 
அரசியல்‌ ஆகியவற்றால்‌ இந்தியா வேறுபாடுகளைக்‌ கொண்டிருந்‌ 
தாலும்‌ மனிதவுறுப்புக்களை இணைக்கும்‌ உயிராற்றல்‌ போல 
அனைத்து மட்டங்களிலும்‌ உள்ளார்ந்து கிடக்கும்‌ பொதுப்பண்பு - 
களையும்‌ கருக்கொண்டுள்ளது. வாய்மொழி மரபைக்‌ காட்டும்‌ 
இலக்கியம்‌, பழக்கவழக்கங்கள்‌, கலை, நம்பிக்கைகள்‌, 
விளையாட்டுக்கள்‌, திருவிழாக்கள்‌, தெய்வங்கள்‌ ஆகியவற்றில்‌ சில 
பொதுக்கூறுகளைக்‌ காண இயலும்‌, இக்கட்டுரை இந்திய 
நாட்டுப்புற இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ ஒற்றுமைக்கூறுகளை 
மேலோட்டமாக அறிமுகப்படுத்துகின்றது. இக்கட்டுரை 
கே. எம்‌. ஜார்ஜ்‌ பதிப்பித்துள்ள ஒப்பியல்‌ இந்திய இலக்கியம்‌ 1” 
என்னும்‌ நூலில்‌ உள்ள நாட்டுப்புற இலக்கியப்‌ பகுதிக்‌ கட்டுரை 
களின்‌ செய்திகளை அடிப்படையாகக்‌ கொண்டு எழுதப்‌ 
பட்டுள்ளது. 


ராாறமொழி 


பழமொழிகள்‌ மக்கள்‌ அனுபவத்தின்‌ சாரமாகும்‌; அறிவுரை 
முத்துக்களாகும்‌. நாடுகளும்‌ மக்களும்‌ ஒரேவிதமான சமூக ' 
அரசியல்‌, பொருளாதாரச்‌ சூழ்நிலைகளினால்‌ தாக்கத்திற்கு 
உள்ளாகும்‌ போது அவற்றால்‌ ஏற்படும்‌ அனுபவத்தினால்‌ ' 


8.2 


விளையும்‌ பழமொழிகளிடையே ஒற்றுமை காணப்படும்‌. முடியாட்சி 
நிலவுடைமை, விதி, பலதாரமணம்‌, பரத்தமை, பலதெய்வவழிபாடு 
போன்றவற்றால்‌ இந்திய மக்களின்‌ சிந்தனைகளின்‌ சில 
நெருக்கமான ஒருமித்த உண்மைகளைக்‌ காணமுடியும்‌. பழமொழி 
மலையாளத்தில்‌ “பழஞ்சொல்‌' என்றும்‌ தெலுங்கில்‌ “நாதுடி” 
என்றும்‌ கன்னடத்தில்‌ “நாண்ணுடி” என்றும்‌ சமஸ்கிருதத்தில்‌ 
,சாணக்யா' அல்லது “ஸ்லோகம்‌” என்றும்‌ சுட்டப்படுகின்றது. 
பழமொழிகள்‌ உலகப்பொதுமை உடையவை; ஆசிரியன்‌ பெயர்‌ 
அறியாதவை; பேச்சுக்குச்‌ சுவையூட்டி, உரையாடலை அர்த்த 
முள்ளதாக்குபவை; காலத்திற்கு ஏற்ப மாறும்‌ இடல்புடையவை. 


ரா. பி. சேதுப்பிள்ளை மற்றும்‌ பிற மூன்று தென்னிந்திய 
மொழி அறிஞர்கள்‌ “தென்மொழிகளில்‌ பழமொழிகள்‌” என்னும்‌ 
நூலை 1962இல்‌ வெளியிட்டனர்‌. இந்நூல்‌ பழமொழிகளை 
ஒப்பீட்டு நோக்கில்‌ ஆராய்ந்து பொதுமைகளளக்‌ காண 
வித்திட்டது. ஆனால்‌, இந்தியமொழிகள்‌ அனைத்திலும்‌ 
வழங்கப்படும்‌ பழமொழிகளைத்‌ தொகுத்து ஆராயவேண்டும்‌. 
சில ஒப்புமையுள்ள பழமொழிகள்‌ பின்வருமாறு :-- 

1. வெந்த புண்ணிலே வேலைப்‌ பாய்ச்சாதே (தமிழ்‌) 
புண்ணின்‌ மேலே உப்பைத்‌ தூவாதே (அஸ்ஸாம்‌) 


2... அன்று கிடைக்கும்‌ பலாக்காயைக்‌ காட்டிலும்‌ இன்று 
கிடைக்கும்‌ களாக்காயே மேல்‌ (தமிழ்‌) 
கடனாக்‌ கிடைக்கும்‌ 13 ரூபாயைக்‌ காட்டிலும்‌ 
ரொக்கமாகக்‌ கிடைக்கும்‌ 9 ரூபாயே மேல்‌ (இந்தி) 

3. கழுதை அறியுமா கற்பூரத்தின்‌ வாசனையை (தமிழ்‌) 
வெல்லத்தின்‌ அருமையைக்‌ கழுதை அறியுமா (மராத்தி) 

4. நாய்போல்‌ உழைத்து துரை போல்‌ வாழ்‌ (தமிழ்‌) 
வேலைக்காரனைப்‌ போல உழை; 
வேந்தனைப்‌ போல்‌ அனுபவி (கன்னடம்‌) 

ஷ்‌௫ூகஸகு 


தமிழில்‌ பிசி அல்லது புதிர்‌ என்றழைக்கப்படும்‌ விடுகதை 
எல்லா இந்திய மொழிகளிலும்‌ காணப்படுகின்றது. இது 


83 


தெலுங்கில்‌ “பொதபுக்கதலு” என்றும்‌ , கன்னடத்தில்‌ “ஒடகதே” 
என்றும்‌ மலையாளத்தில்‌ “கடம்கதா”? என்றும்‌ குறிப்பிடப்படு 
கின்றது. விடுகதையில்‌ ஒரு பொருள்‌ உருவமாகத்தரப்பட்டிருக்கும்‌. 
இதனைக்‌ கண்டுணர்தல்‌ சிந்தனைக்குரியதாகும்‌. விடுகதைகள்‌ 
எதுகை, மோனை ஆகிய கூறுகளைக்கொண்டு செய்யுள்‌ போலவும்‌ 
அமையும்‌; சிலசமயங்களில்‌ குட்டிக்கதை போலவும்‌ இருக்கும்‌. 


இந்திய விடுகதைகளைப்‌ பயன்பாட்டு நோக்கில்‌ இரண்டு 
வகைகளாகப்‌ பிரிக்கலாம்‌, அவையாவன :-- 

1. பொழுதுபோக்கு விடுகதைகள்‌ (7601௦௧114௦ 1104168) 

2. சடங்குமுறை விடுகதைகள்‌ (1118118110 ரர்ம்‌0128) 
பொதுவாகத்‌ : தென்னிந்தியாவில்‌ விடுகதைகள்‌ பொழுது 
போக்குக்காக உள்ளன. ஆனால்‌ வடஇந்திய விடுகதைகள்‌ 
பொழுதுபோக்கிற்காகவும்‌ சடங்கிற்காகவும்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. வங்காளி, இந்தி பேசும்‌ மக்களிடத்தில்‌ விடுகதைகள்‌ 
திருமணத்தின்‌ போதும்‌ விழாக்காலங்களிலும்‌ சிறப்பான 
இடத்தைப்‌ பெறுகின்றன. வங்காளியில்‌ சில தாழ்த்தப்பட்ட 
சாதியினர்‌ மாப்பிள்ளை வீட்டார்‌ விடுகதைகளுக்குப்‌ பதில்‌ 
சொல்லும்‌ வரை கிராம எல்லையிலே நிறுத்திவைப்பார்கள்‌. 
மராத்தியில்‌ அறுவடைக்குப்‌ பின்‌, நெற்பொலியைச்சுற்றி ஆண்கள்‌ 
நடமாடி விடுகதைப்‌ போட்டி நிகழ்த்துவார்கள்‌. போளா: எனப்படும்‌ 
உழவர்திருநாள்‌ மகாராட்டிர கண்டேஷ்‌ பகுதியில்‌ நடைபெறும்‌, 
அலங்கரிக்கப்பட்ட எருதுகளை உடையவரிடத்தில்‌ விடுகதைப்‌ 
போட்டி நிகழும்‌, வடஇந்தியர்‌ அசுவமேதயாகத்தின்‌ போது 
விடுகதைகளைப்‌ பயன்படுத்தினர்‌ என்பது இவண்‌ நினைக்கத்‌ 
தக்கது. 


கீழ்க்கண்ட பஞ்சாபி விடுகதை தமிழில்‌ தேங்காயைப்பற்றி 

வரும்‌ விடுகதையோடு ஒப்பிடத்தக்கது:. 

உயரத்தில்‌ வாழும்‌; பறவையும்‌ அல்ல, 

மூன்று கண்ணிருக்கும்‌; சிவனும்‌ அல்ல, 

பால்‌ கொடுக்கும்‌; பசுவும்‌ அல்ல, 

தாடியோடு இருக்கும்‌; சாதுவும்‌ அல்ல, 

நீர்‌ நிரம்பி இருக்கும்‌; கோப்பையும்‌ அல்ல. 

அது என்ன? (தேங்காய்‌) 


64” 


கட்டுப்பபுறப்பபாராடல்‌ 


இன்ப, துன்ப, பக்தி உணர்ச்சிகளைப்‌ பரிமாறிக்‌ கொள்‌ 
வ்‌தற்கும்‌ பாடல்கள்‌ தேவைப்படுகின்றன. இந்திய மொழிகளில்‌ 
தாலாட்டு, மரணம்‌, விழா, வழிபாடு, ஆட்டம்‌, திருமணம்‌, தொழில்‌ 
ஆகியவற்றோடு தொடர்புடைய பாடல்கள்‌ நிறையக்‌ காணப்படு 
கின்றன. காதல்‌ பாடல்கள்‌ மராத்தி மொழி தவிர இத்திய 
மொழிகள்‌ அனைத்திலும்‌ காணப்படுகின்றன என்று துர்கா 
பாகவத்‌ குறிப்பிடுகின்றார்‌. தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ 
மலையாளத்தில்‌ “தாராட்டு' என்றும்‌ தெலுங்கில்‌ *ஜொல பாடலு” 
என்றும்‌ கன்னடத்தில்‌ 'ஜோகுல' என்றும்‌ வங்காளியில்‌ 
“புலாநொசறா' என்றும்‌ கஷ்மீரியில்‌ “மன்ஜாலி' என்றும்‌ 
ஒரியாவில்‌ “நானாபாயா' என்றும்‌ குறிப்பிடப்படுகின்றன. 
பஞ்சாபில்‌ ஆண்குழந்தை பிறந்த பின்பு அத்தைமாரால்‌ பாடல்‌: 
பாடப்படுகின்றது. குழந்தைகள்‌ தாங்கள்‌ விளையாடும்‌ போது” 
விளையாட்டுப்‌ பாடல்களைப்‌ பாடுகின்றார்கள்‌. அஸ்ஸாமில்‌. 
திருமணப்‌ பாடல்கள்‌ மிகவிரிவாக எட்டுநிலைகளில்‌ பாடு. 
கின்றார்கள்‌. மழைபெய்யாக்‌ காலத்தில்‌ தவளைக்குத்திருமணம்‌. 
செய்துவைத்து மழையை எதிர்தோக்கும்‌ நம்பிக்கை அஸ்‌ ஸாமில்‌:! 
காணப்படுகின்றது. இதிலும்‌ பாடல்‌ பாடுகின்றார்கள்‌. மேலும்‌ 
கொசுக்களை விரட்ட நாட்டுப்புறப்‌ பாடல்களைப்‌ பாடு 
கின்‌ றார்கள்‌. 


புத்தாண்டு, தீபாவளி, தசரா, சிவராத்திரி, கிருஷ்ண 
ஜெயந்தி, துர்க்காநவமி, பொங்கல்‌, ஈத்‌ ஆகிய விழாக்களின்‌ 
போது பாடல்கள்பாடி மகிழ்கின்‌ றனர்‌, தெய்வங்களைப்‌ போற்றிப்‌ 
பராவும்‌ பாடல்களும்‌ உள்ளன. வெவ்வேறு தொழில்கள்‌ 
செய்வோர்‌ தமது அலுப்பை-சலிப்பை மறப்ப 
பாடுகின்றார்கள்‌. உழவர்கள்‌, 
பச்சைக்குத்துவோர்‌, மாடு மேய்ப்பவர்கள்‌ ஆகியோரின்‌ 
பாடல்கள்‌ குறிப்பிடந்தக்கவை. வ்வாத உரையாடல்‌ பாடல்கள்‌ 
(லாவணி) தமிழ்‌, இந்தி, காஷ்மீரி, உருது போன்ற மொழிகளில்‌ 
காணப்படுகின்றன. கைகொட்டிக்‌ கும்மியடித்து, கோலாட்டம்‌ ப 
பாடும்பாடல்கள்‌ தென்னிந்திய மொழிகளிலும்‌ குஜராத்தியிலும்‌ 


தற்குப்‌ பாடல்கள்‌ 
வண்டிக்காரன்‌, படகோட்டி, 


83. 


வழங்கி வருகின்றன. பொருளிலும்‌ உத்தியிலும்‌ சில ஒப்புமை 
களைப்‌ பாடல்களில்‌ காணமுடியும்‌. அதற்கு நிறைய மொழி 
பெயர்ப்புப்‌ பாடல்கள்‌ ததேவை, ' 


௯தைுய்பாடல்‌ 

எல்லோருக்கும்‌ தெரிந்த நாட்டுப்புறக்‌ கதை ஒன்று பாடல்‌ 
வடிவில்‌ இசையுடன்‌ பாடப்பட்டால்‌ அதைக்‌ *கதைப்பாடல்‌' 
என்கிறோம்‌. கதைப்பாடல்கள்‌ இசைக்கருவியின்‌ துணையோடு 
பாடப்பெறும்‌. சில சமயங்களில்‌ பாட்டைத்‌ தொடர்ந்து 
நாட்டியமும்‌ நடைபெறும்‌, கதைப்‌ பாடலில்‌ முக்கியமான 
வரலாற்று நிகழ்ச்சியோ அல்லது மக்கள்‌ போற்றும்‌ தலைவனோ 
தலைவியோ இடம்‌ பெறுதல்‌ உண்டு. அவலத்தில்‌ முடி ந்தலட்சியக்‌ 
காதல்‌, கலப்புத்‌ திருமணம்‌, சாதி எதிர்ப்பு, நரபலி, வீரமரணம்‌, 
தற்கொலை, பசுவன்‌ நேர்மை, துறவு பூண்ட அரசன்‌, மகனை 
உணவுக்கறிக்காக இழக்கும்‌ தியாகம்‌, உடன்கட்டை ஏறல்‌, 
நாடுகட்த்தப்படல்‌, தம்‌ மக்களைக்‌ கொன்ற தாயின்‌ நிலை, தன்‌ 
தலையைத்‌ தானே வெட்டிப்‌ பலி கொடுத்தல்‌ போன்றவைகள்‌ 
கதைப்பாடலின்‌ தோற்றத்திற்கு அடிப்படைகளாய்‌ அமை 
கின்‌ றன. 


இந்தியக்‌ கதைப்பாடல்களைப்‌ புராணக்‌ கதைப்பாடல்கள்‌? 
வரலாற்றுக்‌ கதைப்பாடல்கள்‌, சமூகக்கதைப்‌ பாடல்கள்‌ என்ற 
மூன்று பெரும்பிரிவுகளில்‌ அடக்கலாம்‌. இம்‌ மூன்றிலும்‌ 
அடங்காத சில கதைப்பாடல்கள்‌ உள்ளன. புராணங்கள்‌, 
இதிகாசங்கள்‌ ஆகியவற்றில்‌ இடம்பெறும்‌ கிளைக்கதைகள்‌ 
நாட்டுப்புறக்‌ கதைப்பாடல்களாக ஆக்கம்‌ பெறுகின்றன. அந்த 
அந்த வட்டாரங்களில்‌ நடந்த போர்களில்‌ கலகங்களில்‌ வீரமரணம்‌ 
அடைந்த நாட்டுப்புறத்‌ தலைவர்களக்கொண்டு வரலாற்றுக்‌ 
கதைப்பாடல்கள்‌ தோன்றியுள்ளன. ஆங்கிலேயரை எதிர்த்துத்‌ 
தூக்கு தண்டனை பெற்ற தமிழ்நாட்டுக்‌ கட்டபொம்மனைப்‌ 
பற்றியும்‌ அஸ்ஸாமிய மணிராம்‌ திவானைப்‌ பற்றியும்‌ கதைப்‌ 
பாடல்கள்‌ தோன்றியுள்ளன. அஸ்ஸாமில்‌ நெசவு, உழவு, பருத்தி, 
ராட்டை ஆகியவற்றின்‌ தோற்றம்‌ மற்றும்‌ தெய்வீகத்‌ தன்மை 
களை எடுத்துரைக்கும்‌ கதைப்பாடல்கள்‌ காணப்படுகின்றன. 


66 


கதைப்பாடல்கள்‌ இடம்‌ பெயரலும்‌ உண்டு. நல்லதங்காள்‌ கதை, 
தேசிங்குராஜன்‌ கதை தமிழ்‌, தெலுங்கு இரண்டு மொழிகளிலும்‌ 
காணப்படுகின்றன, இரவிக்குட்டிப்பிள்ளைப்‌ போர்‌ தமிழிலும்‌ 
மலையாளத்திலும்‌ உள்ளது. கபிலைகதை தமிழிலும்‌ 
கர்‌ நாடகத்திலும்‌ சொல்லப்படுகின்றது. பல கதைப்பாடல்கள்‌ 
அந்தந்தப்‌ பகுதிகளுக்கே உரியவை. சில கதைப்பாடல்கள்‌ 
பரவலாக அந்த மாநிலம்‌ முழுவதற்கும்‌ தெரிந்ததாக இருக்கும்‌. 
கதைப்பாடல்‌ அச்சு வடிவம்‌ பெறும்‌ போது மாநிலம்‌ முழுவதற்கும்‌ 
அறிய வருகின்றது. கதைப்பாடல்‌ கலைஞர்கள்‌ எல்லா 
மாநிலங்களிலும்‌ உள்ளனர்‌, 


சில மொழிகளில்‌ கதைப்பாடல்கள்‌ பெருங்காப்பியத்‌ 
தன்மையை அடைந்துவிடுகின்றன. அவற்றை நாட்டுப்புறக்‌ 
காப்பியங்கள்‌. என்று குறிப்பிடுவர்‌. தமிழில்‌ அடோத்திகதை, 
அண்ணன்மார்‌ சுவாமி கதை போன்றவை நாட்டுப்புறக்‌ 
காப்பியங்கள்‌ கன்னடத்தில்‌ பி, கே, இராசசேகரன்‌ 1973 இல்‌ 
“மலை மாதேஸ்வரா” என்னும்‌ காப்பியத்தை 1200 பக்கங்களில்‌ 
அச்சிட்டு வெளியிட்டுள்ளார்‌, இது ஃபின்னிஷ்‌ தேசியக்‌ காப்பிய 
மான *“கலவல' என்பதைக்‌ காட்டிலும்‌ பெரியது என்று சொல்லப்‌ 
படுகின்றது. பல கதைப்‌ பாடல்கள்‌ அந்தந்தப்‌ பகுதிகளுக்கே 
உரியவை. டோலா, ஆல்ஹா போன்ற இந்திக்‌ கதைப்பாடல்கள்‌ 
காப்பியப்‌ பரிமாணங்களைக்‌ கொண்டவை. அல்ஹா என்னும்‌ 
காப்பியக்‌ கதைப்பாடலில்‌ 52 சண்டைகள்‌ வருகின்றன. இச்‌ 
சுவையான கதைப்பாடலை அதிகாரிகள்‌ மக்களைப்‌ படையில்‌ 
சேர்க்க நிகழ்த்தியதாகச்‌ சொல்லப்படுகின்றது. விவாத முறையில்‌ 
இருவர்‌ உரையாடும்‌ லாவணிக்‌ கதைப்‌ பாடல்கள்‌ தமிழ்‌, மராத்தி, 
பஞ்சாபி ஆகிய மொழிகளில்‌ காணப்படுகின்றன. காதலும்‌ 
வீரமும்‌ கதைப்பாடல்களின்‌ உயிராகவும்‌ ஆன்மாவாகவும்‌ இருக்‌ 
கின்றன. 


நாட்டப்‌ புறக்கதை 


இந்தியாவைக்‌ கதைகளின்‌ தாயகம்‌ என்று சொல்வார்கள்‌. 
நினைவிற்கு அப்பாற்பட்ட காலந்தொட்டே 


இந்தியாவின்‌: பல 
பகுதிகளில்‌ பல்வேறு கதைகள்‌ வழங்கி 


வருகின்றன, வட 


87 


மொழியில்‌ உள்ள பஞ்சதந்திரக்‌ கதைகளும்‌ இதோபதேசக்‌ 
கதைகளும்‌ இந்தியா முழுவதிலும்‌ பரவியுள்ளன. புராண, இதிகாச 
புத்தசாதகக்‌ கதைகளும்‌ பரவலாக உள்ளன. பண்டித நடேச 
சாஸ்திரி (தக்காண பூர்வ கதைகள்‌) ௧. ௮. இராமசாமிப்‌ புலவர்‌ 
(தென்னாட்டுப்‌ பழங்கதைகள்‌) ௮. லெ, நடராசன்‌ (தென்னிந்தியச்‌ 
சிறுகதைகள்‌) ஆகியோர்‌ தென்னிந்தியாவில்‌ வழங்கிவரும்‌ 
கவிதைகளைத்‌ தொகுத்து வெளியிட்டுள்ளார்கள்‌. இந்திய 
தாட்டுப்புறக்‌ கவிதைகள்‌ ஆங்கிலத்தில்‌ பல தொகுதிகளாக 
வந்துள்ளன. இக்கதைகளை மனிதக்கதைகள்‌, பிருகக்கதைகள்‌, 
மந்திரக்கதைகள்‌, தெய்வக்கதைகள்‌ என்னும்‌ பிரிவிற்குள்‌ 
அடக்கலாம்‌. 


மானிடவியல்‌ அறிஞர்‌ எல்வின்‌ ஒரிஸாவின்‌ பழங்குடிப்‌ 

புராணக்‌ கதைகள்‌ என்னும்‌ நூலை வெளியிட்டுள்ளார்‌. இதில்‌ 
சூரியன்‌, சந்திரன்‌ படைப்புப்பற்றிய கதைகள்‌ இந்தியா முழுவதும்‌ 
உள்ள பழங்குடி மக்களிடையே ஒன்றாக உள்ளது என எடுத்துக்‌ 
காட்டியுள்ளார்‌. நாட்டுப்புறக்‌ கதைகளை அமைப்பியல்‌ 
நோக்கில்‌ ஒப்பிட்டு ஆராய்ந்தால்‌ இந்திய நாட்டுப்புறக்கதை 
களுக்குரிய பொதுவான கூறியல்களைக்‌ (14011ம88) காண முடியும்‌: 
சொர்ண நசகாளியும்‌ ஏழு சகோதரர்களும்‌ என்னும்‌ கதை தமிழ்‌, 
மலையாளம்‌, மராத்தி, குஜராத்தி ஆகிய மொழிகளில்‌ திரிந்து 
பல்வேறு வடிவங்களில்‌ காணப்படுகின்றது என்று கூறுவர்‌” 
இவ்வாறு ஒற்றுமையுள்ள கதைகளைத்‌ தொகுத்து மீட்டுருவாக்கம்‌ 
செய்து மூலத்தைக்‌ காணலாம்‌. வட்டக்கதையமைப்பு, 
முக்கோணக்‌ கதையமைப்பு, வினா விடை அமைப்புக்‌ கதைகள்‌ 
காணப்படுகின்றன. கீழ்க்கண்ட ஒரிஸாக்‌ கதை சொல்லும்‌ 
முறை தமிழில்‌ “தேன்‌ தேன்‌, என்ன தேன்‌?” என்னும்‌ கதை 
சொல்லும்‌ முறையோடு ஒப்பிடத்தக்கது : 

கதை ஒன்று சொல்கிறேன்‌ 

என்ன கதை? 

தவளைக்‌ கதை, 

என்ன தவளை?, 

மரத்தவளை. 


66 


என்ன மரம்‌? 

செக்கு மரம்‌. 

என்ன செக்கு?. 

எண்ணெய்ச்‌ செக்கு... 
தாட்‌்௫ப்பரற நாடகம்‌ 

இந்தியாவில்‌ கூத்தும்‌ நாடகமும்‌ மிக நீண்ட தொன்மை 
யான பாரம்பரியத்தைக்‌ கொண்டவை. ஒவ்வொரு இனமும்‌ 
தமது பண்பாட்டிற்கு ஏற்ப, பலவகைப்பட்ட நாடகங்களைத்‌ 
தந்துள்ளது. இந்திய நாட்டுப்புற நாடகங்களில்‌ உரையாடலின்‌ 
பங்கு குறைவு; இசைப்பாடலின்‌ பங்கு அதிகம்‌, கதைப்பாங்கு, 
பாத்திர வளர்ச்சி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம்‌ தரப்படுவ 
தில்லை. பெண்‌ பாத்திரத்தை ஆடவரே ஏற்று நடித்து 
வருகின்றனர்‌. இந்நிலை இப்போது மாறிவருகின்ஈது. “கூத்தாடி 
மேற்கே பார்ப்பான்‌” “சம்சாரி கிழக்கே பார்ப்பான்‌”, என்று தமிழில்‌ 
சொல்லுவதைப்‌ போல, முன்னிரவில்‌ நாடகம்‌ தொடங்கப்பட்டு 
விடியற்கரலை வரை நடைபெறும்‌, நாடகங்கள்‌ ஏதேனும்‌ சமய 
வழிபாட்டோடு, விழாவோடு தொடர்புடையவை, குறிப்பிட்ட 
தெய்வத்திற்குக்‌ குறிப்பிட்ட நாடகம்‌ போடுதல்‌ உண்டு, 
நாடகங்கள்‌ சமயவழிபாட்டிலிருந்து தோன்றியவை என்னும்‌ 
ட கருத்தை வலியுறுத்தும்‌ வகையில்‌, நாடகங்கள்‌ சமய, சமுதாய 
விழாக்கசோடு நெருங்கிய உறவினைக்‌ கொண்டதாக உள்ளன. 
நாட்டுப்புற நாடகங்களின்‌ உரையாடல்களில்‌ காம உணர்வு 
(௦0௦52111)) பரவலாகக்‌ காணப்படுகின்‌ றது. 
பெரும்பாலும்‌ நாடகத்தின்‌ கதைக்கருக்கள்‌ புராண இதி 

காசங்களிலிருந்து எடுக்கப்படுகின்றன. 
வரலாற்றுக்‌ கதைகள்‌ இடம்பெறுகின்றன. சமகால குடும்ப 
வாழ்வு மிக அரிதாக இடம்‌ பெறுகின்றது. ஹிட்லர்‌, 
நெப்போலியன்‌ போன்ற தலைவர்கள்‌ நாட்டுப்புற நாடகங்களில்‌ 
இடம்பெறுதல்‌ இல்லை, 
தமிழ்‌, கன்னடம்‌, 


இரண்டாவத ர்க 


யட்சகானம்‌ என்னும்‌ நாடக வகை 
தெலுங்கு ஆகிய மூன்று மொழிகளிலும்‌ 
காணப்படுகின்றது. உழவர்களின்‌ வாழ்க்கையை அடிப்படையாகக்‌ 


கொண்ட மலையாள காக்கன்‌ நாடகமும்‌, தமிழ்‌ பள்ளு நாடகமும்‌ 


89 


ஒப்பிடத்தக்கது, சவிட்டு நாடகம்‌, தமிழ்‌, மலையாளக்‌ கிறித்தவர்‌ 
களிடையே வழக்கில்‌ இருந்து சிறிது சிறிதாக மறைந்து கொண்டு 
வருகின்றது. தமிழிலும்‌ தெலுங்கிலும்‌ குறவஞ்சி நாடகங்கள்‌ 
தத்துவப்‌ பொருளைப்‌ பக்தி சுவையுடன்‌ எடுத்துரைக்கின்றன. 
தமிழில்‌ உள்ள தெருகூத்தைப்‌ போன்று தெலுங்கில்‌ வீதி நாடகம்‌ 
நிகழ்த்தப்படுகின்றது. தமிழ்‌ பொய்க்கால்‌ குதிரையாட்டமும்‌, 
ஒரிஸா, “சைதிகோதாநாதா” ஆட்டமும்‌ ஒப்பிடுதற்குரியவை. 
ஒழுக்கத்தையும்‌, தர்மத்தையும்‌ வலியுறுத்தும்‌ நோக்கம்‌ எல்லா 
நாடகங்களிலும்‌ இழையோடுகின்றது. 


முூஷிூ.வூரை 

மேலை நாட்டில்‌ வாய்மொழி இலக்கியங்களைப்‌ பற்றிய 
ஒப்பிட்டு ஆராய்ச்சி “ஒப்பிலக்கியம்‌” என்னும்‌ துறையைத்‌ தோற்று 
வித்ததாகக்‌ கூறுவார்கள்‌ ஆனால்‌ இந்தியாவில்‌ ஒப்பிலக்கியத்‌ 
துறை இந்திய நாட்டுப்புற இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆராய்ந்து 
பொதுப்பண்புகளையும்‌ சிறப்புப்‌ பண்புகளையும்‌ வெளிக்கொணர 
வேண்டும்‌, என்னும்‌ நிலையில்‌ உள்ளது, இந்தியப்‌ பண்பாடு 
வேற்றுமையில்‌ ஒற்றுமை உடையது என்பதை ஆய்வுச்‌ சான்று 
களின்‌ வழி நிதர்சனமாகக்‌ காட்ட வேண்டும்‌. மொழியாலும்‌ 
பழக்கவழக்கத்தினாலும்‌ மேலோட்டமான வேற்றுமைகள்‌ 
இருந்தாலும்‌ மாற்றார்‌ ஆட்சியாலும்‌ மதக்‌ குறுக்கீடுகளினாலும்‌ 
இந்திய மக்களின்‌ சிந்தனையில்‌ ஒருமைப்பாடு ஏற்பட்டுள்ளது. 
அந்த ஒருமைப்‌ பாட்டைக்‌ காண நிறைய மொழி பெயர்ப்பு 
செய்யப்பட்ட , நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ தேவை. பிறமொழி 
களிலிருந்து தமிழிலோ ' அல்லது ஆங்கிலத்திலோ வாய்மொழி 
இலக்கியங்கள்‌ மொழிபெயர்க்கப்படும்‌ போது, இந்திய நாட்டுப்‌ 
புற இலக்கியங்களிலும்‌ ஒப்பியல்‌ ஆய்வுகள்‌ பல்கிப்‌ பெருகும்‌ 
என்பதில்‌ ஐயமில்லை. அதற்கு ஓர்‌ தூண்டலே இக்கட்டுரை, 
தூசைை நுல்கள்‌ "இ 
0௦0126, ௩. 14.) மேறகாகர்146 70180 7 112ரகரமா௨, 397:] 

_ மிக்கரொ்‌11தற றக 1ம்‌, நரீகம்க5, 1984, 


சக்திவேல்‌, ௬., நாட்டுப்புற இயல்‌ ஆய்வு, மணிவாசகர்‌ 
பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, 1983. 


ல்க ணக ம 3 
ல ம 


சழூகம்சார்‌ கொள்ளைபயரும்‌ நாட்டார்‌ 
வாரக்காறுரம்‌ 





இக 0115 கறம்‌ நர்ஹ்ஷு மற. 1௦00௦0 

(16 5011௦6 ௩ ந்னு ௦ஜ்ர்‌ ௨195௦ 1௦ 

0120001017 (6 800181 4/5(07ர்க0, 
11௦0௨௫ 


ஆ. சிவாகுப்படரமானியாலா, 
தூத்துக்குடி. 


0.1 கொள்ளை என்பதனை *உழைப்பை மிச்சப்படுத்தும்‌ 
மிகப்‌ பழமையான வழி” (1196 014851 186௦யா 88ர(௩த 21௦௨) 
என்று காடன்‌ சைல்ட்‌ கூறுவார்‌. ஆறலைக்‌ கள்வர்‌; ஆதிரை 
கவர்வோர்‌ குறித்துச்‌ சங்க நூல்களில்‌ இடம்‌ பெறும்‌ செய்திகள்‌ 


கொள்ளையரின்‌ தொன்மையை உணர்த்தி நிற்கின்றன. 


0.2 கொள்ளை (௦௦௦௦00) என்பதற்கு இந்தியக்‌ குற்றவியல்‌ 
சட்டத்தின்‌ (1. 1. 0.) 390ஆம்‌ பிரிவு'' பின்வரும்‌ விளக்கத்தை 
யளிக்கும்‌: 


“எல்லாக்‌ கொள்ளையிலும்‌ திருட்டோ மிரட்டிப்பணம்‌ 
பறித்தலோ நிகழும்‌. ஒரு திருட்டை நிகழ்த்துவதற்காகவோ 
அல்லது திருட்டை நிகழ்த்தும்‌ போதோ அல்லது திருடிய 
பொருளைக்‌ கொண்டு செல்லும்‌ போதோ அல்லது கொண்டு 
செல்ல முயலும்‌ போதோ வேண்டுமென்றே எந்த மனிதனையும்‌ 
மரணமடையச்செய்வதும்‌-செய்யமுயலுவதும்‌ காயப்படுத் துதலும்‌- 
காயப்படுத்த முயலுவதும்‌ தவறான முறையில்‌ தடுத்து 
நிறுத்தலும்‌-நிறுத்த முயல்வதும்‌ உடனடியாக உயிருக்கு 
ஆபத்து ஏற்படும்‌ என்றோ காயம்‌ ஏற்படும்‌ என்றோ அல்லது 
தவறான முறையில்‌ பலவந்தமாகத்‌ தடுத்து நிறுத்தப்படு 
வானென்றோ அஞ்சும்படிச்‌ செய்தலும்‌ நிகழும்போது திருட்டு 
என்பது கொள்ளையாகக்‌ கருதப்படும்‌.'” **இக்கொள்ளையினை 


ஐ.ந்து அல்லது அதற்கு மேற்பட்டோர்‌ கூட்டாக நிகழ்த்தும்‌ 


91 


போதோ-நிகழ்த்த முயலும்போதோ இது கூட்டுக்‌ கொள்ளை 
(080010) அகும்‌” என்று 391ஆம்‌ பிரிவு . விளக்கம்‌ தரும்‌ 
ுஊர்ற்௦0்ம45 ௧1௧15], 1959), 


0.3 இக்கொள்ளைச்‌ செயலைச்‌ செய்யும்‌ கொள்ளையனைக்‌ 
கூறித்து பிரித்தானியா கலைக்களஞ்சியம்‌ பின்வரும்‌ வரை 
யறையினை அளிக்கும்‌: 


.... *பித்பாக்கட்‌ அடிப்பது அல்லது பூட்டை உடைத்துத்‌ 
திருடுவது என்பது சாதாரண ரகமான களவு நடவடிக்கை ஆகும்‌. 
இதில்‌ பாதிக்கப்பட்டவரை களவாளி நேரடியாகச்‌ சந்தித்துக்‌ 
கொள்கிறான்‌. இந்த முறையிலான களவைக்‌ கைக்கொள்ள 
மறுப்பவ்னே கொள்ளையனாக இருக்க முடியும்‌. சாலையில்‌ 
அல்லது ஏதாவது போக்குத்‌ திசையில்‌ தென்படும்‌ “பாவப்பட்ட” 
வழிப்போக்களை மறைந்திருந்து தாக்கியோ அல்லது அலக்காகத்‌ 
தூக்கிச்‌ சென்றோ அல்லது பம்மாத்து செய்தோ ஒரு கொள்ளைக்‌ 
காரன்‌ சாதாரணமாக மடக்கி விடுகிறான்‌. தன்னந்தனியாக 
இருக்கும்‌ விவசாயப்பண்ணை *“அத்துவானமாக'்‌ காட்சிதரும்‌ 
கிராமம்‌ இவை எல்லாம்‌ அத்‌ தகைய கொள்ளையனைக்‌ கவர்ந்து 
இழுப்பவை ஆகும்‌. தனியாகக்‌ குதிரையிலேறி வருகின்ற 
வனையோ அல்லது ஊர்‌ ஊராகச்‌ செல்லும்‌ போக்குவண்டியைச்‌ 
செலுத்துபவனையோ அல்லது லாரி ஒட்டிவரும்‌ ஓட்டுநரையோ 
மேற்படி கொள்ளையன்‌ சாடி அமுக்கிவிடுகிறான்‌. உடைமை 
களைப்‌ பறித்த பின்பு கொள்ளைக்காரன்‌ சளவு கொடுத்தவனை 
மறைத்து வைப்பான்‌; பணயப்‌ பணம்‌ கேட்பான்‌. அதநேகமாகப்‌ 
பொருளைப்‌ பறி கொடுத்தவனைக்‌ கொள்ளைக்காரன்‌ கொன்று 
விடுவதும்‌ உண்டு. தன்னை அடையாளங்காட்ட ஆளிருக்கக்‌ 
கூடாது என்பதற்காகவோ அல்லது சமூகவிரோத சிந்தனை 
வயப்பட்டோ கொள்ளையன்‌ கொலை செய்தும்‌ விடுகிறான்‌”. 


1. 0 கொர ண்ணையர்‌ உருவாதல்‌ 


1. 1] இவ்வாறு வெளிப்படையாக நேருக்கு நேர்‌ மக்களது 
உடைமைகளைக்‌ கவர்ந்து செல்வதனைத்‌ தாங்கள்‌ வாழ்க்கை 


டில்‌ 


யாகக்‌ "கொண்டுள்ள கொள்ளையர்கள்‌ : சமூகத்தில்‌ -உ:ருவாகு 
அதற்குப்‌ பல்வேறு சமூக பொருளாதாரக்‌ காரணங்கள்‌ உள்ளன. 
நாட்டில்‌ நிகழும்‌ மழைக்குறைவு,' .பஞ்சங்கள்‌-யுத்தங்கள்‌ 
ஆகியனவும்‌ கொள்ளைகள்‌, திருட்டுகள்‌ அதிகரிப்பதற்குக்‌ 
,காரணமாக அமைகின்றன. இரண்டாவது யுத்தத்திற்குப்‌. பின்‌ 
.இத்தாலிமின்‌ .பார்ட்டினிகோ. (மகா11110௦) பகுதியில்‌. கொள்ளை 
அதிகரித்தது. 1866ஆம்‌ ஆண்டிலும்‌, 1876லிருந்து 78. வரையிலும்‌ 
சென்னை மாநிலத்தில்‌ கொள்ளைகளும்‌ உணவு வேண்டும்‌ 
கலகங்களும்‌ சந்தைகளைச்‌ சூறையாடலும்‌ வீடுபுகுந்து 
திருடுதலும்‌ கால்நடைகள்‌ திருடுதலும்‌ இதுவரை இல்லாத 
வகையில்‌ அதிக அளவில்‌ நிகழ்ந்தன. 1877இல்‌ இந்நிகழ்ச்சிகளை 
ஆராய்ந்த சென்னை மாநிலத்தின்‌ போலீஸ்‌ இன்ஸ்பெக்டர்‌ 
ஜெனரல்‌, இக்கொள்ளைகள்‌ பஞ்சங்களின்‌ விளைவாகத்‌ 
தோன்‌ றின என்றும்‌ .சாதாரண குற்றவாளிகளால்‌ அல்லாமல்‌ 
பசித்த மக்களால்‌ இவை நிகழ்த்தப்பட்டதென்றும்‌ குறிப்பிட்டார்‌ 
கபடி, 1984) இருதெல்வேலி மாவட்டப்‌ பகுதியில்‌ 1939ஆம்‌ 
ஆண்டில்‌ வடகிழக்குப்‌ பருவ மழை பொய்த்துப்‌ போனதால்‌ 
குற்றங்கள்‌ குறிப்பிடத்தக்க அளவில்‌ அதிகரித்ததாக மாவட்ட 
நிதிபதி வி, எஸ்‌. ஹெஜ்மாடி (1186104011 9.5) அறிக்கை 
யொன்றில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ (1.14. க்‌. 1939). 1660லிருந்து 
1940 வரை உள்ள காலத்தில்‌ சென்னை மா நிலத்தின்‌. கிராமப்‌ 
பகுதிகளில்‌ நிகழ்ந்த குற்றச்‌ செயல்களை ஆராய்ந்த டேவிட்‌ 
ஆர்னால்ட்‌ (162-164 1979) பஞ்சமே கிராமப்புறக்‌ குற்றங்களின்‌ 
முக்கிய காரணமென்று குறிப்பிடுகிறார்‌. கிராமப்புறங்களில்‌ 
ஏற்பட்ட காலனியாதிக்கத்தின்‌ பாதிப்பை 


இரண்டாவது 
அம்சமாக அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


1, 1. 1. வலுவான உடற்கட்டுடைய மனிதரனைவருக்கும்‌ 
வேலை தருமளவுக்குக்‌ கிராமப்‌ பொருளாதாரம்‌ இருப்பதில்லை. 
குறைந்த அளவு வேலை வாய்ப்ப கிராமங்களில்‌ உள்ளது. 
கிராமங்களில்‌ நிலவும்‌ வேலையற்ற உபரி மக்கள்‌ தொகை 
கொள்ளையரின்‌ தோற்றத்திற்கு முதலாவதும்‌ மிக முக்கியமானது 
மான அம்சமாகும்‌ (ஹாப்ஸ்பரம்‌ (1972:31). 


932 


1.2. இச்சமூகச்‌ ௩சூழல்கள்‌ 5 ஒருபுறமிருக்க தனிப்பட்ட 
முறையில்‌ . இழைக்கப்படும்‌ அநீதிகளும்‌ : ஒரு :.வகைக்‌ 
கொள்ளையனாக மாற்றுகின்றன. 


'1.2.1 “ஏதாவது ஒரு . சம்பவத்தைப்‌ 'பின்னணியாகக்‌ 
'கொண்டுதான்‌ எந்த ஒரு நபரும்‌ கொள்ளைக்காரனாக 
மாறுகிறான்‌. அந்த நிகழ்ச்சி அப்படி ஒன்றும்‌ பெரிய காரியமாக 
எல்லாக்‌ -காலங்களிலும்‌ இருப்பதில்லை. ஆனால்‌ அந்‌ 
நிகழ்ச்சியைத்‌ தொடர்ந்து அந்த நபர்‌ சமுதாயத்துக்கு 
வேண்டாதவனாக ஒதுக்கி வைக்கப்படுகின்ற நிலை ஏற்பட்டு 
விடுகிறது. குற்றத்தைப்‌ பார்க்காமல்‌. ஆளை மட்டும்‌ குறிவைத்து 
உண்டாக்கப்படும்‌ காவல்துறையினரின்‌ குற்றச்சாட்டு, பொய்‌ 
சாட்சியம்‌, திரிபுகொண்டு நிலைநாட்டப்படும்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்பு 
அல்லது நீதியை முடக்கிப்‌ போட்ட சதி, நியாயமற்ற தண்டனை 
மூலம்‌ பெற்ற சிறைவாசம்‌, அநியாயம்‌. தனக்கே இழைக்கப்பட்டு 
விட்டதாக எண்ணுகின்ற மனத்தின்‌ பொறுமல்‌-இவை எல்லாம்‌ 
ஒரு_நபரைக்‌ குமுற வைத்து, சமுதாயத்திற்கு எண்மாதகன்‌ 
- கொள்ளையனாக உருவாக்கிவிடக்கூடும்‌.”? 


1. 3 இம்மேற்கோள்‌ பொதுவாக அனைத்துக்‌ கொள்ளை 
யருக்கும்‌ பொருந்தும்‌ என்று ஹாப்ஸ்பாம்‌ (1965:16) குறிப்பிடு 
வார்‌. தமிழகத்துக்கும்‌ இம்மேற்கோள்‌ பொருந்தும்‌ என்பதனைப்‌ 
பின்வரும்‌ செய்திகள்‌ உணர்த்துகின்றன. செம்புலிங்கம்‌ என்ற 
இளைஞன்‌ கொள்ளையனாக மாறிய சூழல்‌ வருமாறு: 


குமரி மாவட்டத்திலுள்ள . கொட்டாரம்‌ என்னும்‌ 
கிராமத்தில்‌ சண்முகம்‌ பிள்ளை என்பவர்‌ வாழ்த்து வந்தார்‌. 
செல்வரான இவர்‌ மக்கள்‌ தாயத்தைச்‌ சேர்ந்தவர்‌, இதே ஊரில்‌ 
வாழ்ந்த செல்வரான ஆண்டார்பிள்ளை என்பவர்‌ மருமக்கள்‌ 
தாயத்தைச்‌ சேர்ந்தவர்‌. .இருவருக்கும்‌ பகையுணர்வு இருந்தது, 
ஒரு சமயம்‌, ஆண்டார்‌ பிள்ளை உன்‌ காதை அறுத்துவிடுகிறேன்‌ 
என்று சண்முகம்‌ பிள்ளையிடம்‌ தேரில்‌.. கூறினார்‌. இது ஒரு 
அாய்ப்பேச்சு என்று கருதிய  சண்முகம்பிள்ளை இதனைப்‌ 


94. 


பொருட்படுத்தவில்லை, ஆனால்‌ அண்டார்பிள்ளை தான்‌ 
சொன்னபடி காதை அறுத்துவிட வேண்டும்‌ என்பதில்‌ 
முனைப்பாகயிருந்தார்‌. 


1. 3.1 தன்‌ விருப்பத்தை நிறைவேற்ற தெற்கு வள்ளியூரைச்‌ 
சேர்ந்த லெட்சுமணத்‌ தேவனின்‌ உதவியை நாடி அவற்றுக்குப்‌ 
பணமும்‌ கொடுத்தார்‌. லெட்சுமணத்‌ தேவன்கொட்டாரம்‌ வந்து 
சண்முகம்பிள்ளையின்‌ வீட்டைக்‌ கொள்ளையடித்து அவர்‌ காதை 
அறுத்துச்சென் றான்‌. 


1. 3.2 இந்நிகழ்ச்சி நடைபெறும்‌ போது திருவிதாங்கூர்‌ 
மன்னராகிய மூலம்‌ திருநாள்‌ கன்னியாகுமரியில்‌ முகாம்‌ 
செய்திருந்தார்‌. இதைக்‌ கேள்விப்பட்டவுடன்‌ கொள்ளையர்களை 
உடனடியாகப்‌ பிடிக்கும்படி உத்தரவிட்டார்‌. இதன்படி போலீசார்‌ 
வள்ளியூர்‌ பகுதியில்‌ தீவிரமாகத்‌ தேடினர்‌ வடலிவினை என்னும்‌ 
கிராமத்தில்‌ சென்று இது தொடர்பாக விசாரித்‌ ததில்‌ செம்பு 
லிங்கத்தின்‌ உறவினனும்‌ பகைவனுமான துரைராஜ்‌ என்பவன்‌ 
செம்புலிங்கத்திற்கும்‌ துரைவாப்பாவுக்கும்‌ (நாடார்‌ வீட்டில்‌ 
வளர்ந்த முஸ்லீம்‌) இக்கொள்ளை நிகழ்ச்சியில்‌ பங்குண்டு என்று 
வேண்டுமென்றே பொய்‌ கூறினான்‌. 


1.3.3 எனவே போலீசார்‌ செம்புலிங்கத்ைக்‌ கைது 
செய்து இராதாபுரம்‌ கிளைச்‌ சிறையில்‌ அடைத்தனர்‌. 
செம்புலிங்கம்‌ அதிலிருந்து தப்பி ஓடினான்‌. இதன்‌ பின்னர்‌ 
போலீசின்‌ பிடியில்‌ சிக்காமல்‌ மறைந்து திரிந்த அவன்‌ 
தனக்கென ஒரு குழுவை அமைத்துக்கொண்டு கொள்ளையனாக 
மாறினான்‌ (தகவலாளர்‌ எண்‌. 6) 


1. 4 திருப்பனந்தாள்‌ மடத்தில்‌ பணம்‌ வசூல்‌ செய்பவராக 
கதிர்வேலுப்படையாச்சி , என்பவர்‌ பணியாற்றி வந்தார்‌. 
அவருக்கு அழகான சகோதரி ஒருத்தியுண்டு. மடத்தின்‌ மேலாளர்‌ 
அவளைத்‌ தன்‌ பணியாளாக வைத்துக்கொள்ள விரும்பிய போது 
கதிர்வேலு வன்மையாக எதிர்த்தார்‌. இதன்‌ விளைவாகக்‌ 
கதிர்வேலுவை வேலையினின்றும்‌ அம்மேலரஏர்‌ கீக்கினார்‌. 


95 


அத்துடன்‌ மடத்திற்குச்‌ சொந்தமான வீட்டில்‌ வாடகையின்றிக்‌ 
குடியிருந்த கதிர்வேலுவையும்‌ அவர்‌ குடும்பத்தையும்‌ வீட்டை 
விட்டு வெளியேற்றி வீதியில்‌ நிறுத்தினார்‌. இந்த நேரத்தில்‌ 
கதிர்வேலுவின்‌ மனைவி நிறைமாதக்‌ கர்ப்பிணியாக இருந்தாள்‌. 
தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியினால்‌ கொதிப்புற்ற கதிர்வேலு 
மேலாளரைக்‌ கொல்ல வேண்டுமென்று திட்டமிட்டார்‌. 
கால்நடைகள்‌ கவரும்‌ திருடனாக மாறிய பின்னர்‌ பிரபல 
கொள்ளைக்காரனாக மாறினார்‌ (1150201012 ராக] ௦ரீ 1௦1106, 
1959): 


1.5 காசித்தேவர்‌ சற்று வசதியான விவசாயக்‌ குடும்பத்தில்‌ 
பிறந்தவர்‌, சிதம்பரனார்‌ மாவட்டம்‌ ஸ்ரீவைகுண்டம்‌ வட்ட த்தில்‌ 
உள்ள அங்கமங்கலம்‌ கவிராயர்‌ குடும்பத்துடன்‌ இவருக்கு 
பகைமை ஏற்பட்டது. அவர்களின்‌ தூண்டுதலால்‌ இவர்மீது 
ஜாமீன்‌ கேஸ்‌ போடப்பட்டது. இவரை அவமானப்படுத்த 
வேண்டும்‌ என்ற நோக்கத்தில்‌, விலங்குபூட்டி வீதிவழியாகப்‌ 
போலீசார்‌ இழுத்து வந்தனர்‌. இது கண்டு மனம்‌ பொறுக்காத 
இவரது தாய்‌ அமுது புலம்பியவாறே போலீசாரின்‌ பின்னால்‌ 
சென்றாள்‌. ஸ்ரீவைகுண்டம்‌ ஆத்துப்‌ பாலத்தின்மேல்‌ 
செல்லும்‌ போது, போலீசார்‌ இவளை நோக்கி “இப்படியொரு 
திருட்டுப்பிள்ளையைப்‌ பெற்றுவிட்டு அழவேறவா செய்கிறாய்‌” 
என்று இகழ்ந்து பேச, மானம்‌ தாளாத அப்பெண்‌ உடனே 
பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாள்‌. 
அவளது உடல்‌ சவப்பரிசோதனைக்கு எடுத்துச்‌ செல்லப்பட்டது. 
செய்தியறிந்ததும்‌ வெள்ளூர்‌ என்ற கிராமத்தில்‌ மக்கள்‌ 
ஆவேசத்துடன்‌ கூட்டமாக வந்து ஸ்ரீவைகுண்டம்‌ போலீஸ்‌ 
நிலையத்தை நொறுக்கினர்‌. இதனையடக்க ரிசர்வ்‌ போலீஸ்‌ 
வரவமழைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்குப்‌ பின்னர்‌ காசித்தேவர்‌ 
கொள்ளைக்காரராக மாறினார்‌. ஸ்ரீவைகுண்டம்‌, வல்ல நாடு, 
ராதாபுரம்‌ ஆகிய ஊர்களிலும்‌ அதன்‌ சுற்றுப்பகுதிகளிலும்‌ 
இவரது கொள்ளை நடவடிக்கைகள்‌ நிகழ்ந்தன. (த. ௭.4) 

2. சமூகம்சார்‌ கொண்ணைகக்‌ 

2. 1 இவ்வாறு சமூகச்‌ சூழலாலும்‌-சமூகக்‌ கொடுமையாலும்‌ 

கொள்ளையராக மாறியவர்களில்‌ சிலர்‌, தங்களை இந்நிலைக்கு 


96 


ஆளாக்கிய சுரண்டும்‌ வர்க்கத்துடன்‌ பகையுணர்வும்‌ தம்மை, 
யொத்த நடுத்தர ஏழை மக்களிடம்‌ நட்புணர்வும்‌ கொண்டி 
ருந்தனர்‌. இதனால்‌ இவர்கள்‌ நிலக்கிழார்கள்‌-வட்டிக்குப்பணம்‌ 
கொடுப்பவர்கள்‌, கையூட்டுப்‌ பெற்று வளம்‌ படைத்தவருக்கு 
ஆதரவாகச்‌ செயல்படும்‌ அரசு அதிகாரிகள்‌, ஆகியோரிடம்‌ 
கொள்ளையடிப்பதுடன்‌ மட்டுமின்றி அக்கொள்ளைப்பொருளை 
ஏழைகளுக்கு வழங்குவதையும்‌ வழக்கமாகக்‌ கொண்டனர்‌. இச்‌ 
செயலே வழக்கமான . கொள்ளையரிடமிருந்து இவர்களை வேறு 
படுத்தியது. இத்தகைய கொள்ளையர்‌ சமூகம்சார்‌ கொள்ளையர்‌ 
(500181 $கஈ0118) ஆவர்‌, வளம்‌ படைத்தவர்களிடமிருந்து 
பொருளையோ பணத்தையோ பறித்து ஏழைகளுக்கு வழங்குவது 
சமூகம்சார்‌ கொள்ளையரின்‌ அடிப்படை இ£மல்பாகும்‌. மேலும்‌, 
தற்காப்பிற்காகவோ பழிவாங்குவதற்காகவோ அன்றி எவை யும்‌. 
அவர்கள்‌ கொலை செய்வதில்லை. அத்துடன்‌ கிராமப்‌ பகுதிகளில்‌ 
ஆதிக்க சக்தியாகத்‌ திகழும்‌ வளம்படைத்‌ தவர்களின்‌ தன்னிச்சை 
யான-அநீதியான, செயல்களைத்‌ துணிவடன்‌ எதிர்த்து 
நிற்கின்றனர்‌. அச்செயல்களால்‌ பாதிக்கப்படும்‌ ஏழைகளின்‌ 
பாதுகாவலராயும்‌ திகழ்கின்றனர்‌. இத்தன்மைகள்‌ காரணமாக 
இவர்கள்‌ சமுதாயத்தின்‌ முக்கிய அங்கமான பொதுமக்களிட 
மிருந்து முற்றிலும்‌ விலகி நிற்பதில்லை. பொதுமக்களும்‌ 
இவர்களது கொள்ளைச்‌ சேசடலை வெறுத்து ஒதுக்குவதில்லை. 
அத்துடன்‌ இவர்களைக்‌ காட்டிக்கொடுக்காது, அடைக்கல 
மளித்தும்‌ இவர்கள்‌ மீது கொண்டுள்ள அன்பினை வெளிப்படுத்து 
கின்றனர்‌. இவர்களைப்‌ புகழ்ந்து பாடல்களும்‌ கதைப்பாடல்‌ 
களும்‌ கதைகளும்‌ மக்களிடையே தோன்றிவழங்குகின்றன. எனவே 
தான்‌ இவர்கள்‌ சமூகம்சார்‌ கொள்ளையர்‌ எனப்படுகின்றனர்‌, 


2.2 சமூகம்சார்‌ கொள்ளையர்‌ கிராமிய 
னின்றே தோன்றுவதாக ஹாப்ஸ்பாம்‌ (1972:17) குறிப்பிடுவார்‌. 
அரசியல்‌ விழிப்புணர்வும்‌ சமூகப்போராட்டத்திற்கான படனுள்ள 
வழிமுறைகளும்‌ அறியஇயலாத ஏழைகள்‌ வாழும்‌ கிராம சமூகம்‌: 
இத்தகைய சமூகம்சார்‌ கொள்ளையர்‌ 
விளைநிலமாக அமைகின்றது. ப 


சமுதாயத்தி 


தோன்றுவதற் கான 


97 


2. 3 பாரதியும்‌ (1964:157-59)- “ஆங்கில ஆட்சியின்போது 
கிராம சமுதாயத்தில்‌ சமூகம்சார்‌ கொள்ளையர்‌ எவ்வாறு, உருவா 
கின்றனர்‌ என்பதனை மிக விரிவாக.விளக்குகிறார்‌. 


2.3.1 “ஒருவன்‌ கொடுங்கோல்‌ அரசில்‌ குடித்தனம்‌ 
செய்தால்‌ வயிற்றுக்குச்‌ சோறில்லாழலும்‌ சர்க்கார்‌ அதிகாரிகளின்‌ 
ஹிம்சையால்‌ மானமிழந்தும்‌ ' துன்பமடைய வேண்டியிருக்கிறது. 
குடியானவனாயிருந்தும்‌ பயிர்த்தொழில்‌ செய்யவோ அநேக 
தடங்கல்கள்‌ இருக்கின்றன. பட்டத்தில்‌ மழை பெய்யவில்லை. 
அப்படி மழை பெய்தாலும்‌, உழ எருதுகள்‌ இல்லை, உழுதாலும்‌ 
விதைக்க வித்துக்களில்லை. விதை விதைத்தாலும்‌ களைகளைச்‌ 
சரியான காலத்தில்‌ எடுத்துப்‌ பயிர்‌ அடித்துக்‌ காவல்காத்து 
மகசூலை அறுவடை செய்து வீடு, கொண்டு வந்து சேர்த்து 
ஸுகிக்க ஐவேஜி இல்லை. அப்படி வீடு கொண்டு வந்து சேர்த்து 
பலனை அனுபவிக்கவும்‌ இடமில்லை, ஏனென்றால்‌ சர்க்கார்‌ 
தீர்வைக்கே தானிய தவசங்களைக்‌ களத்தில்‌ விற்றுவிட 
வேண்டியிருக்கிறது. ஆகையால்‌ உழுது உண்ணுவதைவிட வேறு. 
என்ன தொழில்‌ செய்தாயினும்‌ பிழைக்கலாமென்று கொள்ளைக்‌ 
கூட்டத்தோடு சேர்ந்து பிரயாணிகளை வழிப்பறி செய்தோ, 
கன்னம்‌ வைத்துத்‌ திருடியோ பிழைக்க ஆரம்பிக்கிறான்‌ ......... 
ஏழைகள்‌, துணையின்றிச்‌ செல்லும்‌ ஸ்திரிகள்‌, நோயாளிகள்‌, 
தூரஸ்தலங்களிலிரு ந்து வரும்‌ யாத்திரைக்காரர்கள்‌ ஆகிய 
இவர்களையும்‌ இவர்களைப்‌ போன்ற மற்றவர்களையும்‌ 
ஹிம்ஸிப்பதில்லை. அதோடு நில்லாமல்‌ தான்‌ கொள்ளையடித்து 
ஈட்டிய பொருளில்‌ ஒரு பாகத்தைக்‌ கொண்டு தானதருமங்களும்‌ 
செய்கிறான்‌. தன்னைப்‌ பகலில்‌ கொள்ளையடித்த சாவுக்‌ 
காரனையும்‌, லேவாதேவி செய்யும்‌ நிஷ்கண்டகளையும்‌, ஏன்‌ 
இரவிற்‌ கொள்ளையடிக்கக்‌ கூடாதென்று தன்னைத்தானே 
கேட்கலானான்‌. ...... என்ன முடியாத வரிகளைப்‌ போட்டு வீடு, 
வாசல்‌, ஆடு, மாடு, சட்டி பெட்டி, இவைகளை ஜப்தி செய்து 
ஏலங்கூறிக்‌ கொள்ளையடித்துப்‌ போகும்‌ சர்க்கார்‌ பணத்தை நாம்‌ 
ஏன்‌ திரும்பக்‌ கொள்ளையடிக்கப்படாது? என்ற கேள்வியும்‌ 


அவனுக்கு உண்டாகிறது. 


98. 


ம,0 சமூகம்சார்‌ கொள்ளையரினா செயாஸ்‌ 

3. 1 வளம்படைத்தவர்களிடமிருந்து பறித்து ஏழைகளுக்கு 
வழங்கும்‌ தன்மையில்‌, முதன்மையானவனாக :ராபின்ஹுட்‌ 
என்பவன்‌ உலகெங்கும்‌ பரவலாக அறிமுகமாகியுள்ளான்‌. 
(இவன்‌ கற்பனைப்‌ பாத்திரம்‌ என்ற கருத்தும்‌ உண்டு). பெருந்‌ 
தன்மைக்‌ கொள்ளையன்‌ (110016 ௩௦%) என்ற வகைப்பாட்டுள்‌ 
ஹாப்ஸ்பாம்‌ (1972:41) இவனை உட்படுத்துவார்‌. 


3. 2. தமிழகத்தில்‌ சமூகம்சார்‌ கொள்ளையர்களாக 
விளங்கியவர்களில்‌, செம்புலிங்கம்‌, சிப்பிப்பாறை கந்தசாமி 
நாயக்கர்‌ என்ற இருவரது செயல்பாடுகளில்‌ சிலவற்றை மட்டும்‌ 


எடுத்துக்காட்டாகக்‌ காண்போம்‌. 


3. 3 செம்புலிங்கம்‌ குறித்து வழங்கும்‌ பின்வரும்‌ செய்திகள்‌ 
அவர்‌ கொள்ளைப்‌ பொருளை ஏழைகளுக்கு வழங்கியதை 
உணர்த்துகின்றன. 


3. 4 மைலாடிக்கு அருகிலுள்ள பர்வதாமலையில்‌ செம்பு 
லிங்கமும்‌ அவனது கூட்டாளிகளும்‌ ஒளிந்து கொண்டிரு ந்தனர்‌, 
அங்குள்ள வடலியில்‌ பெண்ணொருத்தி பதனீர்‌ காய்ச்சிக்‌ 
கொண்டு தங்கியிருந்தாள்‌. அவள்‌ இவர்களுக்கு உணவு 
சமைத்தளித்து உதவினாள்‌. மைலாடியிலுள்ள வட்டக்காரப்‌ 
பிள்ளை என்பவரிடம்‌ தன்னுடைய பாம்படங்களை அடகு வைத்‌ 
திருந்த இப்பெண்‌, திருமண வீட்டிற்குச்செல்ல, பாம்படங்களைத்‌ 
திருப்ப விரும்பினாள்‌. 12 ரூபாய்க்கு அடகு வைத்திருந்த அப்‌ 
பாம்படங்களுக்கு அசலும்‌ வட்டியுமான 20 ரூபாய்‌ செலுத்த 
வேண்டியிருந்ததால்‌ அப்பெண்ணிற்குச்‌ செம்புலிங்கம்‌ 20 ரூபாய்‌ 
கொடுத்து உதவினான்‌, 


3. 5 ஆனால்‌ வட்டக்காரப்பிள்ளை மூன்று மாதங்களுக்குள்‌ 
நகையைத்‌ திருப்பாததால்‌ அதனை விற்றுவிட்டதாகக்‌ கூறி 
விட்டார்‌. வருத்தத்துடன்‌ திரும்பி வந்த அப்‌ பெண்ணின்‌ மூலம்‌ 
* 103 170௦00 18 8010718197 உ ரகர ௦7 1167 


1180-118௦” 
மர$0௩ & 784107, 1979 : 41%). 


99: 


நடந்ததையறிந்த  செம்புலிங்கம்‌. மாலை :நேரத்தில்‌, அவர்‌. 
வீட்டிற்குத்‌, தன்‌ தோழர்களுடன்‌ , சென்று அவரை மிரட்டி அவர்‌ 
அடகு பிடித்த நகைகளைக்‌ கொள்ளையடித்து வந்தான்‌. அப்‌. 
பெண்ணின்‌ பாம்படத்தையும்‌ திரும்பக்‌ கொடுத்தான்‌ (த. ௭. 5)... 


3. 6. பில்லுகாரப்‌ பெண்பிள்ளைக்குப்‌ பில்லு-புல்‌ 
்‌... பேரைச்சொல்லி பிழைத்துக்கண்ணு 

நல்லநல்ல நகைகளெல்லாம்‌ ப 

நல்லமனசாப்‌ பூட்டிவிட்டு 

வாரார்சொக்கத்‌ தங்கம்‌-நம்ம 

நாடார்ஜம்பு லிங்கம்‌. 

நெல்லறுக்கப்‌ போனவளை 

நிற்கவைத்துப்‌ பாதையிலே 

சொக்கத்தங்க நகைகளெல்லாம்‌ 

பக்குவமாய்ப்‌ பூட்டிவிட்டு : 

வரரார்‌ சொக்கத்தங்கம்‌-நம்ம ' 

நாடார்ஜம்பு லிங்கம்‌, 

பணக்காரனை இளைக்கவைத்துப்‌, 

*பாவங்களைத்‌ .தழைக்கவைத்து *ஏழைகளை. 

பக்கத்திலேயே உட்கார்ந்து 

பசிகளெல்லாம்‌ அமர்த்திவிட்டு 

வாரார்சொக்கத்‌ தங்கம்‌- நம்ம 

நாடார்ஜம்பு லிங்கம்‌ ப 
என்று வழங்கும்‌ பாடல்களும்‌ (ஜகந்நாதன்‌ 1975 :180-82) 
செம்புலிங்கம்‌, கொள்ளைப்‌ பொருட்களை ஏழைகளுக்கு 
வழங்கியதை உணர்த்துகின்‌ றன. 


3. 7 சிப்பிப்பாறை கந்தசாமி நாயக்கரின்‌ சமூகம்சார்‌ 
கொள்ளைச்‌ செயல்களை இனி காண்போம்‌. சங்கரபாண்டிய 
புரத்தில்‌ வசதியான நாயக்கர்‌ ஒருவர்‌, ஏழை நாயக்கர்‌ ஒருவரின்‌ 
நிலத்தை நூறு ரூபாய்‌ கடன்‌' கொடுத்துக்‌ கைப்பற்றிக்‌ 
கொண்டார்‌. நிலம்‌ நூறு ரூபாய்க்கு மேல்‌ மதிப்புடையது. 
அந்நிலத்தில்‌ விளைந்த கதிரை, வசதியுள்ள நாயக்கர்‌ பொறுக்கிக்‌ 
கொண்டு வந்து .போட்டிருந்தார்‌. : ஏழை நாயக்கருக்காக 


ன 


190 


கந்தசாமி நாயக்கர்‌ பேச வந்தார்‌. நிலத்தை ஏழை ந£யக்கரிடம்‌. 
கொடுக்கும்படிக்‌ கூறியதுடன்‌ கதிர்களையும்‌ ஏழை, நாயக்கரே 
எடுத்துக்‌ கொள்ளும்படி சொன்னார்‌, அத்துடன்‌. வசதி படைத்த 


நாயக்கரின்‌ காளைமாட்டை ஓட்டிச்‌ சென்றுவிட்டார்‌ (த. எ: 1): 


3. 8 தருமத்துப்பட்டி என்னும்‌ கிராமத்தில்‌ சாமி: நாயக்கர்‌ 
என்ற நிலப்பிரபு ஊராரை மதிக்கவில்லை, ஊர்‌ மகமையும்‌ 
தருவதில்லை, 1938ஆம்‌ ஆண்டு, கடுமையான பஞ்சகாலம்‌. 
ஏழை மக்கள்‌ உணவு தானியம்‌ கிடைக்காது வருந்தினர்‌. கந்தசாமி 
நாயக்கரும்‌, சன்னாசித்‌ தேவரும்‌ இங்கு சென்று சாமி நாயக்கர்‌ 
தோட்டத்தில்‌ விளைந்துள்ள கம்பு கதிர்களைப்‌ பொறுக்கி 
யெடுக்கும்படி கூறிவிட்டு மக்களுக்குப்‌ பாதுகாவலாக நின்றனர்‌. 
இதுபோலவே சிப்பிப்பாறை-பாறைப்பட்டி-சங்கரபாண்டியபுரம்‌ 
ஆகிய கிராமங்களிலும்‌ வளமான நிலக்கிழார்களின்‌ வயல்களில்‌ 
தானியக்‌ கதிர்களைப்‌ பொறுக்கும்படி மக்களைத்‌ தூண்டினர்‌. 
இச்‌ செயலின்போது நிலக்கிழார்கள்‌ மக்களைத்‌ தடுக்காதவாறும்‌ 
பார்த்துக்‌ கொண்டனர்‌, ஆனால்‌ சிறு நிலவுடைமையாளர்களிடம்‌ 
இவ்வாறு. நடந்து. கொள்ளவில்லை (த, ௭. 2), கந்தசாமி 
நாயக்கரின்‌ இத்தகைய செயல்களை அடிப்படையாகக்‌ கொண்டே 
அவரைப்‌ புகழும்‌ பாடல்‌ ஒன்றில்‌ “அண்டி வருவோரை ஆதரிக்க 
வல்லவராம்‌” என்ற வரிகள்‌ இடம்‌ 


(த. ௭. 1). 


பெற்றுள்ளன எனலாம்‌ 


3. 9 கொள்ளையடிப்பதுடன்‌ மட்டுமின்றி. அதிகாரிகளை 
எதிர்க்கும்‌ இவர்களது செயலும்‌ பொதுமக்களைக்‌ கவர்ந்துள்ளன. 
செம்புலிங்கம்‌ குறித்து வழங்கும்‌ பின்வரும்‌ பாடல்கள்‌ இதனை 
உணர்த்துகின்றன. 


ஏட்ட இருக்க: வச்சான்‌: 

இன்சு பெட்டர கட்டிவச்சான்‌. 

போலிசு சூபுரென்டெ 

போடச்‌ சொன்னான்‌ தோப்புக்கரணம்‌ (த. ௭, 3) 


101 


- சப்‌இன்ஸ்பெக்டர்‌' சட்டைஸமை 
சந்தடி ஒன்றும்‌ இல்லாமே 
சல்லாபமாத்‌ தான்்‌கழ-ற்றி 
உல்லாசமாப்‌ போட்டுக்‌ கொண்டு 
வாரார்சொக்கத்‌: தங்கம்‌-நம்ம 
நாடார்ஜம்பு லிங்கம்‌ 
குதிரைமேலே' ஏ.றிவர 
குதிரைக்காரன்‌ ஓடிவர 
குறுக்கேநின்ற. போலீஸ்காரன்‌ 
கும்பிட்டொரு பக்கம்‌ நிற்க 


வாரார்சொக்கத்‌ தங்கம்‌-நம்ம 


தாடார்ஜம்பு லிங்கம்‌. (ஐக.நாதன்‌ 1995::1.82-83)- 


3.10 இப்பாடல்களில்‌ இடம்‌ பெற்றுள்ள செய்திகள்‌ மிகைப்‌ 
படுத்தப்பட்ட செய்திகள்‌ என்பதில்‌' ஐயமில்லை, போலீஸ்‌ மீது 
மக்கள்‌ கொண்டுள்ள அச்சத்தையும்‌ வெறுப்பையும்‌, வெளிப்‌ 
படுத்தமுடியாத நிலையில்‌, சமூகம்சார்‌ கொள்ளையரின்‌ 
அஞ்சாமை அவர்களைக்‌ கவர்கிறது. இதன்‌ விளைவாகத்‌ தங்கள்‌ 
விருப்பங்களை இவர்களின்‌ செயலாகக்‌ உதுவதன்‌ வாயிலாக 
நிறைவேற்றிக்‌ கொள்கிறார்கள்‌. 


4, 0 மக்கள்‌ போற்றூம்‌ காரணாம்‌ 


4. 1 இதுவரை நாம்‌ பார்த்த செய்திகளின்‌ அடிப்படையில்‌ 
சமூகம்சார்‌ கொள்ளையர்‌ மக்களால்‌ போற்றப்படுவதற்கான 
காரணத்தை இவ்வாறு வகைப்படுத்தலாம்‌: 


1) நிலஉடமையாளர்களைக்‌ கொள்ளையடித்தல்‌-கொலை 
செய்தல்‌. ்‌ 


2) வட்டித்‌, தொழில்‌ புரிவோரைக்‌ கரன்கப்ட ததக்‌. 
கொலை செய்தல்‌, 


3) அதிகார வர்க்கத்தினரை எதிர்த்தல்‌-கொள்ளையிடல்‌- 
கொலை. செய்தல்‌. 


4): துன்பய்படுவோருக்கு.௨. இதல்‌, 


102. 


4.2 அறியாமை - அச்சம்‌ - வறுமை -. நிலப்பிரபுத்துவக்‌ 
கொடுமை ஆகியவற்றின்‌ பிடியில்‌ .சிக்கித்தவிக்கும்‌ மக்கள்‌ 
அதினின்றும்‌ விடுபட வழியறியாது நிற்கின்றனர்‌. இத்தகைய 
சூழலில்‌: தனியொரு மனிதன்‌ ஒரு கலகக்காரனாகக்‌ கிளர்ந்தெழுந்து 
கொலை-கொள்ளை போன்றவற்றைச்‌ சுரண்டும்‌ வர்க்கத்தின்‌ மீது 
நடத்தும்போது, பொதுமக்கள்‌ தங்களால்‌ முடியாத ஒன்றைத்‌ 
துணிவுடன்‌ மேற்கொண்டமைக்காகஅவனைப்‌ போற்றுகின்றனர்‌. 
இங்குக்‌ கொள்ளைச்‌ செயலைவிட ஆதிக்க சக்திகளை எதிர்க்கும்‌ 
தண்டிக்கும்‌ அவனது துணிச்சல்‌ போற்றப்படுகிறது. 


4. 3 தங்களின்‌ வெறுப்புக்காளானவர்களிட மிருந்து 
கொள்ளையடித்ததுடன்‌ நின்றுவிடாது, கொள்ளைப்பொருளை 
வறுமையில்‌ வாடுபவர்களுக்கு வழங்கும்‌ சமூகம்சார்‌ கொள்ளை 
யரின்‌ செயலும்‌ மக்கள்‌ மனதைக்‌ கவர்கிறது. இதனால்‌ இவர்‌ 
களைக்‌ குறித்து மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையடங்கிய பாடல்‌ 
களும்‌ கதைகளும்‌ மக்களிடையே தோன்றி வழங்குகின்றன. 


ல. 9 ஆளா வானார்‌ கா மை 


5. 1 ஆனால்‌ சமூக  வரலாற்றாசிரியனும்‌-நாட்டார்‌ 
வழக்காற்றாய்வாளனும்‌ சமூகம்சார்‌ கொள்ளையரின்‌ புகழ்பாடும்‌ 
நாட்டார்‌ வழக்காறுகளில்‌ இருந்து உண்மையையும்‌ கற்பனை 
யையும்‌ கவனமாகப்‌ பிரித்தாராய வேண்டியுள்ளது. நாட்டார்‌ 
வழக்காறுகள்‌ கூறும்‌ செய்திகளின்‌ அடிப்படையில்‌ அவர்களை 
மாபெரும்‌ விடுதலை வீரர்களாகவோ கிளர்ச்சியாளராகவோ 
முத்திரையிட்டு விடக்கூடாது. இவர்களது செயல்பாடுகளில்‌ 
சமூக எதிர்ப்பு (600181 றா௦1651) மேலோங்கியிருந்தாலும்‌ அது 
ஒழுங்குபடுத்தப்பட்ட சமூக எதிர்ப்பல்ல என்பதனையும்‌ மனதில்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


5.2 இந்த இடத்தில்‌ ஹாப்ஸ்பாம்‌ (1965:24) கூறும்‌ 
பின்வரும்‌ கருத்துக்களை மனதில்‌ கொள்வது நன்று. 


5. 2.1 “*குடியானவச்‌ சமூகத்தின்‌ தேவையின்‌ காரணமாகத்‌ 
தான்‌ சமூகம்சார்‌ கொள்ளையன்‌ உருவாக்கப்‌ பெறுகிறான்‌. 


103 


அவனை அச்சமுதாயந்தான்‌ தேடி அழைக்கிறது. தனக்கு ஒரு 
குலைவனோ அல்லது பாதுகாப்பாளனோ தேவை என்று 
குடியானவச்சமூகம்‌ எண்ணமிடும்போது அத்தகைய கொள்ளையன்‌ 
காலத்தின்‌ தேவையாக உருக்கொள்வது நடைமுறைக்காரியம்‌ 
தான்‌. ஆனால்‌ அந்தத்தேவையின்‌ பின்னணியில்‌ அச்சமுதாயத்தின்‌ 
சேவையாளனாக அக்கொள்ளையன்‌ செயலாக்கம்‌ கொள்ள 
முடியாது. ஏனென்றால்‌ சமூகம்சார்‌ கொள்ளையர்‌, குடியானவ 
சமுதாயத்தின்‌ உள்ளக்கிடக்கையிலுள்ள எதிர்ப்பு உணர்வைப்‌ 
பிரதிபலிக்கின்ற ஊமைச்‌ செயல்பாட்டைத்தான்‌ மேற்கொள்ள 
முடியும்‌. வீரியமான புரட்சிப்‌ போக்குத்தடத்திலுள்ள எதிர்ப்பை 
அக்கொள்ளையம்‌ பிரதிபலித்துவிட முடியாது. ஏனென்றால்‌, 
வறுமையில்‌ வாடுபவராகவும்‌ அடக்குமுறை: அவலத்தில்‌ இருப்ப 
வராகவும்‌ குடியானவ மக்கள்‌ காணப்படுவதை எதிர்த்து ஏற்பட்ட : 
எதிர்ப்பு என்றில்லாமல்‌ அந்த வறுமையும்‌ அடக்குமுறையும்‌ 
அளவுக்கு அதிகமாகப்‌ போய்விட்டதே என்ற அங்கலாய்ப்பில்‌ 
தான்‌ இத்தகைய ஊமை எதிர்ப்பு உணர்வு ஏற்படுகிறது; 
இழையோடுகிறது. கொள்ளைக்கார வீரர்கள்‌ சமத்துவம்‌ 
மலரும்‌ உலகை உண்டுபண்ணு வார்கள்‌ என: ஒருவரும்‌ எதிர்‌ 
பார்ப்பதற்கில்லை. ஒழுங்கீனங்களை வேண்டுமானால்‌ அந்த 
கொள்ளைக்காரர்‌ சரிப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. இதன்‌ மூலம்‌ 
சிற்சில சமயங்களில்‌ அடக்குமுறையைப்‌ புறங்காட்டச்‌ செய்யலாம்‌; 
அவ்வளவே.” 


5. 3 தமிழகத்தின்‌ “பொதுமக்கள்‌ இயக்கங்கள்‌? (றாக 
111042102018) குறித்து ஆராயும்போது அதில்‌ சமூகம்சார்‌ 
கொள்ளையருக்கு முக்கிய இடமுண்டு, எனவே, இவர்களைக்‌ 
குறித்த ஆய்வுகள்‌ மிகவும்‌ அவசியமாகின்றன. இத்தகைய 
ஆய்வுகளில்‌ கொள்ளையரின்‌ வரலாறு மற்றும்‌ அவர்களைக்‌ 
குறித்த பாடல்கள்‌-கதைப்பாடல்கள்‌-கதைகள்‌ மட்டுமின்றி 
அவர்கள்‌ செயல்‌ பட்ட காலத்தின்‌ சமூக-பொருளாதார நிலையும்‌ 
ஆராயப்பட வேண்டும்‌. குற்றங்களின்‌ சமூக வரலாறு குறித்த 
ஆய்வு இந்தியாவில்‌ குழந்தைப்‌ பருவத்தில்‌ உள்ளது என்று 
சுமித்‌ சர்க்கார்‌ (1983:8) குறிப்பிடுவது தமிழகத்திற்கும்‌ 
பொருந்தும்‌. இந்த ஆய்வினை முறையாக நிகழ்த்தினால்‌ 


104: 


தமிழகத்தின்‌ சமூக வரலாறு குறித்த பல்‌ புதிய தரவுகளை வெளிக்‌ 
கொணரரமுடியும்‌. இம்முயற்சியின்‌ ஓரங்கமாகக்‌ கொள்ளையர்‌- 
சமூகம்சார்‌ கொள்ளையர்‌ குறித்த நாட்டார்‌ வழக்காறுகளை 
ஆங்காங்கே திரட்ட வேண்டும்‌. பின்னர்‌ இவற்றை-காவல்துறை- 
வருவாய்த்துறை ஆவணங்களுடனும்‌ செய்தித்தாள்களில்‌ 
வெளியான செய்திகளுடனும்‌ இணைத்து ஆராய வேண்டும்‌, 
ஏற்கனவே இப்பணி காலம்‌ தாழ்ந்த பணியாகிவிட்டது. இனியும்‌ 
தாமதமின்றி இம்முயற்சியில்‌ ஈடுபட.வேண்டும்‌. இல்லையெனில்‌ 
தமிழகக்‌ கிராமப்புறங்களில்‌ நிகழ்ந்த பல்வேறு நிலவுடமைக்‌ 
கொடுமைகள்‌-நிலவுடமை எதிர்ப்புகள்‌ குறித்த பல அரிய 
செய்திகளை இழந்தவர்களாவோம்‌. 


எண்‌ தகவலாளர்கள்‌ 
| கிருஷ்ணசாமி நாயக்கர்‌-விவசாயி-வயது 30. படிப்பு: 
மூன்றாம்‌ வகுப்பு. சங்கரபாண்டியபுரம்‌ (காமராசர்‌ 


மாவட்டம்‌). களஆய்வு நாள்‌: 28--1--84, 

2  சன்னாசித்தேவர்‌. சா. சிப்பிப்பாறை கந்தசாமி நாயக்கரின்‌: 
நெருங்கிய நண்பர்‌. அவர்‌ நிகழ்த்திய கொள்ளை-கொலை 
களில்‌ பங்கு கொண்டு சிறை சென்றவர்‌. வயது 70. படிப்பு : 
நான்காம்‌ வகுப்பு, களஆய்வு நாள்‌: 29--1---84, 

3  சொர்ணப்பன்‌. வேலை இல்லாத இளைஞர்‌, பறையர்சாதி. 
ஆரர்வாய்மொழி (குமரி மாவட்டம்‌), களஆய்வு நாள்‌; 
26--1--84. 

4 நல்லகண்ணு. ஆர்‌, மாநில விவசாயத்‌ தொழிலாளர்‌ 
சங்கத்தின்‌ பொதுச்‌ செயலாளர்‌, நடிப்பு: இண்டர்மீடியட்‌. 
சொந்த ஊர்‌: ஸ்ரீவைகுண்டம்‌, பேட்டி கண்ட இடம்‌: 
சென்னை. நாள்‌: 16--4--84. 

வ்‌ நாடார்‌. ஏ. ஆர்‌. பொத்தையடி (குமரி மாவட்டம்‌), கள 
ஆய்வு நாள்‌: 26--1--84, 


துணை நுாற்பபட்ரடி பால்‌ 
பாரதியார்‌ ப 
1964 : “கொள்கைக்கும்‌ செயலுக்குமுள்ள தூரம்‌”, 
தத்துவம்‌, பாரதி புத்தக நிலையம்‌. மதுரை. 
ஜகந்நாதன்‌. கி. வ. 


1212 3 மலையருவி, சரசுவதி மகால்‌ வெளியீடு, தஞ்சாவூர்‌, 


105 


சிற010, 1)கார்ர 
197/9 : 200113 800 %மஊரக1 சேம 1 நகீகம்ரக$ 1860-1940, 
16 ரீஸாரவி ர வர்‌ $(மம்‌128, 18௩. 71 (2) 
1௦௦ 8. நீ. 84 


1ஜு1. ச... 
[2௭2 3 139069 07 1௩0090 11௦04, பரம்‌: ௦7 நிர்ர்ர்ஸ் பாத்‌ 
உர, பூ.£5. க. 
19௦1ம்‌, 19௧௩1௦ 
1960 : 76 0௦/18748 61 நிகா(1ம1௦௦ 


(18்்கரகம்‌ ரீர௦ர்ப ம்‌ 11வி்க ரு நரிமறா௦ர, 8), 
1௦04௦ ]48௦21௦%௦ ஊம்‌ 66. 
1௦ல்‌ கள்ற, 8. 1. 
1965: ரர ௫௨%, 140704௦௩ & மேவ, 1410 


0716. 
1972 : ௨௦0119, 2நங்த1ற0 180019, 1218ம்‌. 
1/8060107 
௦2௨1 ௦7 
1௦1106 


1959 : 1132 1719140179 0ரீ 14௦ நகீகம்‌க5 1௦1106, ]480785, 
311, 7 தகபட்காம்‌ 
1984 :; : **5$00191 18515 01 ஊரு ஹம்‌ 106 ேம்ரம்றக)- 
ரர க”, 500௨1 501006 170102, 4/0], 1 
14௦. 4, 110 00௪1ம்‌, 
உஊரொம்௦04௧8 
1881801181 
[181016 ம9%ம்‌க]1௧1 
[651187 181 
1959 : 116 ஈம்கு 1ள௯க] (006, 116 $ரஊம்வூ [கர 
௩௦௦110 01740௦, மி௦்ஹு. 
(ட ட்ப பு பட்டு] 
1939 : 600119 0406 அர்ற்ர191ரத1100 ௦7 (6 1௦11௦6 
10 (06 ரீசீக்86 நாஜேர்ப00ரு , 
581181, $யொரர 
1983 : $0ய/கா 1807610605 8ற0 ]சீர்ம்ம19 01295 1, தேல்ரஷ்ர்த 


10 1816 (௦10181 141௨, €. 2. 9201ம்‌ & ொறகாநு 
கே1௦1118. 


01% 146012 





(0. இரரகர்ர்ராகற 
14] பெொரரச2ர110. 


“01% சமக ஈசா (௦ 48109 கறக ௦07 000றாபார்க110ற 
ஊவ112016 1௦ 16 ரமாக] கயம்‌ ரா151 ற6௦ற16, 71 18 7871008157 1260 
8$ “0701110021 ௩601க', “4412600008 ௦001௩1 10ே11௦0 வல்ரோட்‌ 24௦, 


றச்‌ 01% கரக றக 1ாரோரோ 0௦08 1[ற8116006 ௦ (ந 
$0016(3. 1881618176 6% சர 048 8௦9 (84 $7௧0111௦௩௦1 1௦106 ௦1 
00110 1010௧1103 கே! 06 6174601146 11. 6490611102 ஸறன$% 161௦8 உற. 


0251211110 க(1400006 1441 ௪015 9௨. பம்சார்ர்சம்‌ 88 றகார்‌. ௦ 
801110 , 


110676 876 கா௦யாம்‌ 6,000 1௦11: ந£01௨ கரம்‌ (78411100௨1 கா? 
1௦1 10) 1௩01௧. ந்னு ஐரே5ச16 உற பெ89 ர்க 10௨ 11013] 
ப்‌ (0௦ 011100 8௱ர்‌ மெரிர்மாச6 ௦ரீ ௦17 800161. 1866௦ 0 
ரகு காறாகா8 810 ப10ஐ 10௦ வமரம்ாது, 0810201165 ௦7 17 01110௨ 
116018 00010 06 1600012604. 1 


1. ௦100 -ட0ுர/றர்கம்‌ 1701% தாரக ஹர்‌ பளக்‌ 8006 11166 


107௨1 16௧11௦, நமறற௦ரு,  01500ம866 116 நீதர௨- 
8க்கறவா, 7011 500ஐ9, 811405, 810039 1211102, கர 
8௨0180 610. 
2. கடப்ப்2006 9110211005 1116 781, ரீஷாம்ரவி9, ர(்ர்பவ18 உ௱3 
0616110118] தகரந்சாரற2$, ராகா16( 0008891008 ௨௬ ரமா8] 
1106619. 
300181 19814 1(011018 111:6 00101௦ 1830675, 411126 116௨05, 
(6801618 610. ்‌ 
4. பாக! கா காம்‌ கரடி, (ாதபி11றவி 06$120$ ௨௩0 
1171180611 16008 ஈ௦118, 


7080 & 01% 100 18 19604 86 8 111201 ௦10௦ 10கர்10ர 
8 0011101110310 8%0ய14 றகஷு . 8116111004 6 172௦ 011015 


107 


்‌ 0 00ரயறபறர்‌௦01100 றத] த1416706, 70658826 ஊம்‌ 060110, 
“*[72ீறத 106 1௦௦81 9௨1146 88 8 க்கறதர்றத &தோோர்‌; 196 ௦௦01010810 
990013 1ம்ளோர்ர்ீர 159066 0178 நகார்ர்லேர்கா ௦௦ரமருப்ரது (45% 1௦60 1௦ 
06 781101211800 ஊம்‌ 108800௦ம்‌ மர்‌, க்ரீர்சோ ர்ந்தர்‌ ௨ 8௦ல1ம. 561601 
௨0௦010 ஈங்ர்ேறார்ஜ்ம்‌ 6 8. 1றரசதாதி றகரம்‌ ௦4 11௦ 1146 ௦7 124 
-00றமபறம்ரு ஹூர்‌ (1௦௩ ௫1ம்‌ 14 எர்ர்‌- 416 ார்த்றக1 ௦௦றந்றேட்‌ 10 80% 
உரரஹறா கர்‌ 14 ௦ுபிம்‌ 1168 காம்‌ ௦81 எற்‌016 ௧03 ௩008 
௦றஹர்லேம$ றவர்‌ ௦0 (06 மாக/்ட ரஹா ௦8 116 400௩ 01116 
8100”, 3 


௦ுமபா110811011 06110106, 9/௭ 6 0001பறர்0க16 16 811 
113102 10 911076 8016 117௦ரராகர்‌10% ௦7 8 &ர(1ரம்‌6 எர்படி கற ௦2 
உனா500 ௦0 ஜாமமற ரீ ற0500ட. 718 ௦௦0௩108110 ககர 
76011176 81 16891 ரீ௦பா ஊர ௦2 0011000116. 


116 $50மா௦6 0 00௦0108107, 
106 11688886. 

1446 01மாம. 

16 42511௩௧110 0 கும்‌10006. 


௨. உள ல 


116 801706 நாகு 66 க 11019101௧1] 868112 0 2ே81மர11த 
௦ா & 001117010811001 012801281100 111212 நாற்கர ௦01 110716 
610. 1116 17288806 று 061116 ரீ ௦75௦00 நு ரம 1146 
௨110௦1 & 9876 07 116 கரம்‌ ௦7 50106 101: ௦1. 16 றகறசா ௦ 1ாறய1865 
19) (112 69௦047௦14௦ மொரரர்‌; (1டி பரற௦ாரகார்‌ ஸ்ர [ந (நர்‌ 1ம்‌ 16 
8011811110த ஈண்ட க 6 ர6ாறா(சம்‌ ருகேோர்றதரீயி நறு 
$01%600036186, 1112 மமர்மாட மூ 06 ௨ ௩ணாரஹள, 7. ௫, 
மேக ௦ 120177௦0௧1 ராசபீரக 1170மஹ்‌ எர்ம்0ட௦06 ௦௨ 0285 (06 
11688826. பேோோராக]]3 ௪ ரா6ர்ர்க ௦௧ 6 ௦189818150 86 616017௦14௦ 
106018, நர1ார்‌ ரா6ப்1க கரம்‌ (7௦001(4081 ௩6418. 7௨ ம2ரர்ுகார்மா 
10237 06 8௩ 10019104௨1 ௭7௦ 15 14512ரம்ருத ௦ர ர௦க 0102 ௦ *92101102 : 
07 11 ராஜு 56 ௨ நா௦ுற ௦7 றக016 ஈற்‌௦ ௨06 கோர த (1௦ 16௦4பர2 ௦ 
9981011211 நளேர௦1ரா 81006, 


108 


116 08510. 00011 108]ர்‌: 1௦ 000088. 19 8000171604 03 -2₹3ு- 
௦௦ஷ்‌ 88.“ 


ப [659826 
பிற்கு பட வையபபப்ப்ப டப்ப வம்‌ 360617 
வலம ல ஆஅ லக ட யர்கடின்‌ ௪௫ ய ௮ ஆகக்‌ ௩௯௯௫௮௭௧ ஓ என்னைய வல்‌ ௩௮க ௯௮:௮௮ அஆடி * ்‌ 


கஸகே6] 171620%580%. 


8860 00 (6 ௦000170ற1081100 ௩00௦1:01 918௦௦. கர்‌ 
ஊரே, மிஜர்ம்‌ ௦1௦, 1,089611] ஹர்‌ ௦ரற்சா$ $0ாரரரகர6ம்‌ (161 
11701618 16 83181௩ (6 100688 07 000-1010110811௦00. 4 


1085௨1] -- 1948 காம்‌ ந$ிகா1ட - 1960 


1. ம்‌௦ (5௨8) 1. 500106 - (7685, றுு[1914௩2 
1285681011 ௦128115&11௦1 * 
ராறு ரர, 
பேயா௦66, ரோம்‌ ௦ 850018] 
௦128115211010) 

2. றகர்‌ (பாட எற்படும்‌) 2. 14638826 - (87005, தர 8ர2110௧] 

170018, 01௦10118] 11108268) 

3. பே (10௦) 3. போகோ! - மாறா காம ஊர்‌ 

(1201110081 ௨018) 
4, அர்மரு மோர்ம்கர்குடு 
1116௦7: 4: 1562061942 - (வேள்வி ஊ3121069, 
5601811860 -804160௦) . 


1'௦1%1076 18 & 361861708௩06 ஐ%௦ற 0௦௩, 59 4011-107௦ 
6710௦6 185 & றச£ரீ௦ரரா, ஜூ ரர, 8 11168526 கு உற 
200106. 711 ற01701102906 877601 106 கடுவ்்ர௦6 ஹ்‌ ஏர்சர ளா 
11676 18 ௧180 & றா௦ற 5110811007 ௦௦14. 1௦01-00 7011: 26176 
மம, 146 தர010006 876 130100026%60108 19) (கொர ௦7 1௨0 20426 
௨0 0011076, ஈகா (88 00181811௨2 ௦1 உ 781019 01% 800181 ஜு. 
142406. 146, 6106008 ஐர்‌ 1081000௦5௪ ௦0 18 ஹரீர்ளுக 15 
1610812016, கற ப1610௦ றகா(ம010க11௦0 19 ௩௦4 ௦௬19 0௦10000, 501 


109 


100௦77? 0658882068 180ாரக110. (11௧ ஐச 1ஹுரரோர்ர்ர்சம்‌ 
பாலது ரீடி 701 ௧812 காச மலகி13ு 10076 -ச87201146 12 நா௦ப01ம்பத 
௦12௨020511 611679 8௩3 கர்(4்‌02௦5, 0௦ ஐ௦8* ௧0௧௧2௦ கர 101% 
1716014 18 11கர்‌ (9 0௧௩ 66௦ கமம்‌ 4௦ நள (161128. 


“சிட்௦றரப1110811010 . நூரு ௦ ௦061 ௦௦181848 ௦78 
1168112614 06807ந2110% ௦நீ. ஏற்ஷ்‌ 18 060658வரு. 10 8 
௨௦௩ ௦7 ௦௦1010710௧1101 1௦ 0௦0பா. & ௦061 ரஜஹா2821119 
11 051௧௦ . (சாராத 16 ச85ளர்ர்க1 ரிககர்மாக கர்‌ 
1101௧168 116 முாா50688கார ம21த119 ௦1% மொணரழார்கேர1௦ 
11] 11/௦ 1281 8௦0110”, 884/6 5௦ ஊர்‌ ]80120801. * 


11876 8006 11004615 191ற 16 7086கா௦ 25-௦7 ௬601810001 1௦ 
881386 (16 நர00658 07 0010010877 1 ஐ உஙக. 70 
318166 12 17807110௧1 நா௦ர்ர்க 8௩3 116 ௦௦00௦07168 1917101460 10. 
11, 116 0௦ /)010க170௩% 0௩௦461 ஊரு 56 1527. 


4181 ௬6௦ 011 ற0895 ௦0யாராமுறர்கேர15ர 10 ௩௦4 119 106018 
110 108 ராகர்ச பற ௦ரீ *ச௦1ரம்சக1 சரபர்றறள[£. 11 ௫௨௨5 0யமயார்‌- 
081101. 18 8 800181 றா0௦688. 71 04088 சொர்கர்ற றாக௦01௦௦1 
9111811018. 8ம௦% 88 116 ந௨(ராக ௦7 (1௦ 80010006, ந*மா௪ ௦71106 
௦௦11711110811010 9%0212106 கமி 116 கர்மா ர 16 மேரா 
0810; 8 


21 86 50268% 078 17895 நாசரிர்புறம, ஆக 008117 றக 8 
01811161 07 ௦௦7111 பார்௦க1101% ர்ற குர்ர்டே த ராகிப்‌ (1௦ 0ற110௧16 
ஊம்‌ 0181710மர$6 116 ராரா 81101 ஜட்‌ ஹர்‌ ௨ 201711 01010811 2 
01281158110 (116 16 81570 ௦7& ஈணஹை ௦ 010801088(1112 
௦28ஈ1581100) 86 60 நோாற08604. நர வ6 90681: 07 8௫ 
11187280௨1 “ ௦௦௦010௧110 , ௬6 ராக உ ஞ்காற] 181 1220125 
17000 ற6£801% 1௦ 2780, என்ர. வர்‌ (111025 1218008004, 1 
1116102780141. ௦௦7000ப11081101, 1116 5௦ 58 111௦ 17௧08111௦௧] 
1010 07 00108 01100110, 36 கறு 710 (16 11017120121௦ (18105 


110 


11 (69 0௦ 011107 (ரு 000. எரர்‌ ளை 10 ஹ0ர (௦11௦ 
3ரறம்‌515 ஜம்‌ ॥2ரகர்ரோரேர்‌ கா ற0851016 : 1. ]நர்ராறா5041 


௦ யரபா10க1100. 56085003 ரர்ரரம187110ற00 08% 06 8&011467/6 0சர்கர்ற 
81118, 


1 ரா௦0ச॥ 86 606 ோணமார்௦௦0(1௦ 120185 87௦ 
80101160 09 டி ற௦111/4018௩%௩ காம்‌ மரரகக ஸ 7௦ா றா௦றகதர்க 
௨ம்‌ ௦௦001௦0181 நமாழ0808 7290601146]. 89 31௦ ராமர்‌ நதர உள 
0611011101 800107 800716194௦ 50146 1119 றா௦௦1ர1. ஷு 
நிகராக ஜு, “1 6. 011 800619) 18 ௦1 பிறு உருஞாாமா16 
௦1 001111081 ௨ஈம்‌ காரகாதாரோ(£ ப 8160 & 0௦0688 ௦1 [கா௱ர்ருத 80 
௦ப்பா1021101”:.7 51006 6 ரக86 ராக018 நர... ௦௦ற1ா101௦0 
611161 69 196 81௧௭6 ௦ கோர்ர்க11519 (06 ஈடீக்ர்மார ௦17 பரரயாப்கப0 
060016 112 ௦071101606 07 1௨ ரயிர்த ஐகார 1119 ரமா ஹத 
2011 (-முகத பேர்ராறா196, 50 105 6018 தா ௩௦ பிட 
40106 12 08001615 உம்‌ க5றார்கர்1008 01 1116 18. “8/0 
55 எரக1 14௨ வர்கா 6110 எண்ம. ருக்‌ ஏற்க றமாற௦8௦”” 18 
06121011160 037 119௦ 9௦1111௦18௦ ௦7 ரி1றக௱௦1678. 119 19 (6 762900 
913 7௮00 00% 1780111008] 11௧1௪ 1௦ தி1] சனா நவ மாற ஐ 
10 5001௨1 ௦0100௦1ர8 றம்‌ 88117௦ (ா௦மஜ்‌ (6௦ $போரதர்ந்தா மா 
ரமக18 01 01007 ரகா௧௦1878 ஐம்‌ ராதாரு (7௧0111 தார்‌ மாற 
9876 066000156௦ 88 16018 40 ௦00 ரர 0011411081, 161121௦ம8 
210 500181 11௦யஹ்‌1.8 5௦146 ளராமார்௦க1௦0 நர்‌ 662 1௩ மா்றம்‌ 


(1180 (16 “றபாற0$56” மா 1001௦1. 
100688, 


௦1 6 0௦11010010811௦0 
1௦ எ௦ந்‌ர] 00021 “எற 89 றகர்‌ ப ரற்ப்க்‌ விஹார 
1௦ 9100 எர்டவற்கர 670601” 606018 406 பி ரத(௦ மபாற௦96, “107 
வர்க்‌ 1119 0005(1010 88 001006 18 “1ரரசஈர்1௦௩” தாரி (06161016 811 


681 500181 8௩ம்‌ 0ய118181 000688”, 8836 830௦10 971111தரட 9 


, 1 கம௦க0௨9 ம்‌௦ றாமாற௦56 07 001171111117102110 1126 1 
0614 10 66 14:667014, (0 ற6750206 ஹம்‌ (5 8101211௧11. 117௦10 


1,855 89611 மளா106 16 (௩01160 ௦1 ௦001மம11081101 29 
1௦11௦6 :16 


11] 


1. $19௪1118806 01 மேருர்௦றாறேர்‌ 
1௦ 8016 சேனர்‌ 14 ௦௦72800106 16 ம்க்‌ 18 ந௦றயிகாநு 
0010619600 86 116112 ரீ 06976, 


2. .&௦ ௦1 ௦௦1761க71]0ற 
111656 ௧௦18717126 6 ஐ௦றம1கர]$ு 1842117160 85 601101181 
“1700828100. 


3. ரகம்‌ 95100 ௦ரீ ரரி 80048] நுார்ர்கத ரீா௦ரா1 0௦ 
ஜே சாக101) 10 ௨௭௦11௦, மோடி 16 18 [1ம்கர11160 
25 610௦110181 8௦11971137. 


4, நிறாசாகர்பாறாறார்‌ 7116 . நீருாமரர்00 18 0111210137 
801160 40 $0016134, 10 ய]ரரபயக1, 0-தா0யற ஊர்‌ 
யெர்மாக1 விர. 


1$ 089 0௦60 ரசம்‌ (081 (6 (ஈகர்101௦0௨1 61100 07 10889 
௦1110௧7110 1010117768 811 11286 ரீய10011015 11 016 நரோரீ௦ாா0806, 
16 நீக்‌ ஐ 11ரீ௦ாறுகர்்0ர9 6 நளாஹமம்‌66 20016 &௦0010102 
1௦ 16 011008 864 101111 ர்ட (06 810168 ௦ 1௧128; 6 8180 01211கர்ட6, 
ர$ 01181 06 1600211560 (கர்‌ (16 0851௦ ஐமாற௦56 ௦7 ௦0001011010௧1101 
18 10 87860] ௦11416. 116 6 8%௦ய108 19ம்‌ 1007 7281 1250010186 
1116 ௦1110 101081101 18 13/12 1௦ ௦781௩ ரீ (16 7206ல்‌ ௦ 116 
310106. 776 ு௫ு1 8150 நும்‌ ௦0% நற்டம்சா 11௦ 000ரயறர்க10 
89 6௦0 8516 1௦ ௦0441 11௦ ர68ற0196 சுர்‌ 6 1(வல்கர்‌. 
ர்‌ 10ம்‌ ௦ரீ உரக]1675 காம்‌ சாறரரர0௧1 1977651124110ற 18 0௦௩0870604 
9ர்ர்டி 1. 8மநு ௦ம்‌ 19 சரீ[60ம ௦ரீ 0௦ொரருமாம்சரர்௦ு. 11 ர] 
1ரகப111000 ரு1௦6 11) க றகார்ர்சப்கா. 500107 ௦019 19608196 17 
1ய11145 01௧10) 500781 7000110108, நாக நாக ராஜர பேழ்ஏரரதக 
1000011005 07 0௧81 17கபீர்(1௦0 1 ரீ௦1% 8001611614, லூ ஐ 
௦6 ௦80133 தா௦யறகம்‌ 16௦ 116 711011௦085 ௦7 ரச6௦ா24100 மா 
காப்‌, ௪௦0௦௧11011, 8001811281101, 800181 றா௦1654, றா க2௨௩ ௦௧ 
௦0௦0௯010101021100) ௦4 ர௦ன12ம்26, ரர்ர்பக1] ரீயா௦ர்௦ு, நதார்ொடபி 
1111227&1100 610௦, பட/ம்சர்றத 11 1686 7000111056 ௦1 ராவ] 
1174011101. 002 08 கர்ரகாறறர்‌ 4௦ 71ம்‌ ஸர்‌ 116 ஒர்னர்‌ ம7 ண்‌ 


112 


121006 1 நகாரர்மூ1க7 1௦ 0சம: நயர்‌ 4௦01ம்‌ 06 58706 1 ாார்ற ப 
(181 116 1ாக07/1108] 601 0௧0 610 86 க 8பறற1ரோபேர்கரு ரீ4014௦7 
111 6011410த மற 16 ஈவரர்015 018 806ம613 ; 

11 0/2 06 88%604 1நகர்‌ எரு 116 காம ர801௦ 8618 ௨0 
(218181௦ 8618, கரு 50184 86 ௦1 ஐ0 7௦% 000 ர்சக(1௦1) 1௧112 
1181டத01றத 18 116 0 /796 61760110% 4௦/கா06 ௦118411100 8] 
1௦1008. ற்‌ ராகர௦ர்ர 07116 060016 10. 7௩018 117௦ 10 11 ரமாக] 
81685 8ம்‌ (௦9) 261 ௩101) 1688 118 1௦ மரந்து தாக நர ஏஷ ௦7 
6500706510 ௦8008(101, 146 8016 றமற086 802 ஐம்ப. ரஉ01௦ 8௩௦ 
1210518108 1771000060 1 மொ மரு, 16 றர] 1௦1௩ 
(884 146 616017071௦ கம்‌ ௦1% ரூ௦ம்சா௩ ரகம 0௦ 1௭6 ௭௦ம்‌ 
1101 18106 15 [ஐ016 (6 1000718௭௦6 ௦7 1௨ (ரத011/1௦02] 0௦065 
௦1௦000101081100. 71804, 116 ராகம்111ச௩&1 நசப்கடுக6 உ௱௱௰06 
0815085196 00௯67 6608156086 (86 0ளொழ்பார்௦6 (1 வு 1129௨ ௪1060 
16 060016 10 போர்ர்‌ க௱ம்‌ றா086ரர6 ம்௦4 ௦11826. 1408 116. 
8168 61 1769504505 84 020606 ௦௨௦௦௭ 608086 ௦1 (6 
061௦01 ௦8 9010௩06 ஹஸ்ர (60ம்‌௦1௦ஜ்‌..” 11 வேர்ப்‌, ஏர்ம்ம்‌ 
15 1011௦1 $மறசா௭ர்(ம்‌௦6 கர்‌ நஜ ௦14: சர்ச, உபி பன்ற 
901811171௦ ௨4(1(0 06 கர௦ஈ] 115 ந60]1௦. 770 (பம்‌ (8812, மாகம்111௦08] 


106018 088 06 தறற1164 4௩ ஐ உஸ௦0688சிப்‌1 ளகர 1௩ ரங்க 1்ய்ஃ! 81625 
௦7 1௩01௧. 


1. முகா காரான, 1975 

2. காக 0டக5, 7886 11 & 19 

3. ]4ி8ரூ இ 088881க & ந8ீவ௦41 16 &கறர6, 1979... 

4, 101 மரவ] 566 நகர $ 0821௨ & 140164] 8 68111௦ 
197916 

5. 566 ]காரு 14 (885818 & 14௦11271 18 &58௩16, 1979, 1. 63 

6. 18௦ ௧115 886 கேோோ166, ௩. ரஜீம்‌ 1975, நந. 5-9 

7. 8௦ம்‌ 97111 கர, 1979, ட்‌, 8 

8. 566 48ாகப்கறக௱36, 1979 


9. 5686 ]௦48ஈ 0127 & 7௨கரடு 718901, 1980, 1. 174 
10. $% 0௫௦71௦6. 1, ரொர்ஹ்ர்‌, 1975, ம. 8 

11, ௦ 061&115 506 102 0ய5சகாரு உ. 1975. 

12. 366 ர்க்‌ 88142, 1974, 


கராமியர்‌ பாடல்கள்‌ வர்யிலாக வயது 
விந்6தர்ர்‌ கல்வி - ஒர்‌ அறிமுகம்‌ 
-பொ. செல்வ மீட்டர்‌ சுந்தரராஜ்‌ 
வயதுவந்தோர்‌ கல்வித்துறை, 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, 
கதுழரூசாவஷா. 











எழுத்து மொழியே தோன்றாத காலகட்டத்தில்‌ ஒரு 
சமுதாயத்தின்‌ நீதிகளும்‌ கொள்கைகளும்‌ வாய்மொழியாகவே 
மக்களுக்குப்‌ போதிக்கப்படும்‌. இவ்வாறு போதுப்பதற்கு அச்‌ 
சமூதாயத்தின்‌ நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ பெரிதும்‌ உதவி 
புரியும்‌. எழுத்து மக்களிடையே அவை அடிப்படைக்கல்வி முறை 





யாக அமைகின்றன!. அவை நேரடியாகவோ மறைமுகமாகவே 
மக்களுக்கு நல்ல பண்புகளையும்‌ வாழ்க்கைக்குத்‌ தேவையான 
அடிப்படை அறிவுகளையும்‌ போதிக்கின்றன. தெதருக்கூத்து 
மேடைகளில்‌ போதனை நோக்குடனேயே பாடல்கள்‌ பாப்‌ 


படுகின்றன”. 


இதுபோல்‌ மற்ற நாடுகளிலும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ 
கருத்துக்களைப்‌ பரப்பும்‌ நோக்கம்‌ கொண்டவையாக இருத்த 
லைக்‌ காணலாம்‌. சோவியத்‌ நாட்டில்‌ பொதுவுடைமைக்‌ 
கருத்துக்களைப்‌ பரப்பவும்‌ சனாவில்‌ போராட்ட உணர்வைத்‌ 
குரண்டவும்‌ நைஜீரியாவில்‌ மக்களின்‌ வாக்குகளைப்‌ பெறவும்‌ 
நாட்டுப்புற வழக்காறுகளைப்‌ பயன்படுத்திய நிலையை நாம்‌ 
காண்கிறோம்‌3. இங்கே நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ எவ்வாறு 


114 


மக்களுக்கு அடிப்படைக்‌ கல்வியைப்‌ போதிக்கப்‌ பயன்படுஇன்‌ 
றன என்பதைக்‌ காணலாம்‌. 


இந்தியாவில்‌ எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாதவர்கள்‌ எண்‌ 
ணிக்கை ஆண்டுதோறும்‌ உயர்ந்துகொண்டே இருக்கிறது. 
கடந்த 35 ஆண்டுகளில்‌ இது 14 கோடியாக உயர்ந்துள்ளது. 
ஆண்டுதோறும்‌ 60 லட்சம்‌ மக்கள்‌ கல்வி கற்கும்‌ வாய்ப்பை 
இழக்கிறார்கள்‌ 4, 


இந்திய அரசியல்‌ சாசனப்படி “இந்த அரியல்‌ சாசனம்‌ 
இயற்றப்பட்ட 10 ஆண்டுகளுக்குள்‌ எல்லாக்‌ குழந்தைகளுக்கும்‌ 
அவர்கள்‌ 14 வயதுவரை கட்டாய இலவசக்‌ கல்வி வழங்கப்‌ 
பட வேண்டும்‌. ஆனால்‌ இந்த சாசனம்‌ இன்றும்‌ செயல்முறை 
படுத்த முடியாமல்‌ உள்ளது. இரண்டு லட்சம்‌ இராமங்களில்‌ 
கல்வி நிலையங்களே இல்லாத காரணத்தாலும்‌? பெற்றோர்‌ 
கள்‌ தங்கள்‌ சுயநலத்திற்காகக்‌ குழந்தைகளை வீட்டு வேலை 
களுக்குப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதாலும்‌ குடும்பப்‌ பொருளா 
தார நிலை காரணமாகவும்‌ கிராமங்களில்‌ 72.2 சதவீத குழந்தை 
கள்‌ பள்ளிக்கூடங்களுக்குப்‌ போக முடிவதில்லை$, அரசு 
ஆண்டுதோறும்‌ கல்வித்‌ திட்டங்களுக்காக ரூ. 3,000 கோட்‌ 
செலவு செய்கிறது, இதில்‌ 90 சதனீதம்‌ நகரங்களில்‌ உள்ள 
சுல்வி நிறுவனங்களுக்கே செலவிடப்படுவதாகத்‌ தெரிகிறது*. 
மேற்கூறிய காரணங்களினால்‌ இராமங்களில்‌ எமுதப்‌ படிக்கத்‌ 
தெரியா தவர்கள்‌எண்ணிக்கை கூடுதலாக உள்ளது,13 முதல்‌ 35 
வயதுக்கு இடைப்பட்ட 11,57 கோடி கல்வியறிவு கட்டாத 
மக்களை நிராகரித்து விட மூடியாது,8 


கொடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி குறைந்த சதவீத 
மக்களே முறையான கல்வி பெறுஇறார்கள்‌ என்பது மெய்யாகி 
றது. அதிகப்படியான மக்கள்‌ நிராகரிக்கப்படுகிறார்கள்‌. குற்‌ 
போதைய கல்வி அமைப்பானது பாடங்களை வைத்தும்‌ தோர்வு 
களின்‌ முடிவுகளை வைத்துமே அமைந்துள்ளது. படிப்பவா்க 
ளின்‌ தேவைக்‌ கேற்பவோ தகுதிக்கேற்பவோ மற்றும்‌ ஆர்வத்‌ 
இற்கேற்பவோ அமையவில்லை. கல்வியறிவு பெறக்‌ குறைந்தது 
மூன்று அல்லது நான்கு வருடப்‌ படிப்பறிவு தேவைப்படுகிறது. 


இந்த நிலையில்‌ குறுகிய காலத்தில்‌ எளிய வழியில்‌ சல்வி 


யறிவு பெறவும்‌ ஏராளமான மக்கள்‌ பயனடையவும்‌ ஒரு 


115 


மாற்று ஏற்பாடு தேவைப்பட்டது. கடந்த காலங்களில்‌ அரசும்‌ 
தனியார்‌ நிறுவனங்களும்‌ இத்தகைய ஒரு மாற்று ஏற்பாட்டி 
னைக்‌ கண்டுபிடிக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டன. இம்முயற்சியின்‌ 
விளைவாக வயது வந்தோர்‌ கல்வித்‌ திட்டம்‌ ஒரு சிறந்த எளிய 
வழி என முடிவு செய்யப்பட்டது. வயது வந்தோர்‌ கல்வி, 
மக்களுக்குக்‌ கல்வியறிவு வழங்குவதோடு: மட்டும்‌ அல்லாமல்‌, 
வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ பிரச்சினைகள்‌, இன்னல்கள்‌ முதலிய: 
வற்றைக்‌ கட்டுப்படுத்தும்‌ என்று கருதப்படுகிறது. வயது 
வந்தோர்‌ கல்வி மூலம்‌ கிராமப்‌ பொருளாதாரம்‌ உயரும்‌ 
என்று பல ஆய்வாளார்கள்‌ முடிவு செய்தார்கள்‌. 


இத்தகைய கல்வி முறைக்கு முற்றிலும்‌ வேறுபட்ட அணுகு 

முறை தேவைப்‌ படுகிறது, கல்வி நிலையங்களில்‌ குழந்தை 
களுக்குக்‌ கற்பிக்கும்‌ முறையிலிருந்து மாறுபட்ட வழியில்‌ வயது 
வந்தவர்களுக்குப்‌ போதிக்க வேண்டியது அவசியமாகிறது. 
ஏனென்றால்‌, வயது வந்தவார்கள்‌ எதையும்‌ எளிதாகப்‌ புறிந்து 
கொண்டு செயல்படும்‌ திறன்‌ படைத்தவர்கள்‌, 


கல்வியின்‌ பயன்‌ வேலை வாய்ப்புக்கு மட்டுமே உதவு 
வதாக மக்கள்‌ கருதுகிறார்கள்‌. நாட்டில்‌ படித்தவர்களுக்கு 
வேலை வாய்ப்பு இடைக்காததால்‌ பலர்‌ கல்வி கற்க முன்வருவ 
தில்லை. கல்வி கற்பதின்‌ அவசியத்தையும்‌ அதன்‌ பலவிதப்‌ 
பயன்களையும்‌ சரியான வழியில்‌ எடுத்துரைப்பது அவசிய 
மாகும்‌. இப்படி எடுத்துச்‌ சொல்லக்கூடிய கருத்துக்கள்‌ மக்களுக்‌ 
குப்புரிந்துகொள்ளும்‌ வகையில்‌ இருத்தல்‌ மிகவும்‌௮அவசியமாகும்‌ 
அறிவுறுத்தல்‌ என்பது எளிமையான காரியம்‌ என்று வயது 
வந்தோர்கள்வயது முதார்ச்சியின்‌ காரணமாக எந்தக்‌ கருத்தை 
யும்‌ஆராய்ந்து பார்க்காமல்‌ ஏற்றுகொள்ள மாட்டார்கள்‌. நாம்‌ 
சொல்கின்ற கருத்து அவர்கள்‌ சிந்தனையைக்‌ தாண்டும்‌ விதத்தி 
லும்‌ அறிவுபூர்வமானதகாகவும்‌ இருத்தல்‌ அவசியமாகும்‌, பொது 
வாக இப்படிப்பட்டகருத்துக்களை உரைநடை மூலம்கூறுவதைக்‌ 
காட்டிலும்‌ அவர்கள்‌ ஆர்வத்தைக்‌ தூண்டும்‌ விதத்தில்‌ நாட்டு 
புறப்‌ பாடல்கள்‌ மூலம்‌ உணர்த்துவது பயனுள்ள வழியாகும்‌, 

பண்டைக்‌ காலத்திலிருந்தே, நல்ல கருத்துக்கள்‌, பாடல்‌ 


கள்‌ மூலமாக மக்களுக்கு எடுத்துக்கூறப்பட்டு வந்துள்ளது, 
புராணங்கள்‌, மரபுக்‌ கதைகள்‌, தெருக்கூத்து, வில்லுப்பாட்டுக்‌ 


11௦ 


கதைகள்‌ முதலியவைகள்‌ மக்களிடையே பிரபல மானதற்குக்‌ 
காரணம்‌ அவை பாடல்கள்‌ மூலமாகக்‌ கூறப்பட்டதுதான்‌. 
நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ கையாளப்படும்‌ கருத்துக்கள்‌ ஈர்கீ 
கும்‌ ஆற்றல்‌ உடையது, மேலும்‌ நாம்‌ கூறவிரும்பும்‌ கருத்துக்‌ 
களை அதிகக்‌ குழப்பம்‌ இல்லாமல்‌ எளிதில்‌ எடுத்துக்‌ கூறிவிட 
லாம்‌. 


நாட்டுப்புறப்‌ பாடவில்‌ உள்ள இசைநயமானது மீண்டும்‌ 
மீண்டும்‌ பாடலை நினைவூட்டும்‌ தன்மையைக்‌ கொண்ட 
காகும்‌, குழந்தைகளுக்குக்‌ கூட கல்வி நிலையங்களில்‌ எழுத்துக்‌ 
களை இசை நயத்துடன்‌ கற்பிக்கும்போது எளிதாக மனதில்‌ 
பதிந்துவிடுகிறது. நாட்டுபுறப்‌ பாடல்கள்‌ நாட்டுப்புற வாழ்க்கை 
யோடு தொடர்புடையன. சாதாரண பாமர மக்களிடம்‌ இவை 
உருப்பெற்றதால்‌ புரிந்து கொள்வது மிகவும்‌ சுலபமாகும்‌, 
எளிய பதங்களும்‌ யாரும்‌ பாடக்கூடிய குன்மையும்‌ வட்டார 
வழக்குச்‌ சொற்களும்‌ உடையதாகும்‌. இலக்கண வரம்பிற்கு 
உட்படாமலும்‌ கையாள்வதற்கு எளிதாகவும்‌ உள்ளது, “*மக்கள்‌ 
மனத்தில்‌ உள்ள எண்ணங்கள்‌, ஏக்கங்கள்‌, லட்சியங்கள்‌, நம்பிக்‌ 
கைகள்‌, இன்ப துன்பங்கள்‌ ஆகிய அனைத்தையும்‌ இவை பிரதி 
பலிக்கின்றன”' என்கிறார்‌ அறிஞர்‌ மு, அருணாசலம்‌,3 


நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ கல்வியின்‌ முக்கியத்துவம்‌ குறித்‌ 
துப்‌ பல பாடல்கள்‌ பாடப்பட்டுள்ளன. தாய்‌ தன்‌ குழந்தை 
எதிர்‌ காலத்தில்‌ எவ்வாறு கல்வி கற்கப்‌ போடுறான்‌ என்பதை 
எண்ணிப்பூரிப்படைவதைகத்‌ தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ வாயிலாக 
அறியலாம்‌. கல்வியின்‌ அவசுயத்தைக்‌ இராமத்து மக்கள்‌ 
உணர்ந்துள்ளார்கள்‌ என்பதை இது சுட்டிக்‌ காட்டுகிறது. 


“தூமை மடல்‌ ஓலை கொண்டு 
குமிழ்‌ படிக்க வந்தவனோ ?' 110. 


என்று தன்‌ குழந்தையின்‌ கல்விப்‌ பெருமைபைக்‌ குறிப்பிடு 
கிறாள்‌ தாய்‌. 

“வெள்ளியால்‌ செய்த ஏட்டில்‌ 

வைர எழுத்தாணி கொண்டெழுத 

பள்ளியில்‌ சேர்க்க மாமன்‌ 

பரிவுடன்‌ வந்திடுவான்‌” 11 


117 


மாமனின்‌ செல்வச்‌ செழிப்பையும்‌ பள்ளியில்‌ சேரப்போகும்‌ 
குன்‌ குழந்தையையும்‌ எண்ணி மகிழ்ச்சியடன்‌ தாலாட்டுப்‌ 
பாடுகிறாள்‌. 


குழந்தைகளுக்கு விளையாட்டுடன்‌ கல்வியின்‌ அவசியத்தைப்‌ 
பாரதியார்‌ தம்‌ கவிதைகள்‌ மூலம்‌ பல இடங்களில்‌ உணர்த்து 
சிறார்‌. நாட்டுபுறச்‌ சறுவர்‌ பாடல்களிலும்‌ குழந்தைகளுக்கு 
எமுஇப்படிக்க வேண்டும்‌ என்று நயமாகக்‌ கூறுவது போற்றத்‌ 
குக்கதாக இப்பாடலில்‌ இக்கருத்தை வலியுறுத்துவதைக்‌ காண 
வாம்‌, 


மாமா மாமா வந்தாரு 
தொப்பி வச்சிக்கிட்டு வந்தாரு 
சந்தெக்‌ கடைக்குப்‌ போனாரு 
சக்கரை மிட்டாய்‌ வாங்கினாரு 
எல்லாருக்கும்‌ கொடுத்தாரு 
எளிதில்‌ படிக்கச்‌ சொன்னாரு!3 


கல்வியில்‌ சிறந்த தன்‌ கணவன்‌ இறந்ததும்‌ மனைவி 
கண்வனின்‌ கல்விப்‌ பெருமையைச்‌ சொல்லி ஒப்பாரிப்‌ பாடல்‌ 
மூலம்‌ வருந்துகிறாள்‌. 
**நாக்கே சரஸ்வதி நடுநாக்கோ வேதாந்தம்‌ 
வேதாந்தத்துக்குள்ளிருந்து - நீங்க 
வெளிப்பட்டு போவலாமோ??1$ 


இவ்வாறு பல நாட்டுபுறப்‌ பாடல்கள்‌ கல்வியின்‌ மேன்‌ 
மையை எடுத்துணர்த்துவகானது, மக்கள்‌ கல்வியினால்‌ பய 
னடைய வேண்டும்‌ என்ற நோக்கமே எனக்‌ கொள்ளலாம்‌. 


இக்கருத்தினை உணர்ந்து மக்களுக்குப்‌ புரியும்‌ வகையில்‌ 
வயது வந்தோர்‌ கல்வியின்‌ அவசியத்தை உணர்த்தும்பொருட்டு 
துமிழ்ப்‌ பல்கலைக்கழக வயது வந்தோர்‌ கல்வித்திட்டம்‌ மூன்று 
கிராமியப்‌ பாடல்களை வீடியோ பட நா.டாவில்பதிவு செய்குது. 
கிராமியப்‌ பாடல்களின்‌ இசையையும்‌ மெட்டையும்‌ கையாண்டு 
வயது வந்தோர்‌ கல்வியின்‌ அவ௫யத்தை உணர்த்தும்பரி 
பாடல்கள்‌ புனையப்பட்டு, கிராமியக்‌ கலைஞர்கள்‌ உதவியுடன்‌ 
பதிவ செய்யப்பட்டது. 


118 


இப்பாடல்களின்‌ மெட்டானது தெம்மாங்குப்‌ பாடல்‌ 
களுக்குப்பாடும்‌ மெட்டை உடையது, கிராமத்து மக்கள்‌ அனை 
வரும்‌ ஆண்‌, பெண்‌ எனும்‌ வித்தியாசம்‌ இல்லாமல்‌ கல்வி கற்க 
வேண்டும்‌, குழந்தைகளைக்‌ கட்டாயம்‌ பள்ளிக்கூடம்‌ அனுப்ப 
வேண்டும்‌ எனும்‌ கருத்துக்களை மையமாகக்‌ கொண்ட பாட 
லின்‌ சிலவரிகள்‌ வருமாறு, 


““நம்பளத்தான்‌ நம்‌.ம ஊரு நம்பியிருக்குங்க 
பொம்பளைக்கும்‌ ஆம்பளைக்கும்‌ படிப்பு வேணுங்க 
மாடு மேய்க்கப்‌ பிள்ளைகளை அனுப்பவேணாங்க 
நாலு எழுத்துப்‌ படிக்கறதைக்‌ கெடுக்கவேணாங்க 
இலவசமா பள்ளிக்கூடம்‌ இங்க இருக்குங்க 
யாருக்கும்‌ படிக்க இங்கே உரிமை உண்டுங்க 

நம்ம குழந்தை படிக்குதுன்னா நமக்குப்‌ பெருமைங்க 
நல்லது கெட்டது புரியணுன்னா படிப்பு வேணுங்க 
படிக்கலன்னா பணமிருந்தும்‌ ஏமழைதானுங்க 
படிச்சவங்க உதவி தேடி ஓட வேணுங்க” 


கணவன்‌ கல்வி கற்காகததால்‌ அவன்‌ ஏமாற்றப்படுவதை 
மனைவி சுட்டிக்காட்டி தன்னுடன்‌ வயது வந்தோர்‌ கல்வி 
மையத்திற்குப்‌ படிக்க அழைக்கிறாள்‌, 


ஏமாத்தும்‌ முதலாளி எழுதும்‌ கணக்க நம்பிக்கிட்டு 

ஒடாக உழைக்கிறிங்க மூணுகாசு மிச்சமில்லை 

கண்ணிருந்தும்‌ படிக்காமலே கை நாட்டு வைக்கிறிங்க 

படிப்பு மட்டும்‌ இருந்திச்சின்னா ஏமாத்தமே 

இருக்காதுங்க 

தாத்தாவைப்‌ படிக்கும்படி தூண்டும்‌ பேரனின்‌ பாடல்‌, 

வயக்காட்டு வரப்பு வெட்ட, நாத்து நட்டு 

களைபறிக்க வாய்க்கா தெறந்து விட 

நான்‌ ஏதுக்கட படிக்கணும்‌ பேராண்டி 

நாம பாடுபட்டு உமைச்சி என்ன தகாத்காவே 


நீயும்‌ படிச்சிருந்தா மதிப்புண்டு தாத்தாவே 


பாடல்கள்‌ ஓவ்வொன்றும்‌ மூன்று நிமிடம்‌ முதல்‌ நான்கு 
நிமிடங்கள்‌ ஒளிபரப்பக்‌ கூடியது. இம்மூன்று பாடல்களும்‌ 


119 


்‌. தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ வயது வந்தோர்‌ கல்வித்திட்டத்‌ 
தின்‌ கழ்‌ செயல்பட்டு வரும்‌ மையங்களில்‌ வீடியோ படகச்கருவி 
மூலம்‌ ஒளிபரப்பட்டது. தஞ்சாவூர்‌ மாவட்டத்தில்‌ உள்ள ஓரத்த 
நாடு, பாபநாசம்‌, வலங்கைமான்‌, திருவையாறு, தஞ்சாவூர்‌ 
வட்டங்களில்‌ உள்ள சுமார்‌ 50 கிராமங்களில்‌ பொதுமக்களுகீ்‌ 
குப்‌ போட்டுக்‌ காண்பிக்கப்பட்டது. பாடல்களைப்‌ பார்த்துக்‌ 
கேட்டு ரசித்த மக்கள்‌ இதன்‌ கருத்துக்கள்‌ புரியும்‌ வகையில்‌ 
அதே சமயம்‌ ஆர்வமூட்டுவதாக உள்ளதாகவும்‌ தெரிவித்தார்‌ 


கடா, 


இவ்‌ உண்மையை ஆய்வு பூர்வமாக அறியும்‌ பொருட்டு 
மூன்று இராமங்களில்‌, இராமத்திற்குப்‌ பத்து பொது மக்கள்‌ 
வீதம்‌ முப்பது பொது மக்களிடம்‌ பாடலைக்‌ குறித்து ஆய்வு 
செய்யப்பட்டது. 


ஆய்வு செய்யப்பட்ட அனைவரும்‌ 20 வயதுக்கு மேற்பட்ட 
ஆண்‌, பெண்‌ இருபாலைச்சார்ந்த எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாத 
வார்கள்‌, அனைவரும்‌ கூலி வேலை செய்பவர்கள்‌; சிறுவயதில்‌ 
வறுமையின்‌ காரணமாகவும்‌ பெற்றோர்களின்‌ அலட்சியம்‌ 
காரணமாகவும்‌ பள்ளிக்கூடங்களுக்குப்போக முடியாத நிலையை 
அடைந்தவர்கள்‌; 12 சதவீதம்‌ ஓரிரு ஆண்டுகள்‌ பள்ளிக்கூடம்‌ 
சென்று நின்றுவிட்டவர்கள்‌. 


இவர்கள்‌ ஒளிபரப்பிய பாடல்கள்‌ மூலம்‌ எழுதப்படிக்க தீ 
தெரியவேண்டும்‌ என்பதையும்‌ அதனால்‌ என்ன பயன்‌ என்பதை 
யும்‌ அறிந்து கொண்டதாகக்‌ கூறினார்கள்‌. இப்படிப்பட்ட 
பாடல்களைக்‌ கேட்பதினால்‌ தாங்களும்‌ படித்து வாழ்க்கையில்‌ 
முன்னேற வேண்டும்‌ எனும்‌ ஆர்வம்‌ ஏற்படுவதாகவும்‌ இப்‌ 
பாடல்களின்‌ கருத்துக்களை எளிதில்‌ புரிந்து கொள்ள முடிந்த 
தாகவும்‌ தெரிவித்தார்கள்‌ 


ஆய்வு செய்யப்பட்டவர்களின்‌ ஆறில்‌ ஒரு பகுதியினருக்கு 
இதுபோல வேறு கிராமியப்‌ பாடல்கள்‌ பாடத்‌ தெரியும்‌ என்றும்‌ 
ஆனால்‌ சுல்வியை மையமாகக்‌ கொண்ட பாடல்கள்‌ எதுவும்‌ 
தெரியாது என்றும்‌ கூறினார்கள்‌. மூன்றில்‌ ஒரு பகுதியினர்‌ 
கிராமியப்‌ பாடல்களை வேறு பலர்‌ பாடும்‌ பொழுது கேட்டி 
ருப்பதாகவும்‌ பாதிக்கும்‌ குறைவானவர்கள்‌ தாங்களும்‌ இது 


120 


போன்ற கிராமியப்‌ பாடல்களைக்‌ கற்றுகொள்ள விரும்பு 
வதாகவும்‌ கூறினர்‌. இதில்‌ பெண்கள்‌ அதிக நாட்டம்‌ உள்ள 
வார்களாகக்‌ காணப்படுகிறார்கள்‌. 


மற்ற கிராமியப்‌ பாடல்களுக்கும்‌ ஒலி பரப்பிய பாடலுக்‌ 
கும்‌ உள்ள வித்தியாசம்‌ குறித்து விரும்பியதற்கு மற்ற பாடல்‌ 
கள்‌ இவ்வளவு நீளமாக இருக்காது என்றும்‌ ஒளிபரப்பிய 
பாடல்களுக்கு இன்று மிகவம்‌ பொருக்கமாகவும்‌ அமைந்திருந்த 
தாகவும்‌ மற்ற பாடல்களைப்‌ போல்‌ அல்லாமல்‌ இதில்‌ கருத்‌ 
துக்களுக்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுத்திருப்பதாகவும்‌ தெரி 
வித்தார்கள்‌. பாடல்களில்‌ உள்ள வார்த்தைகள்‌ இராமியப்‌ 
பாடல்களில்‌ உள்ள வார்த்தைகளைப்‌ போல்‌ காணப்பட்டாலும்‌ 
இப்‌ பாடல்களின்‌ வார்த்தைகள்‌ மாற்றியமைக்கப்பட்டுள்‌ 
ளதைத்‌ தெளிவாக அறிய முடிந்ததாகவும்‌ கூறினார்கள்‌. . 


இந்தப்‌ பாடல்களை மீண்டும்‌ கேட்க விரும்புகிறீர்களா 
எனும்‌ வினாவிற்கு, இதுபோன்ற பாடல்களைக்‌ கேட்க விரும்பு 
வதாகப்‌ பதிலளித்தார்கள்‌. இதுபோன்ற பாடல்களினால்‌ தங்‌ 
களுக்கு உபயோகமான பல செய்திகள்‌ கிடைப்பதாகவும்‌ கூறி 
னார்கள்‌. 


ஒலிபரப்பப்பட்ட மூன்று பாடல்களிலும்‌ இரண்டாவது 
பாடலான கணவனும்‌ மனைவியுமாகச்‌ சேர்ந்து பாடும்‌ பாடல்‌ 
தங்களை மிகவும்‌ சவர்ந்ததாகத்‌ தெரிவித்தார்கள்‌. ஏனென்‌ 
றால்‌ இதில்‌ ஒரு குடும்பத்தில்‌ உள்ள கணவனும்‌ மனைவியும்‌ 
எப்படி ஒற்றுமையாகக்‌ கல்வி கற்க வேண்டும்‌ எனும்‌ கருத்தை 
வலியுறுத்துவதாலும்‌ இதன்‌ இசையும்‌ வார்த்தை அமைப்பும்‌ 
அனைவரையும்‌ சிந்திக்க வைப்பதாகக்‌ கூறினார்கள்‌. 


கதை சொல்வது, பாட்டுகள்‌ மூலம்‌ பாடம்‌ நடத்துதல்‌, 
விடுகதைகள்‌ சொல்வது போன்றவை வகுப்பில்‌ மிகவும்‌ உற்சா 
கத்தை ஏற்படுத்துகிறது என்று ௬மார்‌ 70 சதவீதம்‌ கற்போர்‌ 
கூறுகிறார்கள்‌. இருந்தும்‌ அந்த அம்சங்கள்‌ வெறும்‌ பொழுது 
போக்காக அமைந்துவிடாமல்‌ கதை சொல்வது, திராமியப்‌ 
பாட்டு பாடுவது, விடுககைகள்‌ மற்றும்‌ மனத்தை தெூழ்த்தக்‌ 
கூடிய வகையில்‌ உள்ள அம்சங்கள்‌ மூலமாக எண்ணறிவு, எழுத்‌ 
த.றிவு இவற்றைக்‌ கற்றுத்‌ தந்தால்‌ அவர்களால்‌ எளிதில்‌ 


1 21 


புரிந்து கொள்ளவும்‌ மறக்காமல்‌ நினைவில்‌ நிறுத்தி அதனைப்‌ 
பற்றிச்‌ சந்திக்கவும்‌ முடியும்‌ ?, 


வேலையாலும்‌ வீட்டுப்பிரச்சினையாலும்‌ களர்ந்து போயி 


ருக்கும்‌ இவார்களுக்குப்‌ பள்ளியில்‌ படிக்கும்‌ மாணவார்களைப்‌ 
போல்‌ ஓரேமாதிரியாகக்‌ கற்பிக்காம்ல்‌ புதிய முறையில்‌ பாடம்‌ 
போதிக்கவேண்டும்‌ என்று வேண்டுகிறார்கள்‌. 


1:*21942 1823 


1. 
ன 


6. 
7. 


கே. லூர்து, நாட்டார்‌ வழக்காற்றியல்‌ ஒரு அறிமுகம்‌ 


- “தாய்‌ தந்‌ைத தெய்வந்தானடா” எனத்‌ தொடங்கும்‌ 


பாடலைப்‌ பாடிய கோவிந்தக்‌ கவுண்டர்‌ 


டாக்டர்‌ ஆறு, இராமநாதன்‌, நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ 
காட்டும்‌ தமிழர்‌ வாழ்வியல்‌ 


1௦ல்‌ நோகாகம்‌ 1 )கோறர்றஓ - ௩௦௫ நிமாாறாக] கம்1$ 110௦௩ 
11௦ 1௦7 ]ிரிகா116 ரீர5]) 27௦] 


8ரரஷு நர 18க11௦ம0௨1 00௦11 ரீ 1௦கரர்௦ரக] - .8 கார 
௨௮0 ரகர 


5111) 17172 கோ 180 1980-85 (0௩1, ௦ரீ 101/௧ 11௧௩1௪ 
018810 


126௦௩ மிசாக!ர்‌, 102௦. 17, 1981. 
1160107௧16 07 கம்ெபி4 ]10ற்கர்1௦, 14ரா 106111, 


டாக்டர்‌ சு. சண்முகசுந்தரம்‌, தமிழ்‌ நாட்டுபுறப்பாடல்கள்‌ 


10,11. டாக்டர்‌ சு. சக்திவேல்‌, நாட்டுபுற இயல்‌ ஆய்வு 


12. 
13, 
14, 


தி. நடராசன்‌, நாட்டுபுறச்‌ சிறுவர்‌ பாடல்கள்‌ 
வி. சரசுவதி, நாட்டுபுறப்‌ பாடல்கள்‌ - சமூக ஒப்பாய்வு 


இருமதி சுசிலா மாரியப்பன்‌, வயது வந்தோர்‌ கல்வி இட்‌ 
டத்தில்‌ கற்போரை ஆர்வமூட்டும்‌ அம்சங்கள்‌, 


நாடடூப்புறம்‌ பாடல்களில்‌ திருப்ரகை உத்தி 
சாமி. பிச்சைப்பிள்ளை 
குமிழ்ப்‌ பேராசிரியர்‌, 
அரசு கலைக்‌ கல்லூரி, அறியலூர்‌. 





1.0 புலவர்கள்‌ போற்றும்‌ அணிநயங்களுடனும்‌ யாப்பமைதஇ 
யுடனும்‌ யாக்கப்பட்ட பல ஏட்டிலக்கியங்கள்‌ இருக்குமிடம்‌ 
தெரியாமல்‌ மறைந்து விட்ட இக்காலத்தில்‌ எழுத்தறிவில்லா 
ஊரக மக்களால்‌ பாடப்பட்டு வரும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ 
காலத்தைவென்று வளர்ந்து வரும்‌ காரணம்‌ அதில்‌ அமைந்‌ 
துள்ள கட்டமைப்பும்‌ உத்திகளுமேயாம்‌, 


2.0 எளிதாக உள்ள கருத்து பின்னிப்‌ பெரிதாக்கப்‌ படு 
வதை உத்தியெனக்‌ கொள்ளலாம்‌. தொழிற்களத்தில்‌ செயல்‌ 
படும்‌ மக்கள்‌ களைப்பைப்‌ போக்கிக்‌ கொள்ள, நீண்ட நேரம்‌ 
எளிய செய்தியைக்‌ கொண்டு பாடல்களை எப்படி நீளமாக ஆக்‌ 
கிப்‌ பாடினார்களோ அதற்கு உதவிய முறையை உத்தி என்ட 
நோம்‌. 


வெளிப்படையாகச்‌ சொல்ல முடியாத அழமான, நுட்ப 
மான செய்திகளை வெளிப்படுத்த உதவிய முறையையும்‌ உத்தி 
யென்கிறோம்‌. உத்திகளில்‌ மிக இன்றியமையா த மடக்கு அந்‌ 
தாதி, மூரண்‌, ஒப்பீட்டு முரண்‌, உரையாடல்‌ பாவனை, குறிப்பு 
முதலிய உத்திகள்‌ இருப்பினும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களை, நய 
மாக, நீளமாக, நளினமாக நடத்திச்‌ செல்லும்‌ தலையாய 
உத்தி திருப்புகை உத்தியாகும்‌, அனைத்து உத்திகட்கும்‌ 


12௮ 


முதன்மை வகிக்கும்‌ இந்தத்‌ திருப்புகை உத்தியை இங்கு விளக்க 
மாகக்‌ காணலாம்‌. இந்தத்‌ திருப்புகையின்‌ சிறப்பை உணர்ந்த 
ஏட்டிலக்கியப்‌ புலவர்கள்‌ கூட. இந்த உத்தியைத்‌ தம்‌ இலக்கி 
யங்களில்‌ கையாண்டுள்ளனர்‌. 

3.0 திருப்புகையின்‌ வகைகள்‌ 

சொல்‌ திருப்புகை 

தொடர்‌ திருப்புகை 

செய்யுள்‌ திருப்புகை 

கதை அல்லது பாடல்‌ திருப்புகை 

செய்தித்‌ தஇிருப்புகசை 

சட்டகத்‌ திருப்புகை 


பரிமாற்றத்‌ திருப்பகை, 


கட லு ஐ 


3.1.1. சொல்‌ திருப்புகை 

ஒரு சொல்‌ மட்டும்‌ ஒவ்வொரு அடியிலும்‌ மீண்டும்‌ மீண்‌ 
டும்‌ திருப்பி வரும்‌ உத்தி சொல்‌ திருப்புகை உத்தியாகும்‌, இந்த 
உத்தி நாட்டுப்புறப்பாடல்களில்‌ மிக எளிமையாகக்‌ கையாளப்‌ 


படுகிறது, 
.காா; 


“மாங்கா கொலுசு போட்டு காவிரி கரையிலே 

மண்ணுமேலே நான்‌ நடந்தேன்‌ அழகுநதியிலே 
மண்டைத்‌ துடைப்‌ பாரில்லே காவிரி கரையிலே 
மாலையிட்டுப்‌ பார்ப்பாரில்லே அழகு நதியிலே”” 


இங்குக்‌ காவிரிகரையிலே, அழகு நதியிலே என்ற சொற்‌ 
களானவை ஒரு அடிவிட்டு ஒரு அடியின்‌ இறுதியில்‌ பாடல்‌ முழு 
தும்‌ தருப்புகையாக அமைூறது, 


3.1.2. பின்பாட்டில்‌ சொல்‌ திருப்புகை 


சொல்‌ திருப்புகை உத்தி இன்னொரு முறையிலும்‌ பாடல்‌ 
களில்‌ பயின்று வருகின்றன. நடவுப்‌ பாடலில்‌ ஒருவர்‌ பாட 
பின்னால்‌ பாட வேண்டியவர்‌ முன்னால்‌ பாடியதையே பின்‌ 


124 


பாட்டாகப்‌ பாடாமல்‌, ஒரு சொல்லை மட்டும்‌ பின்பாட்டாகப்‌ 
பாடுகிறார்‌, 


௦7.7. 


ஒருவர்‌: எட்டுத்‌ துண்டு வெள்ளாடோ 

பலர்‌ : ஏ அண்ணாவே 

ஒருவா்‌: எதுூர்க்க வயக்காடு அண்ணா வயக்காடு 
பலர்‌ : ஏ அண்ணரவே 

ஒருவார்‌: எழுதும்‌ தம்பி அண்ணாவே 


பலர்‌ : எ அண்ணாவே 


இவ்வாறாகப்‌ பின்பாட்டுப்‌ பாடவேண்டியவர்‌ “ஏ அண்ணாவே” 
என்ற சொல்லைத்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ பாடுவதை நாம்‌ சொல்‌ 
திருப்புகை உறுதியாகக்‌ கொள்ளலாம்‌. 


5.1.3. பல சொல்‌ திருப்புகை 
ஒருவரும்‌ பலரும்‌ மாறி மாறி பாடப்படும்‌ பாடல்களில்‌ 
ஒரே சொல்‌ மட்டும்‌ திருப்புகையாக அமையாமல்‌ இரண்டு 
மூன்று சொற்கள்‌ மாறிமாறி, பின்பாட்டிற்குப்‌ பதிலாகத்‌ 
திருப்புகையாக அமைகின்றன. 
ஏ கருத்தாச்‌ சொல்லு”4 
“ஏ ஆமாம்‌ சொல்லு” 
“ஏ சரிதான்‌ சொல்லு” 


“ஏ சொல்லையா சொல்லு” 


4.0. தொடர்‌ திருப்புகை 


சில பாடல்களில்‌, ஓரே பாடல்‌ வரி, ஓன்று விட்டு ஒரு அடி 


யில்‌ திருப்புகையாகப்‌ பாடல்‌ மூழுதும்‌ பயின்று வருதல்‌ தொடா 
இருப்புகை உத்தியாகும்‌. 


ச.கா.; 


“ஏ பாலத்திலே குண்ணிவர 
என்ன மாலடி சன்னம்மா 


1225 


ஏ பப்பாளி கெண்ட துள்ளிவர 
என்ன மாலடி சின்னம்மா 

ஏ பரந்து நடவைப்‌ போடுங்கம்மா 
என்ன மாலடி சின்னம்மா 


இப்பாடலில்‌ “என்ன மாலடி. சின்னம்மா” என்ற தொடர்‌ ஒரு 
வரிக்கு ஒருமூறை பயின்று வந்து இருப்புகையாக அமைகிறது. 


5.0 செய்யுள்‌ திருப்புகை 

ஒரு சொல்லும்‌, அடியும்‌ திருப்புசையாக அமைந்தது 
போலவே ஓரு செய்யுளும்‌ திருப்புகையாக அமையும்‌ உத்தி 
நாட்டுப்‌ புறப்பாடல்களில்‌ காணப்படுகிறது. 


எ.கா: 
அரியலூறா மாரியம்மன்‌ தெப்பு சத்திரம்‌ போல 
சரம்‌ சரமா மாலை 
இடது புறம்‌ காந்தம்‌ 
எடுத்து வைப்பார்‌ காலை 
தட்டி விட்டா கொட்டிப்‌ போகும்‌. 
ராக ரத்தினமாலை 
தத்தனூரு மாரியம்மன்‌ தெப்பசத்திரம்‌ போல 
சரம்‌ சரமா மாலை 


இப்பாடலில்‌ முதல்‌ அடி ஒன்றுதான்‌ மாறி மாறி அமைக்கப்‌ 
படுகிறது. எஞ்சிய செய்யுள்‌ முழுதும்‌ அப்படியே திருப்புகையாக 
அமைகிறது, 


6.0. பாடல்‌ (௮) கதைத்‌ திருப்புகை 

இருப்புகை நிலையின்‌ உச்ச நிலையாக இப்பிரிவு உத்தி 
யைக்‌ கொள்ளலாம்‌. ஒரு முழக்கதைப்‌ பாடலே திருப்புகையாக 
அமைந்துள்ளது, ஒருத்திக்‌ ஏன்‌ கணவனோடு சண்டையிட்டுக்‌ 
கொண்டு தன்‌ குழந்தையுடன்‌ தாய்வீடு போகிறாள்‌. போகும்‌ 
வழியில்‌ நரிக்குறவன்‌ ஒருவ இவர்களைக்‌ கடத்திப்‌ போய்‌ 
நரிக்குறவர்களாக மாற்றி விடுறான்‌. மாற்றப்பட்ட இந்த 
நரிக்குறத்தி ஊசி விற்க ஒரு கடை வீதிக்குச்‌ செல்குறாள்‌. 
அங்கே தன்‌ கணவனைக்‌ காண்கிறாள்‌. அவனுக்கு இவளை 


126 


அடையாளம்‌ தெரியவில்லை, இவள்‌ அவன்‌ காலில்‌ விழுந்து 
மன்னிப்புக்‌ கேட்கிறாள்‌. இதுவரை நிகழ்ந்த நிகழ்ச்சிகள்‌ ஒரு 
கதைப்பாடலாக அமைகிறது. 


காலில்‌ விழுந்த அவளை நீ யார்‌ எனக்‌ கேட்கிறான்‌. மீண்‌ 
டும்‌ அதே கதைப்‌ பாடலை அவனிடம்‌ கூறுகிறாள்‌. கதையைக்‌ 
கேட்டு அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான்‌. 


எ.கா. 
ஏ காசியிலே நான்‌ பொறந்தேன்‌ - நான்‌ பொறந்தே 
காசி ராசருக்கே மாலையிட்டேன்‌ 
காலைக்‌ கட்டி நானமுதேன்‌ (1-28 வரிகள்‌) 


2. நீயாரடி நரிக்கொறத்தி - நரிக்கொறத்தி என்‌ 
காலைக்‌ கட்டி நீ அமுதே 


3. ஏ காசியிலே நான்‌ பொறந்தேன்‌ - நான்‌ பொறந்தேன்‌ 
காசி ராசருக்கே மாலையிட்டேன்‌ (36-70) 


7.0. செய்தித்‌ திருப்புகை 

ஒரு குறிப்புப்‌ பொருளோ, உருவகமோ மீண்டும்‌ மீண்டும்‌ 
இிருப்புகையாக அமைவது செய்திக்‌ திருப்புகையாகும்‌, கலித்‌ 
தொகையில்‌ ஒரு பொருள்மேல்‌ மூன்றடுக்கிப்பாடப்படும்‌ இவ்‌ 
வுத்தி நாட்டுப்புறப்‌ பாடல்களின்‌ தாக்கமாகவும்‌ கருதப்படு 
கிறது. 


எ.கா.: 

1. “வாமை நல்லோ எம்மா பழமின்னுதான்‌ 
வாங்கினேன்‌ அம்மா கைநிறைய 
வஞ்சனை காரருண்ணு 
வந்தவங்க சொல்லலியே”? 

2. 


எலுமிச்சை பழமின்னுதான்‌ ஏந்துனே கையினாலே 
ஈனபுத்தி காரருண்ணு இருந்தவங்க சொல்லலியே”? 


“வாசனைப்‌ பத்தியின்னு வாங்குனே கைநிறைய 


வஞ்சனைக்‌ காரருண்ணு வந்தவங்க சொல்லலியே” 


127 


இவ்வாறு ஒரே கருத்து, அல்லது பொருள்‌ பல்வேறு வடிவங்‌ 
களில்‌ திரும்பி இரும்பி வரும்‌ உத்தி செய்தித்‌ திருப்புகை உத்தி 
எனக்‌ கொள்ளலாம்‌. 


8.0. சட்டகத்‌ திருப்புகை 

ஒரு செய்யுளுக்கு அமைக்கப்பட்ட உத்திமுறையே ஓரிரண்டு 
சொல்‌ மாற்றங்களுடன்‌ பல பலவாகப்‌ பாடப்படுகல்‌ மற்ற 
உத்திகளைவிட சாதாரண செய்தியைக்‌ கொண்டே நீண்ட 
நேரம்‌ பாடும்‌ வாய்ப்பை நாட்டுபுற மக்களுக்கு நல்குகிறது, 


எ.கா. 

(1) எ நாத்து பறிச்சது யாரம்மா நாரத்தை 
] 2 3 ்‌ 
சைசா பறிச்சது யாரம்மா -- இந்த 

2 0 7 6 
ஆவாத நாத்து கோளாறா பறிச்ச 
9 10 1] 12 
குமரி எந்து ஊரம்மா 
13 14 13 
(அ) ---- என்னையயயய _.-- ல பட 
ந 2 3 4 
ன்‌ 6 ம்‌ ே ட 
9 10 11 12 
13 14 15 ட 


இத்தச்‌ சட்டகத்‌ இருப்புகை உத்தியின்‌ அடிப்படையில்‌ முதல்‌ 
செய்யுளில்‌ பாடப்பட்ட 15 அலகுகளில்‌ 2, 6, 12 அலகை மட்‌ 
டும்‌ மாற்றி 2 ஆவது செய்யுள்‌ அமைக்கப்படுகிறறு. இவ்வாறு 
இந்த மூன்று சொற்களையும்‌ மாற்ற மாற்ற புதுப்பாடல்கள்‌ 
அமைந்து கொண்டேயிருக்கும்‌. இதை நாம்‌ சட்டகத்‌ இருப்புகை 
உத்தியெனக்‌ குறிப்பிடுகிறோம்‌, 


128 - 


9.0. ஒருவர்‌ பாடிய வரியைப்‌ பலரும்‌, பலர்‌ பாடிய வரியை 
ஒருவரும்‌ பரிமாற்றத்‌ திருப்புகை உத்தி: 
ஒருவர்‌ பாடிய வரியைப்‌ பலரும்‌, பலர்‌ பாடிய வரியை 
ஒருவரும்‌ பாடும்‌ இந்த உத்தியால்‌ ஓருபாடலின்‌ முழு அனுபவ 
_ மும்‌ எல்லோருக்கும்‌ கிடைக்கிறது, இது இளையோர்க்குப்‌ 
பயிற்சியாகவும்‌ அமைகிறது, 


9.1 மூன்று வரியில்‌ அமைந்த பரிமாற்றத்‌ திருப்புகை 


1. ஒருவா்‌: நான்‌ சொல்லப்‌ போறேன்‌ சொல்லப்‌ போறேன்‌ 


பலர்‌ : ஆமாம்‌ 
ஒருவா்‌: சோதிக்கிளி வாய்துறந்து 
பலர்‌ : நான்‌ சொல்லப்‌ போறேன்‌ சொல்லப்‌ போறேன்‌ 


ஒருவர்‌: ஆமாம்‌ 
பலர்‌ : சோதிக்கிளி வாய்துறந்து 


யி 


ஒருவர்‌: சோதிக்கிளி வாய்‌ துறந்தா 
பலர்‌ : ஆமாம்‌ 

ஒருவர்‌: துளுத்த மரம்‌ பால்‌ செறியும்‌ 
பலர்‌ ; சோதிக்கிளி வாய்‌ துறந்தா 
ஒருவா்‌: ஆமாம்‌ 


பலர்‌ 


துளுத்த மரம்‌ பால்‌ சொறியும்‌. 


9.2 ஐந்து வரியில்‌ அமைந்த பரிமாற்றத்‌ திருப்புகை 

இங்குக்‌ கீழ்க்காணும்‌ பாடலில்‌ சட்டகத்‌ இருப்புகை உத்தி 
யும்‌ பரிமாற்றத்‌ இருப்புகை உத்‌இயும்‌ சேர்ந்து இன்னும்‌ சிறப்‌ 
பான முறையில்‌ மிக நீண்ட நேரம்‌ பாடும்‌ பாடலை நல்கு 
கிறது, 


27.கா, 


ஒருவர்‌; ஏ வளைவி கடைக்கே மாமாமக?ளே வாயண்ணா 


போவோம்‌ 
பலர்‌ ; நான்‌ வல்லேண்ணா சொன்னேன்‌ 
௮ ௦ 


7/ 


129 


ஒருவர்‌: வாயேண்ணா போவேரம்‌ 


6 
பலர்‌ : நான்‌ வல்லேண்ணா சொன்னேன்‌ 
10 [1] 12 
ஓருவர்‌: ஏ மொதவளைவி மாமாமகளே 
13 14 
பாத்தெடுப்போம்‌ வாயேன்‌ 
12 16 


இந்தப்‌ பதினாறு அலகுசளும்‌ பரிமாற்ற உத்தியில்‌ ஒருவா்‌ 
பாடிய வரியைப்‌ பலரும்‌, பலர்‌ பாடிய வரியை ஒருவரும்‌ பாடும்‌ 
பொமுது இன்னொரு பதினாறு அலகுகள்‌ பாடப்படுகின்றன. 


பலர்‌ [ பன 3 4 
ஒருவர்‌ 5 6 ்‌ 

பலா்‌ 8 9 

ஒருவர்‌ 10 1] 1 2 

பலர்‌ 13 14 13 16 


9.3 பரிமாற்றத்‌ திருப்புகையில்‌ சட்டகத்‌ திருப்புகள்‌ 

இந்தப்‌ பதினாறு அலகுகளில்‌ முகல்‌ அலகை மட்டும்‌ 
மாற்றி, அதில்‌ அமைந்த புதுச்சொல்லை 14ஆம்‌ அலகிலும்‌ 
அமைத்துப்‌ பாடினால்‌ இன்னொரு 16 அலகு பாடல்‌ கிடைத்து 
விடுகிறது. பரிமாற்றத்‌ இருப்புகையால்‌ இன்னொரு 16 அலகு 
பாடப்படுகிறது. எனவே ஓவ்வொரு புதிய சொல்லுக்கும்‌ 32 
அலகுகள்‌ பாடப்படுகின்றன. 
எ.கா. 


ஏ தோட்டு ண்ட டப்‌ டண ப்ட்‌ க்‌ 
] 


அவக இலைய அணை  வணையக வல்லை: கலிமா,  கணகவாகளு அணாதவள்‌ 


தயா அனா ககக அரனதாகா? ஊரன்‌. சனவதன்‌ கனனயான கரவாகு 


10 11 12 


14 15 16 

ஏ தோட்டு என்ற அலகுக்குப்பதில்‌ சிமிக்க, கொலுசு, 
காப்பு, சீலை, சட்டை என அலகை மாற்ற மாற்ற பாடல்‌ 
களும்‌ நீண்டு கொண்டேபோகும்‌. நன்னானே சந்தத்தையும்‌ 
இத்துடன்‌ சேர்த்துப்பாடும்‌ பொழுது ஒரு சில சொற்களைக்‌ 
கொண்டே நாள்‌ முழுதும்‌ பாடல்களைப்‌ பாடலாம்‌, 


10. முடிவரை 


எனவே இதுகாறும்‌ விளக்கிய வகையான்‌, நாட்டுப்புறப்‌ 
பாடல்களில்‌ திருப்புகை உத்த ஏழு வகைகளில்‌ அமைந்து 
விளங்குவதைக்‌ கண்டோம்‌. இந்த உத்திகள்காம்‌ நாட்டுப்‌ புறங்‌ 
பாடல்களுக்குச்‌ சரஞ்சிவித்‌ தன்மை அளித்துக்‌ காலம்‌ கால 
மாக அழியாமல்‌ பாதுகாத்து வருகின்றன என்றால்‌ மிகையா 
காது, 


அடிக்குறிப்புகள்‌ 


“727081 ர2௦111௦0 க டஉ 84 உரபாடு 67 184618, ரர 1௦ 
606114110௩ ௦7 39118%165 4௦ 1181 ௦71 நர்ப்௦்‌. 461906 ஐம்‌ 
(682103) ற8508269”? ப (11 11 ரதா, வி ற௦ம்ரு, ற,102 


2, ஜஜ. பிச்சைப்பிள்ளை, பி.எச்‌.,டு.., அப்வு ஏடு, 
இருச்சிராப்பளன்ளி மாவட்ட நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌. 
ஓர்‌ -ஆய்வு பாடல்‌ 2.,98:22.25 

3. 


சாமி, பிச்சைப்பிள்ளை பிஎச்‌. டி ஆய்வு ஏடு இருச்சிராப்‌ 


பள்ளி மாவட்ட நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ - லூர்‌ ஆய்வு 


௮ நீரி ஸி 1, 
4. ர 1, 85 
5. ளு 2.32 
6. ன்‌ 1,42 
7. ல்‌ 2.20 
8, 


2 1,99 


நார்டூய்றர்‌ பாடல்களில்‌ அடிமைத்தனம்‌ 
சா. வளவ 

பச்சையப்பன்‌ கல்லூரி, 

சென்னை. 





மக்கள்‌ மகிழ்வு கொண்டபோது பாடலைப்‌ பாடுவதை 
வழக்கமாகக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. அவலம்‌ வந்தபோதும்‌ 
பாடலையே அணைத்துக்கொண்டு தனிமையிலும்‌ ஓரளவு 
ஆறுதல்‌ பெற்று வந்திருக்கின்றனர்‌. தொழிலின்‌ கடுமை, கால 
அளவு நீட்டிப்பு போன்றவற்றின்‌ போதும்‌ தனிமையிலும்‌ குழு 
விலும்‌ பாடல்கள்‌ மலர்ந்தே வந்திருக்கின்றன. தாலாட்டு 
போன்ற இனிய கடமைகளிலும்‌ பாட்டு மகிழ்விக்கின்றது., 
இங்கனம்‌ கவிதை இன்பம்‌ எல்லா நிலைகளிலும்‌ இணைந்து 
நிற்கிறது. நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ எளிமையும்‌ இனிமையும்‌ 
இசையும்‌ பொருந்தி மக்களோடு பிணைந்து பலநிலைகளிலும்‌ 
வாழ்ந்து வருகின்றன. 


மன்னர்தம்‌ காலக்திலிருந்து அடிமைப்பட்டுப்‌ பழகிப்போய்‌ 
விட்ட நம்‌ மக்கள்‌ முடியாட்சியில்‌ குடியாட்சி என்னும்‌ நிறை 
வினைக்‌ கண்டனர்‌. மன்னரில்‌ இவர்‌ மேலானவர்‌, தமக்கு விடு 
குலையைத்தந்திருப்பவர்‌ என மகிழ்ந்தனர்‌. அடிமைகத்தனமேபழ 
கிப்போய்விட அதனால்‌ சுரண்டலைப்பற்றிய விழிப்புணர்வை 
மறந்தனர்‌. நாகரிகம்‌ முதிர்ந்த ஆங்கிலேயரும்‌ முன்னூறாண்டு 
கள்‌ கல்வியையும்‌ அவர்‌ தம்‌ நாகரிகத்தையும்‌ புதிய இறை 
யுணர்வையும்‌ ஊட்டி அடிமைத்தனம்‌ பற்றிய விழிப்புணர்வு 
தோன்றாதவாறு காத்தனர்‌. இகன்‌ விளைவாக அடிமைத்தன 


132 


உணர்வே எழாமல்‌ போயிற்று. பரந்த உலகறிவு தெரிந்த 
நாள்களிலேயே நம்‌ முனைப்பை மழுங்கடித்துவிட்டபோது 
அந்த நாள்களைப்‌ பற்றிச்‌ சொல்ல வேண்டுவதில்லை, 


அடிமையாய்‌ இருந்த மக்களிடத்தில்‌ எதிரான சிந்தனை 
ஏற்பட்டு விடாமலிருக்க “அடுப்பூதும்‌ பெண்களுக்குப்‌ படிப்பெ 
குற்கு” என்று கேட்டு முதலில்‌ பெண்களைப்‌ பிரித்துக்‌ இணற்‌ 
றுக்‌ தவளைகளாய்‌ ஆக்கினர்‌. மக்கட்தொகையில்‌ பாதியை இங்‌ 
ஙனம்‌ முடக்க மற்றொரு பாிக்குச்‌ சம்மதமே, தாங்கள்‌ 
வெளியே பிறரிடம்‌ அடிமையாய்‌ இருப்பதைப்‌ போலவே தம்‌ 
மிடம்‌ எவரேனும்‌ அடிமையாயிருந்தால்‌ மகிழலாம்‌ என்னும்‌ 
எண்ணத்தில்‌ தம்‌ வீட்டுப்‌ (தாய்‌, மனைவி, உடன்பிறந்தாள்‌ 
ஆகிய) பெண்களை அடிமையாக்களர்‌. வீட்டை விட்டு வெளி 
யேறி ஊராருடன்‌ பழகுவதாலேயே பொதுஅறிவு பெற்று 
விட்டதாக அண்ரள்‌ நம்ப வைக்கப்பட்டனர்‌. அவர்கள்‌ வழியே 
பெண்களும்‌ நம்ப வைக்கப்பட்டனர்‌, எல்லாம்‌ ஆண்களே அறி 
வார்‌ என்னும்‌ மடநம்பிக்கையினால்‌, ஆண்களைக்கேட்டு 
நட.நீது கொண்டனர்‌. தமக்குத்‌ தெரியாததைக்கூடத்‌ தெரிந்‌ 
தது போல பாமர ஆண்கள்‌ காட்டிக்‌ கொண்டனர்‌. இகுனால்‌ 
அடிமைத்‌ தனத்தை அறிந்து கொள்ளாமலே பெண்கள்‌ வாழத்‌ 
தலைப்பட்டனர்‌, சார்த்திருக்கவும்‌ பழகிக்‌ கொண்டனர்‌. சுய 
சிந்தனையை மறந்தே போயினர்‌ எனலாம்‌. 

பெண்கள்‌ அடிமைப்படுத்தியமையால்‌ அவர்கள்‌ பெற்ற குழந்‌ 
தைகளும்‌ அடிமைத்‌ தனத்தைச்‌ இந்திக்க மறந்து போயின, 
தாய்‌ மொழி தாயால்‌ ஊட டப்பட்டதால்‌ அவள்‌ அறிந்த 
மொழியில்‌ “அடிமைத்தனம்‌? என்ற சொல்‌ இல்லை, 


அதுனால்‌ 
மக்களுக்கும்‌ அறிவிக்கப்படவில்லை. சார்ந்து வாழும்‌ வாழ்வே 
பெருமையாக அவளால்‌ கருதப்பட்டது. மணமுடிகிற வரைப்‌ 


பெற்மோரைச்‌ சார்கிறாள்‌, பின்‌ கணவளஜைச்‌ சார்கிறாள்‌ - 


கணவன்‌ கைவிட்டபோதும்‌ கையறுநிலையளாய்‌ ஆனபோதும்‌ 
சாரமுடியாத நிலையில்‌ அழு 


அடிமைத்தனத்தைச்‌ இந்தித்தா 


பெற்ற மக்களைச்‌ சார்கிறாள்‌. 
கிறாள்‌. ஆனால்‌ எப்போதும்‌ 
ளால்லள்‌, 
்‌“மூணுதுட்டுக்‌ கறியெடுத்துக்‌ - கண்ணே 
முட்டியிலே ஆணங்‌ காய்ச9 


133 


எலும்பு விழமுகலேன்னு - கண்ணே 

எட்டி உதைக்கிறாயோ 

குழம்பு னக்குப்‌ பத்தலேன்னு - கண்ணே 
கோவங்்‌ கூட வந்திடுமோ”?! 


கணவன்‌ கொடுத்த பணம்‌ கொஞ்சமே, அதில்‌ கொஞ்ச 
மாக வாங்கிக்கொண்டு வந்ததில்‌ விலை மீறியதைக்‌ கேட்டு 
உதைக்கிறான்‌ கணவன்‌. அவனைச்‌ சார்ந்துவாமும்‌ நிலை 
யால்‌ அடிமைத்தனத்தை எதாரர்க்க அவளால்‌ முடியவில்லை 
மகனும்‌ வளர்ந்து அளாகிச்‌ சாரவேண்டிய நிலை வத்தால்‌ 
அவனும்‌ அப்படி அளாகிவிடுவானோ என்ற அச்சமே இத்‌ 
தாலாட்டில்‌ இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளும்‌, மனநிலையும்‌ 
அவளுக்கிருக்கிறதை இப்பாடல்‌ காட்டுகிறது. அடிமைத்தனத்‌ 
இலிருந்து விடுபடும்‌ எண்ணம்‌ மட்டும்‌ அவளுக்குத்‌ தோன்றவே 
யில்லை. ்‌ 


கணவன்‌ பொருளாதார நிலையில்‌ மிகவும்‌ பின்தங்கியிருக்‌ 
கிறான்‌; அதனைப்‌ பெருக்கிக்‌ கொள்ள அவனும்‌ சிந்தித்தா 
னல்லன்‌., ஆனால்‌ மாற்று ஏற்பாடாக மனைவியைக்‌ கொடு 
மைப்படுத்துகின்றான்‌. அவளுடைய உடன்பிறத்தார்‌ தரவேண் 
டும்‌ என்ற எதிர்பார்ப்பும்‌ அவனிடம்‌ உள்ளது. பொருளாதார 
வசதி இல்லாத அவளுடைய உடன்‌ பிறந்தாரும்‌ அவளுடைய 
சார்பு நிலையைப்‌ போற்றுகின்றனர்‌. அவளுடைய சார்ந்த 
நிலையேபெருமையைத்‌ தருகின்றது. 
“பால்‌ குடிக்கக்‌ கண்ணி 
பழந்திங்கச்‌ சோணாடு 
நெய்‌ குடிக்கக்‌ இண்ணி 
முகம்‌ பார்க்கக்‌ கண்ணாடி. 
கொண்டைக்குக்‌ குப்பி 
கொண்டு வந்தார்‌ தாய்‌ மாமன்‌”? (2) 
அடிப்படைத்‌ தேவைகளைக்‌ கூட மனைவியரின்‌ உறவினர்‌ 
குருவதைக்‌ கணவன்‌ தடுத்தானல்லன்‌. மனைவியும்‌ அவர்கள்‌ 


துருவகைப்‌ பெருமையாகக்‌ கருதியிருக்கிறாள்‌. அறிந்து 
கொள்ள விரும்பாத அடிமைத்தனமே இங்கு வெளிப்பட்டுள்‌ 


134 


ளது. தாலாட்டுப்‌ பாடல்களில்‌ மட்டுமல்லாமல்‌ ஒப்பாரிப்‌ 
பாடல்களிலும்‌ இச்செய்தி நன்றாகவே புலப்படுகின்றது. 


தொழிற்பாடல்களில்‌ ஆண்களின்‌ அடிமைத்தனம்‌ நன்கு 
புலப்படுகின்றது. அறிந்து கொள்ளாம?$ல அடிமைத்தனத்தில்‌ 
மூழ்கி விட்ட. நிலையும்‌ அடிமைத்தனத்தில்‌ ஊறிப்‌ போய்விட்‌ 
டதை அறிந்து கொண்டபோது வெளிப்படுத்த முடியாத நிலை 
ஏற்பட்டதையும்‌ வெளிப்படுத்துகிற போதும்‌ எதிர்ப்பாகக்‌ 
காட்டாத நிலையும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ கரண மூடி, 
சன்ற கருத்துக்களாகும்‌. விழிப்புணர்வு கொண்டு வெளிப்படுத்‌ 
திய நிலையைச்‌ சல பாடல்வரிகள்‌ காட்டுகின்றன. எனினும்‌, 
விழிப்புணர்வு ஓரளவு கொண்டனர்‌ என அறிந்தவுடன்‌ அவர்‌ 
களுக்கு இழைக்கப்பட்ட. கொடுமைகளும்‌ கூடவே வெளிப்படு 
கின்றன, 


உழைப்பைச்‌ ஈரண்டுவோர்‌ மட்டும்‌ பாமரரை அடிமையாய்‌ 
வைத்திருக்க எண்ணினாரல்லர்‌. பணமுடையவார்களும்‌ கல்வி 
கேள்விகளில்‌ மேம்பட்டவராக எண்ணிக்‌ கொண்டோரும்‌ கூட 
அடிமைத்தனத்தில்‌ அவர்களை மூழ்கவிட்டனர்‌. பிறசாதியினா்‌ 
அடிமைப்படுத்தியும்‌ ஓரளவு வளர்ந்துவிடின்‌ஒர்‌ எல்லையில்‌ அவர்‌ 
களுடன்‌ உறவு பிறசாதியினர்‌ வைத்துக்‌ கொண்டால்‌ உடனே 
அப்‌ பாமரர்‌ தமக்குக்‌ கீழாகத்‌ தம்‌ உறவினரையும்‌ அன்பரை 
யும்‌ கருதி அடிமையாக்குகிறார்‌. தாம்‌ உயர்ந்த சாதியாஇ 
விட்டதாகக்‌ கருக்‌ கொள்கிறார்‌. கூட இருந்தே குழிதோண்‌ 
1)யதால்‌ எதிர்ப்புச்‌ சக்தி பூண்டோடு அறுக்கப்படும்‌ நிலை உர 
வாகிறது, அச்சம்‌ கொண்டவர்‌ மேலும்‌ அடங்கப்‌ போகின்ற 
னர்‌. வீரம்‌ கொண்டவர்‌ கொஞ்சம்‌ விடுதலை பெற்று மெரு 
கூட்டிய அடிமையாக்கப்‌ படுகின்றனர்‌. 


“தாசியவள்‌ நாற்றெடுத்தால்‌ - எங்க 
தார்மமெல்லாம்‌ பாழாகும்‌”? - (3) 


என்னும்‌ நடவுப்‌ பாடல்‌ வரிகள்‌ பெண்களைக்‌ கொச்சைப்‌ 
படுத்தி அடிமையாக்கும்‌ நிலையைக்‌ 
காசியானதற்கு இவை 


இ 


காட்டுகின்றது. அவள்‌ 
னப்‌ டோன்றவர்களே காரணம்‌. ஆனால்‌ 


வர்கள்‌ நல்லவர்களாகவும்‌ அடிமைத்தனத்தில்‌ மூழ்க அச்ச 


135 


மூம்‌ சார்பு நிலையும்‌ கொண்ட பெண்கள்‌ கெட்டவா்களாக. 
வம்‌ மூட நம்பிக்கையை உருவாக்கி அடிமையாக நிரந்தரமாக்கி 
விட்டார்கள்‌. 
“நீல வளையலிட்டு - என்‌ அமுதம்‌ 
நெல்லறுக்கப்‌ போறவளே 


எப்பத்திரும்புவையோ - நான்‌ 
ஏங்கிக்‌ ெக்கறண்டி”” (4) 


பாலுணா்வைத்‌ தாண்டி அதன்‌ மூலம்‌ அடிமைப்படுத்தும்‌ 
செயல்‌ நிலை இது எனலாம்‌. பலர்‌ போட்டியிடத்‌ தன்‌ வீரம்‌ 
காட்டிக்‌ கவர்தலும்‌ இவ்வடிப்படையிலேயேயாம்‌. அடிமைத்தன 
விழிப்புணர்வுஇன்மையால்‌ இருசாராரும்‌ அடிமைத்தனத்திற்கு 


மாற்றாக மையலைத்‌ தேர்ந்தனர்‌ எனலாம்‌, 


்‌புதினெட்டுப்‌ பணியாரம்‌ 
மதிலெட்டிக்‌ கொடுத்தாலும்‌ 
இரவலடி. என்‌ புருஷன்‌” - (5) 


கணவனிடம்‌ அடிமைப்பட்டுக்‌ கடப்பகால்‌ அவுனை 
எதிர்க்க வழியின்றி நிற்கும்‌ மனைவி சார்பு நிலையால்‌ அச்‌ 
சிந்தனையே கோன்றாதவளானாள்‌. அடுத்தவளை, தனக்கு 
இனமானவளை எதிர்க்கிறாள்‌. இவ்விரு பெண்களும்‌ தன்‌ மேம்‌ 
பாட்டுச்‌ சிந்தனை பெறாமையையே இவ்வரிகள்‌ காட்டுகின்‌ 
றன. கூலி குறைவாகக்‌ கொடுப்பதை எண்ணி வேதனைப்படு 
கிறாள்‌ ஒருத்தி. அனால்‌ எதிர்க்கும்‌ திராணி அவளுக்கில்லை. 


““நட்டகுறை நட்டு கூலிவாங்கி முடி. 
கூலியைக்‌ குறைத்துக்‌ குறை மரக்காலிட்‌ 
டார்‌? (6) 


உழைப்பைச்‌ சுரண்டுவோர்‌ பணியின்‌ அளவை நீட்டித்தே 
வைக்கின்றனர்‌. முதுகொடிய உழைக்கும்‌ மக்கள்‌ ஒருநாள்‌ 
முழுவதும்‌ செய்யும்‌ வேலையளவு தெரிந்தும்‌ அதைவிட அதிக 
வேலையை அளவாக வைத்திருப்பர்‌. பொழுது தொடங்கிய 
போது பணிக்கு வந்தவர்‌ பொழுதிறங்கிுய இருட்டு வேளை 
யிலும்‌ தொடர்ந்து பணியாற்ற வேண்டியிருக்கிறது. நட்டதில்‌ 


136 


உள்ள குறையான மிகுந்த இடத்தில்‌ விரைவாக மேலும்‌ நட்‌ 
டுக்‌ கூலியை வாங்கிக்‌ கொள்‌ என்கிறாள்‌ ஒருத்தி, முழுமை 
வேலையிலிருந்தும்‌ கூலி குறைவாகத்தான்‌ இருக்கும்‌. ௮க்‌ கூலி 
யின்‌ அளவு திருட்டுத்தனத்தினால்‌ மேலும்‌ குறைந்திடுமாம்‌, 
உழைப்பையும்‌, கூலியையும்‌ சுரண்டும்‌ நிலையைக்கண்டும்‌ 
எதிர்ப்புக்காட்டாத அடிமைநிலையே உள்ளது. கிடைத்ததை 
வைத்து அன்றைய பொழுதை அவர்கள்‌ ஓட்டியாக வேண்டும்‌, 
எதிர்த்தால்‌ பட்டினிதான்‌ மாற்று, 


“தாயும்‌ இறந்து தறகலும்‌ வந்தா 
அனுப்ப முடியாதுண்ணா சொல்லுறாரு 
அதப்போயி எங்கேயும்‌ சொன்னா 
அங்கேயும்‌ புடிச்சி ஓதைக்கிறாரு 
நாயத்துக்‌ கிழம வீட்டில்‌ இருந்தா 
அரப்படி அரிசியப்‌ புடிக்கிறாரு 
அதப்போயி எங்கேயும்‌ சொன்னாலும்‌ 


அங்கேயும்‌ புடிச்சி ஓதைக்கிறாரு?” -(7) 


தாய்‌ மறைந்த சேதியைக்‌ கேட்ட பிறகும்‌ அனுப்ப மன 
மில்லாக சுரண்டல்‌ பேர்‌ வழிகள்‌ ஞாயிற்றுக்கிழமை அன்று 
விரிமுறை தர எண்ணுவார்களா ? அகைக்‌ குமுறலோடு 
வெளிப்படுத்தினாலும்‌ விழுவது உதைதான்‌. அச்சமேற்படுத்தி 
அடிமையாக்கி வைத்திருக்கின்ற நிலையில்‌ அவர்‌ கொத்தடிமை 
களாக மாறிப்போவதும்‌ எளிதாகின்றது. 


"வாத்தியார்‌ பாட்டு” என்றொரு கும்மிப்பாட்டு சேலம்‌ 
மாவட்டப்‌ பாலை மலையில்‌ வழங்கி வருகிறது, இந்தக்‌ கும்‌ 
மிப்‌ பாட்டில்‌ திண்ணைப்‌ பள்ளிக்கூடத்து ஆசிரியரே கணியனாக 
வும்‌ இருக்கின்றார்‌, தன்‌ பள்ளியில்‌ 
பேரழகு அவரைக்‌ கவாந்குது. மணந்துகொள்வதற்கு அவரது 
உயர்சாதி எண்ணம்‌ தடையாக அமைந்தது. குறுக்கு வழிபில்‌ 
அலவன்‌ அடைய எண்ணினார்‌. பெண்‌ மணப்பருவம்‌ எய்திய 
அம பஞ்சாங்கம்‌ பார்க்கும்‌ படி அவ்வாசிரியரைப்‌ பெண்ணின்‌ 
பெற்றோர்‌ அணுூனர்‌. ஆசிரியரின்‌ வஞ்சக எண்ணத்தின்‌ 
வழியே செயல்படலானாஈர்‌. பெண்ணாய்ப்‌ பிறந்ததால்‌ பொல்‌ 


இவளால்‌ ஊருக்கு ஆகாது என்‌ 


படித்த ஒரு பெண்ணின்‌ 


லாப்புக்கள்‌ வரும்‌ என்றார்‌ 


137 


றும்‌, பெற்றோருக்கு இறப்பு வரும்‌ என்றும்‌ கூறிப்‌ பரிகாரமும்‌ 
கூறினார்‌, பேழையொன்று செய்து அதனுள்‌ வைத்து ஆற்று 
வழியே அனுப்பிவிடுமாறு சொன்னார்‌. வேறு வழியே இல்லை 
என்றும்‌ வாதிட்டார்‌. அந்தப்‌ பெண்‌ கதறக்‌ கதற ஆற்றில்‌ 
அனுப்பப்பட்டாள்‌, அவளுடைய தாய்மாமன்‌ வேட்டைக்குப்‌ 
போனான்‌. நீர்குடிக்கப்‌ போன தோழர்களுடன்‌ பேமையைக்‌ 
கண்டான்‌. முறைப்பெண்ணை அடைந்தான்‌. ஆசிரியர்‌ காதி 
இருப்பார்‌ என்பதால்‌ கரடி, புலி, சிங்கம்‌ பேழைக்குள்‌ 
அடைத்து அனுப்பினான்‌. வீட்டுக்கு கொண்டுவந்த ஆரிய 
ரைப்‌ பேழைக்குள்‌ இருந்த கரடி, புலி, சங்கம்‌ எல்லாம்‌ 
கொன்றனவாம்‌. உரிமைக்காரன்‌ பெண்ணை அர்க்காரன்‌ 
நினைக்கலாமா ? என்னும்‌ கேள்வியுடன்‌ கும்மிப்‌ பாடல்‌ முடி 


கிறது. (8) 


ஊர்க்காரன்‌ உயர்சாதக்காரனாக இருப்பதையும்‌, கல்வி 
யைக்‌ குறுக்குவழியில்‌ பயன்படுத்தியதையும்‌, உரிமைக்காரன்‌ 
இருந்தும்‌ அவளைக்‌ தன்‌ விருப்பப்படி வைத்துக்கொள்ள 
முூயன்றதையும்‌ கண்டு வாளா இருந்த நிலையையே இப்பாடல்‌ 
உணர்த்துகின்றது, தங்கள்‌ நிறைவுக்காக உரிமைக்காரன்‌ தறி 
செயலாய்க்‌ கண்டதைப்‌ போலக்‌ காட்டப்படுகிறாள்‌. எல்லாம்‌ 
அறிந்த அவன்‌ நேர்முகமாக எதிர்ப்பதற்கு வழியற்றவன்‌ என்‌ 
பதையும்‌ இப்பாடல்‌ உணர்த்துகிறது. அகனால்‌ மறைமுக 
மாகப்‌ புலி, இங்கம்‌ அனுப்பி ஊரர்க்காரனைக்‌ கொன்றகதாகச்‌ 
சொல்லி நிறைவுறுகின்றனா்‌. நேரிடையாக எதிர்ப்பதற்கு 
வாய்ப்பு இல்லை என்பதும்‌, மூடநம்பிக்கை தன்‌ இன மக்களை 
அவனுக்கு உதவவிடாது என்பதும்‌ தெரிய வரும்‌ செய்தி 


களாகும்‌. 


சாதி, பணம்‌, உழைப்புச்சுரண்டல்‌, கல்வி போன்றவை 
அறியாமையையும்‌ அறிய மனமில்லாமையையும்‌ உருவாக்கி 
அடிமைத்தனத்தில்‌ ஊறவைத்தகுமையை இக்‌ கட்டுரை 
உணர்த்த முற்பட்டது. அடிமைத்தனத்தில்‌ உமலுவோரா்‌ 
ஆணானாரலும்‌ பெண்ணானாலும்‌ இது அடிமைத்தனம்‌ என 
அறியாமலே உமன்றனர்‌, பெண்களைச்‌ சிந்திக்கவிடாமலே 
செய்தனர்‌. அடிமைத்தனத்தை அறிந்த போதும்‌ குரலெழுப்பி 
ஒன்றுபட்டுப்‌ போராட முடியாக நிலை உருவாக்கப்பட்டிருந்‌ 


138 


தது. அதனால்‌ அறிந்தும்‌ வெளிப்படுத்த இத ககன துன்பத்தில்‌ 
இக்க மேலும்‌ வருந்தினர்‌. மிகச்சிலா்‌ வெக்ப்வ்பரு அதியபபது 
வதைப்பட்டனர்‌. அதனால்‌ வெளிப்படுத்திய பலரும்‌ எ 
பாகக்‌ காட்டாமல்‌ தத்தம்‌ வருத்தம்‌ என்ற அளவிலேயே அற்‌ 
டனர்‌. சார்ந்திருக்கும்‌ நிலையும்‌ மூடநம்பிக்கையும்‌ அவபகி, 
பொது அறிவு இன்மையும்‌ சிந்திப்பதை முடக்கின., இக்கருத் 
துக்கள்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ பொதிந்து கிடக்கின்றன, 
இவை போன்ற பிறவற்றை ஆராயும்‌ ஆர்வத்தை இக்கட்டுரை 
ஏற்படுத்தினால்‌ அது இக்‌ கட்டுரையின்‌ வெற்றி எனலாம்‌. 


1. மா. வரதராஜன்‌, (தொகுப்பு), தமிழகநாட்டுப்பாடல்கள்‌, 
(த.,நா.பா.வ), ப. 22. 


2. வானமாமலை, தமிழர்‌ நாட்டுப்பாடல்கள்‌(த.நர.பா.வா.), 
ப, 94, 
3. சா, வளவன்‌, நாட்டுபுறவியல்‌ கட்டுரைகள்‌ (நா.க,) 


க. 


4, அது, ப, 88 


3. அது, ப, 93 
6, அது, ப, $1] 
7. அது, ப, 83 
8. 


கவிஞர்‌ கோ. பெ. நா, 
97-103. 


பாலைமலைப்‌ பாடல்கள்‌, பக்‌. 


நாட்டுப்புற பாடல்களில்‌ காணலாகும்‌ நஞ்சை 
வட்டார வாழ்வியல்‌ பற்றிய சில குறிர்புகள்‌. 


_ சு. சண்முகசுந்தரம்‌ 
தூய ஜோசப்‌ சல்லூரி 
பெங்களூர்‌. 





நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ காற்றில்‌ மிதக்கும்‌ கவிதைகள்‌ 
என்றாலும்‌ கூட அவை மண்ணில்‌ மலர்பவை. மண்ணின்‌ 
வாசனையும்‌ வளமும்‌ உலராமல்‌ ஒட்டிக்‌ கிடப்பதுகான்‌ அவற்‌ 
றின்‌ சிறப்பியல்புகளும்‌ சீர்களும்‌ ஆகும்‌. “மண்ணாவதும்‌ சோழ 
மண்டலமே” என்பது ஒரு தனிப்பாடலின்‌ கணிப்பு, இத்தகைய 
மண்வளமும்‌ மனவளமும்‌ மிக்க சோழநாட்டுத்‌ தஞ்சை வட்டார 
வாழ்வியலை, அப்பகுதியிலுள்ள நாட்டுப்‌ புறப்‌ பாடல்கள்‌ 
மட்டுமல்லாமல்‌ தமிழகத்திலுள்ள பிறவட்டாரப்‌ பாடல்களும்‌ 
ஈட்டிக்‌ காட்டுவது குறிப்பிடக்‌ தக்கதாகும்‌. 


சோழநாடு வளமிக்கது, இப்பகுதியில்‌ உள்ள பழமொழி 
யொன்று குறிப்பிடுவது போல “மலையாளம்‌ பேய்த்து விளை 
கிற சீமை; தஞ்சாவூர்‌ பாய்ந்து விளைகிறசமை”, இதையே 
பாடல்களும்‌ பலவாறு சிறப்பித்துச்‌ சொல்லுகின்றன. 


்‌“அக்கோரம்‌ தேக்குமரம்‌ 
அலைமோதும்‌ காவேரி 


140 


பாத்திருக்க நெல்விளையும்‌ 
பஞ்சம்‌ இர்க்கும்‌ சோழநாடு”” 


என்த பாடலில்‌ காவேரியின்‌ அலையடிக்கும்‌ நீரும்‌, ஆத்தோர 
மரங்களும்‌, வயல்வளமும்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளன. வயல்‌ வளம்‌ 
பற்றி “கட்டுக்கலங்காணும்‌, கதிர்‌ உழக்கு நெல்காணும்‌, 
சொன்ன பொதிகாணும்‌ சோழராஜஈ பூமியிலே” என்றும்‌ அப்‌ 
பாடல்‌ விவரிக்கின்றது, ஒரு கதிரில்‌ உழக்கு நெல்லும்‌, ஒரு 
கட்டில்‌ ஓரு கல நெல்லும்‌ சொன்னபடி. விளையும்‌ சிறப்பு 
இந்த நாட்டில்‌ மட்டுந்தான்‌ என்பதை அறிகிறோம்‌. 


இதற்குரிய காரணம்‌, இங்கு பாயும்‌ காவிரிதான்‌, அதனால்‌ 
தான்‌ அந்தக்‌ தனிப்பாடல்‌ கூட “கண்ணீரும்‌ காவிரியே 
என்றது. “பொன்னி வளநாடு புகழ்புரியும்‌ கோனாடு” என்று 
ஒரு கதைப்பாடல்‌ கூறும்‌ இந்தக்‌ கரவிரிக்குதக்கதான்‌ ஓவ்வொரு 
ஊரிலும்‌ ஓவ்வொரு பெயர்‌, மண்ணியாறு, கொள்ளிடம்‌ என 
“மாடிமேல்‌ நின்று பாத்தாயம்மா-ஓ மண்ணியாறு கண்ணிவமும்‌ 
யம்மா, கோட்டைமேலே நின்றுபாத்தா யம்மா-ஒ! கொள்‌ 
ளிடமா தண்ணிவரும்‌”” என்று தொழிலாளர்கள்‌ பாடுகின்ற 
னார்‌, 

19-ஆம்‌ நாற்றாண்டில்‌ தஞ்சை அரி நாகைக்‌ துறைமுகம்‌ 
வழியாக இலங்கைக்குச்‌ சென்றதாம்‌. இதைப்பற்றியும்‌ “சங்கு 
போல்‌ நெல்‌ விளையும்‌ சமுத்திரம்போல்‌ பேரர்‌ ஏறும்‌” எள்ளு 
போல்‌ நெநல்‌ விளையும்‌ அலங்கையெல்லாம்‌ போர்‌ ஏறும்‌” 
என்று ஓரு பாடல்‌ குறிப்பிடுகிறது. ஆண்டுதோறும்‌ தேவைக்கு 
அதிகமாக விளைய வைத்து அயல்‌ மாவட்டங்களுக்கும்‌ மாநிலங்‌ 
களுக்கும்‌ அனுப்பி வைக்கும்‌ தகுதியும்‌ சிறப்பும்‌ கொண்டது 
இவ்வட்டாரமே, இங்கு வேலையாட்களுக்குக்‌ கூலியைக்‌ கூட 
சோறாகத்தான்‌ கொடப்பார்கள்‌ என்கிறது இன்னொரு 
பாடல்‌, காரணம்‌? காசாகவோ நெல்லாகவோ, அரிியாகவேச 
படியளந்தால்‌ உணவு ஆக்க நேரம்‌ வீணா 


கும்‌, எனவேதான்‌ 
சோறாகப்‌ படியளக்கும்‌ -எ 


ங்கள்‌ ஐயாசோமமன்னர்‌ பண்ணை 
இது “என்று தொழிலாளர்கள்‌ பாடி மகிழ்கின்றனர்‌ இன்‌ 
னொரு பாடலே ஒருபடி மேலே போய்‌ கற்பனைகளை 
வளர்க்கின்றது, சோற்றின்‌ அளவினை மிகுதுப்படுத்திடத்தான்‌ 


14] 


இது. “காலாலே மடை தள்ளிக்‌ கழனி எல்லாம்‌ நீர்ப்பாய்ச்சி 
சோற்றால்‌ மடையடைப்போம்‌” என்கிறது அந்தப்பாடல்‌. இது 
உண்மை இல்லை எனினும்‌ இங்குள்ளவளம்‌ மறக்க முடியாதது. 
எனவேதான்‌ பஞ்ச காலங்களில்‌ பல்வேறு மாவட்ட மக்களும்‌ 
இங்கு வந்து பிழைக்கன்றனர்‌. சேலத்துக்காரார்கள்‌ பஞ்சம்‌ 
பிழைக்க வந்ததாக ஓரு பாடல்‌ சாட்சி சொல்லுகிறது. 
கும்பகோணம்‌ தஞ்சாவூர்‌ போவது என்றால்‌ புழுத்து சோளம்‌ 
கம்பு புளிச்ச கீரை தின்ன புடிச்சுமே காலரா. இப்பாடல்‌, 
தாது வருடப்‌ பஞ்சத்தில்‌ சேலத்து மக்கள்‌ சிதைந்துபோன 
வரலாற்றையும்‌ அவர்களின்‌ கனவுப்‌ பூமியாக தஞ்சை 
வட்டாரம்‌ விளங்கியதையும்‌ அறிந்து கொள்ள முடிகின்றது - 
இதுபோலவே நரிக்குறவார்களும்‌ கூட, 


“அல்ல.டா தில்லாலே டப்பா 

அலுக்கு குலுக்கு டப்பா 

செம்மை குள்ளத்தாறா சிந்து 

செழித்த தஞ்சாவூர்‌ முந்து-ததிம்மிதா?”' 


என்று பாடி மகிழுகின்றனர்‌. செழிக்க கஞ்சாவூர்‌ நாடோடி 
களைக்‌ கூட நாட்டம்‌ கொள்ள வைப்பது இகனால்‌ தெரிய 
வருகிறது. இவ்வாறு வறுமையுற்றவர்களும்‌ வழியற்றவர்களும்‌ 
மட்டுமல்லாமல்‌ வளமானவார்களும்‌ கூட இங்கு வந்து போக 
விரும்புகின்றனர்‌. இதனைப்‌ பிறர்மீது கேலியாகச்‌ சாட்டி 
கிண்டல்‌ செய்து மகிழ்கின்றனர்‌, அழகு நடைநடக்கும்‌ ஆர்க்‌ 
காட்டுக்காரப்‌ பெண்ணைப்‌ பார்த்து ஒருவன்‌ “தஞ்சாவரு 
ராஜாவுக்கு-குட்டி வெண்சாமரறை வீசுகிறாயா? என்று கேட்‌ 
கிறான்‌. இதுமட்டும்‌ அல்லாமல்‌ கல்யாண வேளைகளில்‌ 
சம்மந்திமார்கள்‌ கூட ஒருவரை ஒருவார்‌ கேலியாகப்‌ பாடும்‌ 
போதும்‌ “தஞ்சாவூர்‌ தாசில்காரன்‌ தாகமாய்‌ இருக்கறொண்டி. 
காகம்‌ தகர்க்கப்‌ போணாயானா தாலி பண்ணிப்போடுவாண்டி” 
என்று கிண்டல்‌ புரிகின்றனர்‌. 


தஞ்சை வட்டாரத்தில்‌ மண்வளம்‌ இருப்பது போலவே 
மனவளமும்‌ உண்டு. இங்கு வயல்கள்‌ நிறைந்திருப்பது போலவே 
கோவில்களும்‌ நிறைந்திருக்கன்றன. தஞசைப்‌ பெரியகோவில்‌ 
மட்டுமல்லாமல்‌ இவ்வூரைச்‌ சுற்றியுள்ள சன்ன சின்னக்‌ 
கோவில்களும்‌ கூட இறப்பு மிக்கன. 


142 


கும்பகோணத்தில்‌ 12 ஆண்டுகளுக்கு ஓரு முறை நடை. 
பெறும்‌ மகாமகம்‌ என்னும்‌ மாமாங்கவிழா இவ்வட்டன்ர்‌ 
மக்களால்‌ மட்டுமல்லாமல்‌ இந்திய மக்களாலும்‌ மறக்கமுமு. 
யாகு ஓன்று, தமிழகத்திலுள்ள அனைத்து மாவட்டத்‌ தாலாட்டு 
களிலும்‌, இதுபற்றிய குறிப்பினைக்‌ காண முடிகின்றது. இச்‌ 
கம்‌ ஆடி-என்கண்ணே மதுரைக்‌ கடலாடி” என்ற வரிகள்‌ 
குமந்தைக்குக்‌ தவிப்போரின்‌ குரலாக வெளிப்படுகின்றது, ஒரு 
குறத்தி மாமாங்கம்‌ வந்து போன பிறகு தனக்கு ஏற்பட்ட 
நிகழ்ச்சியை குறிப்பிடுகின்றாள்‌. “மாசிமகம்‌ கும்பகோணம்‌ 
மாசனக்‌ கூட்டத்திலே கணையாமி மோதிரமும்‌ காணாமல்‌ 
போனகடா மச்சான்‌' என்ற அவளது பாடலில்‌ மாமாங்கக்‌ 
கூட்டத்தின்‌ மிகுதியைக்‌ காணளாம்‌, 


கும்பகோணத்தில்‌ கோயில்களின்‌ எண்ணிக்கை அதிகமானது 
கும்பகோணம்‌”: கோயில்‌ அழகு “என்பது பழமொழி. இது 
பற்றி ஒருபாடல்‌ “கும்பகோணம்‌ கோபுரந்தான்‌, கோயிலிலும்‌ 
சன்னதிதான்‌, குயிலடையும்‌ மண்டபந்தான்‌” என விளக்கு 
கின்றது, 


மாயவரத்தில்‌ ஏராளமான கோவில்கள்‌ உள்ளன. அவற்றில்‌ 
வள்ளலார்‌ கோவில்‌, விசுவநாதர்கோயில்‌, குமரக்கட்டளை 
போன்றவை முக்கியமானவை. ஒருதாய்‌ பிள்ளை வரம்‌ பெற 
மாயவரம்‌ சென்றதாகவும்‌, பெற்று மூழ்ந்ததாகவும்‌ குறிப்பிடு 
கின்றாள்‌. “மாயவரம்‌ போனேனப்பா மாயவரத்து சாமியெெல்‌ 


லாம்‌ மஞ்சன்சுலி தீர்த்தார்களே”? என்பது அப்பாடலாகும்‌, 


திருவாரூரில்‌ தியாகரஈசர்கோயில்‌ சிறப்புமிக்கது, பாகங்‌ 
களால்‌ பாடப்பட்ட இந்த ஊர்‌ தாலாட்டுப்‌ பாடும்‌ தாய்மார்‌ 
களாலும்‌ பக்திசிரத்தகையோடு பாடப்பட்டுள்ளது. 


அசைந்தாடும்‌ தியாகருக்கு-கண்ணே 
ஆண்‌ அடிமை பெண்‌ அடிமை 
கூத்தாடும்‌ தியாகருக்கு-சண்ணே 
கொத்தடிமை குல அடிமை”? 


என்ற தாலாட்டில்‌ இங்குள்ள 


ஜி தெய்வத்தின்‌ மீது மக்கள்‌ 
கொண்டுள்ள பக்தி புலனா 


கின்றது, இங்குள்ள தியாகராசருக்கு 


143 


வயல்களும்‌ உள, அவை  *நதேன்பாய்ந்து நெல்விளையும்‌ 
இருவாரூர்‌ சொக்கருக்கு” என்று குறிப்பிட்டு, சிறப்பிக்கப்பட்‌ 


பிள்ளன. 


இருவையாறு வட்டாரத்தில்‌ சேகரிக்கப்பட்ட காலாட்டுப்‌ 
பாடலில்‌ அவ்வருக்கு அருகில்‌ உள்ள திருப்பழனத்தில்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ ஆபத்சகாயரைப்‌ பற்றிய குறிப்புண்டு, “ஆறுகிளி 
எழுதி-எஞ்செல்வமே ஆபத்சகாயர்‌ பேரமுதி, ஆறுதொட்டா 
தேரோடும்‌ - எஞ்செல்வமே, ஆபத்சகாயர்‌ உன்தேரு” என்‌ 
பதுவே அத்தாலாட்டு.இதில்‌ அத்தெய்வத்தின்‌ பெருமைகளோடு 
குழந்தைச்‌ செல்வத்தின்‌ பெருமைகளும்‌ குறிக்கப்‌ பட்டுள்ளன. 


ஆவுடையார்‌. கோயில்‌ என்பது திருப்பெருந்துறையைக்‌ 


குறிக்கும்‌. இங்குள்ள இறைவன்‌ ஆத்மநாதர்‌; இறைவி 
யோகாம்பிகை. இங்கு மாணிக்க வாசகருக்கும்‌ சந்நிதி உண்டு. 
ஆவுடையார்கோயிலே மாணிக்க வாசகர்‌ கட்டியதாகத்‌ 


தெரிகிறது. இதுபற்றித்‌ தாலாட்டுப்‌ பாடல்‌ ஒன்று] பெத்த 
பெரிய நாயகி பெயரிட்ட தையநாயகி, வளர்த்தாராம்‌ ஏகாம்‌ 
பாள்‌ வாக்கு கொடுத்தாராம்‌ ஆவுடையார்‌, ஆவுடையார்‌ 
பூந்தேரு ஆருதொட்டா தேரோடும்‌, மாணிக்க வாசகார்‌ 
வடந்கொட்டா தேரோடும்‌ என்று கூறிச்செல்லுகின்றது. 
மார்கழி ரோகணியில்‌ நடைபெறும்‌ மாணிக்க வாசகர்‌ 
தகோர்த்திருவிமாவையே இப்பாடல்‌ இவ்வாறு கூறுகின்றது, 
வல்லம்‌ தாலுகாவில்‌ வஸ்திரவல்லி மண்டபம்‌ ஓன்று, இங்குள்ள 
இறைவன்‌ குழந்தை வரம்‌ கொடுக்கிறார்‌ என அறிந்து அங்கு 
போய்ப்‌ பலன்‌ பெற்றதாய்‌, தான்‌ போய்வந்த அனுபவத்தைத்‌ 
தாலாட்டில்‌ விரித்துரைக்கிறார்‌. ஐந்து மணிநேரம்‌ அழகான 
வண்டிகட்டி குஞ்சை நகரைவிட்டு வல்லம்‌ தாலுகாபோய்‌ 
இறங்கினாராம்‌. அங்கே வஸ்திரவல்லி மண்டபத்தில்‌ மதி 
லோரம்‌ சுற்றிவந்து வரங்கேட்டு நின்றபோது குழந்தைவரம்‌ 
குந்து இறைவன்‌ மகிழ்வித்தாராம்‌. பெற்ற இன்பத்தைப்‌ 
பிறருக்குத்‌ தெரிவிப்பகசில்‌ மட்டில்லா மகிழ்ச்சியை இத்தாய்‌ 
பெறுவகனை நம்மால்‌ உணா முடிகின்றது. 


இங்கு சுவாமிமலை என்பது ஒரு முருகக்‌ கோட்டம்‌. 
கும்பகோணத்துக்கு அருகில்‌ உள்ள இவ்வூரில்‌ மலை இல்லை 
என்றாலும்‌ கூட, முருகன்‌ குறிஞ்சி நிலக்‌ கட.வுள்‌ 


144 


என்பதனைக்‌ குறிக்க இங்கு சற்று உயரமாகக்‌ கட்டிடத்தை 
அமைத்துள்ளனர்‌. ஒரு காவடிப்பாடல்‌, சுவாமிமலை 
முருகனைப்பற்றி “ஒருமலை நாதா-உச்சிமலை ஓசக்க இருக்கும்‌ 
நாதா-சுவாமிமலை எந்தெந்த நாதா “என்று பலவாறு பறவு 
கின்றது. தஞ்சை வட்டாரத்திலுள்ள புன்னை நல்லூரில்‌ முத்து 
மாரி அம்மன்‌ கோயில்‌ உள்ளது, தஞ்சை அரசர்‌ ஒருவரின்‌ துன்‌ 
பத்தை இந்தமாரியம்மன்‌ போக்கியதாக வரலாறு உண்டு. 
இதனை ஓரு கும்மிப்பாடல்‌ “தஞ்சாவூரு ராஜாவுக்கு எங்கள்‌ 
முத்துமாரி-அ௮ம்மா, சஞ்சலத்தைத்‌ தீர்த்தவளாம்‌ சிங்கத்து 
மேலை ஏறி: என்று குறுிப்பிரசின்றது. இந்த மாரியம்மாள்‌ 
அரசார்களை மட்டுமல்ல அனைவரையும்‌ அருளோடு காப்பாள்‌ 
என்ற நம்பிக்கை குடிமக்களுக்கும்‌ உண்டு, எனவேதான்‌ 
இன்னொரு பாடலில்‌ ““தஞ்சாவரு புன்னை நல்லாரு தாயே 
முத்துமாரி-உன்னைதக்‌ தஞ்சம்‌ என்றோம்‌ கோரி, தயவு 
வைத்து காத்தாள்‌ அம்மா சங்கத்து மேல்‌ ஏறி'” என்று பாடி, 
மகிழ்கின்றனர்‌. மஞ்சம்‌ என்று போனால்‌ தஞ்சாவூர்‌ மட்டு 
மல்லாமல்‌ இங்குள்ள முத்துமாரியூம்‌ அருள்புரிகிறாள்‌ 
என்பதை அறிகிறோம்‌. 


நாகப்பட்டினத்தருகில்‌ உள்ள வேளாங்கண்ணி ஆரோக்கிய 
மாதா கோயில்‌ புகம்‌ மிக்கது. இதற்குக்கழைநஈட்டு லூர்‌ டீஸ்‌ 
“என்ற பெயர்‌ உண்டு, இருவிழாக்காலங்களில்‌ பல்வேறு மக்‌ 
கள்‌ இங்கு கூடிவந்து அருள்பெற்றுச்‌ செல்கின்றனர்‌. கும்மிப்‌ 
பாடல்‌ ஒன்று மாதாவின்‌ மாண்பை விவரிக்கும்‌ போது 
"நாகப்பட்டினம்‌ கடற்கரையில்‌ நல்ல வேளாங்கண்ணி தாயாரு., 
ஆவணிமாசம்‌ பதினெட்டாம்‌ தேதியில்‌ ௮ம்மா புதுமையைப்‌ 
பாருங்கம்மா” என்று திருவிழாவைக்‌ குறிப்பிடுகின்றது. இத்‌ 
திருவிமாவை இன்னும்‌ இலபாடல்கள்‌ விவரிக்கின்றன. *அரிச 
போலக்‌ கொடியிழுத்து அங்க மலர்ந்த தோர்தங்கபிள்ளே, 


வரிசம்‌ பொன்பெகத்த வேளாங்கண்ணியம்மா வாரலட்சம்‌ சனத்‌ 


கோடு கூடு (கேர்‌) வாரத பாருங்கம்மா” என்று பாடு 
மாதா குதிரைமீது குஇத்துக்‌ குதித்து வரு 
யில்‌ வரும்‌ அம்பாளுக்குத்‌ கோடிச்‌ கலு 
றும்‌ மற்றுமொருபாடல்‌ மாதாவி 
செய்கின்றது]. இ 


இன்றனர்‌. 
வதாகவும்‌, குதிரை 
வை பொன்‌ பேரலே”? என்‌ 
ன்‌ தேரோட்டத்தை வருணனை 
வ்வாறு தஞ்சைவட்டாரத்தில்‌ஆற்று வெள்ளத்‌ 


145 


கோடு பக்தி வெள்ளமும்‌ பெருக்கெடுத்து ஒடுவதனை நாட்டுப்‌ 
புறப்‌ பாடல்கள்‌ நயமாக விளக்குகின்றன. 


இம்மாவட்டத்தின்‌ இன்னொரு குறிப்பிடத்தகுந்த அம்சம்‌ 
இங்கு வழிந்தோடும்‌ கலை வெள்ளமாகும்‌. இவ்வ.ட்டார மக்‌ 
களின்‌ கலை உள்ளம்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லத்தக்கவை, இசை, 
ஆடல்‌ போன்ற கலைகள்‌ இக்காவிரிக்‌ கரையில்கான்‌ மொட்ட 
விழ்ந்து மணம்‌ சுமழ்கின்றன. “கலைகளின்‌ தாயகம்‌” என்று 
சோம. லெ சொல்லிச்‌ சொல்லி மகிழ்வார்‌ இத்கஞ்சை வட்‌ 
டாரத்தைப்‌ பற்றி, கிராமியப்‌ பாடல்களில்‌ பல்வேறு குறிப்பு 
கள்‌ விரவியுள்ளன. “கஞ்சாவரு தவுலு” என்பது சொல்லடை 
களுள்‌ ஒன்றாகும்‌. இதனை ஒரு பாடல்‌ “தஞ்சாவூரு மேளம்‌ தனி 
மேளம்‌ ஒன்று கொண்டு, எனக்‌ குறிப்பிடுகின்றது. இங்கு உருமி 
மேளம்‌ என்று ஒரு வகை மேனமும்‌ இருக்கின்றது. இதனை ஒரு 
குறத்திப்‌ பாடலில்‌ “தஞ்சாவூரு உருமி கொட்டி நாங்களே சாமி- 
நாங்கள்‌, தாளம்‌ போட்டு ஆடிவாரோம்‌ கேளுங்க சாமி? 
என்று பாடுகின்றனர்‌, “சீர்காழி மேளம்‌” பற்றியும்‌ ஒரு 
பாடல்‌ சிறப்பிக்கின்றது, 


இதுபோலவே மாயவரம்‌ சங்குநதி மயிலாட்டம்‌ பார்க்கப்‌ 
போனேன்‌” என்ற பாடல்‌ வரி மயிலாட்டம்‌ பற்றிக்‌ குறிப்பிடு 
கின்றது, இங்குள்ள தாசிகளின்‌ சதிராட்டமூம்‌ குறிப்பிடத்‌ 
தக்கது. மேளத்துக்கு ஏற்ப அவர்கள்‌ இருமண வீடுகளில்‌ 
ஆடியதாகச்‌ செய்தி சொல்லும்‌ பாடல்களும்‌ உண்டு, ஒரு 
மாப்பிள்ளை ஏசலில்‌ இந்த வட்டார மக்கள்‌ (கொட்ட வந்த 
மேளக்காரன்‌, ஆடவந்த தேவடியாள்‌” என்று குறிப்பிட்டுச்‌ 
சொல்லுகின்றது. 


இங்குள்ள கைவினைப்‌ பொருட்களும்‌ உலகப்‌ புகழ்‌ பெற்‌ 
றவை. “தஞ்சாவூர்‌ தட்டின்‌” சற்பவேலைகளை வியந்து பாராட்‌ 
டாதவா்கள்‌ குறைவு, இங்குள்ள பட்டுத்துணியும்‌ அப்படித்‌ 
தான்‌. இதுபற்றீப்‌ பல்வேறு பாடல்கள்‌ குறிப்பிடுகின்‌ றன. 
தஞ்சாவூரு பட்டெடுத்தால்‌ சாயம்‌ குறையுமின்னு, மாயவரம்‌ 
பட்டெடுத்தா மவுசு குறையுமின்னு என்ற வரிகள்‌ தஞ்சைப்‌ 
பட்டினைக்‌ குறைவு படுத்துவதைவிட பாடுபவர்களின்‌ நிறை 
வினை மிகுத்துக்‌ கூறவே விரும்புகின்றன. கும்பகோணத்துப்‌ 


146 


பட்டும்‌ குறிப்பிடத்தக்கவை. ஒரு தாய்‌ தனது ஓப்பாரியில்‌ 
*கும்பகோணம்பட்டு கொஞ்சம்‌ கலகலங்கும்‌, குஞ்சம்‌ பளபளக்‌ 
கும்‌, கோடு மினு மினுங்கும்‌ குங்குமம்‌ பூசியிருக்கும்‌, குண்டு 
மணி கோத்திருக்கும்‌” என்று வருணித்து விடுகிறாள்‌. இது 
இவ்வட்டாரத்துப்‌ பட்டுச்சேலையின்‌ சிறப்பினை விளக்குகின்‌ 
றது எனலாம்‌. இதனைப்‌ போலவே, “தஞ்சாவூர்‌ மைக்கூடு' 
என்றவரி மைக்கூட்டினைக்‌ குறிப்பிட்டுக்‌ கூறுகின்றது 'குப்பி, 
ரெண்டும்‌ கும்பகோணம்‌ குலுங்குதடி ரோட்டு வழி, என்ற 
வரிகள்‌ மாடுகளின்‌ கொம்புகளை அலங்கரிக்கும்‌ வெங்கலக்‌ 
குப்பிகள்‌ கும்பகோணத்தில்‌ சிறப்பாகத்‌ தயாரிக்கப்‌ படுவ 
குனைக்‌ காட்டும்‌. :குத்தாலத்துச்‌ சந்தையிலே கொண்டைக்‌ 
இருகும்‌, பாவநாசம்‌ சந்தையிலே பாதரசமும்‌” சிறப்பாகத்‌ 
தேர்ந்தெடுத்து வாங்கலாம்‌ என்ற நம்பிக்கை இங்குள்ள 
மக்களுக்கு இருப்பதையும்‌ ஒரு பாடல்‌ உரைக்கின்றது. மாய 
வரத்து வைரச்சங்கும்‌, சீர்காழி ௮சாரி செய்யும்‌ தாலியும்‌ 
சிறப்பானவை, என்பதையும்‌ சல பாடல்கள்‌ கூறுகின்றன. 
தஞ்சாவர்‌ வட்டாரம்‌ இல குறிப்பிட்ட பொருட்களுக்கும்‌ 
பெயர்‌ பெற்றதாக விளங்குகின்றது, 


“கும்பகோணம்‌ வெத்திலை” 
"கும்பகோணம்‌ களிப்பாக்கு' 


[4 ௬. % 
கும்பகோணம்‌ சாலையிலே 
குடமல்லிகை? 


"கும்பகோணம்‌ கடத்தெருவல 
குஜ்லிகட போகும்போது 
கொண்டைக்‌ கேத்த கொடமல்லிகை: 
“மாயவரம்‌ வெற்றிலை" 


 கஞ்சாவூர்‌ மருக்கொழுந்தே' 


ள்‌ அலத்றிலை, பாக்கு, மல்லிகை, மருக்கொழுந்து போன்ற 

த பற்றிய குறிப்புகள்‌ கிடைக்கின்‌ றன. இதைக்‌ 
கு ர மவூரை ஒருவன்‌” அங்குள்ள ஒரு தாசியால்பாஇிக்கப்‌ 
பட்டதால்‌ இட்டவும்‌ செய்கிறான்‌. ப 


147 


“கும்பகோணம்‌ ரயிலுவண்டி--குட்டி 
குடிகெடுத்த தஞ்சாவூரு 

கஞ்சாவரு தாசிப்பொண்ணு--குட்டி 
காயை மறக்கடிச்சாளடி.”” 


என்ற பாடல்‌ இதற்குச்‌ சான்றாகிறது. தஞ்சாவூர்‌ தன்‌ 
குடியையே கெடுத்துவிட்டகாகக்‌ கவிக்கும்‌ அவன்‌ தாயை 
மறந்துவிட நேர்ந்த துக்கத்தையும்‌ சேர்த்து வெளிப்படுத்து 
கிறான்‌. இதுபோலவே தஞ்சாவூர்‌ கள்ளர்கள்‌ வல்லவர்கள்‌ 
என்பதைக்‌ கள்ளன்பாட்டு ஒன்று கூறுகிறது. 


“தஞ்சாவூரு கோவிந்தனுக்கு 
குலையிலே செசம்பு--கையிலே 
அரை யணாகம்பு--எஇராளி 

பறக்குதே கும்பு” 


என்ற பாடலில்‌ கோவிந்தன்‌ என்ற கள்ளனின்‌ சாமார்த்தியம்‌ 
விளக்கப்பட்டுள்ளது. 


பொதுவாகத்‌ தஞ்சாவூர்‌ வட்டாரத்துக்கே ஒரு பழமொழி 
உண்டு, 


“திருவாரூர்‌ தேரழகு 
திருவிடைமருதூர்‌ தெரு அழகு 
மன்னார்குடி மதிலழகு 
வேதாரணியம்‌ விளக்கழகு 
கும்பகோணம்‌ கோயிலழகு”” 


இவ்வாறே தமிழக நாட்டுப்புறப்‌ பாடல்களும்‌ தஞ்சைவட்டார 
மக்களின்‌ நீர்வளம்‌, பக்கது வளம்‌, கலைவளம்‌, வாழ்வியல்‌ 
முறை போன்றவைகளை விரிவாக உணர்த்திட சில குறிப்பு 
சளைக்‌ கொண்டுள்ளன எனலாம்‌, 


நாடடூப்ப்றர்‌ பாடல்கள்‌ காட்டூர்‌ சமுதாயம்‌ 


சு. சக்திவேல்‌ 
மொழியியல்‌ துறை, 


அண்ணாமலைப்‌ பல்க லைக்கழகம்‌ 





சமுதாயம்‌ என்பது மனித இனத்தின்‌ சமூக-பொருளாதார 
-அரசியல்‌ ஈடுபாடுகளினால்‌, தொடர்புகளினால்‌ இயங்கி 
வரும்‌ ஓர்‌ அமைப்பாகும்‌ என்றும்‌ இவ்வமைப்பு ஒரு குறிப்‌ 
பிட்ட நாகரிக அமைப்பிற்குள்‌ இயங்கவெருகிறது என்றும்‌ சமூக 
வியல்‌ அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. ஒரு சமுதாயத்தின்‌ பண்‌ 
பாட்டினை அந்தந்த மொழிகளில்‌ தோன்றிய இலக்‌ 
கியங்களிலும்‌ நாட்டுப்புற இலக்கியங்களிலும்‌ காணலாம்‌, 
பண்பாடு என்பது அகவளர்ச்சியை 


அடிப்படையாகக்‌ 
கொண்டது, மக்களின்‌ வாழ்க்கை 


முறையே பண்பாடு 
என்பார்‌, ௪மூகவழி இல கட்டுப்பாடுகளையும்‌ இனவழிச்சில பண்‌ 
புகளையும்‌ சூழ்நிலையால்‌ சல மாற்றங்களையும்‌அடையும்‌ 
மனிதனின்‌ எண்ண எஏழுச்டுயும்‌ வளர்ச்சியும்‌ பண்பாட்டைத்‌ 
கோற்று லிக்கின்றன, மனிதனின்‌ அறிவு, நம்பிக்கை, கலை 
ஒழுக்கம்‌, சட்டம்‌, வமக்கம்‌ முதலியவைதான்‌ பண்பாடாக 
மானிடவியல்‌ பேரறிஞர்‌ டெய்லர்‌ 
முறைகளின்‌ கூட்டுச்‌ சேர்க்கையே பண்‌ 
பாடு என்கிறார்‌ மாலினோவ்ஸ்‌இ 0௧1100௭811) பண்பாட்டினை 
வாம்முறையாகக்‌ கருஇனால்‌ மனிதனின்‌ பல சடங்குகள்‌ இதன்‌ 
கண்‌ அடங்கிவிடுகின்றன. அப்பண்பாடு அகப்பண்பாடு, புறப்‌ 


பண்பாடு என வளர்ந்து இரு பிரிவாக இலங்குகின்றன. பழக்க 


மலர்கின்றது என்கிறார்‌ 
(1310). வாழ்க்கை 


149 


வழக்கங்களும்‌ நம்பிக்கைகளும்‌ சமுதாயத்தின்‌ தேவைகளின்‌ 
அடிப்படையால்‌ தோன்றியவைகளாகும்‌, பழக்க வழக்கங்களைத்‌ 
குனிமனிதனும்‌ சமுதாயமும்‌ இணைந்து உருவாக்குகின்றன. 
குனிமனிகனிடம்‌ இயல்பாக வதந்தமைந்த நடத்தையைப்‌ பழக்‌ 
ஈம்‌ எனவும்‌ குழுவிலுள்ள பலருடைய மனவெழுச்சி, உணர்ச்சி 
ஆகியவற்றுடன்‌ இயைந்து நிற்பது வழக்கம்‌ எனவும்‌ சமூகவிய 
லார்‌ கூறுகின்றனர்‌, இதனையே தனிமனிதன்‌ ஒருவன்‌ பழஇப்‌ 
போன மொழியில்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ செய்துவரும்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட செயலை பல மனிதர்கள்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து செய்கின்ற 
பொழுது அது வழக்கம்‌ ஆகிறது எனலாம்‌. இவற்றையெல்லாம்‌ 
உற்று நோக்கும்போது பழக்கம்‌ என்பது தனிமனிகுனைச்‌ 
சார்ந்த தொடக்கநிலை என்றும்‌ வழக்கம்‌ என்பது சமுதாயம்‌ 
சார்ந்த தொடர்நிலை என்றும்‌ கூறலாம்‌, 


சமூகத்தின்‌ பண்பாட்டினை அறிய நம்பிக்கைகளும்‌ துணை 
செய்கின்றன. நம்பிக்கைகள்‌ மக்களால்‌ உருவாக்கப்பட்டு, அம்‌ 
மக்கள்‌ சமுதாயத்தால்‌ பாதுகாக்கப்படுகின்றது. மனிதனின்‌ 
கன்னல உணர்வும்‌ சமுதாய உணர்வுமே நம்பிக்சைகளை 
வளர்த்து வருகின்றன. அந்நம்பிக்கைகள்‌ காலங்காலமாகத்‌ 
தொடர்ந்து வரக்காண்கிறோம்‌, நம்பிக்கைகள்‌ அச்சவுணர்வின்‌ 
அடிப்படையில்‌ தோன்றியதாகக்‌ காட்சியளித்தாலும்‌, இயற்‌ 
கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை உணராது பெஈமுதம்‌ 
மனித வாழ்வில்‌ ஏற்படும்‌ சில நிகம்ச்சிகளுக்குக்‌ காரணம்‌ கற்‌ 
பிக்க இயலாதபொழுதும்‌ மனித மனமானது சிலவற்றைப்‌ 
படைத்துக்‌ காரணம்‌ கற்பித்துக்‌ கொள்கின்றது. அவைகளே 
நம்பிக்கைகளாக உருவாகுகின்றன, மனித மனத்தின்‌ விளை 
வாக நம்பிக்கைகள்‌ தோன்றுகின்றன. மனிதன்‌ அச்சத்தின்‌ 
காரணமாக இயற்கையின்‌ தோற்றத்தினையும்‌ செயல்பாடு 
களையும்‌ தனது வாழ்வோடு இணைத்து நோக்கிய நிலையில்‌ 
நம்பிக்கைகள்‌ தோற்றம்‌ கொண்டன எனக்கூறலாம்‌. எனவே 
கான்‌ நம்பிக்கைகளை உள உருவாக்கம்‌ என்பர்‌, நம்பிக்கைகள்‌ 
காலம்‌ காலமாக ஒரு தலைமுறையினரிடமிருந்து மற்றொரு 
குலைமுறையினருக்குப்‌ பரவி வருகின்றன. மனிதன்‌ பிறப்பு 
முதல்‌ இறப்புவரை பலவிதநம்பிக்கைகளைக்‌ கைக்கொண்டிருகி 
கக்‌ காண்கிறோம்‌ நம்பிக்கைகளே மனித வாழ்வினை இயக்கு 
இன்றன என்று கூறுமளவிற்கு அவை வாழ்வில்‌ பெரும்‌ பங்கு 


150 


வக௫ப்பதையும்‌ காண்கிறோம்‌. மனித வாழ்வில்‌ நம்பிக்கைகள்‌ 
என்று தகோன்றின என்று திட்டவட்டமாகக்‌ கூறமூடி 
யாது. மக்களின்‌ நடைமுறை வாழ்வில்‌ இந்நம்பிக்கைகள்‌ 
தொடர்ந்து வருவதைக்‌ கூர்ந்து நோக்கின்‌ இதனைச்‌ சமுதா 
யப்‌ பண்பாட்டின்‌ உணர்ச9க்‌ கூறுகளின்‌ தொகுதி எனக்‌ கூற 
லாம்‌. காரண காரியத்‌ தொடர்புகட்கு உட்பட்டு சான்றுகளின்‌ 
வாயிலாக நிறுவ முடிவதை நம்பிக்கை என்றும்‌ சான்றுகளின்‌ 
அடிப்படையிலோ அல்லது காரணகாரியத்‌ தொடர்பின்‌ வாயில 
கவோ விளக்கமுடியாதவற்றை மூடநம்பிக்கை ($ய14251ம7- 
1௦1) என்றும்‌ வகைப்படுத்துவர்‌, மனிதவாழ்வில்‌ காணப்படும்‌ 
நம்பிக்கைகளுக்குக்‌ காரணம்‌ அறிய முடியவில்லை என்றாலும்‌ 
மனித சமுதாயம்‌ நம்பிக்கைவயப்பட்டு இயங்குவகைக்‌ காண்‌ 
கிறோம்‌, ஒரு சமுதாயத்தினிடம்‌ காணப்படும்‌ பழக்கவழக்கங்‌ 
கள்‌, நம்பிக்கை, பண்பாடு முதலியவற்றைக்‌ கொண்டு அகழ 
தாயத்தினைப்பக்றி அறியமுடிகிறது. 


காலப்போக்கில்‌ பழக்கவழக்கங்கள்‌ அறிவியல்‌ கருவி ஆகி 
யவை காரணமாகச்‌ சமுதாயத்தில்‌ முன்னேற்றம்‌ ஏற்படும்‌ 
பொழுது ௮அதுசடங்காக மாறுகின்றது, பழக்கம்‌, ௪டங்கு ஆய 
வற்றிற்கிடையே வழக்கத்தையும்‌ இணைத்து தோக்கவேண்டும்‌. 
சமுதாயத்தில்‌ காணப்படும்‌ பதிவுபெற்ற மரபுகளை (7௩௦௦௦11460 
(௨01100) மானிடவியல்‌ மூலமும்‌ பதவபெறஈ மரபுகளை 
(மாமச00106ம்‌ 1120111௦0) நாட்டுப்புறவியல்‌ மூலமும்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌, எனவே, சமுதாயத்தில்‌ கரணப்படும்‌ பழக்க 
வழக்கங்கள்‌ நம்பிக்கை, சடங்கு முதலியவற்றை அறிய நாட்டுப்‌ 
புறவியல்‌ பெரிதும்‌ உதவுகிறது. சமுதாயத்தைப்படம்‌ பிடித்‌ 


துக்‌ காட்டுவதில்‌ நாட்டுப்புற இயலுக்கு ஈடு இணை ஏது 
மில்லை, 


தொட்டிலில்‌ இடல்‌ 


குழந்தை பிறந்த பத்துநாட்கள்‌ வரை தாயும்‌ சேயும்‌ தனி 
யாக இருப்பர்‌, பதினோறாம்‌ நாள்‌ உற்றார்‌. உறவினரை 
அழைத்துத்‌ தாயையும்‌ சேயையும்‌ நீராட்டி, குழந்தையைத்‌ 
தொட்டிலிட்டு பாட்டுக்கள்‌ பாடுவர்‌, வந்கு அனைவருக்கும்‌ 
'காரப்பரிக' வழங்கப்படும்‌, வெற்றிலை பாக்கும்‌ வழங்குவர்‌: 
இவ்வழக்கம்‌ பெரும்பாலும்‌ உயர்சாதஇியினரிடையே உள்ளது. 


151 


காதுகுத்துக்‌ கல்யாணம்‌ 
குழந்தைக்குக்‌ காதுகுத்துக்‌ சல்யாணம்‌ கிராமப்புறங்களில்‌ 
இன்றும்‌ நடத்துகின்றனர்‌. அந்த காதுகுத்துக்‌ கல்யாணத்தில்‌ 
தாய்மாமன்‌ பங்கு பெறுவது பற்றியும்‌ அவர்‌ அளிக்கும்‌ அன்‌ 
பளிப்புப்‌ பற்றியும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்‌ விவரிக்கின்றது. 
“மாம்பிஞ்சு கொண்டு 
மதுரைச்சிமிக்கி கொண்டு 


காதுகுத்த வாராக 
கனகமுடி உங்களம்மான்‌” 


தட்டானை அழைத்துக்‌ காதில்‌ துளையிட்டு கடுக்கனளையோ 
காதோலையையோ அணிவிப்பர்‌, தெற்கு மாவட்டங்களில்‌ 
அன்று தான்‌ குழந்தைக்குப்‌ பெயரும்‌ சூட்டுவர்‌., பாட்டன்‌ 
பெயரைப்‌ பேரனுக்கும்‌ பாட்டி பெயரைப்‌ பேத்துக்கும்‌ வைக்கும்‌ 
வழக்கம்‌ நடைமுறையிலிருப்பதை அறிகிறோம்‌. 


“தலைப்பிள்ளை ஆண்பெறுவீர்‌ 
குகப்பனார்‌ பெயரிடுவீர்‌ 
மறுபிள்ளை பெண்பெறுவீர்‌ 
மாதா பெயரிடுவீர்‌” 


அழகான குழந்தைகளைக்‌ சண்டு எமன்‌ ஆசை கொள்வான்‌ 
என்றும்‌ குழந்தையின்‌ உடலில்‌ காயம்‌ ஏற்படுத்திவிட்டால்‌ 
அக்குழந்தைக்கு எமன்‌ தீங்குசெய்யமாட்டான்‌ என்றும்‌ நம்பப்‌ 
படும்‌ நம்பிக்கையே காதுகுத்துக்‌ கல்யாணத்துக்கு அடிப்‌ 
படைக்‌ காரணமாக இருக்கலஈம்‌ என்று நம்பப்படுகின்றது. 
துமிழகத்தில்‌ மட்டுமின்றி உலகெங்கும்‌ இந்நம்பிந்சை காணப்‌ 
படுகின்றது. தீமை தரும்‌ ஆவிகள்‌ தலை *வாய்‌” சாது மூக்கு 
ஆகிய உறுப்புக்கள்‌ வழியாக எளிதில்‌ புகுந்துவிடும்‌ என்று நம்‌ 
பிக்கையில்‌ காதில்‌ துளையிட்டுக்‌ ய ஆவிகளை விரட்டும்‌ சக்த 
யாக காதில்‌ ஏதேனும்‌ ஒரு உலோகத்தை அணிவித்தால்‌ கஈது 
வழியாகத்‌ இய அவி நுழைவதைத்‌ தடுத்து விடலாம்‌ என்ற 
எண்ணத்தில்‌ இவ்வழக்கம்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌ கண்ணேறுபட்டு 
விடும்‌ என்பதாலும்‌ காதுகுத்துகின்ற வழக்கம்‌ எஏற்பட்டிருக்‌ 
கலாம்‌. 


152 


மூக்குக்குத்தல்‌ 

நாட்டுப்புற மக்களிடையே முதலிரண்டு குழந்தைகள்‌ 
பிறந்து இறந்து விட்டால்‌, மூன்றாவது பிறக்கும்‌ குழந்தைக்கு 
மூக்குக்‌ குத்துவர்‌, அவரது இயற்பெயருடன்‌, மூக்கன்‌” என்ற 
பட்டப்பெயரும்‌ வழங்குகின்றது. பெண்கள்‌ அழகுக்காகக்‌ குத்‌ 
திக்‌ கொள்வதும்‌ உண்டு. 


பூப்புனித நீராட்டு விழா 


கிராமப்புறங்களில்‌ பெண்கள்பருவமடை தல்முக்கிய நிகழ்ச்சி 
யாகக்‌ கொண்டாடப்படுகின்றது. பெண்கள்‌ பருவமடைதலைப்‌ 
பூத்தல்‌, புஷ்பவதியாதல்‌, சமைதல்‌, 


அளாகுதல்‌ என்றெறல்‌ 
லாம்‌ குறிப்பிடுவர்‌. 


“மங்கல நீராட்டு மங்கைக்கு 
மங்களத்‌ தாலாட்டு 


மஞ்சக்‌ கொடியாளும்‌ வயசுக்கு வந்தாளாம்‌” 


அக்காலத்தில்‌ பருவம்‌ அடைந்த பெண்களைத்‌ கனிக்குடிசை 
கட்டி வைப்பர்‌, அக்குடிசையினைத்‌ தாய்மாமனே கட்டுவர்‌, 

நாள்‌ குடிசையை எரித்துவிட்டு, பெண்ணை 
நீராட்டி, மஞ்சள்‌ நீர்தெளித்து வீட்டிற்கு அழைத்து வருவர்‌. 
உற்றார்‌ உறவினர்‌ வாழ்த்துவர்‌. 


பதின்மூன்றாம்‌ 


மனித இனவரலாற்றில்‌ பூப்புக்‌ காலத்தில்‌ வெளியேறிய 
இரத்தத்தைக்‌ கண்டு அக்காலமக்கள்‌ அச்சம்‌ அடைந்தனர்‌ 
பூப்புக்காலப்‌ பெண்கள்‌ விளைநிலங்களுக்குச்‌ சென்றாலோ 
விளைநிலக்திலுள்ள பயிர்கள்‌ பயனற்றுப்போகும்‌ என்றும்‌ 
பயிர்களில்‌ பூச்சிவிழும்‌ என்றும்‌ கேனீக்கள்‌ கூட இறந்துவிடும்‌ 
என்றும்‌ மக்கள்‌ நம்பியதாகப்‌ பிளினி குறிப்பிடுகின்றார்‌ முதலில்‌ 
கோன்றும்‌ இரத்தத்தை வளமைச்‌ சடங்கின்‌ (பிர்நுல]10) 
அறிகுறியாகக்‌ கருதுவதால்தான்‌. பெண்கள்‌ சிகப்புப்‌ பொட்டு 
இட்டுக்‌ கொள்வது இங்குக்‌ குறிப்பிடத்தக்கது. 
திருமணம்‌ 

மனிதவாழ்வில்‌ 


இருமணம்‌ மிக முக்கிய சடங்காகும்‌, இரு 
மணத்தில்‌ பல சடங்குகள்‌ மேற்கொள்ளப்படுகின்றன. பெண்‌ 


153 


பார்க்கச்‌ செல்லும்போது சகுனம்‌ பார்த்தலும்‌ நிச்சயார்த்தம்‌ 
செய்தலும்‌ நல்லநாளில்‌ முகூர்த்தக்கால்‌ ஊன்றலும்‌ கற்றார்‌ 
உறவினரை வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கலும்‌ மண 
நாளன்று மணமக்களை ஊர்வலமாக அழைத்துச்‌ செல்லுதலும்‌ 
மணமகன்‌ மணமகளுக்குதக்‌ தாலி கட்டலும்‌ மணமக்களைப்‌ 
பெரியோர்‌ வாழ்த்துவதும்‌ உறவினர்கள்‌ நலுங்கு வைத்தலும்‌ 
ஆரத்தி எடுத்தலும்‌ மணமக்களைக்‌ கேலி செய்து பரிகாசப்‌ 
பாடல்களைப்பாடுவதும்‌ மணமகளுக்குச்‌ சீர்வரிசை அளிப்பதும்‌ 
இருமணத்தில்‌ முக்கிய நிகழ்ச்சிசளாகும்‌, 


வர6வற்பு 
“வந்தவங்க எல்லோருக்கும்‌ 
சந்தனமும்‌ குங்குமமும்‌ 
வகைவகையாகக்‌ கொடுக்கணுமே-கண்ணுத்‌ தங்கமே 
வரிசைகளும்‌ கொடுக்கணுமே-கட்டிக் தங்கமே” 
ஊர்‌ வெற்றிலை வைத்தல்‌ 
“மூகூர்த்தக்‌ காலு ஊணுறதும்‌ 
ஊர்‌ வெற்றிலை வைக்கிறதும்‌ 
முதல்‌ வேலைன்னு சொல்லுவாங்க-கண்ணுமச்சானே? 
முன்னோர்‌ எல்லோருமே-பொன்னுமச்சானே” 
சம்பந்திகளுக்குப்‌ பழம்பாக்கு வைத்தல்‌ 
“சம்பந்தக்காரருக்குசீ சரியான பழம்பாக்குச்‌ 
சட்டப்படி வைக்கணுமாம்‌-கண்ணுமச்சானே 
தட்டவட்டஞ்‌ செய்யணுமாம்‌-பொன்னுமச்சானே” 
துணி வாங்குதல்‌ 
“அண்ணனுக்கும்‌ அக்காளுக்கும்‌ அதிசயத்துணி வாங்‌ 
கணும்‌ 
கும்பிக்கும்‌ தங்கச்சிக்கும்‌-கண்ணுமச்சானே 
தாராளமாகத்‌ துணிவாங்கணும்‌-பொன்னுமச்சானே” 
ஊர்வலம்‌ போதல்‌ 


“ஊர்‌ உலகம்போல நாம்‌ 


1254 


ஒழுங்கான தாலி கட்டி 
உறவுமுறையார்கூட தாம்‌-கண்ணுத்‌ தங்கமே 
ஊர்கோலம்‌ போய்வரணும்‌-கட்டித்தங்கமே” 


மணமக்கள்‌ அமர்தல்‌ 
“நல்ல சகுனத்திலே நாட்டாரெல்லாம்‌ அறிய 
நாம ரெண்டு பேருமே-கண்ணுத்தங்கமே 
சம்மணங்கால்‌ போட்டு உட்கார-கட்டித்தங்கமே' 


தாம்பாளத்தில்‌ பூவும்‌ தாலிக்கயிறும்‌ வைத்தல்‌ 
“தாம்பாளத்தட்டிலே தான்‌ சாமானும்‌ வைக்கணுமே 
என்னென்ன சாமான்னு-கண்ணுமச்சானே 
இப்பநான்‌ சொல்லுவேனே-பொன்னுமச்சானே 
தேங்காய்‌ பழமும்‌ கொஞ்சம்‌ 
தூாம்பாளத்‌ தட்டிலே வச்சு 
காம்பூலம்‌ சேர்த்து வச்சு-கண்ணுமச்சானே 
தம்பதுக்குக்‌ கொடுக்கணுமே-பொன்னுமச்சானே” 
மாங்கல்யம்‌ தரித்தல்‌ 
“மாங்கொத்து பூங்கொத்து கட்டுங்கடி 
மஞ்சள்‌ அரைச்சி பூசுங்கடி 
மணக்கும்‌ மணவறை நடுவிலே 
மன்னவன்‌ வந்தான்‌ வேளையிலே 
மாப்பிள்ளை விரும்பும்‌ பக்கத்திலே 
மங்கைய கொண்டாங்க பந்தலுக்கே 
மத்தளம்‌ முழக்கம்‌ போடுங்கடி, 
மாலை மகிழம்பூ சூட்டுங்கடி 
முகூர்த்தமும்‌ நெருங்கஇடுச்சி 
முத்துப்‌ பெண்ணும்‌ வந்திடுச்சி 
கெட்டிமேளம்‌ கொட்டிடுச் 
கதாலிக்கட்டும்‌ நடந்திடு9: 


மணவாழ்த்து 
ளெளை பதினாறும்‌ பெற்று 
பெருவாழ்வு வாழ்த்திடுங்கள்‌ 


155 


மக்கள்‌ பதினாறும்‌ பெற்று 
மங்கலமாய்‌ வாழ்த்திடுங்கள்‌” 
“ஆல்போல்‌ தழைத்து 
அருகுபோல்‌ வேரூன்றி 
நலமுடனே எந்நாளும்‌ 
ஞானமுடன்‌ வாழ்ந்திடுவீர்‌? 


ஏசல்‌ 
“எண்ணெ கொடத்துலே எளவுகதய்யா ஓங்கருப்பு 
தண்ணி கொடத்திலே தளும்புதய்யா ஒங்கருப்பு 
கொட்டவந்த மேளக்காரன்‌ கூடக்‌ கருப்பென்றான்‌ 
ஆடவந்த தேவடியாள்‌ அதிகம்‌ கருப்பென்றாள்‌. 
மாலை கொண்டு வந்த வைராவியும்‌ கருப்பென்றார்‌ 
தாலி கொண்டுவந்த தருமரும்தான்‌ கருப்பென்றார்‌” 


சீதனம்‌ 
“பட்டி நிறைஞ்சிருக்கும்‌ பால்மாடு சீதனங்கள்‌ 
ஏரி நிறைஞ்சிருக்கும்‌ எருமைமாடு சீதனங்கள்‌ 
குட்டை நிறைஞ்சிருக்கும்‌ குறியாடு சீதனங்கள்‌ 
ஒக்காந்து மோர்கடையும்‌ முக்காலி பொன்னாலே 
சாய்ந்து மோர்கடையும்‌ சாய்மணையும்‌ பொன்னாலே 
பிள்ளை விளையாட. பொம்மைகளும்‌ பொன்னாலே” 


வளைக்காப்பு 


தாய்மை அடைந்த பெண்ணுக்கு ஐந்து அல்லது ஏழாவது 
மாதத்தில்‌ உற்றார்‌ உறவினரை அழைத்து, பெண்வீட்டார்‌ 
வளையல்‌ இடுவார்‌, பின்‌ பெரியோர்‌ வாழ்த்துவர்‌, 


சீமந்தம்‌ 
தாய்மை அடைந்த பெண்ணுக்கு எட்டாவது மாதத்தில்‌ 
கணவன்‌ வீட்டில்‌ செய்யும்‌ சடங்காகும்‌. கணவனும்‌ மனைவியும்‌ 


யாகத்தீயில்‌ வலம்‌ வந்து குழந்தை நலமாய்ப்‌ பிறக்க இறை 
வனை வேண்டுவர்‌, 








138 


தாலி வாங்குதல்‌ 


கணவன்‌ இறந்தவுடன்‌, கணவன்‌ கட்டிய தாலியை வாங்‌ 
கும்‌ சடங்கு நடைபெறும்‌, 


“தாலி பெருஞ்சறடு 

தாழம்பு நெற்சரடு 

தாலிய கழற்றிவைக்க 
காளலியே எம்மனச” 

“பொன்னு இருவளவி 
பொறுக்கையில்‌ போட்டவளவி 
புண்ணியரு வாசலிலே 
பொடிப்பொடியா போகுதம்மா” 


தாலியை வாங்குவதுடன்‌, கைவளையலும்‌ நீக்கப்படுகிறது 
என்பதை இப்பாடல்‌ நமக்குக்‌ காட்டுகின்றது. 


கருமாதி 


சில இடங்களில்‌ மறுநாள்‌ பால்‌ தெளித்தலும்‌” எட்டாம்‌ 
நாள்‌ இறந்தோருக்கு விருப்பமான “எட்டாம்‌ துக்கம்‌” என்ற 
சடங்கும்‌ பதினாறாவது நாள்‌ “கருமாதி என்ற சடங்கும்‌ 
நடைபெறும்‌. 


கைம்மை நோன்பு 

விதவையானவள்‌ சமூகக்கட்டுப்பாட்டிற்கு அடங்கி வாழ 
வேண்டிய நிலையை எண்ணி வருந்துகின்றாள்‌, பூவிழந்த நிலை 
யையும்‌ பொட்டிழந்த துயரத்தையும்‌ மை இழந்த அவலத்தை 
யும்‌ ஆடை அணிகலன்கள்‌ அணியக்கூடாது என்ற சமூக வழக்‌ 
கத்தினையும்‌ எண்ணிக்‌ கண்ணீர்‌ வடிக்கி றாள்‌. 


“பொட்டிழந்தேன்‌ பூவிழந்தேன்‌ 
புண்ணியரைகத்‌ தானிழந்தேன்‌ 
மாலையிழந்தேன்‌ மையிழகந்தேன்‌ 
மன்னவரை தானிழந்தேன்‌” 


அவளைச்‌ சமூகம்‌ அபசகுனமாகக்‌ கருதப்படுவதையும்‌ 


“மூதேவி எனப்‌ பழிப்பதையும்‌ காண்கிறோம்‌. 


1259 


'அல்லியும்‌ தாமரையும்‌ அடரிப்படர்ந்தாலும்‌ 
அல்லி பார்க்க வந்தவுக- என்னை 

அசதநாட்டார்‌ என்பாக 

முல்லையும்‌ தாமரையும்‌ முறுக்கிப்படர்ந்தாலும்‌ 
முல்லைப்‌ பார்க்க வந்தவுக-என்னை 


மூதேவி என்பாக” 


மங்கலமாக இறத்தல்‌ 
கணவனுக்கு முன்‌ மஞ்சள்‌, குங்குமம்‌ போட்டுடன்‌ இறப்‌ 
பதையே பெரும்பாலான பெண்கள்‌ விரும்புகின்றனர்‌. 


“மஞ்சள்‌ கழுத்தோட 
மடிநிறைஞ்ச பூவோட. 
மன்னவர்க்கு முன்னாலே 
வைகுந்தம்‌ போனியம்மா 
தாலிக்‌ கழுக்தோட 
கதுலைநிறைஞ்ச பூவோட. 
தனஞ்சயற்கு முன்னாலே 
குனிப்பட்டுப்‌ போனியம்மா”, 


உடன்கட்டை ஏறல்‌ 


கணவன்‌ இறப்பின்‌ அவனது மனைவி உடன்கட்டை ஏறும்‌ 
வழக்கம்‌ இருந்ததையும்‌ அறிகிறோம்‌. மார்க்கபோலாவும்‌ உடன்‌ 
கட்டை. ஏறும்‌ வழக்கம்‌ இருந்ததைச்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. இம்‌ 
மையில்‌ உதவியது போலவே மறுமையிலும்‌ உதவ வேண்டும்‌ 
என்ற எண்ணத்தால்‌ உடன்கட்டை ஏறுகின்‌ றனர்‌, 


“வன்ளியிடகேவி மனங்கலங்கி கிலேசழுற்று 
நீராடிக்‌ குமல்முடித்து நீலவண்ணப்‌ பட்டுடுத்தி 
கொட்டு முழக்குடனே குதித்தாளே அக்கினியில்‌”, 


உயிர்‌ கைலாசம்‌ போவதாக நம்புதல்‌ 
“வைகுந்தம்‌ போனீகளே 
துண்ணையிலே கண்ணாடி-நம்ம 
தெருவுமெத்த சிங்காரம்‌ 
தெருமெத்த வேணாமிண்டு- நீங்க 
செவலோகம்‌ போனீகளே”. 


160. 


வீடு6பறு 
காசி, இராமேஸ்வர தீர்த்தத்தினால்‌ இறந்தவர்களை நீராட்‌ 
டினால்‌ நற்பேறு கிடைக்குமென மக்கள்‌ நம்புகின்றனர்‌. 
“கா௫ுயிலே தீர்த்தம்‌-ஆச்சிக்குக்‌ 
கதிர்காமம்‌ மாமாங்கம்‌ 
சேதுவிலே இர்த்தம்‌-ஆச்சக்கு 
சிதம்பரத்தில்‌ மாமாங்கம்‌", 


கையூட்டுவழங்கல்‌ 


நாட்டுப்புற மக்களும்‌ தங்களது காரியத்தை நிறைவேற்றிக்‌ 
கொள்ள கையூட்டு வழங்குகிறார்கள்‌ என்பதை இப்பாடல்‌ 
நினைவூட்டுசிறது. 

“தங்கங்‌ கலசம்‌ வாங்கித்‌ தந்தா-புள்ள 

போலிசு காரரு நம்ம பக்கொம்‌,, 
விலைவாசி 

விலைவாசி தாளும்‌ விஷம்‌ போல்‌ ஏறிக்கொண்டிருப்பதை 
தாட்டுப்புற மக்களும்‌ பார்த்துக்‌ கொண்டுதான்‌ உள்ளனர்‌. ஏறிய 
விலைவாசி என்றுமே இறங்குவதில்லை, நாட்டுப்புறக்‌ கவிஞன்‌ 
பாடாத பொருளே இல்லை எனலரம்‌. 

“மானா மதுரையிலே 

"மாங்காய்விலை தெரியாதா”, 

மாட்டுவிலை கூறுறாங்க?”, 


விலைவாசி ஏற்றத்தால்‌ அதற்கு ஈடுகட்ட முடியாத தனது 
ஏழ்மையையும்‌ பாடலில்‌ விவரிக்கிறான்‌ 

“உச்சிக்கு எண்ணெய்‌ அ.றியேன்‌- ஒரு 

உளுத்தவடை நானறியேன்‌ 

காதுக்கு எண்ணெய்‌ அறியேன்‌-ஒரு 

காரவடை நானறியேன்‌”, 


116௦26351௨ 8 வ2711/0ாள்‌/[ற ௨5 921620 
ர 1(காருவிமரகார்‌ £/ச1ார்2௩ 8011-5005 


4. ரிம்மரக்ற க்‌ கா, 
ஆ... ௦, கார்‌ (011226, 
பேருக, 


(85(6 83/51601 18 & றகார்‌ ௦7 & 80018] 8410010762 ௧௩3 16706 
1116 06 ௦7 016 08516 00 16 ௦ 86 1611 ஐ 116 ற. 
1208516 761கர1௦151105 காட ரத: 655001181 நீ௦ர 1௩௨ 81௩00௦10 
0100001002 ௨௫௦ ௫461000010 ௦7% ௨ றகார௦யகா 162100. ௦ 1௧1100. 
5 ரகா 85 1101௧ 15 00௩௦011000 085(6 51100௦111௪ ற்க5 ௨௦௦006 ற. 
௦021 ௦71 11/68 ஹு 07116, கறருற்மகு நற்ரூ 086 ேர்ரீர2மர்‌ 808166 
60 ரூ.௦512 ஏர்ரம்‌ ர4௦ா்ட்‌ ர௦ிகர்165 ௧௦ மாகம்‌ ௦120௦5, 


0௦ேராமக1 ப17ளொ5ரரநு 18 880 10 8கோறுகிஸறுகார்‌. 1972ம்‌, 
501௩6 07ரீ (16 5ர்2ர்ரீ/0க௫ ௦௦0ரமாம்‌(125 167௦ம்‌ 1ற 16 80125 86 
கோ, 177211௨1௨௨, பேசு, நிபரகா, [கேறருகிகா, மகார்காடுகா, 
மேடுகா, கர்ம !11கர்ருகா, 1$0ரகடி நரகாகாகா, காகக்‌, ”8௱4- 
வாகு, மகக, 7 மோகாகா, 76ம்கற, ககர11 02௧ ௦74௦, 


ந யி ய கா?- 19 க்கா 1821 கர்௦லிம்ற 


148௦௧1 ௦0௦0ம்‌ 15 7௩0511) நற (1௦ம்‌ ரம 41௪ 50028 ௦ 
1116 ஈம பருகா, ரன ரகர்கர்காடு 0001818 ௧5 9611 88 ௧௩(௨2௦116- 
11௦ 161௧11005111ற9,4 11027௪ 15 ௨௩ ௦060௦6 07 0௦10107018] 11௧௦6 


162 


801108 61௭௦௬ 11656 19௦0 ௦௦101 111௦5,5 19 ஊர 81000060 
கப ரகராரகத௦8 ,8 4 (௦மஜிட 1னு 1௧7௦ த0ம பீஜ ர250606 
801 (06 ௩08 0000 யார, 10 ௦6 ரறமரர்‌ 0௩ 8087 1701000 
11) பற ர11௦1250006 180/2௭௧826. 970 நன ரர்ம்௦ெம்ட 51௦ பககக 
060016 10 மா272ா 116 4401ம்‌ ௦18௨ 10 நுகம்கா,7 


நபிக -1 வ்றகர்‌ 18 விகர்ர்வப்ற 


14081 ௦7 16 18%%8715 116 1. (6 ௦0858181 ௧௦௧5 ஈர கா 1௦ 
(௦ 86111200௩0 07 116 ராம 1ரகா6. ௩ 16 கோர 806 (1௦ 18்‌- 
0௨15 ௦6ம்‌ 0818 ௨8௩௦ ௩௦15 ஏர1௦1 (ளூ த௲ட 1௦ 16 மார11ம- 
7815 07% 161071௧1 5௧5615 (01560௦0117, ௦7% ௦௦0௫110165 1ர0த1- 
1118111௦04 0010181 7018110091]. 89 411] 89 1076-1815 ரவிக01௦0- 
801, 1145 160 (௨0௫ 1௦ ரமதரச1 கரம்‌ ௦ம்‌ கேர உர்சா 7௩ 
1110102118 07 11தரர்‌ 1ரற03. 716 185016 கா௦ 08ம்‌ 1 11௦5 
5005$ 071146 ராம! 04/85 88 08% 7 ராமாத1] நளிடிஙர்மா. கருர்‌ 
ப ௨1மாவ!]19. 196 ரபாக ௩௦ எள. றம்‌ ர்ரூறரார்கு௩0 10 
0185(1(7 01151 ரர்மி1016 (16 1௩078] 0251101700 ௦1 1௨ நந்தர்‌ 
1 (நரா நஹ 11௦ 5001த510, 


2010): மரக: டா க்றம 2௨ 10ய110 


311106 111௦ ரகடுறுர்ரு ஜக 4கதகர்8ா1805 (1 4௦ 301 18170 
160 0201 817௦01 0011801 ஏர் 806 ஐர 1 0ரகாட 


0186011137 
[997 376 001 060110 ஈ5ம்‌ 57100 1 8010 514 


சயிபியரரகா- 14ம்‌ 1₹6121ர்௦ார்ம்ற 


& 16த60ம்‌ த1968 16 1௩ரி௦ாராகர1௦0 414 போர்த க ரிர்துர்‌ ந6- 
60 116 7ரக௧00016 1002 ஊர்‌ 1 205122 மறறர்ரீர்‌ 
7101071௦08 105013 ௨ ௭௦௫௦௩ ௦811௦ 07ம்‌ 21/70001//க1ர3ா 1௦ 
1136 ஐயா. 106 யதா ॥60(20 10 10801110௦௩ 7201 நர- 
௦௦3 ௧௨௦௦01 (611 6100௦0 £018110051மற ஏர்‌ (6 நுகர ௦௦௫ 


31/31) 41௦ 


119, 
5௦ (463 8008% 80௦04 4200861468 ௨5 6005 1196, 10381 141௩௦8ஐ6, 12 
1106 ம0ோவ௦5 81௦ 8190 168560 86 11௦ 0115 ௦7 & ர0ூ௨] ௦௦௦- 


1110113713 1027௨ ௧௨ 50006 1051200056 0158 


ர உட 1116 ௦0% 106 றகர ஜா] 
$ $108 தா]14, 


163 


நய ரகா- 7 விவா /௨1ரடர்ர்ற 


106 86 0ெபிர & 70 ர6ர72ா20065 10 761181௧ 11] 1112 80025 
௦8 (6 ராம] பரலாத, நர றகர்றர்‌ க 1280601881 ஐர்௦மாசண ௨௭௦181 த 
911121 மறு ம்‌271௦10௦6,15 


நசயிவோகா-( ப்ர இ௮கர்ர்பரய்ப்ற 


& 18126 16127000௦6 கரும்‌ த11151௦08 க&௨ 8௦ம்‌ ௨௦ம்‌ 146 
௦௦409 0௦0ரஎயர்டு: 1௫ 1196 500029 08 1106 ரூர16யயகா5. ௫ரீர்படே (1௦ 
3881814706 08 115 ரபபிபிரரகாத 6 0௦1315 86 மயம்சோ(2%60 
௦00011 61510055, 16 7 ஏர 10௦ 01௦005 85 தாகேர்‌ மம 2௨110) 
மர்‌ ஐகாா0 1௩ ஈூர்ரும்‌ கரும்‌ 8/ம்ரதர 10 061410மா17, 


நிரய மாரகா-8லாகாகா 1௧170 ௩கர்ப்ற 

68610௩0௦65 40 46 ரரூவாகர்காம மிரு முரு பெர்‌ 008117 1 
4008110108] 80089. 16 ரூகாககாக காக பறர0(6ம்‌ 10) ரமி 1011 
9002$ 85 100518. 116 மமகாகரகா8 ௧6 0018142204 10 66 & 
ஏர 146 060116 ௨௩௦௨ 1506 146 ஐாக5௨ ரூகாகறறவ/81 18 0960 
8 ஐூம5116 ராரா, கூ 111 ம250ர1028 4௩௦ 100127 ௦7 போம்‌ 
3$ உ ரூடாகரகா19. 1019 ௦௧௩ 6 1ஈரகாராக(0ம்‌ 1௦ ரகக 011080 & 018௭6 


ரகு ௦0 ௨ ௭௦08 00000 (1௦ ரமகாகரகா 0000000071], 


நய டியாகா-கொரயலிகா கக்வ்ப்ந 


5 உருக! ௦8 1௦ 580023 ஏூம்ம்்ருத ௦௧1௩, 106 2014500110 
135 & 1146 76181௦0511 ஏரு ௦140 ௦௦10 பறரர125, ௭௦ம்‌. நானாக 
1160 40 ர்‌ா௦ரு 5௦11த ரர்0ர0ப16ம்‌ 70 106 ந014-80126, 116 கோ- 
உோர்2்‌ உம்‌ 0180150014) நகா௪ 01086 001401 ஏர்டி 16  1102- 
1. 1 ரர816108 00815, 106 1௦500 ந்‌ 168௦ம்‌ 10. 10௦ 500௪ 
25 80௨18 20 


ியிவலாகா- பள 03516 ₹2211016ம்ரற 

1106 80025 07 (6 ரூப!:804கா 16ரீ2ா 106 01ம்‌ றகாகுுக௩ 10 
8 ற610181196 $6056,21 "8/6 106 08856 நலர்காகரு 15 ஈ6ரரோகம்‌ 
11 18 8590018160 81(௩ நூ, ௦015606011) மோரு (06 ரெ 
806 11210 15 00604100௦0 85 றகரர்காக :$0றறறம?₹3 1706 0௦௦ 
8 15 8190 0௦01100600 85 “ஐகறர்காக&மா?3 106 உர ௦84 1நூர்6 


164 


08516 (1௩5 6%65510% ௦019 1௩ 116 1க%௦மா 5025 ௦7 (6 ரூம1- 
மகா8, 24 [டுரூ ரூரரார்‌00 லர்‌ மோதக ஹரம்‌ மாகம்‌, 25 
106 97010 ராக்‌ 18 1860 89 கற கூரு51ு6 சாரு 00 10 5தாக06 


60018 ௦7 111 09௩ 000 ரமநர்(ு, 116 50026 (1௦0. க$௦பர்‌ 
7008௩ ஊர்‌ றக118ரு (௦௦* 


மிகாவிரகு -194ம்2 1 61க௦0௨ிர்ற 


1116 ௭௦ ௦00ரபாரம்‌(125 186 01096 00748௦ ஏரர்்க ௨௨௦1௨ ௦11. 
116 ஈ8ர்காத 02826 008119 111, ஐகாகர்ிுகா6 10 லே1(ம௪8111%௪ 1௦1 
18185, 7நசாஉ லாட 1ர5(8௱ற௦6 ர (06 மொ15(1808 ௦7 0௦11 116 
௦0111117011165 84(6௩01௩த 1196 5கர௰ சொ, 77% 80026 ௦1 11௦ 
ஓகா81 கா 11௧166 ர6111019 உ$ர( (உ ருக்க ௦௦ ரமா ஏர 
811 1067197102 406 67 ஊர்க11 7 ஒரம்‌ 081600. அ யரம11125 
11888, க ராக௩ ௦7 ஐரா&௦ர 01 1கா௫ 0001௨26 ஊம்‌ 81௦, ௦ 


100060 1116 £ர௦1 உர்‌ 161௪ம்‌ (16 001. 18 94111 சர்க்கம்‌ த 
7௨1010059 11670 5 6 531௨137௨1௩ 26 


இ காவலா 7618௨ 8%0181101ட1ம்ற 


51006 8271001016 6209 (1௦ 8519 ௦7 (16 $0018] 84111௦1076 ௦7 
உ காருக%பாாகார்‌ 01110, காகருகாடி 8011660885 80715 ஈர்சா ஏல1- 
8: 1810101015. 0618600011, 11௨6 ஜா 118137 7672121066 10 
௨2110011ம௦ 1௩ 1௦11 50௩. 4,00010102 4௦ 11௨ 3002, 612 
1810101005, (86 ௦1181கா8 கங௪ (மார்ப 


20 1136 றகாக18௭06 59 $௨4- 
111 த 110610) கரம்‌ நர பேரு 


105 0061 8208 70 40617 18௨0௦௦1123 
மிகாது உ - கராம்பு 0181101191 


116 7618711009 இச 0௦௦௪ 1170 001010 701(125 75 நுறு 
11081112, 98௩06 113௦ நாகு ரூ.105 (சகர (ட 08813 ௨08 88 60ரகர- 
10005 மர$2ய0180168. வு ஏய்‌] ௩௦1 8110 41௦ நஐதாக]19 2௫6 10 
௦0106 ௩௦௧7 (61 820பி00016. 10௨ 0101601655 07 (156 1818152065 
(௦லகாய்‌5 11௦ (௨ ரக்பி ௦1. ரி1005 வழா௦8510ந 1௩ 
(1211 50086. க்‌ 5012 001835 & 008 ரர்ரு வர்ப்டலு 521110 ௦ம்‌ 
991111 பர6 ரர 1680, 11 ௨150 1006 110 88 11௨ ஏர1$6ீ ட1 8 
08121) 80 பக0௦ம்‌ பிட வந்தஹு 5, &ட1௦10007 802 ஐ0117க45 ௨ 808௩0 
11௨060 மாக்ரா[௩ ஒர்ம்டுவ 124102 வறம்‌. 71 மாம்ச 15 ஞூ 


165 


௦11 816 2085 40 46௦ 802-60௨ 80௦ ஏர்றி06 84 ௦0 ஏர்‌ உற 
ளர்‌] ௦14௧110029 &011127 405101 07ீ 111௦ 8806 8002 84411- 
212 அந்‌ நஜ்மா 868168 ௦ரீ 16 நாகம மர்ம 85. 10101 01த 
81 116 8902-1666, 811106 86 88 ௦ ரா௦ரு 10௦ நறவு 10 
1116 ௦11. 176 ஐகாகர்ருலாட ரி1ரம்‌ & ஈம்கோர்௦மு5 981157௨௦11 1 1௦௨510 
(1& ோவர்ரர்ரு மர்ம. 11ம்‌ 18 க (010841 6%8௩016 07 4116 610011- 
௦௨] ௦20170 ௦7 1116 08017௦0400 0003 4௦காம்‌5 715 
0001255018. 11110மத1 (611 50௩25, 0106 07 (6 8025 10017௦௦ பிர 
00ரர௦115 ௦௩ 66 50114 ற2180181113 07 411௦ ௦ரகரரா105 ௭௦ றா௦ 
582816 6261கார்க10ு 0 11டி 00௦ 80ம்‌ ஈரம்‌ 681 ரேக௦5 ௨3 
518118 ௦ 15 ௦1167.,50 ர 


9100) ரதேகால்‌ 40 கடுக மருந்‌ [01510 00௦ மருகா ௧6 
0916ம்‌ 1௦ 56௦06 ஏு௦ காக கரர்ரத 01056 0000௫ 9111 060- 
ற1௦ 6610ரத1௩த 1௦ ௧11 ௦412 ௦௦00௭11165, 51௩௦6 (13 8611 116 
8116 10 16 பி4622௦ரர ம௦ரயராமாருப்ரர்ே 1. 08ரீதாகருர்‌ ற1௧௦௦6, 11315 
ஷீ ரூ 60 ருவ்ராகம்ட 010௭04, 01066 8ம்‌ 11471௪ 10%8௧011௦0 
ஸு) ௦1% ற௦00195 ௧௩3 ௦80046 11217 வு ௦ 1186 கயம்‌ 071(10- 
ர$6 11800 1 111211 501025. 


11 116 காச ஷு 16 5047012079, 087025, ௭௧51121115 
61௦. 75௦ நுகர்டர்கர்ரு 1440௦ ௦௦0௧௦௩ வர்ர ௦4 ந்தா ௦௦0117 
(1 ஏம லா6 மற வ112 01 (1௦0. 51 0ப்‌கார்று த0188011(1)), 5180% 
80111) கொற 610. 81850 18௭6 01056 0௦7௧௦4 எட்‌ ௦ 
ற600165, 81005 ௦8516 835180. 185 0017610060 எ110 (116 கரரா- 
20006 ௦7 19181௦ ௦7 1௧௦, 6800 08516 85 0060 8110160 ௦16 
1921 1100௦0), ரர்‌ (௬௦ ௦ரீ06றா1௩85 07 1067 1௧௦௦௦1 876 60 6- 
89 1௦7 வி1 16 ௦௦ஈ11மார்‌1165. 5௦ (118 08516 8181101மா6 0000- 
௬615 11600. 4௦ மகர்டர்கர்டி உ 1ம்‌ 6ர பர்டு 1 ப்ராகர், ம00- 
86000157, 6௧௦1 ௦886 15 060 மப010த ௦௩ 106 011122 ௨௩௦ 16005 
1௦76 15 ௩௦ 01081107௦7 18018110௦0 85 நீக ௧6 111611 600௦1௦ 


830 500181 1176 16 0010079460, 


1000 701 


1. 11௦ 50128 காக 1௧160 சிா௦ாாு (16 நாரம்‌ கட்த நற. 


166 


116518, (௩911-9008 ௦% ]ஹருகிஙாரகா1 19154101”, 1148031189 
பெொ்்ளாமு,  1983.) 


2, நட்த 08516 ௦41 1கோருக1மருகார்‌ 020. 


3. நாலு மூட்டுப்‌ பெண்ணழகி (11 75:1-2) 
நாடாமாரே பாருங்கோ 
*. நல்லோரு நாடார 
நாராவெட்டிக்‌ கொன்னானாம்‌ மா 87:5- 
. பாக்குநாடா பறையன்டமோனே 
பண்டாரப்பிள்ளக்கு பணத்தக்குடு 1 46:1-2) 
. நாடாத்து கொம்பளுக்கு நாளே 
கல்யாணம்‌ (1194:7-ஒ 
சக்களத்தி லோவே சக்களத்தி ஏலவலி 
சாணாங்ஙவாட்டி லோவல்லே சாணாட்டி (11 36:130-131) 
்‌. சாயக்கடயில முட்டயிருக்கு 
சாயிப்பேவா சாயகுடி (*முஸ்லிம்‌) (139) 


9. காக்கர*ச்ச முக்களுக்க கத்திகொண்டு (7 83:01) 


வபொடடா 


10. 1) காக்குக்கு நல்ல கண்ணாடி 


கண்டவளெல்லரம்‌ பெண்டாடி 

11) சூத்தரத்து சூத்தரத்தி அளகான 
சூத்தரத்த 

நேரிய முண்டுடுத்து நெல்லுக்கு போவச்சீல 


காவக்காரன்‌ மீரான்‌ பிள்ள 


0 51:3-4) 


கண்ணக்கண்ணக்‌ தள்ளுதான்‌ யார 


11. அறியாலுண்டென்‌ பிராமிணரும்‌ 


ஏலாம்‌ ஏலாம்‌ (11 122:70) 
2. நாயம்மாரே நல்ல தோளம்மாரே 
ஏலல்ல ஜாலம்‌ 


நாலுதிசை ஆண்டோமாரே ஏலல்ல ஜாலம்‌ 


13, 


14. 
15. 


16. 


17. 


18. 


இல 


20, 


167 


ஆண்டர்‌ பிள்ளை நல்ல மீம்புடிக்க 
ஏலல்ல ஜாலம்‌ 
அர.சர்கையில்‌ மீம்புடிக்க ஏலல்ல ஜாலம்‌ 
மீம்புடிக்கும்‌ நல்ல ஜாதிககெளாம்‌ ஏலல்ல ஜாலம்‌ 
விலமதுிக்க ஒரு வரில்லை ஏலல்ல ஜாலம்‌. 
யா 93:78-83) 


பாட்டாளி மன்னனுமஈ.ம்‌ 
மன்னர்‌ குல கன்னிகையே 
மனமுள்ள மங்கையரே பா 126:927-99) 


௩21௦1 7001-௦76௦ 74௦,10 (0 


மீன்பிடிக்கும்‌ ஏலாம்‌ சாதிகளெ. ஏலாம்‌ லோவம்மே 
விலமதிப்பா ஏலாம்‌ லோவம்மே 
வெள்ளாளன்‌ ஏலாம்‌ லோவம்மே (1 106:23-25) 


1) கப்பலுச்‌ செட்டிமகன்‌ கிளியே 
எப்ப வருவரோ?. 
11) பட்டி முண்டு செட்டியாரே ஏலாம்‌ ஏலாம்‌ 
இனிவாங்ஙவார கப்பலிலே ஏலாம்‌ ஏலாம்‌ 
கப்பல்‌ வந்து கரைகள்‌ சேர ரா 122:86-88) 


தகேங்காய்க்கோ சண்டை. செய்தான்‌ 
ஏலல்ல ஜாலம்‌ 
செட்டிகுடி கெட்டுதெம்பார்‌ (11 93:60-62) 


1) பெரும்பாவி கள்ளனப்‌ போல்‌ 


கள்ளெ நல்ல மறவனுமாம்‌ பா 89:22-23) 


11) ராணிமகா ஏறும்‌ வண்டி 
வண்டிநல்லோகாளெகெட்டி 

புறப்பட்டு வரும்போதெல்லாம்‌ 

கன்ளர்‌ வரும்‌ மறவர்வரும்‌ மாா52-52) 


மறவருதா (ன்‌) ஒங்க அம்மா-தீ 
மறவா்குலம்‌ வாளவந்தா (114:56-57). 


கர க தநல்ல மணலறிவேன்‌ ஏலவலி 
ஏலாம்‌ 


த. 
22, 
௮. 


24, 


22, 


26, 


21 


௮2. 


168 


கம்மாங்நாளன்‌ கோப்பறிவேன்‌ (11 123:75-79 
பறயா நீ பறப்பயலே ஏலாம்‌ ஏலம்மா 0192:62) 
பண்டாரத்‌ தோப்பில நெல்லுமில்ல (1180:2) 


பண்டாரம்‌ பரதேசி 


நான்கந்த பணதெவிடுட 0 81:1-2) 


பண்டிலொரு ஏலாம்‌ ஏலரம்‌ 
பாணனுக்கும்‌ ஏலாம்‌ ஏலாம்‌ 
பயனாவாசை ஏலாம்‌ ஏலாம்‌ தீருதில்லை (111 100:2-3) 


1) அறிவு சொல்லும்‌ குறமகளே 

குறத்தி குறை நான்‌ சொல்லவோ ? 

குறவலெல்லாம்‌ மலைகடந்து 111118:31-33 
11) மேயுமங்கே குறவலேல்லாம்‌ 11110:15) 


சுட்டாராம்‌ செம்புலிங்கம்‌ 
சுட்டுபொத்த நடுநடுங்க 
எல்லோரும்‌ போகும்பாத 
கல்லுதட்டும்‌ கரம்பதட்டும்‌ 
செம்புலிங்கம்‌ போகும்பாகு 
செந்தூரு வாசந்தட்டும்‌. (11 16:1-) 
பல்லறுக்காவிட்டால்‌ 
புல்லலிக்கட்டையோடே 
கட்டிவைத்து அடிப்பானே 
சாதி வெள்ளாளன்‌ 


10 %711:5-8) 
மொட்ட மொட்ட பிரா.மணத்தி 
கயிருகொண்டு போனாளாம்‌ 
கட்ட கட்ட பிராமணத்து 
காளியாத்தான்‌ பெண்டாட்டி [ர | 27:1-4) 


மொட்ட பாப்பாத்தி ரொட்டி சுட்டாளம்‌ 
எண்ணயில்லையாம்‌ 


கடக்குப்‌ போனாளாம்‌ 
கடக்காரன்‌ நாகராஜன்‌ பாத்து கண்ணடிச்சானாம்‌ 


(7 25:1-6) 


தாலாட்டுப்‌ பாடல்களில்‌ கருத்தூர்‌ பரப்பல்‌ 


எஸ்‌. ஆர்‌. சாந்தகுமார்‌: 
காஞ்சிபுரம்‌. 





முன்னுரை 

தொல்காப்பியத்தில்‌ “பண்ணத்தி''! என்று இடம்‌ பெறும்‌ 
நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ காலத்தை. வென்றவை. எளிமை 
யோடு அழகுணர்ச்சியினையும்‌ உள்ளத்தைக்‌ கவரும்‌ இனிய 
இசையினையும்‌ முருகியல்‌ இன்பத்தினையும்‌ ஒருங்கே பெற்றுத்‌ 
திகழும்‌ செவி நுகர்‌ கனிகளான நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ 
மனித வாழ்வின்‌ தொடக்க நிலையிலிருந்தே தோற்றம்‌ பெற்று 
விட்டன. இயற்கை அன்னையின்‌ மடியில்‌ தவழ்ந்து திரிந்து 
வெள்ளை உள்ளம்‌ படைத்த பாமர மக்களின்‌ எளிய, கலை 
உணர்ச்சிமிக்க உள்ளங்களிலிருந்து இளர்ந்து, கிளைத்து எழுந்த 
இந்தக்‌ காட்டு மல்லிகைச்‌ சரங்கள்‌ அந்த மக்களின்‌ வாழ்க்கைச்‌ 
சூழல்‌, அவார்களின்‌ உள்ள உணர்வுகள்‌,இன்பக்‌ களியாட்டங்கள்‌ 
அச்ச உணர்வுகள்‌, ஏக்கத்‌ தவிப்புகள்‌, ஆசைக்‌ கனவுகள்‌ விழு 
மிய எண்ண அலைகள்‌ ஆகியவற்றோடு இசைச்‌ கிறப்பினையும்‌ 
அழகுணர்ச்சியையும்‌ இணைத்து அவர்களது நாவில்‌ நடனமாடி. 
நல்ல மணம்‌ பரப்பி வாழ்வின்‌ பல நிகழ்ச்சிகளிலும்‌ பல்வேறு 
மன நிலைகளிலும்‌ உற்ற துணையாக நின்று அவர்களது வாழ்‌ 
வோடு இரண்டறக்‌ கலந்து வளர்ந்து வந்திருக்கின்றன. இந்‌ 
நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ தாலாட்டுப்‌ பாடல்கள்‌, விளை 
யாட்டுப்‌ பாடல்கள்‌, தொழிற்பாடல்கள்‌, கொண்டாட்டப்‌ 
பாடல்கள்‌, ஓப்பாரிப்‌ பாடல்கள்‌ என்று ஐந்து வகையாக 


170 


பிரிக்கப்‌ பட்டுள்ளன. இந்தாட்டுப்புறப்‌ பாடல்களைப்‌ 
பற்றிய ஆய்வு சமூகவியல்‌, சமூக உளவியல்‌ போன்ற பன்‌, 
நோக்குகளில்‌ மேற்கொள்ளப்‌ பட்டு வருகின்றது, சமூக உள 
. வியல்‌ கூறுகளில்‌ ஒன்றான கருத்துபரப்பலின்‌ ஒரு பார்வையாக 
அமைகிறது இக்‌ கட்டுரை, 
கருத்துப்‌ பரப்பல்‌ 

பொது மக்கள்‌ கருத்தினைச்‌ செயல்‌ படுத்த வேண்டி 
செய்யப்படும்‌ எம்‌ முயற்டுயும்‌ கருத்துப்‌ பரப்பல்‌ எனலாம்‌ 
பொதுவாகக்‌ கருத்துப்‌ பரப்பல்‌ மக்களின்‌ நம்பிக்கையையும்‌ 
மனப்பான்மைகளையும்‌, இறுதியாக அவர்களின்‌ செயல்களை 
யும்‌ தன்‌ வசப்படுத்த முயற்சி செய்கிறது என்று எடுத்துக்‌ 
கொள்ளப்‌ படுகிறது“, கருத்துப்‌ பரப்பலின்‌ குறிக்கோள்‌ கருத்‌ 
துக்களையும்‌ மனப்பான்மையையும்‌ தன்வயப்படுத்து அதன்‌ 
மூலம்‌ அவர்களின்‌ நடத்தையையும்‌ தன்‌ வயப்படுத்துவதாகும்‌, 


தாலாட்டுப்‌ பாடல்களில்‌ கருத்துப்‌ பரப்பல்‌ 


மண்ணில்‌ பிறந்த மனிதன்‌ தாலாட்டுப்‌ பாடல்களின்‌ வழி 
தான்‌ முதன்‌ முதலில்‌ சமுதாயத்தில்‌ வமக்கிலுள்‌ பலவற்றைத்‌ 
தெரிந்து கொள்கிறான்‌. தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ பெரும்பாலும்‌ 
குழந்தைத்‌ தொடர்புடைய கருத்துக்களையே கொண்டிருக்கும்‌. 
இப்பாடல்கள்‌ 
படினும்‌ அதன்‌ 


யுணரா்வு, 


குழந்தையை உறங்க வைப்பதற்காகப்‌ பாடப்‌ 

வாயிலாகக்‌ தாய்‌ தன்‌ எண்ணங்கள்‌, இறை 

குழந்தைப்பேற்றிற்காகப்‌ பட்ட துன்பங்கள்‌, குலப்‌ 

பெருமை, உறவினர்‌ பெருமை போன்ற பல கருத்துக்களை 
வெளியிடுகி றாள்‌. 

“மயிர்‌ நீப்பின்‌ வாழாக்‌ கவரிமான்‌ அன்னார்‌ 

உயிர்‌ நீப்பர்‌ மானம்‌ வரின்‌”? (குறள்‌ 969) - 

எனும்‌ குறளில்‌ 


உயிரினைப்‌ 


போக்கிக்‌ கொள்ளும்‌ என்பது கூறப்பட்டுள்ளது. 
இத்தகையை தன்மையைப்‌ பெண்கள்‌ கொண்டிருத்தல்‌ இறப்பு. 
ஆகவே அதனை உணர்ந்த தாய்‌, 


66 ன்‌ ச ்‌ 
கணணுமான்‌ கண்ணோ நீ - என்‌ கண்ணே நீ 
கவரிமான்‌ பெத்த கண்ணேச 


171 


மானோடும்‌ தாரமெல்லாம்‌-கண்ணே நீ 
தானோட வத்தவளேோர??3 


எனக்‌ தாலாட்டுப்‌ பாடலில்‌ பாடுகிறாள்‌. இப்பாடல்‌ பெண்‌ 
குழந்தைக்குப்‌ பாடியது என்பது இங்கு குறிப்பாக எண்ணத்‌ 
தக்கது, கவரிமான்பற்றி ஆண்‌ குழந்தைக்குப்‌ பாடியிருப்பின்‌ 
அஇல்‌ சிறப்பில்லை. ஆயின்‌ மேலே காட்டப்பட்டுள்ள பாடலின்‌ 
இறுதியடி அப்பாடல்‌ பெண்‌ குழந்தைக்குப்‌ பாடப்பட்டிருப்‌ 
பதை உணர்த்தும்‌, பெண்களுக்கு மானமே பெரிது எனும்‌ 
கருத்தைக்‌ குழந்தைக்குப்‌ பரப்புவது மட்டுமன்றி, அதனைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ உறவினார்களுக்கும்‌ பரப்புவதோடு, 
தன்‌ கற்பின்‌ பெருமையையும்‌ இவ்வாறு வெளிப்படுத்து 
கிறாள்‌. 


மலட்டுத்தன்மை சமூகத்தில்‌ ஓரு பெருங்குறையாகக்‌ 
கருதப்படுகிறது. ஆகவே மலடி எனும்‌ பெயர்‌ பெறாமலி 
ருக்கவே முயல்வார்‌. குழந்தைப்பேற்றிற்காகத்‌ தாய்‌ நோன்பு 
நோற்க வேண்டும்‌ எனும்‌ கருத்து “தவம்‌” செய்கலாகப்‌ 
பாடலில்‌ குறிப்பிடப்படுகிறது, 


““மக்களில்லே என்று சொல்லி-என்‌ அய்யா நாங்க 
மாகுவம்‌ செய்து வந்தோம்‌, 
பிள்ளையில்லே என்று சொல்லி நாங்கள்‌ 
பெருந்தவங்கள்‌ செய்து வந்தோம்‌ 
இலையிலே சாதம்‌ உண்டா 
என்ன தவம்‌ என்று சொல்லி 
குரயிலே சாதகம்‌ உண்டு - நாங்கள்‌ 
தங்கி தவ௫ருப்போம்‌ - ஓரு 
தம்பி தான்‌ வேணுமென்று 
குவசு மூடிந்து தான்‌ - என்னரசே வேலவா 
தந்தாரோ மடிக்‌ குழந்தை”?* 


இங்குக்‌ தரையில்‌ உண்ணுதல்‌ தவமாகக்‌ கருதப்படுகிறது. 
துவம்‌ செய்தால்‌ குழந்தை - நாம்‌ வேண்டும்‌ வகையான 
குழந்தை - அதாவது ஆண்‌ குழந்தை பிறப்பது உறுதி என்‌ 
பதைப்‌ பாடலின்‌ இறுதி அடிகள்‌ காட்டுகின்றன. தவம்‌ செய்‌ 
தால்‌ குழந்தை பிறக்கும்‌ எனும்‌ கருத்தை உறுதிப்படுத்தவே, 


172 


அவ்வாறு பிறந்ததையும்‌ பாடல்‌ குறிப்பிட்டுச்‌ செல்கிறது 


எனலாம்‌. 


கோயிலுக்குச்‌ சென்றும்‌ இறைவனிடம்‌ வாதாடியும்‌ 
புண்ணிய நீராடியும்‌ குழந்தைப்‌ பேறு அடைதலை, 


“பிள்ளை வரம்‌ வேணுமின்னு - நாங்க 
போகாத கோயிலில்லை 

ஸ்ரீரங்க மாடி ஏறி! 

சிவனிடத்தே வாதாடி. 

தூர்த்தங்கள்‌ ஆடி 

செல்வ வரம்‌ வேணுமின்னு 

வாகாடி தந்த பிள்ள 

வாம வேணும்‌ நூறு குடி””5 


எனும்‌ பாடலடிகள்‌ சுட்டிச்‌ செல்கின்றன. இங்கும்‌ இறைவன்‌ 
குழந்தை அருளிய செயல்‌ குறிப்பிடப்‌ படுகிறது. ஆகவே, இறை 
வனிடம்‌ வேண்டினால்‌ குழந்தை கிடைப்பது உறுதி என்பதைக்‌ 
காட்ட மீண்டும்‌ மீண்டும்‌ இக்‌ கருத்து வருகிறது என்‌ பதை 
உய்த்து உணரலாம்‌, இத்தகைய கருத்துப்‌ பரப்பலை உளவிய 
லார்‌ உறுதி வேண்டி நிகழ்த்தும்‌ கருத்துப்‌ பரப்பல்‌ என விளக்‌ 
்‌ குவர்‌,.$ உறுதி வேண்டி நிகழ்த்தப்படும்‌ சருத்துப்‌ பரப்பல்‌ 
பெரும்பாலும்‌ ஏற்கனவே பரப்பப்பட்ட ஒரு கருத்தின்‌ நீடிப்‌ 
பையும்‌ அதனைப்‌ பின்பற்றுகின்ற மக்களின்‌ மனோதிடத்தை 
யம்‌ காக்கும்‌ வகையில்‌ செயல்படுத்தப்‌ படுகிறது. 


மேலே குறிப்பிட்டுள்ள பாடலடிசுள்‌ இறைவனிடம்‌ நம்‌ 
பிக்கை வைக்கவேண்டும்‌ எனும்‌ கருத்தினையும்‌ பரப்புகின்றது. 
குழந்தைக்கு இறைவனின்‌ உதவியுண்டு எனும்‌ கருத்தினை, 
“ஏசு உகவியுண்டு 
ஏசு நாதருட. பாலகனே 


பக்தி விசுவாசம்‌ பாலகனுக்கு 
பரலோக மோட்ச முண்டு'?? 


எனும்‌ பாடல்‌ வெளியிடுவதன்‌ வழி இறைவனிடம்‌ வேண்டும்‌ 
வேண்டுதலாசவும்‌ அவ்வடிக 


ள்‌ அமைவதைக்‌ காணலாம்‌. பக்தி 
யிருந்தால்‌ மோட்சம்‌ இடை 


க்கும்‌ எனும்‌ கருத்தும்‌ இங்கு பரப்‌ 


173 


பப்படுகிறது. குழந்தையின்‌ உள்ளத்தில்‌ தெய்வ உணர்வுகள்‌ 
ஆரம்பத்திலேயே பதிவதற்குக்‌ தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ பயன்‌ 
படிகின்றன. தெய்வ வரலாறுகளையும்‌ தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ 
குறிப்பிடுகின்றன. 


அல்லி மகனோ - என்‌ அய்யா நீ 
அர்ச்சுனர்க்குப்‌ புத்திரனே ??8 


““தருமரு பேரரசே ?:9 


தருமன்‌ நகுலன்‌ 
குனக்‌ கெளயார்‌ ஓந்தகப்பன்‌ 
வீமன்‌ அருச்சுனன்‌ 
விருப்ப மூள்ளோர்‌ ஓந்தகப்பன்‌”?”19 


தாலாட்டுப்‌ பாடல்களில்‌ மகாபாரத கதைப்‌ பாத்திரங்கள்‌ 
மிகுதியாக வருகின்றனர்‌, தருமரைப்‌ போல்‌ அறம்‌, பிமனைப்‌ 
போல்‌ வலிமை, அழுச்சுனனைப்‌ பேரல்‌ இறமை கொண்டு 
குழந்தை விளங்க வேண்டும்‌ எனும்‌ கருத்தினைப்‌ பரப்பவே 
தாய்‌ இத்தகைய மகாபாரதப்‌ பாத்திரங்களைத்‌ தாலாட்டில்‌ 
குறிப்பிடுகிறாள்‌ எனலாம்‌.இராமாயணம்‌ கதையே தாலஈட்டா 
கப்‌ பாடப்‌ படுவஸலதயும்‌ காண மூடிஇறது,11 


“கம்‌ குலப்பெருமையைப்‌ பேசுவதில்‌ பெண்கள்‌ பெரு 
மகிழ்ச்சி அடைகன்றனர்‌”?13 அக்குலம்‌ மங்காது காக்கப்பட 
வேண்டும்‌ என்னும்‌ கருத்து சமுதாயத்தில்‌ ஊன்றியுள்ளது. 
குலம்‌ காக்க ஆண்‌ குழந்தை பிறக்க வேண்டும்‌ என்னும்‌ 
கருத்து, 


“பெரிய கூல வம்சமோ 
எங்கள்‌ குலம்‌ மங்காமல்‌ 
இருக்க வேணுமின்னு 
குங்க மணி பொங்க 
தானாள வந்த கண்ணேர??18 


எனும்‌ பாடல்வழிக்‌ குறிப்பாகப்‌ பரப்பப்படுகிறது. 


தாலாட்டு உறவினர்‌ பற்றிய கருத்துப்‌ பரப்புதலுக்கும்‌ 
துணைபுரிகிறது. தாலாட்டில்‌ சிறப்பாக மாமன்‌ மருமகளுக்குச்‌ 


174 


செய்ய வேண்டிய-செய்யும்‌ சீர்கள்‌ பற்றிய கருத்தும்‌ காணப்‌ 


படுகிறது. 


“*முத்தளக்க நாழி 


முதலளக்கப்‌ பொன்னாமி 

வச்சளக்கச்‌ சொல்லி 

வரிசையிட்டார்‌ தாய்மாமன்‌ - ஓங்க 
அம்மாங்கோ அம்மாங்கே 

என்ன வெல்லாம்‌ தந்தாங்கோ 

௬றக்கப்‌ பசு தந்தான்‌ 

கண்ணுகட்ட தும்பு தந்தான்‌ 

புடிச்சி பால்‌ கறக்கதுக்கு - ஒங்க அம்மான்‌ 
புடி கயிறு பொன்னாலே 

அவஞ்சிருந்து பால்‌ கறக்க 

அவகயிறு பொன்னரல 

காஞ்சிருந்து பால்‌ கடய - ஓங்க அம்மான்‌ 
சாரு மெத்தை பொன்னால 

ஓக்காற்து பால்‌ கூடய 

முக்காலி பொன்னாலே??14 


மாமன்‌ தரும்‌ சீர்‌ பற்றிக்‌ கூறும்‌ வழி மாமன்‌ சீரும்‌ கறப்பும்‌ 
உடையவனாக வாழ்தலும்‌ அவ்வாறு வாழ்தலால்‌ மருமக்கள்‌ 
பயனடைவர்‌ எனும்‌ கருத்தும்‌ தாலாட்டில்‌ உணரப்படுகிறது. 


தாலாட்டில்‌ தந்த பெருமை, மாமன்‌ பெருமை போன்ற 
வற்றை எடுத்துக்‌ கூறும்‌ போது இவ்விருவரது பெருமை மட்டும்‌ 


தெரிவிப்பது 


கிடையாது. அத்துடன்‌ அவர்களைச்‌ சார்ந்து 


க 


தருமன்‌ நகுலன்‌ 

தனக்‌ கெளயார்‌ ஓந்தகப்பன்‌ 
அய்யா அடிச்சாரே - என்னரசா 
அரளிப்பூ சென்டாலே - ஒங்க 
போத்தி அடிச்சாரோ 

பிச்சிப்பூ செண்டாலே 

கண்ணய்யா பால்பயுவோ 


செடியேறி மேஞ்சவரும்‌ - ஓங்க 


175 


சித்தப்பாமார்‌ பால்பயுவோ 
காட்ட கலக்கி 

வேட்டக்கி எழுந்திருங்கே - ஒங்க 
வீரபுலி அம்மாவோ - ஓம்‌ - 
முத்தளக்க நாழி” 


இவ்வாறு தான்‌ சொல்ல வேண்டிய கருத்தினை மட்டும்‌ 
சொல்லாது, அதனுடன்‌ தொடர்புடைய மற்ற எல்லாவற்றை 
யும்‌ சிறப்பித்து ஏற்றிக்‌ கூறுவதை, கருத்து பரப்பலின்‌ சிறந்த 
உத்தியாக. எடுத்துக்‌ காட்டுவர்‌.16 


தாலாட்டுப்‌ பாடலில்‌ ஓரே கருத்து திரும்பத்‌ திரும்பவரும்‌, 
ஏனெனில்‌ எந்தக்‌ கருத்துமே திரும்பத்‌ திரும்பக்‌ கூறாவிட்டால்‌ 
அகன்‌ வலிமை இழந்து வழ்க்கத்திலிருந்து மறைந்து விட ஏது 
வாகும்‌. அடுத்தடுத்துக்‌ கூறப்படும்‌ கருத்து, கருத்துப்‌ பரப்பலை 
வலிமை பெறச்‌ செய்வதாகவும்‌ உறுதி பெறச்‌ செய்வதாகவும்‌ 
அமைகிறது. 


முடிவுரை 
தாலாட்டுப்‌ பாடல்களில்‌ இடம்‌ பெறும்‌ முக்கிய கருத்துப்‌ 
பரப்பல்‌ குழந்தை பெறுவதற்குத்‌ தவம்‌ செய்ய வேண்டும்‌ 
என்னும்‌ கருத்தே எனலாம்‌. மேலும்‌ தந்தையின்‌ பெருமை, 
மாமன்‌ பெருமை போன்ற கருத்துக்கள்‌ தாலாட்டுப்‌ பாடல்‌ 
களின்‌ வழி பரப்பப்படுகிறது என்பதும்‌ அறியப்படுகிறது 
தாலாட்டுப்‌ பாடல்களில்‌ கருத்துப்‌ பரப்பல்‌ இடம்‌ பெறுவதால்‌ 
நல்ல கருத்துக்களை வைத்துப்‌ பாடப்பெறும்‌ தாலாட்டுப்‌ 
பாடல்கள்‌ நல்ல பயனைக்‌ தரும்‌ எனலாம்‌. 


அடிக்‌ குறிப்புகள்‌ 
1. தொல்காப்பியம்‌ சூத்‌ 173 


பி. குப்புசாமி, சமூக உளவியலுக்கு ஓர்‌ அறிமுகம்‌, குமிழில்‌ 
நா. சந்தானகிருட்டிணன்‌ (மொழி) (தமிழ்‌ நாட்டுப்‌ 
பாடநூல்‌ நிறுவனம்‌, சென்னை, 1980), ப, 4, 


10. 


லக 
10, 


176 


ர அுுவிக ரகம்‌, 1011-20ஐ ௦5% கறு வியயாரகார 1811104, 


(௩. ரந, ரகம்‌ பீர்ர்ரோ1்ரு, 1981), 502 1 
23. 7-8, 13-14 


இவ்வாய்வாளரின்‌ ஆய்வேடு, தமிழ்‌ நாட்டுப்‌ புறப்பாடல்‌ 
களில்‌ சமூக உளவியல்‌ கூறுகள்‌, (பி.எச்‌.டி. ஆய்வேடு, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1985) தாலாட்டு 3; 


22-22. 


_ மேற்படி, தாலாட்டு 6:9-10:19-22:25-26 


செ.ரா. பரமேஷ்‌, சமூக உளவியல்‌ (தமிழ்‌ நாட்டுப்‌ பாட 
நரல்‌ நிறுவனம்‌, சென்னை, 1973), ப. 212. 


இவ்வாய்வாளரின்‌ ஆய்வேடு, மூ.நூ. தாலாட்டு 2:15-1$ 


.. மேற்படி, 3:3-4 


"மேற்படி, 5:54 


மேற்படி, 7:29-32 


. மேற்படி, 9 
அ, 


இ. பால சுந்தரம்‌, ஈழத்து நாட்டார்‌ பாடல்கள்‌ ஆய்வும்‌ 
மதுப்பீடும்‌, (தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, சென்னை, 1979), 
ப-ஸள்‌, 23-24 


. இவ்வாய்வாளரின்‌ ஆய்வேடு, மு.நாூ., தாலாட்டு 18:4-8 
14. 


3. 11 றக 8 00ம்‌, 50௦02 1 3:71-66 
1௦10. 80௨ 1 30:2939. 57-58, 63-71 


செ.ரா. பரமேஷ்‌, மு,நர., ப.,313. 


தமிழ்‌ நாட்டுப்புற பாடல்களில்‌ ஒத்துணர்வு 
சி.என்‌. குமாரசாமி 

தமிழ்ப்பேராசிரியர்‌, 

அரசினர்‌ கலைக்கல்லூரி) 

செய்யாறு. 





0. முன்னுரை 
0.1 கட்டுரையின்‌ நோக்கமும்‌ தன்மையும்‌ 

நாட்டுப்புற வழக்காறுகள்‌ இயைபுடைய பல்துறை அறி 
வியல்‌ நோக்கில்‌ ஆராயப்படுதல்‌ வேண்டும்‌; சிறப்பாகச்‌ சமூக 
உளவியல்‌ நோக்குமுறை ஆய்வை வலியுறுத்தல்‌ வேண்டும்‌ என்‌ 
பதே இக்கட்டுரையின்‌ முக்கிய நோக்கமாகும்‌. இடச்சுருக்கம்‌ 
காரணமாக இக்கட்டுரையில்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ குறைந்த 
அளவில்‌ மேற்கோளாகக்‌ காட்டப்பெற்றுள்ளன; பிற துறைக்‌ 
கருத்து மேற்கோள்கள்‌ சான்றளவில்‌ சுட்டப்பெற்றுள்ளன; 
குரவுகள்‌ எண்முறையில்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன. எண்முறைகத்‌ 
துரவு விளக்கத்தை மேற்கோள்‌ நூற்பட்டியல்‌ பகுதியில்‌ காண 
லாம்‌. இதனால்‌ அடிக்குறிப்புத்கரவு முமை தவிர்க்கப்‌ பற்றுள்‌ 
ளது. 


0.2 நாட்டுப்புற இயலுடன்‌ தொடர்புடைய பிற சமூக இல்‌ 
களும்‌ சமூக உளவியல்‌ நோக்கு ஆய்வின்‌ இன்றியமையாமை 
யும்‌: 

நாட்டுப்புறவியல்‌ ஆய்வாளனை ஓரு சமூக விஞ்ஞானி 
என்பார்‌, எனவே, நாட்டுப்புறவியல்‌ பெரிதும்‌ சமூக அறிவியல்‌ 


178 


களுடன்‌ தொடர்பு உடையது எனலாம்‌. அதிலும்‌ சிறப்பாக 
மானிடவியல்‌, சமூகவியல்‌, உளவியல்‌, தத்துவம்‌, வரலாறு, 
மொழியியல்‌ ஆகிய துறைகளுடன்‌ நாட்டுப்புற இயலைத்‌ 
தொடர்புபடுத்தி ஆராயும்‌ போக்கு இன்று போற்றப்படுகின்‌ 
றது, (5.14), நாட்டுப்புற இயலின்‌ வேர்கள்‌ சமூதாயத்தில்‌ மிக 
ஆழமாகப்‌ பரவிப்‌ பண்பாட்டின்‌ உயர்நிலைகளை அடைந்‌ 
துள்ளன என்னும்‌ எஸ்பினாசா என்பாரின்‌ கருத்து, இவ்வியல்‌ 
குனிமனிகளைவிடச்‌ சரச மனிகளனையே பெரிதும்‌ மையமாகக்‌ 
கொண்டுள்ளது என்பதை விளக்கும்‌. (6.4). 


நாட்டுப்புற இயலை உளவியல்‌ நோக்கில்‌ ஆய்பவரை 
“உளப்பகுப்பியல்‌ பள்ளியினர்‌” (7 901௦௧ற81111௦81 501௦௦1) என்‌ 
பார்‌. ரிச்சர்டு எம்‌. டார்சன்‌ அவர்கள்‌ குறிப்பிடும்‌ பன்னிரண்டு 
நாட்டுப்புறவியல்‌ ஆய்வுக்கோட்பாடுகளுள்‌ உளவியல்‌ ஆய்வுக்‌ 
கோட்பாடும்‌ ஒன்றாகும்‌. (5.15). தமிழ்‌ நாட்டுப்புறப்பாடல்‌ 
களைச்‌ சிறப்புற ஆராய்ந்த இரு அறிஞர்கள்‌ தாம்‌ சமூக உள 
வியல்‌ துறைகளில்‌ ஆழமான நுட்ப அறிவு பெற்று இருந்தால்‌ 
தங்கள்‌ ஆய்வு மேலும்‌ இறப்புற்றிருக்கும்‌ எனக்‌ குறைபட்டுக்‌ 
கொள்வதும்‌ இங்கு நோக்கத்தக்கது. (1,244; 14,303). சிக்மண்ட்‌ 
ஃப்ராய்டு என்னும்‌ உளவியல்‌ அறிஞரும்‌ ஓஒடிபஸ்‌ மனப்பாங்‌ 
கனைக்‌ காட்டுவதற்காக நாட்டுப்புறக்கதைகளை ஆராய்ந்‌ 
குர்‌. (5,240), இதனால்‌ நாட்டுப்புற இயலாய்வைச்‌ சமூக 
உளவியல்‌ நோக்கில்‌ ஆய்வஇன்‌ இன்றியமையாமையும்‌ சிறப்பும்‌ 
புலப்படும்‌. 


1. சமூக உளவியலும்‌ ஒத்துணர்வம்‌ (8௦௦/] ல/0101௦ஐு ௨). 


1 றகர்‌) 
1.1. சமூக உளவியல்‌ 


குனி மனிதனின்‌ நடதிதையைச்‌ சமூகச்‌ சூழ்நிலையில்‌ அறிய 
விரும்புவதே சமூக உளவியல்‌, ஒரு கனியன்‌ தன்‌ சகமனிதா்‌ 
களிடம்‌ கொண்டுள்ள “தவை ஆராய்வதே சமூக உளவியலின்‌ 
நோக்கமாகும்‌. (4.1). இங்குத்‌ “தனியன்‌”, “கனிமனிதன்‌” எனக்‌ 
குறிப்பதைவிடச்‌ “சமூகமனிதன்‌” என்று குறிப்பிடுவதே மிகவும்‌ 
சரியாகும்‌, ஏனெனனில்‌., தனிமனிதன்‌ என்று ஒருவனில்லை: 
அவன்‌ எப்பொழுதும்‌ சமூகத்துடன்‌ தான்‌ இருக்கின்‌ றான்‌ என 


179 


உளவியலார்‌ கூறுகின்றனர்‌. மனிதன்‌ ஒரு சமூகப்பிராணி என்‌ 
னும்‌ அரிஸ்டாட்டிலின்‌ புகழ்பெற்ற கருத்தும்‌ நோக்கத்தக்கது, 
எடுத்துக்காட்டாக, காதல்‌ தோல்வியில்‌ தனியே இருந்து அமும்‌ 
போதும்‌ ஓரு பெண்‌ மனத்தளவில்‌ தன்‌ காதலனுடன்‌ சமூக 
உறவு கொண்டிருக்கிறாள்‌. எனவே, சமூக உளவியல்‌ தனிமனி 
குன்‌ புறச்‌ சூழ்நிலையில்‌ சமூகத்துடன்‌ கொள்ளும்‌ தொடர்பை 
மட்டுமின்றி, அகவழியில்‌ நிகழும்‌ ௪மூக நடத்தையையும்‌ 
- ஆராய்கின்றது (11.11). சுருக்கமாகக்‌ கூறுவதானால்‌ சமூகத்தி 
லுள்ள தனியனின்‌ சிந்தனை, உணர்சி, செயல்‌ ஆடுியவற்றைப்‌ 
பற்றிச்‌ சமூக உளவியல்‌ ஆராய்கின்றது எனலாம்‌ (4.4). 


சமூக நடத்தைகளை (800181 1கர்றயோாலி நான்கு வகை 
களாகப்‌ பிரிப்பர்‌. (111272 1. குனியனுக்கும்‌ சமூகப்பொருட்‌ 
களுக்கும்‌ இடையே நிகழ்வன, (எ௭.டு.- தேசீயக்கொடியால்‌ 
தூண்டப்பெற்று நாட்டுப்பற்று எனும்‌ சமூக நடத்தை) 2. தனி 
யனுக்கும்தனியனுக்கும்‌ இடையே நிகழ்வன(எதிரே வருபவரைப்‌ 
பார்தீதுப்‌ புன்னகைத்தல்‌)3. தனியனுக்கும்‌ ஒரு குழுவுக்கும்‌ 
இடையே நிகம்வன.(ஆ௫ரியர்‌ மாணவர்களுக்கடையே)4.குழுக்க 
ளிடையே)நிகழ்வன (ஒரிடத்தில்‌ விளையாகும்‌ இரண்டு வேறு 
பட்ட குழுக்களிடையே) இதனால்‌ சமூக உளவியல்‌ தனிமனி 
குனுடைய நடத்தை, சமூகத்தின்‌ நடத்தை இரண்டையும்‌ 
இணைத்து அதிலிருந்து வெளிப்படும்‌ விளைவை முக்கியமாக 
அறிந்து ஆராய்கின்றது என விரித்து உரைக்கலாம்‌ (2.141), 


1.2 ஒத்துணர்வுக்‌ கோட்பாடு 
2.2.1. சமூக உளவியல்‌ கருத்துக்கோட்பாடுகள்‌ 


சமூக நடத்தைகளை மக்டூகல்‌ என்பார்‌ ஓத்துணர்வு 
(நு 1றக(115), பின்பற்றல்‌ (1ாபரக1100), கருக்கேற்றம்‌ ($ப.2265- 
11000) என்ற மூன்று கோட்பாடுகளின்‌ வழிநின்று ஆராய்ந்தார்‌. 
(4.129-136. பிளாட்டேோ மனிதமனம்‌ அன்புகெழுமிய நிலை. 
(கமீ1௦01100), எழுச்சி நிலை (081101) அறிவு நிலை (0௦1 
1100) என்னும்‌ மூன்று பகுதிகளாக அமைந்திருப்பதாகக்‌ ௧௬இ 
னார்‌. இதனையே உளவியலார்‌ பின்பற்றி ஒத்துணர்வை மனி 
தனின்‌ அன்புகெழுமிய நிலை கொண்டும்‌, பின்பற்றலை மன 
எழுச்சி நிலைகொண்டும்‌ கருத்தேற்றத்தை மனத்தின்‌ அறிவு 


1680 


நிலைக்கொண்டும்‌ சமூக நடத்தைகளை விளக்க முற்பட்டனர்‌. 
(11,116). இக்குறிப்பிட்ட மூன்று மன நிலைகளும்‌ தெளிவான 
வரையறுக்கப்பட்ட தனித்தனி வெவ்வேறான நிலைகள்‌ எனக்‌ 
கூறுதல்‌ இயலாது. இம்மூன்று நிலைகளும்‌ ஒன்றுக்கொன்று 
தொடர்புடையதாகவும்‌, ஒன்றிலிருந்து மற்றொன்றினுக்கு 
மாறுந்தன்மையுடையதாகவும்‌ உள்ளன. இதனால்‌ இக்கருத்‌ 
தின்‌ அடிப்படையில்‌ எழுந்த கொள்கைகளும்‌ தம்முள்‌ வேறு 
பட்டவை, தொடர்பற்றவை எனலாம்‌. ஓரே சமூக நடத்தையை 
ஒருவர்‌ ஓத்துணார்வாகவும்‌ மற்றொருவர்‌ கருக்தேற்றமாகவும்‌ 
வேறு ஒருவர்‌ பின்பற்றலாகவும்‌ கொள்ள நேோர்ந்தமை காண 
லாம்‌. அறிஞர்‌ நாஸ்‌ என்பார்‌ கருத்தேற்றம்‌, பின்பற்றல்‌ 
இரண்டையும்‌ ஓரே பொருளில்‌ பயன்படுத்தியமை காணலாம்‌. 
(11.116). ஆடம்ஸ்மித்‌, எர்பார்ட்‌ ஸ்பென்சர்‌, பீட்டர்‌ இரப்‌ 
டோகின்‌, ட்ரோட்டர்‌, மெக்டூகல்‌, ரிபாட்‌ போன்ற அறிஞர்கள்‌ 
ஒத்துணர்ச்சியின்‌ அடிப்படையிலேயே சமூக நடத்தையின்‌ 
இயல்பை விளக்கமுற்பட்டனர்‌, 


மேற்குறிப்பிட்ட மூவகைக்‌ கருத்துக்கோட்பாடுகளைத்‌ 
தவிர இன்பியல்‌ கோட்பாடு (1966௦௦1510), தன்னலக்கோட் 
பாடு, ஆதிக்கக்கோட்பாடு (00௦0108௩0௦) சமூக அஆக்கநிலை 
இருத்தக்கோட்பாடு (6௦0181 மேயய/1௦0102) என்னும்‌ பிற 
கோட்பாடுகளும்‌ சமூக நடத்தைகளை ஆராய அறிஞர்களால்‌ 
மேற்கொள்ளப்பெற்றன. இவைகளும்‌ ஓத்துணர்வுக்‌ கோட்‌ 
பாடுகளும்‌ கொண்டுள்ள தொடர்பையும்‌ ஒத்துப்போகும்‌ 
நிலைகளையும்‌ இக்கட்டுரையின்‌ ஆய்வில்‌ காணலாம்‌. 


1.2.2. ஒத்துணர்வின்‌ விளக்கமும்‌ பாகுபாடும்‌ மனிதன்‌ 
சமூகத்துடன்‌ ஒன்றி வாழத்‌ துணை செய்யும்‌ எத்துணையோ 
துலங்கல்களில்‌ (5685001865) ஓத்துணர்வும்‌ ஒன்று, மனிதர்கள்‌ 
அண்மி வாழ்வதால்‌ ஒத்துணர்வு பிறக்கின்றது, (13.72) குடும்‌ 
பத்தில்‌ ஓத்துணர்வு மிகுந்து தோன்றுகின்றது. (4. 
அன்பு, பரிவு, இரக்கம்‌, அருள்‌, கருணை, நட்பு, 
வெருப்பு, விருப்பு, பகை, பக்தி போன்ற 
மனிதனை 


131) காதல்‌, 
பாசம்‌, அச்சம்‌, 
ஒத்துணார்வகளே 
உயர்த்தி சமூக 
ன்றன. தொல்காப்பியர்‌ மெய்ப்பாட்டி 


விலங்கினின்றும்‌ வேறுபடுத்து, 
மனிதனாக்கி இயக்குக 


151 


யலில்‌ கூறும்‌ நகை, அழுகை, இளிவரல்‌, மருட்கை, அச்சம்‌ 
பெருமிதம்‌, வெகுளி, உவகை ஆகியனவும்‌ ஒத்துணார்வாகிய 
சமூக நடத்தைகளே (9.361) இவ்வொத்து உணர்வுகளை அகச்‌ 
சூழல்‌ சார்ந்தன, புறச்சூழல்‌ சார்ந்தன என்று இரண்டாகப்‌ 
பாகுபடுத்துவர்‌, 


2. தமிழ்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ ஒத்துணர்வு: தமிழ்‌ 
சா.டடுப்புறப்பாடல்களில்‌ காணப்படும்‌ ஒத்துணா்வுகளைத்‌ 
தொகுத்து வகைப்படுத்தி ஓவ்வொன்றுக்கும்‌ , மேற்கோள்‌ 
பாடல்களைக்காட்டும்‌ விரிந்த ஆய்வுக்கு இங்கு இடமில்லை, 
எனவே, மிகவும்‌ சுருங்கிய நிலையில்‌ இங்குச்‌ சில உணர்வுகள்‌ 
சுட்டப்படுகின்றன, 


2.1. தாலாட்டுப்பாடல்களில்‌: தாயின்‌ மனத்தில்‌ தான்பெற்ற 
குழந்தையிடம்‌ பரிவு உணர்ச்சியும்‌ உவகை உணர்ச்சியும்‌ ழத 
லிடம்‌ பெறுகின்றன ; குழந்தையில்லா தபோது அவள்‌ கொண்ட 
துன்ப உணர்வும்‌ எக்க உணர்வும்‌ குமந்தகையைப்‌ புராண 
இதிகாச நாயகர்களோடு ஓப்புமைப்படுத்துப்‌ பாடும்போது 
பெருமித உணர்வும்‌; தன்‌ அண்ணன்‌, தந்‌ைத ஆகியோர்‌ செய்கு, 
செய்யப்போகிற சீர்களை எண்ணிப்பாடும்போது பொருள்‌ வேட்‌ 
கையுணர்வும்‌ (14,79-111]); பிள்ளை எதற்கு வேண்டும்‌ என்ற 
நோக்கில்‌ சமய உணர்வும்‌ சமூக மிப்புணர்வும்‌ தன்னல, 
உணர்வும்‌ (1.284-85) தோன்றுகின்றன. 


2.2 தொழிற்பாடல்களில்‌: உழவுத்தொழில்‌ புரிவோர்‌ 
பாடும்‌ பொலிப்பாடல்களில்‌ தெய்வம்‌ பரவும்‌ பக்தியுணர்வும்‌ 
விளைச்சல்‌ பெருகவிழையும்‌ விருப்பார்வ உணர்வும்‌ நெற்‌ 
கட்டுக்களை மூக்கும்‌ மாடுகளின்மேல்‌ பரிவுணர்ச்சியும்‌ மப்‌ 
புணர்வும்‌ ஏர்ப்பாடல்களில்‌ வெயில்‌, வேலைப்பளு பறிறிய 
துன்பவுணர்வும்‌ அரிவெட்டுவோர்‌ பாடல்களில்‌ கூலி, பங்கு 
பற்றிய பொருளுணர்வகளும்‌ பாவனை மூறையில்‌ பாடப்பெறும்‌ 
காதற்பாடல்களில்‌ பால்‌ உணர்வும்‌ காகுற்பாடல்களில்‌ 
இணைவிழைச்சுணர்வும்‌ நெல்குத்தும்‌ பெண்களின்‌ பாடல்களில்‌ 
காதல்‌, குடும்ப உணர்வுகளும்‌ மீனவர்‌ பாடல்களில்‌ தோழமை 
வெறுப்பு, ஏழ்மை, இணை விழமைச்சு, பரத்தமை போன்ற 
உணர்வுகளும்‌ (14,139-188);) தொழிலாளரின்‌ வறுமை உணரார்‌ 


182 


வும்‌ (1.329) உழைப்பாளிகளின்‌ உள்ளக்குமுறல்‌ உணர்வுகளும்‌ 
(5.39) கோன்றுதல்‌ காணலாம்‌. 


2.3 காதற்பாடல்களில்‌: காதலரின்‌ உரையாடலிலும்‌ நலம்‌ 
புனைந்துரைத்தலிலும்‌ உவகை உணர்வும்‌, உறவுமுறை உணர்‌ 
வும்‌  ஓழுக்கவுணர்வும்‌ நகையுணர்வு பிரிவுப்பாடல்களில்‌ 
துன்பவுணர்வகளும்‌ தூதுப்பாடல்களில்‌ இயற்கைப்பொருட்கள்‌ 
பால்‌ பரிவுணர்வும்‌ நட்பு உணர்வும்‌ தகோல்விப்பாடல்களில்‌ 
வெறுப்புணர்வும்‌ பழிப்புணர்வும்‌ தோன்றுகின்‌ றன, 
(14,193-221), 


2.4 ஒப்பாரிபாடல்களில்‌: இறந்த கணவன்‌, தந்‌ைத, தமை 
யன்‌, தாய்‌, மகன்‌ பற்றிய ஒப்பாரிப்பாடல்களில்‌ கழிவிரக்கம்‌, 
இறந்தவரால்‌ தனக்கு ஏற்பட்ட சமூக, பொருளாதார இழப்‌ 
புகள்‌ போன்ற உணர்வுகள்‌ வெளிப்படுகின்றன. (1694-97: 
1.286, 287,292). 


2.5 சமுதாயப்‌ பாடல்களில்‌: கணவனின்‌ இதய நடத்தையால்‌ 
மனைவிக்குண்டாகும்‌ சலிப்பு உணர்வும்‌ வெறுப்புணர்வும்‌ 
பெண்களின்‌ பல்வேறு ஏமாற்ற உணர்வுகளும்‌ பாலுணர்ச்‌இ 


யால்‌ விளையும்‌ உணர்வுகளும்‌ தோன்றுகின்றன. (1,71, ட 
302, 364. 


3. ஒத்துணர்வால்‌ நிகழும்‌ சில சமூக நடத்தைகள்‌ 

3.1 இன்ப விருப்பார்வம்‌ - (7௦௫ ௦£ 11௦ 6௦0510) : 
மனிதமனம்‌ எப்பொழுதும்‌ இன்பத்தையே நாடுகின்றது, தாய்‌ 
குன்‌ குழந்தையைத்‌ தாலாட்டும்பொழுது அந்தக்‌ குழந்தையின்‌ 
சிரிப்பிலும்‌ அழகிலும்‌ பெரிதும்‌ மகிழ்ந்து போற்றுகன்றாள்‌: 
பெற்ற பெருமைக்காகப்‌ பெருமிதம்‌ கொள்கின்றாள்‌. 


“தேனே திரவியமே தெவிட்டாத செந்தேனே 

கோனே குலவிளக்கே கோமானே கண்வளராய்‌ 
வாடாத பூவே வாசமுள்ள மருக்கொழுந்தே 

கேடாத பூவே தெள்ளமுதே கண்வளராய்‌'? (14,370) 


காதலர்கள்‌ கற்பனையில்‌ ஈடுபட்டுக்‌ கழிபேருவகையில்‌ 
கின்‌ றார்கள்‌. 


மிதக்‌ 


183 


மரனுக்கு மேலழகு மயிலுக்கு வாலழகு 

தேனுக்கு ஈயழகு-எங்கட தேன்மொழிக்கு நானழகு 

மூல்லைச்‌ இரிப்‌பழகும்‌ முகத்தழகும்‌ கண்ணதிகும்‌ 

வல்லியிடை அழகும்‌-என்ர மனசஉட்டுப்‌ போகுதில்ல”” 
(14.409) 


தொழிலில்‌ ஈடுபடுவோரும்‌ தோழமை உணர்வு, நாட்டுணர்வு, 
சஷகவுணர்வு, விளைச்சல்‌ பெருகவேண்டும்‌ என்னும்‌ விருப்‌ 
பார்வ உணர்வு, விளைச்சலால்‌ தோன்றும்‌ இன்பவுணர்வு, 
கொண்டு பாடுகின்றனர்‌. 
“போரேரப்‌ பொலிவளர-என்னம்மா தாயேநம்ம 
பொலிக்கும்பல்‌ தான்வளர-பொலிபொலி அம்மா. . ஓகோ 
பொலி”: (14, 384) 


““எருதுபூட்டி இடம்பட உழுது 
எழலையிழலாத செத்தெழலும்‌ விதைச்சு 
செந்நெழலும்‌ கதிரும்‌ சிறப்புறக்கண்டு ...... ்‌ (1433) 


இவ்வாறு பிறவகை நாட்டுப்புறப்பாடல்களிலும்‌ கதைகளிலும்‌ 
கலைகளிலும்‌ இன்பவுணர்வு இடம்பெறல்‌ காணலாம்‌, ““மனி 
தன்‌ எப்பொழுதும்‌ இன்பமே நாடுகின்றான்‌; துன்பத்தை 
வெறுக்கின்றான்‌; இயன்றளவுக்குத்‌ துன்பத்தைக்‌ குறைத்து 
இன்பத்தைப்பெருக்கிக்‌ கொள்ளவே முயல்கின்றான்‌'' என்பது 
இன்பியல்‌ நோக்கு (8,496) பென்தகாம்‌, சமூக நடத்தையை 
“உளவியல்‌ இன்பியல்‌ கோட்பாட்டின்‌” மூலம்‌ விளக்கஇனார்‌. 
(11.30) தன்னலம்‌ போற்றும்‌ இன்பமே மனித வாழ்வின்‌ முழு 
நோக்கம்‌ அன்று என்றாலும்‌ பெரிதும்‌ அவன்‌ விரும்பிப்‌ போற்‌ 
றுவது இன்பமே என்பதில்‌ ஐயமில்லை என்பதனையே இன்பம்‌ 
சார்‌ ஒத்துணர்வுகள்‌ காட்டுகின்றன. 


3,2 தன்னல ஒத்துணர்வுகள்‌ *தன்னலக்கோட்பாழி': மனி 
தன்‌ தன்னலமே உருவானவன்‌; தன்‌ இன்பம்‌, தன்‌ வாழ்வு, 
குன்பொருள்‌ என எந்நிலையிலும்‌ தன்னையே எண்ணி 
வாழ்பவன்‌, தன்னலத்‌ தற்காப்புணர்வாலேயே மனிதன்‌ அறம்‌. 
நற்பண்பு, சமயம்‌ போன்றவற்றைப்‌ போற்றும்‌ உணர்வுகளைப்‌ 
பின்பற்றுகின்றான்‌; தாயும்‌ தன்‌ குழந்தையைப்‌ போற்றிப்‌ 
பாதுகாத்து வளர்ப்பதும்‌ தன்னலத்தினாலேயே எந்தச்‌ சமூக 


184 


நடத்தையை ஆராய்ந்தாலும்‌ அதனடிப்படையில்‌ தன்னலம்‌ 
தோன்றும்‌; எனவே, சமூக நடத்தைகள்‌ அனைத்தும்‌ தன்னலத்‌ 
இனடிப்படையிலேயே எழுகின்றன என்பர்‌ தன்னலக்கோட்‌ 
பாட்டினர்‌ (11,31). நாட்டுப்புறப்பாடல்களிலும்‌ தன்னல ஓக்‌ 
துணர்வுகளைக்‌ காணலரம்‌. ஒரு குரம்‌ குன்‌ பிள்ளை 
குன்னைப்‌ பிற்காலத்தில்‌ காப்பாற்றும்‌ என்று பாடுகின்றாள்‌. 

“தள்ளாத வேளையிலே 

குண்ணீமொண்டு தான்‌ குடுக்கும்‌ 

மாளாத வேளையிலே 

மாடுமேய்ச்சித்‌ தண்ணி ஊத்தும்‌”? . (1.284 


பிள்ளை பெற இயலாத மலடியென்று தன்‌ கணவன்‌ குன்னை 
ஒதுக்கி வேறொரு பெண்ணை மணந்துகொள்ளக்கூடாது: 
சமகம்‌ மலடி எனக்‌ தன்னைப்‌ பழித்தல்‌ கூடாது: பிள்ளை 
இல்லையென்பகால்‌ தனக்கு இறந்தபின்‌ சொர்க்கவாசல்‌ மூடப்‌ 
படக்கூடாது, இதுபோன்ற சமய சமூகக்‌. காரணங்களுக்காகப்‌ 
பின்ளை வேண்டுகின்றாள்‌. தாயின்‌ தன்னல உணர்வையே 
இவைகள்‌ காட்டுகின்றன, 


தமக்கு ஒப்பார்‌ இல்லாத கணவன்‌, மகன்‌, கந்த, தாய்‌, 
தமையன்‌ போன்றோரின்‌ இறப்பின்கண்‌ நிகமும்‌ ஒப்பாரிப்‌ 
பாடல்களிலும்‌ தன்னல உணர்வுகள்‌ தலைதூக்கி நிற்கின்றன. 
கணவனையிழந்த ஒருத்தி தான்‌ பூவிழந்து, பொட்டிழந்து திற்‌ 
பதைப்‌ பாடுகின்றாள்‌. இங்குப்‌ பூவும்‌ பொட்டும்‌ இழந்தமை 
அவளின்‌ எல்லாவிதமான நல்வாழ்வின்‌, இன்பவாழ்வின்‌, நுகரச்‌ 
சிகளின்‌ இழப்பைக்‌ காட்டுகின்‌ றன. 


“பொன்னூசி எடுத்தல்லவாநான்‌ 

பூத்தமலாக்‌ கோத்தன்‌-இந்த 

பொன்னூசி காதறுந்தன்‌-இந்த வையகத்து 
வனமயிலு நான்‌ 


(1.286) 
(1,287) 


தன்‌ மகனை இழந்தமையால்‌ கள்ளாக வயதில்‌ கதான்படும்‌ 


பூத்தமலர்‌ இழந்தன்‌”? 


“நான்‌ கச்சிதமா பொட்டிழந்தன்‌”'? 


1825 


துன்பத்தை ஒருத்திபாடுகின்றாள்‌; வேர்க்கடலை (கள்ளெ) 
பிடுங்கிக்கொண்டிருந்தபோது அவர்‌ வைத்த ஓப்பாரி இது: 


“கள்ள பொறுக்குவனோ-என்‌ சதிகார நாட்டுல 
என்மவன நான்‌ 
கனத்தபனி தாங்குவனோ-என்‌ தெய்வமே எனக்கு 
முத்துமலமேல்‌-என்சா.மி எனக்கு 
மூடுபனி பேயுதே-என்கெய்வமே நான்‌ 
மூட்ட *பொறுக்குவனோ-என்௪சதிகார நாட்டுல 
நான்‌ 
மூடுபனி தாங்குவனோ-என்மவன என்‌ ராசா 
என்சாமி”?? (1,292) 


(*அடுப்பெரிக்கப்‌ பயன்படும்‌ சாரணம்‌-எருமுட்டை ), 


இதுபோன்றே தன்‌ தந்தையின்‌ இறப்பால்‌ இழந்த சிறப்பும்‌, 
சீரும்‌(பொருள்‌) குறித்தும்‌ (3.141,147; 16.94); தாயாரை இழந்‌ 
குமையால்‌ தன்னலம்‌ கெட்டதையும்‌, (1,297: 16,94); தமையன்‌ 
போனதால்‌ போய்விட்ட வையபோகமும்‌ (16.95) பாடப்பெறுதல்‌ 
காண்லாம்‌. தொல்காப்பிய இளிவு, இழவு, அசைவு, வறுமை, 
ஆகிய நான்கும்‌ அமூகை என்றார்‌ (10)10, இமவின்‌ காரணமாக 
இளிவும்‌ அசைவும்‌, வறுமையும்‌ தோன்றுதல்‌ காணலாம்‌. இழ 
விற்கு உரை கூறிய பேராசிரியரும்‌, “தந்தையும்‌ தாயும்‌ முகு 
லாகிய சுற்றத்தாரையும்‌, இன்பம்‌ பயக்கும்‌ நுகர்ச்சி முகுலிய 
வற்றையும்‌ இழத்தல்‌' என்பார்‌ (10.10). ஒப்பாரியில்‌ காணப்‌ 
படும்‌ தன்னலம்‌ இக்கருத்தை அரண்‌ செய்தல்‌ காணலரம்‌, 
இன்பமே விழைந்து வாழ்தல்‌ என்னும்‌ இன்ப நலக்கோட்பாடும்‌ 
தன்‌ துன்பம்‌ நீங்கி வாழ அழும்‌ தன்னலக்கோட்பாடும்‌ அடிப்‌ 
படையில்‌ ஒஓத்துள்ளமை காணலாம்‌, 


3.3. ஒத்துணர்வும்‌ மன முறிவும்‌ (றக: ௨௩௦ *'ரம5மா2110 2) 

சமூகத்தில்‌ வாழும்‌ மனிதன்‌ பல்வேறு சூழல்களால்‌ தன்‌ 
ஆசைகள்‌ நிறைவேறாமல்‌ அதிருப்தி அடைகின்றான்‌; இழப்புக்‌ 
களால்‌ வாழ்க்கையில்‌ வெறுப்படைகின்றான்‌; விரக்தி மனப்‌ 
பான்மை கொள்கின்றான்‌. சமூகச்‌ சூழ்நிலைகளிலிருந்தும்‌, தம்‌ 
சொந்த வரம்புகளாலும்‌ தோன்றும்‌ தொல்லைகள்‌ (அ) தடை. 


186 


கள்‌ (௮) வேலிகள்‌ காரணமாகத்‌ தோல்வியுற்றுப்‌ பலர்‌ துன்புறு 
இன்றனர்‌. (17.322) இத்தகைய சூழ்நிலைகளில்‌ சிலர்‌ மனமுறி 
வுக்கு ஆளாஇன்றனர்‌. இவ்வாறு ஓத்துணர்வுகள்‌ வலுப்பெற்று 
மன எழுச்சிகளாகி உச்சநிலையில்‌ மனமுறிவுகளைத்‌ தோற்று 
விக்கின்றன., சிலரால்‌ மிகத்‌ தீவிரமான மன முறிவுகளையும்‌ 
தாங்கிக்கொள்ள முடிகின்றது, சிலரோ மிகவும்‌ இலேசான மன 
முறிவு அனுபவங்களிலேயே தம்மையிழந்து விடுகின்றனர்‌; 
அவருள்‌ சிலர்‌ வலுத்தாக்குதல்களிலும்‌ ஈடுபடுவர்‌ (17.323). 
மனமுறிவுக்கு ஆளான பலர்‌ அதிலிருந்து தப்பித்‌ தங்களை 
அம்மன முறிவுநிலைமைகளுக்குப்‌ பொருத்தி அமைத்துக்‌ கொள் 
தற்குப்‌ பல்வேறு வழிசளைக்‌ சகடைப்பிடிக்கின்றனா்‌. பொது 
வாக மனமுறிவு நிலைமைகளிலிருந்து தப்பித்துக்‌ கொள்ள 
முயலும்‌ சமூக நடத்தை முறைகள்‌ “பொருந்தியமையும்‌ இயங்கு 
முறைகள்‌” (௮) “தப்பித்துக்கொள்ளும்‌ இயங்கு முறைகள்‌”, (௮) 
“தற்காப்பு இயங்கு முறைகள்‌' என்று வழங்கப்படுகின்றன. 
அவற்றுள்‌ சில முக்கெயெமானவைகளாக 1, ஈடு செய்தல்‌; 2. 
காரணம்‌ கற்பித்தல்‌; 3, பின்னோக்கம்‌: 4. புறத்தேற்றம்‌; 5. 
புனைவு உருவாகுதல்‌ எனக்‌ குறிப்பிடுவர்‌ (17.325-326). மன 
முறிவு பற்றிய இத்தகைய கருத்துக்களை நாட்டுப்புறப்பாடல்‌ 
களில்‌ காணலாம்‌. மிகச்சிறந்த ஓத்துணர்வாகிய காதலில்‌ இரு 
மணம்‌ தடைபட்டுப்போனதால்‌ மன முறிவுக்கு அளாஇய 
காதலி துன்புறுகிறாள்‌. 


கடலுக்கு அங்காலே கரடாரம்‌ பத்தையிலே 
போயிருந்து அழுதாலும்‌-என்ர பூங்காரம்‌ இராது”? 


“எல்லாம்‌ எதிரி-இந்துக இலைகுமையத்‌ தானெதிரி 


“நகையும்‌ சதையும்போல்‌ நாமிருந்த நேசத்துக்கு 
நகத்துக்கும்‌ சதைக்கும்‌-இப்ப நஞ்ச. கலந்தெதென்ன?” 
(14.415) 


தோல்வியுற்ற காதலி தன்‌ வாதலனைத்‌ தன்னிடமிருந்து 
பிரித்து மணந்து கொண்ட இன்னொருத்தியைச்‌ சொற்களால்‌ 
தாக்குகின்றாள்‌; இந்நிலையிலும்‌, அவனுக்குத்‌ தானே பொருத்‌ 


தம்‌ எனக்‌ காரணம்‌ கற்பித்தலையும்‌ காதலித்த காலம்‌ பற்றிய 


187 


பின்னோக்கமும்‌ பழித்துப்பேசி மனமுறிவிலிருந்து தப்பி வாழ 
வழிதேடுவதில்‌ ஈடுசெய்தலும்‌ போ.ட்டியாளைச்‌ செங்குரங்கு, 
கருவாடு எனப்புனைவு செய்தலும்‌ கீழ்க்கண்ட பாடல்களில்‌ 


காணலாம்‌. 


“தென்னம்வட்டுக்‌ களியெடுத்து இனிகொடுத்து வளர்த்தகன்‌ 
அங்கஒரு தேவடியாள்‌ அழைச்செடுத்தாள்‌ அண்டவனே 
என்னில்‌ அழகில்லையோகா ஏந்துகொண்டைக்‌ காரி 
யோகா 
பல்லால்‌ அழகியோகா-மச்சான்‌ நீ பார்த்தெடுத்த 
செங்குரங்கு 
வாழைப்பழமும்‌ வடிதயிரும்‌ இங்கிருக்க ப 
சாளைக்‌ கருவாட்டுக்குச்‌ சம்மதஇத்த மாயமென்ன”? 


(14,418-419) 


குன்‌ கணவன்மேல்‌ கொண்ட. வெறுப்பாலும்‌ கள்ளக்காதலன்‌ 
மேல்கொண்ட காதலாலும்‌ கணவனைப்‌ பழிப்பதும்‌ கணவன்‌ 
சாவானா எனக்கடவளை வேண்டுவதும்‌, கணவனையே 
கொன்றுபுதைப்பதும்‌ ஆகிய வலுத்தாக்குகுல்‌ நடத்தையும்‌ 
காணலாம்‌ (1.365). கன்னினும்‌ வயதில்‌ மிகவும்‌ மூத்த கழ 
வனை இரண்டாந்தாரமாக மணந்துகொண்ட ஒருத்தி தன்‌ 
பாலுணர்வு நிறைவு பெறாமையால்‌ இளமைக்‌ கற்பனைக்‌ 
கேற்ற அன்பு, இன்பவாழ்வு அமையப்பெறாத காரணத்தால்‌ 
ஏமாற்றம்‌ உற்றுப்‌ பிற ஆடவனை விரும்புகன்றாள்‌. வெளி 
யானைக்‌ தேடுகின்ற சமூகக்‌ குடும்பச்‌ சிக்கல்கள்‌ காரணமாகத்‌ 
குன்‌ மூத்தாள்‌ மகனையே விரும்புகின்றாளன்‌; அவனோ தாய்‌ 
முறை என்று மறுக்கின்றான்‌; இகனால்‌ மனமுறிவு தோன்றத்‌ 
தான்‌ இறப்பதாகப்‌ புலம்புகின்றாள்‌; தன்‌ இழப்புக்கு ஈடு 
செய்யப்‌ பிறனை நாடுவதும்‌ தான்‌ மேற்கொண்ட செயலுக்குக்‌ 
காரணம்‌, நீதி கற்பிப்பதும்‌ இப்பாடலில்‌ காணலாம்‌. பெண்ணின்‌ 
புலம்பல்‌ : 

“அப்பா நான்‌ ஒன்ன 

பத்துமாசம்‌ சொமக்கவில்ல-ஓன்னதான்‌ 

பாலுரட்டி வளத்கு காயமல்ல 

காமப்‌ பித்து தடுமாறிவிட்டால்‌ 


188 


சத்தியமா நீ வாராவிட்டால்‌ 1 302 
பாரும்‌ பழிநேரும்‌'”. டல்‌ 


மூத்தாள்‌ மாகன்‌ மறுப்பு, 
“அம்மா இந்த அற்பமான காரியத்தில்‌ 
எப்படி மனந்துணிவேன்‌ 
நில்லும்‌ பில்‌: செல்லும்‌ அம்பி. (1,302) 
நில்லும்‌ பதில்‌ சொல்லும்‌ அம்மா ச 


ஒத்துணர்வுகள்‌ வலுவடைந்து அதனால்‌ கண்கள! பப்பி 
நடத்தைகள்‌ தான்‌ செல்லும்‌ வழிகளில்‌ தடைகள்‌ அடைக்கப்‌ 
பட்டிருப்பதைக்‌ காணுகின்றன; இதனால்‌ அவ்வுயிர்‌ மனமுறி 
வும்‌ மனப்‌ போராட்டமும்‌ கொள்ளுகின்றது. (2,177). 


3.4. ஒத்துணர்வும்‌ மனித நேயமும்‌-கருத்தேற்றமும்‌ (3220171௦௩0 
அண்மி வாழும்‌ மனிகர்களிடையே-சமூக த்தினிடையே 
தோன்றும்‌ அன்பு, பரிவு, இரக்கம்‌, அருள்‌, கருணை பேரன்ற 
ஓக்துணர்வுகள்‌ மனித நேயத்தை வளர்ப்பனவாகும்‌. அமெரிக்‌ 
காவில்‌ குடியேறிய பல்வேறு இனங்களிடையே அ௮ண்மி வாழ்த்து 
மையால்‌ கோன்றிய ஒத்துணர்வே தேய உணர்வுக்கு வழி 
கோலியது என்பர்‌ (13.72). இத்தகைய னித நேயமே உலகில்‌ 
“மன்பகைத்‌ கொண்டு இயக்கம்‌ பியறகாப்ர்கார்கற150) தோன்றக்‌ 
காரணமாக இருந்தது, ஐரோப்பாவில்‌ கோன்றிய இருத்தவ 
மன்பதைத்‌ தொண்டு இயக்கமும்‌ இந்தியாவில்‌ கிருத்துவ மிஷி 
னரிகளின்‌ கொண்டும்‌ (18.374); மிகுதியான பேர்களின்‌ மிகுதி 
யான இன்பம்‌” (106 0௦௧151 17கறற11686 07 11 (681651 1801 
௰ச0) என்ற பென்தாமின்‌ பயன்வழிக்‌ 
பப்/ர்கார்கார்ா) என்ற இயக்கமும்‌. 
உரிமை, தன்னிறைவு ஆட்சி அதிக 
என்ற மார்க்சின்‌ பொதுவுடைமைக்‌ கோட்பாடும்‌ குறிப்பிடத்‌ 
நக்கன (13.307-309); இத்திய நாட்டுச்‌ சமயங்களும்‌, குத்துவ 


மும்‌ சமயச்‌ சான்றோர்‌, சமூகச்‌ சர்‌ தருத்தவாஇகளின்‌ கருத்‌ 
துக்களும்‌ இதனையே வற்புறுத்துகின்‌ றன. 


கொள்கை (௯11316 
உழைக்கும்‌ தொழிலாளர்‌ 
ஈரம்‌ கொள்ள வேண்டும்‌ 


தமிழ்நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ 


இத்தகைய மனித நேயப்‌ 
பண்பை வளர்க்கும்‌ பாடல்களைக்‌ க 


ஈணலாம்‌. பல்வேறு சமூகச்‌ 


189 


சூழ்நிலைகளால்‌ நடைபெறும்‌ கருத்தேற்றங்களைக்‌ (4,132-133 
கொண்டு இப்பாடல்கள்‌ கருத்துப்‌ பரவுகலைச்‌ (பிரசாரம்‌(௮) 
விளம்பரம்‌) செய்கின்றன. நாட்டுப்புறப்பாடல்கள்‌, சமூக, சமய, 
பொருளாதார, அரசியல்‌ மாற்றத்திற்கான கருத்துப்‌ பரவு 
தலைச்‌ செய்யும்‌-செய்த வரலாற்றை இந்தியாவிலும்‌, பிற 
நாடுகளிலும்‌ காணலாம்‌. (1,175) கும்மிப்‌ பாடல்‌ ஒன்று மருத்‌ 
துவச்‌ செய்தியைக்‌ கருத்துப்பரவல்‌ செய்கின்றது. 


தென்னங்‌ காயைத்‌ திருகி இட்டுச்‌ 

சிறுபயிற்றைப்‌ பருப்பாக்கி 

சோர்த்துண்ண கண்வலி 

கருமென்று சொல்லிக்‌ கும்மி 

சித்திரப்பெண்கள்‌ அடியுங்கடி.”” (7.22) 


இறப்புத்‌ தத்துவத்தை விளக்கும்‌ பாடல்‌ 
“செத்த பிணக்கைச்‌ 
சீராய்‌ அலங்கரித்து 
சாகும்‌ பிணங்கள்‌ எல்லரம்‌-தங்கமே 
சாய்ந்து விழுகுதடி - ஞானத்தங்கமே 
சாய்ந்து விமுகுதடி”' (7.148), 


தொழிலாளர்கள்‌ முதலாளியின்‌ அநீதிக்குஎதிராகக்‌ குரலெழுப்பு 
கின்றனர்‌. 

““தாளுநெல்லு ஓங்களுக்குச்‌ சாமி 

தங்கின கருக்கா எங்களுக்கா 

தங்கின கருக்கா எங்களுக்கா 

போருநெல்லு ஓங்களுக்குச்‌ சாமி 

பொரிஞ்ச கருக்கா, எங்களுக்கா”” (1,390) 
சாராயக்‌ குடியினால்‌ வரும்‌ கஇமைகளைப்‌ பாடுவதன்மூலம்‌ 
மனித நேய உணர்வு வெளிப்படுதல்‌ காணலாம்‌, 

“ஓ சாராயக்‌ குடியினாலே 


ஏராளமானக்‌ ஞூலைகள்‌ 
தாராளமாய்‌ விழுகின்றன 


190 


பாமூம்‌ சாராயக்‌ குடியினாலே 
பட்டிவியதிகம்‌ புவிமேலே 


அனுதினம்‌ குடிப்பதாக கேளீர்‌ 
உங்கள்‌ ஈரலை அரித்து அந்த 
காரமுள்ள நமச்சாரம்‌ 


வீரமு.ம்‌ அழிந்து மடிவீர்‌”? (1..360-360) 


மேலும்‌, பல்வேறு அறிவுரைகளைக்‌ கூறி மக்களை நல்வழியில்‌ 
ஆற்றுப்படுத்தும்‌ நன்னெறிப்‌ பாடல்களும்‌ உண்டு. (1.356-375) 
கடவுள்‌ நம்பிக்கை என்பது உள்ளுணர்வின்‌ (1ஈ1௦11101) பாற்‌ 
பட்டதே. ஒருவனுக்கு இறைவனுடன்‌ உண்டாகும்‌ அறிவுநிலை 
ஒத்துணர்ச்சியே (111211௪01081 ஆறாக) அக்கடவுள்‌ நம்பிக்கை 
யின்‌ அடிப்படைக்‌ காரணமாக அமைகின்றது என்பர்‌ (12,220), 
இறைவனைப்‌ போற்றிப்‌ புகழ்வதுடன்‌ மனித உறவு நிலையில்‌ 
வைத்துப்‌ பாடுவதும்‌ வரம்‌ வேண்டுவதும்‌ (தகனக்கும்‌-சமூக மக்‌ 
களுக்கும்‌) நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ காணலாம்‌. கோப்பும்‌ 
துரவும்‌ சொத்தும்‌ பெருக வரம்‌ வேண்டுதலையும்‌ (3,12), 
உழவுக்‌ கொழிலாளர்கள்‌ தாம்‌ செழிப்புடன்‌ வாம வரம்‌ 
வேண்டுதலையும்‌ (14,385-386) பல பாடல்களில்‌ காணலாம்‌. 


3.4.1. ஒத்துணர்வும்‌ ஒன்றுணர்வும்‌ (90 வாம்‌ மறக்க) 
தனியன்‌ பிற பொருட்களிடத்தும்‌ மணனிகனிடத்தும்‌ சமூகத்‌ 
தினிடத்தும்‌ ஒன்றுதலையே ஒன்றுணர்ச்சி என்பர்‌. 


ஒதிதுணர்வு 
டன்‌ நெருங்கிய உறவு கொண்டுள்ளது ஒன்றுணர்ச்சி, ஒருவர்‌ 
தம்மை மற்றவர்களிடத்து வைத்து உணர்வது ஒன்றுணர்ச்ச 


(4130). இந்த ஒன்றுணர்ச்இ ஒத்துணர்ச்சு பிறப்பதற்குக்‌ காரண 
மாயமைகின்றது, ஓன்றுணர்ச்சியொல்‌ தோற்றுவிக்கப்படும்‌ ஒத்‌ 
துணர்ச்சி சகிப்பத்தன்மை, உலகத்துவம்‌ (பாம்னாவ180) 
போன்ற சமூக நடக்தைகளை வளர்க்கின்‌ றன: 

கொண்டு இயைந்து இணைந்து வாழத்‌ காண்டுகின்றன, “*ஒன்‌ 
றுணர்ச்சி பாரம்பரியப்‌ பண்பாட்டின்‌ மூலமாகவும்‌ கருத்தேற்‌ 
றத்திற்கான ஒன்றுணர்ச9 சமூகக்‌ கற்‌ ்‌ 


்‌ | ப அமல்கக. லின்‌ அடிப்படையாக 
வும்‌ எந்த ஒரு பின்பந்றல்‌ நடத்தைக்கொள்கையிலும்‌ மைய 


மாகவும்‌ விளங்குகின்றது”? (11.24. மனிதன்‌ மனிகனேரடு 


மக்கள்‌ அன்பு 


19] 


மட்டுமின்றி இயற்கைப்‌ பொருட்களிடத்தும்‌ ஒன்றுணர்ச்௪/ 
ஒத்துணார்ச்சி கொள்கின்றான்‌. தொல்காப்பியர்‌ ஞாயிறு, 
திங்கள்‌, கடல்‌, கானல்‌, விலங்கு, மரம்‌, புள்‌ போன்றவற்றை. 
யும்‌ சொல்லுந போலவும்‌ கேட்குந போலவும்‌ கொள்வது (90. 
534-535) ஓஒன்றுணர்ச்சியேயாகும்‌ (19,171). கடவுளரையும்‌ தம்‌ 
மொக்க மனிகராகக்கொண்டு உறவு பூண்டு பாடுவதும்‌ ஒன்று 
ணர்ச்சியே. தகமிழ்‌ நாட்டுப்புறப்பாடல்களில்‌ இத்தகைய 
ஒன்றுணர்ச்சி ஒக்துணா்ச்சிப்‌ பாடல்களைக்‌ காணலாம்‌. காத 
லரது தூதுச்‌ செய்திகளில்‌ இயற்கைப்‌ பொருள்கள்‌ இனிய 
௪. றவு கொள்ளுகின்றன. 
“பச்சைக்கிளியே பறந்துசெல்லும்‌ பட்சிகளே 
இச்சையுள்ள மச்சானுக்கு எந்தன்துயர்‌ கூறிவிடு”? 
“காகங்குருவி குளுகுளுப்பை நங்கணங்காள்‌- என்ர 
மாடப்புறாவே-எங்கட மச்சியையம்‌ கண்டயளேர?? 
ப (14-415-169) 
ஒரு பனைமரம்‌ தான்‌ வளர்ந்த காரணத்தை நாட்டார்க்குச்‌ 
சொல்லுகின்றது. 
“நான்‌ வளர்ந்த காரணத்தே 
நாட்டாரே கேளுங்கோ 
களைச்சு வந்த மக்களுக்குத்‌ 
கள்ளுத்தண்ணி நானாவேன்‌ 
தெவச்சு வந்த மக்களுக்குத்‌ 
தெளுவுத்‌ தண்ணி நானாவேன்‌”? (3.94-95) 
ஆனையமுகப்‌ பிள்ளையார்‌ மனிகக்‌ குமந்தையாகிக்‌ கெருவில்‌ 
கோலியும்‌ பந்தும்‌ ஆடுகின்றார்‌. 
்‌ செட்டிக்தெருவிலே செண்டாடுறார்‌ பிள்ளையார்‌ 
கோமுட்டித்தெருவிலே குண்டாடுறார்‌ பிள்ளையார்‌ 
பாப்பாரத்தெருவிலே பந்தாடுறார்‌ பிள்ளையார்‌ 


வாணியத்தகெருவிலே வழக்காடுறார்‌ பிள்ளையார்‌”? 
(16.73) 


இரவிலே வருகின்ற நிலாவை ஆண்பாலாகக்‌ கொண்டு பாடும்‌ 
“இராவாண்டைப்பாடல்‌”களும்‌ (16.22) ஒன்றுணர்ச்சிக்கு எடுத்‌ 
துக்காட்டாகும்‌, 
4. ஒத்துணர்வும்‌ சமுகழும்‌ 

ஒத்துணர்ச்சி உயிரியினிடம்‌ இயல்பூக்கக்‌ காலேயே கோன்‌ 


192 


றும்‌ என்பர்‌. ஆனால்‌ தற்கால உளவியலார்‌ அதனைச்‌ சமூக 
ஆக்கநிலை இறுத்தத்தின்‌ கட்டுப்பாட்டால்‌ (800181 00.0111௦- 
112) தோன்றுவது எனக்கொள்ளுவதே சரியானது என்பர்‌, 
சமூகத்தில்‌ கற்கப்படுவதும்‌ பண்பாட்டு மூலம்‌ பெறப்படுவது 
மான மனத்துலங்கலே ஓத்துணர்ச்சி நடத்தையாகும்‌. அதன்‌ 
வளர்ச்சியும்‌ விரிவும்‌ மக்கள்‌ ஒருவர்க்கொருவர்‌ கொள்ளும்‌ 
உறவுகளினாலேயே தீர்மானிக்கப்படுகின்றன (11,118-119), 


*மூக நடத்தைகள்‌ அனைத்துமே ஆக்கநிலை இறுத்தத்தின்‌ 
காரணமாக நடைபெறுகின்றன என்பதும்‌ சமூகத்தின்‌ மேல்‌ 
ஆக்கநிலை இறுக்கம்‌ கொண்டுள்ள செல்வாக்குப்‌ பெரிது (4, 
124-128) என்பதும்‌ பல்வேறு வகையில்‌ ௪மூக உளவியலாளரால்‌ 
றிறுவப்பெற்று உள்ளன. அரசியல்‌, பொருளாதாரம்‌, அறவியல்‌ 
சமயம்‌, நீதிமுறை போன்றவற்றால்‌ சமூகம்‌ கட்டுப்படுத்தப்‌ 
பட்டுள்ளது, இத்தகைய கட்டுப்படுத்தப்பெற்ற சமூகநிலையில்‌ 
மனிதன்‌ இயங்குகின்றான்‌. எனவே, மனித சமூக நடத்தைகள்‌ 
அனைத்தும்‌ சமூகக்‌ கட்டுப்படுகத்துகலின்‌ விளைவேயாகும்‌, சமூக 
நலத்திற்கான பின்பற்றத்தக்கதும்‌ ஒதுக்கக்கக்கதுமான ஓத்து 
ணர்வுச்‌ சமூக நடத்தைகளை சமூக உளவியல்‌ நோக்கில்‌ 
ஆராய்ந்து தெளியலாம்‌. என்றாலும்‌ சமூகமே ஒஓத்துணர்வுகளைத்‌ 
தோற்றுவிக்கும்‌ களமாதலின்‌ சமூக இயலின்‌ துணைகொண்டே 
சமூக நடத்தைகளின்‌ விளைவுகளை அறிந்துகொண்டு, அதற்‌ 
கேற்ப மேன்மேலும்‌ சமூக அமைப்பு முறையில்‌ மாறுதல்களைச்‌ 
செய்ய இயலும்‌ (15.28) என்பதை மனத்தில்‌ கொள்ளல்‌ 
வேண்டும்‌, 


5. முடிவுரை 
குமிழ்‌ நாட்டுப்புறப்பாடல்களில்‌ ஓத்துணர்வு என்னுந்‌ 
தலைப்பில்‌ இக்கட்டுரையில்‌ சுருக்கமான ஆய்வு மேற்கொள்ளப்‌ 
பெற்றது. ஒத்துணர்வு போன்ற பல்வேறு சமூக உளவியல்‌ கூறு 
களையும்‌ தனித்தனியே நுணுக்கமாகவும்‌ (18707௦ 51000) விறி 
வாகவும்‌ (1480௦ 5100 ஆராய நாட்டுப்புற இயலில்‌ பெரிதும்‌ 
இட.முள்ளது. சமூக உளவியல்‌ நோக்கில்‌ மேற்கொள்ளப்படும்‌ 
ஆய்வு காலத்திற்கு ஏற்றதும்‌ பபனுள்ளதுமாகும்‌. இவ்வகையில்‌ 
ள்‌... எஸ்‌.ஆர்‌. ள்‌ அவர்கள்‌ 1283- ஆம்‌ ஆண்டில்‌ 
சனனைப்‌ பல்கலைக்கமகத்‌இத- ட 4 சடடா ச 
பாடல்களில்‌ சமூக ர. 2. - 2. 
்‌ னனுந்‌ தலைப்பில்‌ 

அளித்த ஆய்வேடு குறிப்பிடத்தக்கது. 


2/0110% ரிம்‌ 5்‌1120ப151% 


4, நேெட்டுுத்‌ 
97. ௦7 1112151108, 
சிறார்‌ பிர்லா 13, 





சையது “நோடு அத்தன பாறை பட்டான்‌ ஆசா அதத ங்கா ரர? மட்தும்‌ எண... வைகளை. 





1116 ரீ011:50012$ ௭16 1086 801289 ]1)8/12 ௧ ற000187 ௦011௨71௧௦- 
12 8ம்‌ நகராக] 6102௫3 60016, [1 5706 271060 88 
1116 6%0695101 ௦7 0011601176 1011-50] 0895038112 0281711576 
177321112110. 116 7௦11601125 ௨௦ ஙேஉ௱ர௦ கம 712716 1 
10௦11 1 2ர்பா௪. 1276 15 10 நகார20% ஊ0்‌ 001116(6 8171001176 
11 ]5 ௦ரி(ள 0171110111 1௦ றர்ாற௦11 (16 0017100867 80 (16 11106 
௦ரீ 6256 7௦01450025. லூ 8௧6 1621 ௦ [ும்றரர்சறர்‌ 8௩0 
மார்‌ த1118] 811625. 


1196 80125 11101 கரச தற 121௦ 876 ௦001160168 87௦10 ப170- 
௦14 0000010111165 0610021025 1௦ பரிசம்‌ ஐவார8 ௦8 7௧௦16 
1511. 411 116 50085 8௨6 1600100600 1 (12 *(ஜூ376007னா 1௦ 
[பமா ௨௭815/816, 


18 7௦1150126 86 கே ௫01106 ராதாரு செொர்கர்ர்௦ரு.. 91006 
11 1$ & 1/0 ௦7 101]: 11(87க(மா6, க்‌11 271௧110105 காக ௦1 எவரம 
001255 18637 11856 201 “001081100116 ௦௦0 ப7021146  7விம6”]. 
1105 4௦71௧11006 1௦71 றகார்‌ ௦7 ௪ ௦1௦106 (1.6., றகா௦0120811௦ 
006). 14076 மாவு 06 114௫ 370116 ஏர்ம்‌. ௦2 எர்ரர்0பர்‌ கீளச்&- 
1109, 


194 


(9௧117 காரு 1௧226 188 190 701108 ரரத,, 6101685100 
கம 00114. ]$றா256101 1001004256 ந%0௦௦1௦ஜஐு ௧௦ ப 81177306 
தலாயராக11081 51ரம௦%மா6, ]ரீ ஐரு/16 ௦ரீ [க0208568 18 10% ப21741604 
11010 1116 ௦75 ௦7 1௧02108205 765115 111 017ம5146 ரஜ1கார்று 
(ற௨௨110118ஈ0ி. நசர்கம்06 (00611௦ 1.6. 118தரர்511௦)3 எற்‌ 
16௨3 1*௦ ௦47ம146  3ரததய/கா!ர (001627௦11011ஐ3 ரீ 1116 
மெரர்ரர ஐகார ௦ரீ 116 ]174சாகாரு மாகர்ா/81, 001017, 1115 1௩௦11025 
8610811165 ௨௩௦ மேறே தாக11181108] 81ரம௦1பா௨, நிறா௦85100 ஊம்‌ 
௦01701 ளா 1 1116 120௦௦1. 75 7௦௦5ம்‌ ர௦த]5- 
ரர நாசம்௦ொர்ருக(௦6 1 1/0 ஜார்5ர10 சோ 685101 ௨0 ரீ0ா62ா௦யா 464 
1160 1ஜாம்ு 1 110 2ய57110 00070, 1,6., *70ரருக1 ப677௧11௦0 றா6- 
9120086$ 861181110௦ 8271811௦0, 


1116 0ர்£5ர 61 நேறா6$810% வரம்‌ 00ார்னர்‌ ஏரர்(]1 ரவா 
8580018160 (10௦56 ௦7 $062ர00101ரத கூ 56 ரா65586ம்‌ 1 
80121705 800 110065 (116 5011610108 ௨௩ ரீ௦ாதா௦பறப2ம்‌ ரஜ 1ம்‌- 
(1005 ௦7 0%108510% ௨0ம்‌ 170006 ௧8௩௦ 1016தா௦மய 06ம்‌ 1ரசஜ1கர1்‌- 
1185 04 00௦014௦௩0), 


11 1015 ௨061 ௦14 11௦ 1௦11௦102 “8012065” ௨௪ ௦026172ம 
11) 1106 818. 


80 


உ றவாப்விகா 6160601* ௦1 16 தா௦ுற ௦7 சார்‌ 18 ரஈற௦- 
160 1117118117, [ந 105 1௦110910த ௦௧0௫16 41146 ரீ1ா5॥ 5610161006 
15 7606&100 எர 1ர்வவி. 


08006: 02:02: ஐக௨: நலக; 

1118 :01 11வரு01க ம நுதரருக: 

118:1௨: 1118: றர ஹுல:ரு நவாராறாக: ஏஹாுராத 
118 :18: 1118: ௩௨:021116: நுகராக: 

08:0) பபிகாட 12 ற௦:3ு1மறர6:ம) 142 நுகர; 
112116 :08 :06: நியம: நுகாமாாக; 

[831 கார ஹராக 1 நுகர ராக ; 

(& 91 1118: 0 00றவு18: 1௩ அுகராத : 

(8:91 1418: ௭க:கே!115: நுமது: 


195 


181111:8 10: ரூர்‌ 601166: 118 நுகாம108: 
ஹர 6:14:0௦: பஜ: நுவமுப்க :4 


101501011௦ 

க றக்க சசாரேர்‌ ௦ 115 ஜல ௦8% ஊணும்‌ 18 16068 
௦8 $18வ]14. 7119 (06 0000811604 ௨௨0௦௭௧. 1 416 1011௦8 
1112 ேகாா16 ராரா 0௦றம்கர்பத உ 110001 (4815 164) ஈ்ராகக8 11௦ 
1211௦7 0றர்கர்ற9 க ஈ௦ (காமு: 1111 00006) 


110] :0 11:12 4௨0௦௨ 7816 
171: :701 குருகு 1௨16 
1828111120 ஐயா 4416 

18 118 701 கா) கற ௩௨16 
0770181812 ஈகாமாம 
2௦281௨ ௦7:77 காமா 
௰ம113111க : 1:௦0: 7100 
௰0/2ய4ம 03; 1[&011 நுகாமாம5 


ஒட ய1றர்00௦ 

01/௧1 ர20௦100100 ௦01101ர௪ம்‌ ராடி. ரிர்ரக1 ஈசறசபரர்ர்0ம ர்‌,௪., 
800018 80ம்‌ ௦0151:00116 10 261081, ]1ு 116 ந011௦81த காற15 
*&॥ழ1 காக; ௦01102 கோட்‌) ௨௨௦ (0:171 4818:0ப112),ற&:186%& ஈக& 
௦0106 140 866) 8௩ம்‌ 0010ம்‌ ப௨ர்கரூ6:க1%) ௨6 206816 

0:02: நஉருறசர்‌ ஏகும்‌ ருகாக ரரமாப16காக றகவ/கா ௦:11 ரகக 

நூயபகாக 0௧:14 14115 கயபுகற௦ரப ரகரச்க$:6? 

18:10) 1௩0/:81(878%6& 0௧:18 ௨7(6:0 01108 0௦ம ௩87846: 

18:18:1௩ நகரு 9௨071 காக 4:46 :மோொகாக ௦:/81 1878 

112:126:0போகா& 08:11 4811௧ ௨௩௦8 0௦௩0 நவநத: 

18:10 9கர8)7:8 ௧௨ 0&:%4%8 ௩௧016: உக ந௦0ப றகர ௨6: 


அரஉம்1ற010619 
10௦ 1851 ஐகார ௦0% ௦06 மரம 15 ரகம்‌ 84 (6 62101112 
௦ ௦ மலர்‌, 


மீற, 11௦ ரி011௦ம0 த 6௩0016 ௦16 :11:18006 ௦07 116 ரர, 
[ப:011:061, 60:1:1/7ீ(, 14:07:18166 816 006816. 


196 


உடு பர்‌ 6:1௦: 1 ய]ிதாஹுமராு 6:1௦: ற0106:71 
50006:7ர 6:1௦: 1காகர/௦ 1௧௩ ௦:7௧ 71 6:10: 1ம:றி 
1 வரிரர்பாக: 6:10: 0:]கற்ப2ம ர. 6:1௦: 11:11 

111121 நக118: 6:1௦: ஊாறர்காகா60: 6:10: ௧:71 

78:11 1811௧: 6:1௦: 120/7கறவஊ௨ா116௦ ;7 


்றகவிர 6 


196 ரீக] நகாரம்‌ 07 6௧0௦1 மார்ர்‌ ௦7 116 நகர்ர்ளரு ரர கேர 11௦ 
117112] நகர்‌, 1௩ (6 7011௦ ர்1த ேகாழ16 0006 ஈகா 611276 
300, றக :31ார்‌006:1) $நா௨01௩2 16 ரக, ஐவிஹுமாருககுு 1 ஏ்‌]1 
060016 ஈ॥௱ரீஉ-௦பக016 சீஉ110 1௦ ]1விலாக௱, ௦:28 ஹரப்‌116: ௩௦ 
பிப 02) 816 10008164. 


118 :120:7&:16: 6:16:10: 0076 ௩ தரறர்‌ 6:15:1௦: ௦006 ஈவர்‌ 
1870 1:878111 6:16:1௦: றக3ுர1000 7௩ 6:15:10: ஐகுர்11006 51 
118 10:78:11 6:16:16: ம௨ி:ஷுயாக :06 1. 6:16:1௦: நவி 

1102 5:16 7 
0 8701:8181 மா 6:16:1௦: 0:7க01116: 6:16:1௦: ௦878041163 


ராவி 


16 616110௦008 196 காரக ப1க11௦௧1 ௦0 11716011௦௧] 
பத 1௩ 6166சாகறர நூா06. 1௩ (௫6 70110ஸம்ுத சேகர (1௦ 
306011981 518810 க: ௨௫3 ந1மாகிி வயீ21% கர்‌ காட 1150ம்‌. 


1௦10௧ ரககம கரக: 
(17கற௨:௩௧ 1100௨1௧7௧௨: காராக: 
16 :011:&:ற0ம ர்றயிகச்மா ரு கமாக : 
987181 66: (138ர81ம கரும: 

ர்க 00௧ :1௨ (ப ருகிகச்க:ரு௩ காடு ௨: 
4௨:80 761121:27௨ 00 உருக: 


106 £$0180065' ஏற்ப 681299 (06 ஒடு 4 816 01 (90 (065, 
போற்றும்‌ கடம்‌ 0001001000 618, 
(ய) பேம்மர்பத 


பேற10த 0௧௩ 06 401106 85 (1௨ 29106 மரி 0011160112 0௦ 


[97 


970105 697 51/011தரர்ு 07 5004, ்ரர்ருத கற 6 ௦7 116 7011௦- 
றத நநுற௨5 : 


(1) 


(11) 


(10) 


(19) 


(5) 


411116711௦: 760௦111100 ௦7 106 1294 80ம்‌ ௦7 121 
0ரீ ௨ 3100688101 071 970105: 


1. ௦ம்‌ 18:1ம ௦10௦ :7610 


ஃ. 8:11 ற௧௫௦௨ 4: 7211 


5901181006: க&ஜாகோரரோர்‌ 061766 104016 10 ம௭௦ 10108 
0ங௩ ௦1 13 0018018116. 


1:01 மு:௦1 1 கருராகறர்கர்ச்பு 
3776 110௦1௧0012 


0185002106 : கதாகரறம்‌ 617260. 0011500௨15 12) 1௩௦ 
11081ற051:1௦ர8] ௦7 4௭௦ ௭௦108, மம ௭௦4 1 40௦ 101615 
0௦௦4 ஈ௨%6பமாக (781 ௦௦807௧ 1016 0௦:18 :1871 


0&:001 நுகரது2 :1க71 கறு 8 க :18 
[2811117112 36 காம 
1௨:10 றல11றறமடி 1மாறும்ம18 


[800786 ராறு 06: $தர01688 07 (136 800105 (0௦111 0618 
&10 ௦008008(3) ௦1 11௦ 01 001௪ 90108 81 106 0தத10- 
1102, 

௨710176 811011 மாரா: 

31111ம 16க்பநாம நரா: 

101111 நவெர்கற1ு நகரி111ய 

1201. &:111 ரெொபர்ந்ப15 


190062: $காமக1285 ௦0% 501 ௦ரீ 116 ஊம்ப 29 ௦7 13௦ 
06 90706 87% 1116 பேரம்‌ ௦1 (௨ 110௦5. 


ஊரு. ௦0ம்‌ ரேப்‌ 
8711 110 றகரம ரம 
மெழீமரமு ரரழ்மாாமு ற௧:1ம 
5௨0ம %காக௦0க(ம றக:1016 


198 


ரம்‌ நகாகார்டுறா௦: 166௫018706 08 801௩ம்‌ ௦7 116 60105 
௦ரீ 19௭௦ ௦0 016 140108, ப 


8௦௨ 188 றறகர்ம ற8:1ம 
10:08:01 6: றக:ாம 
பயப்பதாக ப்பது ய 
க113௧:1 ௨௦6 %:1017 


ம) (ட0மர0(000618 


11 168805 (௦ ஈர்ரா60110 0௦06 ௦7 616 181௩21826 - 115 ஷ01111$7 
1௦ 100186 0112: (008117 ௩௦-11 ஜர5*10) $0010048, க்றகார்‌ சீட்டா 
09112 “080112 ௦0 601௦1” 408, 136 15826 ௦ரி ஊரு 80ம்‌ 
11] 8100688101) ஐ1468 106110 67160. 


0878 0881 நாக]௨ 101376 
்‌ 18026 070பிறமு ரா2க ந011:618 


001 180105 


1, 16606, 01, 1969 & 10511௦ ஸமேர்ரேக 1௦ திரு) ற௦௦ந்3ு 
1௦௩௦௦0: 1,ுதாகா6, 


2. *ரீபகா௦119) (1970) ௨18115 6016210 1%41௩2 85 (6*1௦18- 
10 ௦7 (6 801806” 08 116 1கஐ௰௨௨௦,. 


3. 1660 (1969) ௦188511168 06116 ௦ 111 ஜர்‌£110 ரீனார்க11௦18 4 
0100003108 1111க7(146 ௩௦௦6]: 


௩௦௨1281650 1௦ 56 181108 
11௦௩௦1௦%37 சரோலாராகா (0001871179 ௦: ௦0௦2- 
ம 1181146) உரகற1 2 


௦0௦1௦ 1,6201001 


(16 701100ர்௩த றே ௦7 ரேஸர்கர்ர்ராடி ரவ] 111: 1,630] 
ோஉ௱றராவ(105] 0௦௩௦1௦8103, ரோொஷஹு௦1௦ 1௦௮1, ட பட 


01௨1601௨1, 1௨11௦ 58 $621912ா, ௨0௦ 19௧11௦ ௦71 115- 
101108௨1 மர்௦ம்‌. 


10” 


12 


12% 


14, 


16. 


199 


1486: 18விஷகார்‌, கத: 34, கேர6 : கரக/80௦7, 11806: 
உ கரக8881, 


71௫06: */ச[ஹூர்‌, ௪6:44, 08516 :1௧18:௧௦௦1, 11௧௦௦: மியா யம்கா, 


126: 188]9கரர&, கத6:40, கே5ர்‌6: 818, 1306: &18- 
மம்‌. 


1]தர6: நசீர்‌, க20: 45, 12: 1௧1187; 11806 :1111௧1 


தரா: 1811நுகரராக, ௧26, 52, 08516; /க௱ரர்கா, 11௧௦௦: 14க28- 
581114 

14தர6: 11ஹ0]1கர, கத: 38, 85: ]ுகா, 11௧௦6: நக்கா கா- 
ஐுரர்‌, 

& 11. ]8தர6: தொகருகாமம்‌, கத: 12, கேர்க:ரினாகம, 11௧06: 
ரீ கர்க௩௨ாா, 

கர: 18விஹூகர்ர்‌, கஐ௦: 11, கே51௦: நுவயர்கா, 11806: 
]481$கப ௨110. 

கரக: 71 ஹறகா, கஐ௦: 44, 516: ௦1ம்‌, 1805: 
8011081(411:011711. 


712: ]பரபம, கத௦:10, 0௦516: கா, 71௧06: பீறுவக1- 
மாக , 

118௦: நரிகரர்ருகாமாராக, கத: 9) கே16: 16010௧, 118௦6: 
சோக1:01க10. 


7]தராக:  நரீககரகர0்‌, கத0: 10), 08516 81௧4௧001, 718௦6 : 
க1811111. 


தாலாடழல்‌ புதிரா சழ்த்‌ 

ர தொ. பரமசிவன்‌ , 
டாக்டர்‌ சாகீர்‌ உசேன்‌ கல்லூரி; 
இளை யாலன்குடி, 
அனனைைகையவவளை வையக வை வைைகைவை யைவ வையை வைகையை யய வை வையை யய ன ன வ பப 
தாலாட்டும்‌ ஒப்பாரியும்‌ பெண்கள்‌ படைத்த இலக்கிய 
வகைகள்‌ ஆகும்‌. ஓப்பாரியின்‌ தனிமனிக அனுபவ வெளிப்பா 
டும்‌ உணர்ச்சிகளின்‌ ஆமமும்‌ வேகமும்‌ காலாட்டுக்கு இல்லை. 
இருந்த போதிலும்‌ தாம்‌ பிறந்த சமூகச்‌ சூழலை முற்றாக 
மறைத்துக்‌ கொண்டு எந்த இலக்கியமும்‌ சிறக்க இயலாது. 

தாலாட்டும்‌ அதற்கு விஇவிலக்கு அன்று 


தாலாட்டில்‌ கதை சொல்லும்‌ மரபு இல்லை. இருப்பினும்‌ 
வள்ளி-முருகன்‌, இராமர்‌-€தை, சொக்கா்‌-மீனாட்‌இ 
தெய்வங்களின்‌ காதல்‌ செய்திகள்‌ சிறிய அளவி 
தாலாட்டில்‌ பாடப்படுஇ 


ஆகிய 
ல்‌ கதைபோலத்‌ 
ன்றன. இவற்றைக்‌*கதைத்‌ தாலாட்டு” 
என்றே புலவர்‌ பெரியண்ணன்‌ குறிப்பிடுகிறார்‌. 


இவற்றுள்‌ சொக்கர்‌-மீனாட்இ பற்றிய தாலாட்டினைத்‌ 


தமிழண்ணல்‌, ஆறு, அழகப்பன்‌, அன்னகாமு, ஆகியோர்‌ தம்‌ 
தொகுப்பில்‌ வெளியிட்டுள்ளனர்‌ 2 


இவை குவிர, பேராூரியா்‌ தே, ஓரர்துவின்‌ அச்சிடப்‌ 
படாத தொகுப்பிலும்‌ இத்தாலாட்டுப்‌ பாடலை இருவா்‌ 
பாடியுள்ளார்கள்‌ 3 கட்டுரையாளரும்‌ கள ஆய்வில்‌ இப்‌ 


பாடலைப்‌ பலமுறை கேட்டிருக்கிறார்‌. சிற்சில அடிமாற்றங்‌ 


201 


களோடு காணப்படும்‌ இந்தத்‌ தாலாட்டுப்‌ பாடற்‌. செய்தி 
களைக்‌ கீழ்க்‌ காணுமாறு வகுக்கலாம்‌, 

1. மதுரைக்கருகில்‌ ஒரு தரிசு நிலத்தை மீனாட்சியும்‌ 
சசொக்கரும்‌ சம்பா நெல்‌ விளையும்‌ நிலமாக மாற்றுகின்றனர்‌. 


2. அதற்கு நீர்வளத்தைச்‌ சேர்க்கின்றனர்‌. 

3. சொக்கர்‌ விளைந்த வயலை (யானை மீதேறிப்‌) பார்க்‌ 
கச்‌ செல்கின்றார்‌. நெல்‌ £நல்ல விளைச்சல்‌” என்று மீனாட்டிக்‌ 
குச்‌ செய்தி அனுப்புகிறார்‌, 

4, மீனாட்சி சொக்கருக்குச்‌ சோறு கொண்டு செல்கிற 
போது நேரமானதாலும்‌ சோஜ்றில்‌ கல்‌ கிடப்பதாலும்‌ சொக்‌ 
கர்‌ கோபம்‌ கொள்கிறார்‌. மீனாட்சு அழுகிறாள்‌. 


3. மீனாட்சி அமுத குரல்‌ கேடட்டு அவளுடைய அண்ணன்‌ 
அழகர்மலை அழகர்‌ ஓடிவந்து மீனாட்சிக்கு மானாமதுரையை 
யும்‌ மதுரையில்‌ பாதியும்‌ தல்லாகுளமும்‌ தளிகையில்‌ பாதி 
யம்‌ சதனமாகக்‌ கொடுக்கிறார்‌. 


கட்டுரையாளர்க்கு 1982 ஏப்ரலில்‌ கள ஆய்வில்‌ இதே 
தாலாட்டு முகவை மாவட்டம்‌, பரமக்குடி நகர்க்‌ கோடியில்‌ 
காந்திநகர்‌ என்ற அரிசனச்‌ சேரியில்‌ கிடைத்தது, இந்தப்‌ 
பாடலில்‌ சொக்கர்‌ வயல்‌ வளம்‌ பாரா்த்கபின்னர்‌ சொக்கர்‌ 
மீனாட்சி ஊடலுக்குப்‌ பதிலாக புதிய சில அடிகள்‌ கிடைத்தன 
அந்து அடிகளில்‌ புதிய செய்திகளும்‌ கிடைத்தன. 


“அரிகுறுணி காணுமின்னு என்‌ அம்மா சொக்கர்‌ 
அளனுப்பிப்‌ போக விட்டார்‌ 

காரானை மேலிருந்து என்‌ அம்மா சொக்கர்‌ 
கதிரறுக்க வாராராம்‌ 

போரானை மேலிருந்து என்‌ அம்மா சொக்கர்‌ 
பொலியறுக்க வாராராம்‌ 

வாரிப்‌ பொலியளக்க என்‌ அம்மா சொக்கர்‌ 
வாரியலைச்‌ சேகரிச்சார்‌ 

குமிச்சுப்‌ பொலியளக்க என்‌ அம்மா சொக்கர்‌ 
குடும்பன்களைச்‌ சேகரிச்சார்‌ 


202 


நெல்லடி.ச்சு கோட்டை. கட்டி-நல்ல என்‌ கண்ணே 
நெடும்‌ பொலிய விட்டாத்தி 

பொலியளந்த தூசியோட என்‌ கண்ணே சொக்கர்‌ 
போய்‌ நொழைஞ்சார்‌ தாசி வீதி 

காசி மயக்கமோ என்‌ அம்மா 
குட்டாத்தி கைமருந்தோ 

வேசை மயக்கமோ என்‌ அம்மா சொக்கர்‌ 
வீடு வந்துஞ்‌ சேரவில்லை”? 


ச்‌ 


(குடும்பன்‌--பள்ளர்க்குரிய சாதிப்பட்டம்‌) 


கள ஆய்வில்‌ கிடைத்த டுந்தப்‌ புதிய அடிகள்‌ மேற்குறித்த 
காலாட்டுக்குப்‌ புதிய வடிவத்தை அளிக்கின்றன. இந்த அழி 
களைச்‌ சேர்க்கும்போது இந்தத்‌ தாலாட்டுப்‌ பாடல்‌ தநிலவுட 
மைச்‌ சமூக அமைப்பில்‌ பெண்ணின்‌ நிலை பற்றிய ஒரு முழு 
மையான படத்தை தமக்குத்‌ தருகிறது. 


எழுத்திலக்கியங்களைப்‌ போல, வாய்மொழி இலக்கியங்‌ 
களுக்கும்‌ மூல பாட ஆய்வு வேண்டும்‌ என்ற சிந்தனை இந்த 
முழுமையான பாடலால்‌ நமக்குத்‌ தோன்றுகிறது. “அக்காட்‌ 


டிப்பாட்டு' குறித்து, பி. எல்‌, சாமி, தாமரை இதழில்‌(தாமரை 
5-ஆம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாதாட்டுமலர்‌) எழுதியுள்ள கட்டுரை 
இத்துறையில்‌ நல்ல முன்னு தாரணமாகும்‌, 


இனி இந்தப்‌ பாடலுக்கான கருத்து விளக்கத்தைக்‌ காண்‌ 
போம்‌! சங்க இலக்கியங்கள்‌ இணைக்கோட்பாட்டை 


அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டவை. அவற்றுள்‌ அகத்துணைக்குரியவை 
குறிஞ்சி, மூல்லை, மருதம்‌, பெய்தல்‌, பாலை, என்பவை. 


இயக்கவியல்‌ பொருள்முதல்‌ வாதத்தின்‌ அடிப்படையில்‌ அறிஞர்‌ 

இவற்றை ஆராய்ந்துள்ளனர்‌. இவற்றுள்‌ மருதத்துணைக்‌ குரிய 
ந்‌] ்‌] ௪ ௩ ௪ 

உரிப்பொருள்‌ ஊடல்‌ ஆகும்‌, குலைவி தை 


லவன்‌ பரத்தையை 
நாடிர்‌ சென்றான்‌ என்ப 


தால்‌ மட்டுமே ஊடுவாள்‌. பிறகாரணம்‌ 
பற்றி ஊடுதல்‌ இல்லை: மருத நில மக்களின்‌ உணவு அரிசியா 
கும்‌. நடுதலும்‌ களை கட்டலும்‌ அரிதலும்‌ கடாவிடுதலும்‌ 
அந்திலத்து மக்களின்‌ தொழில்கள்‌ ஆகும்‌, மருகத்்‌தணைக்‌ 
கோட்பாட்டின்‌ அடிப்படையை ஆராய்ந்த பேரா. ல்‌ சிவத்‌ 


தம்பி பின்வருமாறு கூறுகிறார்‌. “மருதத்தின்‌ ஒழுக்கமுறை 


203 


யான ஊடலின்‌ சமூகப்‌ பொருளாதார முக்கியத்துவம்‌ எளி 
தில்‌ புரியக்கூடியதே. மருதத்தின்‌ வேளாண்மையின்‌ வளர்ச்சி 
யானது விரிவான தனி நிலவுடமை வளர்ச்சிக்கு அடிகோலி 
யது...பொருளாகார அதிக்கத்தின்‌ அடிப்படையான உபரி உற்‌ 
பத்தியினை மிகுந்த அளவில்‌ நெல்லைச்‌ சேமித்து வைப்பத 
னைச்‌- சல பாடல்கள்‌ வெளியிடுகின்றன. இத்தகைய 
செழுமையான நிலப்பிரபுத்துவ அமைப்பில்‌...வீரயுகத்தின்‌ 
பெண்‌ குலக்‌ கலைஞர்கள்‌ பரத்தையர்களாக மாறினார்கள்‌. 
பரத்தமை சமுதாயத்தால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட மண உற 
வுக்கு வெளியே இன்பம்‌ காணும்‌ வாயிலாக விளங்கிற்று, ஏனெ 
னில்‌ சொத்துரிமைக்கும்‌ குடும்பப்‌ பரம்பரை உரிமைக்கும்‌ 
இடையூறு செய்யாத ஒரு தனியுரிமையாக இது திகழ்ந்தது. 
அப்படியிருந்த போதிலும்‌ இது ஒரு மனிதாபிமானச்‌ சிக்கலாக 
வும்‌ அறை கூவலாகவும்‌ மனையில்‌ வாழும்‌ கிழத்திக்கு இரு நீ 
தது, இதுபோன்ற உறவு முறையில்‌ ஊடல்‌ ஆகிக்கம்‌ செலுத்து 
கிறது.”??. இந்த விளக்கம்‌ மருதத்திணைப்‌ பாடல்களுக்கு மட்டு 
மல்லாது இந்தத்‌ தாலாட்டுக்கும்‌ பொருந்தி வருகிறது. 


புதிய பயிர்‌ நிலங்களை விளைவுக்குக்‌ கொண்டு வருதல்‌ 
என்பதே இத்தாலாட்டு தரும்‌ முதல்‌ செய்தியாகும்‌. மதுரைக்கு 
அருகில்‌ உள்ள தரிசு நிலத்தை மீனாட்சியும்‌ சொக்கரும்‌ 
விளைநிலமாக்குகின்றனர்‌. இது நில உடமையின்‌ பெருக்கத்‌ 
தைக்‌ காட்டுகிறது. 


அடுத்து விவசாயத்தில்‌ பெண்களின்‌ பங்கு இன்றியமையா 
தது. “மீனா, சம்பாவை விட்டெறிஞ்சா' என்ற அடி இதைக்‌ 
காட்டுகிறது. அதன்‌ பின்னா்‌ கட்டுரையாளர்க்குக்‌ கஇடைத்த 
புதிய அடிகள்‌ நிலவுடமையாளன்‌ - நிலமில்லாத , தொழிலாளி 
என்ற பிரிவுகள்‌ சமூகத்தில்‌ ஆம வேரூன்றியதையும்‌ உபரி 
உற்பத்தி நதெற்குவியலாகி, செல்வக்குவியலாக, மறி 
யதையும்‌ உடமையாளரின்‌ செல்வ வளம்‌ பரத்த 
மையை வளப்படுத்தி வளர்த்ததையும்‌' காட்டுகிறது. சுருங்கச்‌ 
சொன்னால்‌ நில உடமைக்கும்‌ பரத்தமைக்கும்‌ ஆன நேரடித்‌ 
தொடர்பை வெளிப்படையாகவே விளக்குகின்றது இத்தா 


லாட்டு பாடல்‌, 


204 


மீனாட்சி- சொக்கர்‌ கதை கூறும்‌ தாலாட்டுப்‌ பாடலின்‌ 
இந்த மூல வடிவம்‌ சமூக வளர்ச்சியில்‌ பரத்தமை தோன்றிய 
கட்டத்தை தெளிவாகப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுவதோடு 


வாய்மொழி இலக்கியங்களுக்கும்‌ மூலபாட ஆய்வு தேவை 
என்பதை நமக்கு வலுவாக உணர்த்துகிறது, 


“உங்க மாமன்‌ 


தாடிக்கே விட்ட பணம்‌--ரெண்டு 


கங்க மடம்‌ கட்ட லாமே? 


“தாசி என்ன சொன்னாளோ - உங்கமாமன்‌ 
குருமர்‌ என்ன கேட்டாரோ”” என்று உடன்‌ பிறந்தவனது 
தாசி உறவினைப்‌ பெருமையாகவும்‌ 


“வெள்ளி மலை மேலே 
வேட்டி. துவைக்கையிலே 


வெள்ளி மலைத்‌ தேவடியா 


விருந்துக்‌ கழைச்சாளாம்‌?? 


என்று ஓப்பாரியில்‌ கணவனது தா உறவு அவலமாகவும்‌ 
பாடப்படுகிறது. பெண்கள்‌ கலாச்சாரம்‌ என்ற அளவில்‌ *தாசி 


என்ற பரத்தமை நிறுவனத்தை ஏற்றுக்‌ கொள்ளு மளவில்‌ 
வைக்கப்பட்டிருந்தனர்‌. 


2 


ம. 


பெரியண்ணன்‌, கோ, இராமியப்‌ பாடல்கள்‌ 


ஆய்வு), 1982. ப. 106, 


(கள 


கமிழண்ணல்‌, தாலாட்டு, 1967 பக 57-60. 
அழகப்பன்‌, காலாட்டுக்கள்‌ ஐநூறு, 19 4, 
அன்னகாமு, செ, நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ 1959. 4. 
பெரியண்ணன்‌, கோ. இராமியப்‌ 


பாடல்கள்‌ (கள 
ஆய்வு) ப, 106. 


பேரா. தே. லூர்துவின்‌ அச்டப்படாத தொகுப்பில்‌ 
பாடியவர்களில்‌ ஓருவர்‌ கிறித்துவர்‌. மீனாட்டு சொக்‌் 
கர்‌ முதலிய தெய்வப்பெயர்களின்‌ றி அமைந்த இத்‌ 
தாலாட்டில்‌, விளைந்த செய்தியினை அனுப்பும்‌ 
இடத்தில்‌ “மாதா கையெழுத்தித்‌ தந்தாக”? என்ற 
அடி. காணப்படுகிறது. 


தாலாட்டு - ஒரு பார்வை 
திருமதி பதுருன்னிசா முகம்மது கனி 
முசிறி. 


அணக ப வட வயது. அவச னைக கர வதுகககளண்ப கையக ட எனவவ வனை அக்கட கவதாகவள அம அணைக்‌ பண. 





முன்னுரை 
இஸ்லாமியர்‌ தாலாட்டினை முப்பெரும்‌ பிரிவுகளின்‌ க&ழ்‌ 
அடக்கலாம்‌. முதலாவதாக, இஸ்லாமியர்‌ பிள்ளைத்‌ குமிழ்‌ 


நூல்களில்‌ காணப்படும்‌ “தாலேலோ” வகையைச்‌ சேர்ந்த 
தாலாட்டுப்‌ பாடல்கள்‌. இப்பிரிவில்‌ அண்பாற்பிள்ளைத்‌ தமி 
மும்‌ பெண்பாற்‌ பிள்ளைக்‌ தமிழும்‌ அடங்கும்‌. இரண்டாவ 
தாக, அரபுத்‌ தமிழிலும்‌ தமிழிலும்‌ அச்சிடப்பட்டு, இஸ்லா 
மியர்‌ இல்லங்களை அலங்கரித்து, அவர்கள்‌ உள்ளங்களில்‌ 


கொலுவீற்றிருக்கும்‌ தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ ஆகும்‌. கடைசி 
யாக, மக்கள்‌ மனதில்‌ பதிந்து தம்‌ குழந்தைகளைத்‌ தூங்க 
வைக்கப்பாடும்‌ தாலாட்டுப்‌ பாடல்கள்‌. இம்‌ முப்பிரிவையும்‌ 


முறையாக ஆய்வு செய்வதே இக்கட்டுரையின்‌ நோக்கமாகும்‌, 


முதல்வகைத்‌ தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ 

பிள்ளைத்‌ தமிழ்‌ 96 வகைப்‌ பிரபந்தங்களுள்‌ ஒன்று. இது 
இற்றிலக்கியத்தின்‌ பாற்படும்‌, இஸ்லாமிய பிள்ளைத்‌ தமிழ்‌ 
நரல்களையும்‌ ஆண்பாற்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, பெண்பாற்‌ பிள்‌ 
ளைத்‌ தமிழ்‌ என்று இருவகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 


(அ) ஆண்பாற்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


இதில்‌ பாட்டுடைத்‌ தலைவர்கள்‌, இஸ்லாத்தின்‌ இணை 


206 


யற்ற தூதுவர்‌ அண்ணல்‌ எம்‌ பெருமான்‌ (ஸல்‌) அவர்கள்‌, பகு 
காதில்‌ உதித்த கெளதுல்‌ அமிலம்‌ முஹய்யித்தீன்‌ அப்துல்‌ 
காதர்‌ ஜீலானி அவர்கள்‌, நாகூர்‌ வாழ்‌ சாகுல்‌ அமீது அரசர்‌ 
அவர்கள்‌, அல்லது தென்னாட்டில்‌ மறைந்த வலியுல்லாக்களில்‌ 
(மகான்களில்‌)யாரேனும்‌ ஒருவராக இருப்பார்கள்‌. 


நபிகள்‌ நாயகம்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ ஆறு நரல்களும்‌ நாகூர்‌ 
பிள்ளைக்‌ தமிழ்‌ ஐந்து நூல்களும்‌, :முஹய்யித்தீன்‌ ஆண்டவர்‌ 
பிள்ளைக்‌ தமிழ்‌ மூன்று நூல்களும்‌ காணக்‌ கிடைக்கும்‌. திருச்சி 
நத்ஹர்‌ வலி ஆண்டவர்‌, கஞ்சை முத்துப்‌ பேட்டை செய்கு 
தாவூது வலியுல்லாஹ்‌, காயலம்பதி கைக்கா சாயவு வலி 
யுல்லாஹ்‌, ஹஜ்ரத்‌ செய்கு முகம்மது ஸாலிஹ்வலியுல்லா ஹ்‌ 
மலபார்‌ கண்ணஜாரர்‌. ஹஜ்ரக்‌ சைய்யது மூஹம்மது 
புகாரீ தங்கள்‌ வலியுல்லாஹ்‌ ஆகிய தென்னாட்டு மகான்கள்‌ 
ஒவ்வொருவர்‌ பேரிலும்‌ தலா ஓவ்வொரு பிள்ளைத்‌ குமிழ்‌ 
நூல்‌ பாடப்பட்டுள்ளது. அனல்‌ ஹக்‌ (நான்‌ இறைவனே) 
என்று கூறிக்‌ தன்‌ இன்னுயிரை நீத்த மன்னூர்‌ ஹல்லாஜ்‌ 
(ரஹ்‌) அவர்கள்‌ பேரில்‌ ஞநானப்பிள்ளைத்தமிம்‌ ஒன்று பாடப்‌ 
பட்டு உள்ளது. இது தவிர, கோட்டாறு பிள்ளைத்‌ குமிழ்‌, 
பாளையம்‌ கே. ஸி, எம்‌, பிள்ளைத்தமிழ்‌ ஆகிய இரு நூல்களு 
மாக மொத்தம்‌ இருபத்திரண்டு ஆண்பாற்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
நூல்கள்‌ எழுதப்பட்டுள்ளன. 


(௮) பெண்‌ பாற்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 


இஸ்லாமிய பெண்பாற்‌ பிள்ளைத்‌ தமிழில்‌ இரண்டே 
இரண்டு நூல்கள்‌ தான்‌ வெளிவந்துள்ளன. அவை 
நாயகி பிள்ளைத்‌ குமிமும்‌ அண்மையில்‌ (1979) 
கவி, கா. மு. ஷெரிப்‌ அவர்களால்‌ 
நாச்சியார்‌ பிள்ளைக்‌ கமிமுமாகும்‌. 


பாத்திமா 
கலைமாமணி 
இயற்றப்பட்ட ஆயிஷா 


கவி, கஈ. மு. ஷெரிப்‌ அவர்கள்‌ ்‌ இஸ்லாமிய குமிழ்ப்‌ 
வார்கள்‌ பெண்பரல்‌ பிள்ளைத்‌ குமிழ்‌ பாடாதிருந்துளதற்கான 
கனக தானுணர்ந்தவரை மத்தப்பருவமும்‌ பிள்ளையாக 
ஒருமைப்‌ பகுத்துலே முன்னிலைப்படுத்த, அல்லது அழைத்துப்‌ 
பாட வேண்டியுள்ள இடர்ப்பாடுகளே எனக்‌ கருது றல படி 


புல 


207 


என்று கூறுகையில்‌ பெண்பாற்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌.-கூரல்கள்‌ அருகி 
இருப்பதன்‌ காரணத்தை அறியமுடிகிறது. 


கவி. கா. மு. ஸெரிப்‌ அவர்கள்‌ தம்‌ ஆயிஸா நாச்சியார்‌ 
பிள்ளைத்‌ தமிழில்‌ “முத்தப்‌ பருவத்தை மாற்றி” “முடிந்து 
வரை ஒருமைப்‌ பதத்தை” நீக்கி பண்பாடு குன்‌. றாமல்‌, பக்திச்‌ 
சுவை குறையாமல்‌, தமிழ்த்‌ தேன்‌ சொட்டச்‌ சொட்டப்‌ பாடி 
யுள்ள பாங்கிற்குக்‌ சிறப்பாக முஸ்லீம்‌ உலகமும்‌, குறிப்பாகத்‌ 
_தமிழ்‌ மகளிர்‌ மன்றமும்‌ அவர்கட்கு எஞ்ஞான்றும்‌ கடமைப்‌ 


பட்டுள்ளன. 


இரண்டாம்‌ வகைத்‌ தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ 

இவ்விலக்கியத்‌ தாலாட்டுப்‌ பாடல்களையும்‌ அரபுத்‌ துமி 
மில்‌ எழுதப்பட்ட தாலாட்டுப்‌ பாடல்கள்‌, தமிழில்‌ எழுதப்‌ 
பட்ட தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ என இரு வகைகளாகப்‌ பிரிக்க 
லாம்‌. தமிழக முஸ்லீம்கள்‌ வீட்டில்‌ இளஞ்சிறார்‌ அனைவரும்‌ 
அதிகாலை வேளையில்‌ மதரசாக்களுக்குச்‌ (மதப்பாடசாலை) 
சென்று குர்‌ஆனை ஓதுவர்‌. அவர்கள்‌ அரபு எழுத்துக்களில்‌ 
மேலும்‌ பயிற்ச பெற அந்நாட்களில்‌ அரபுத்‌ தமிழில்‌ நூல்கள்‌ 
அச்சிடப்படுவது உண்டு. 


அம்மானை, கும்மி, சலவாத்துப்‌ பாடல்‌, கப்பற்‌ பாடல்‌ 
ஊஞ்சல்‌ பாடல்‌ ஆகிய பாடல்களைப்‌ போல்‌ தாலாட்டுப்‌ 
பாடல்களும்‌ அரபுத்‌ தமிழில்‌ அச்சிடப்பட்டு அக்காலத்‌ குமிழ 
- கத்தில்‌ பரவி இருந்ததுடன்‌, மக்களால்‌ விரும்பிப்‌ பாடப்பட்‌ 
டும்‌ வந்தன, 

(அ) அரபித்‌ தமிழ்‌ நரல்களில்‌ காணப்படும்‌ தாலாட்டுப்‌ 
பாடல்கள்‌ பெரும்பாலும்‌ பெருமானார்‌ (ஸல்‌) அவர்களைப்‌ 
புகழ்ந்தும்‌ அவர்கள்‌ கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கக்‌ 
தைச்‌ சிறப்பித்தும்‌ கூறுவனவாய்‌ அமைந்துள்ளன. மேலும்‌ 
பக்தாது வாழ்‌ அப்துல்‌ காதிர்‌ ஜீலானி, நாகூர்‌ வாழ்‌ சாகுல்‌ 
அமீது அரசர்‌ ஆகியோரைப்‌ பாட்டுடைத்‌ தலைவராகவும்‌ 
மகளிர்‌ தலைவி வழி காட்டும்‌ ஓளி விளக்கு (௦மா 18ஸ்‌ ௦8 
112101) பாத்திமா (ரலி)அவர்களைப்‌ பாட்டுடைத்‌ தலைவியாக 
வும்‌ கொண்ட தாலாட்டுப்‌ பாடல்களாகும்‌, 


208 


“சீர்கொண்ட ஆலமெல்லாம்‌ சிறந்த இஸ்லாம்‌ தழைக்க 
கேர்கொண்டு தீனை நெறி கொள்ள வந்தவரே 
முன்னே ஒளிவாகி முகலோன்‌ திருத்தூ தாய்‌ 
பின்னே நபியாய்‌ பிறந்த எங்கள்‌ முகம்மதுவே”” 


என்று ஆரம்பிக்கும்‌ அரபித்‌ தமிழ்‌ தாலாட்டுப்‌ பாடல்‌ தமிழக 
மெங்கும்‌ கிராமீய முஸ்லீம்‌ பெண்களால்‌ வெகுவாய்‌ விரும்பிப்‌ 
படிக்கப்பட்டுப்‌ பிரபலமடைந்த தொன்றாகும்‌, 


(அ)நாவன்மையும்‌ கவித்திறமையும்மிக்க கா. அப்துல்‌ கபூர்‌, 
எம்‌. ஏ, அவர்கள்‌ பாடிய ““மும்மணி மாலை?” சென்னையில்‌ 
முதற்பதுப்பாகவும்‌ நெல்லையில்‌ இரண்டாம்‌ பஇப்பாகவும்‌ 
வெளி வந்தது, அதன்‌ இரண்டாம்‌ பதிப்பின்‌ முன்னுரையில்‌ 
ஆசிரியரே “உள்ளத்தில்‌ கருவுற்று, எண்ணத்தில்‌ உருவுற்றுப்‌ 
பாவடிகளாக வெளியுற்ற இந்நரல்‌ வஞ்சமிலாக்‌ குழவியரின்‌ 
பிஞ்சுக்‌ காதுகளை கவர்ந்தது?” என்று குறிப்பிடுகிறார்‌. அவர்‌ 
எதிர்பார்த்தோ/எதிர்பார்க்காமலே௱ “மூம்மணி மாலையில்‌? * 
காணப்பட்ட இனிய, எளிய பாடல்கள்‌ சொல்‌ நயத்தோடும்‌ 
பொருள்‌ செறிவோடும்‌ காணப்பட்டதால்‌ குமிழம்‌ கூறு நல்லுக 
கெங்கும்‌ அவை தாலாட்டுப்‌ பாடலாகவும்‌ குவழ ஆரம்பித்‌ 
குன. 


மும்மணி மாலையில்‌ ஒன்றான “பெருமானார்‌ நாயகமே?” 
என்ற மாலையில்‌ நாயகம்‌ (ஸல்‌) அவர்களின்‌ அசையற்ற தன்‌ 


மையும்‌ கொள்கை உறுதியும்‌ அடியிற்‌ கண்டவாறு விளக்கப்படு 
கின்றன. 
“பெண்ணாசை பொன்னாசைப்‌, பேரரசைப்‌ பெற்றிடு 
மோர்‌ 
மண்ணாசை, யாலசையா, மாில்லா நாரயகமே!*? 
்‌ செங்கதிரும்‌, தண்மதியும்‌ சேர்ந்து கையில்‌ குந்திடினும்‌ 
எங்கொள்கை விடமாட்டோம்‌ என்றுரைத்த நாயகமே!?? 


அவர்கள்‌ சொல்‌ உலகெங்கும்‌ பரவி இருப்பதைக்‌ கவிஞர்‌ பாடு 
கிறார்‌, 


்‌“பாலைகளில்‌ காடுகளில்‌, பனிபடர்ந்த நஈடுகளில்‌ 


209 
““தேம்பலவின்‌ சுளைபோலக்‌ தெவிட்டாத தேன்போல 
மேம்பாலின்‌ சுவை போல, மேன்மொழியின்‌ நாயகமே!” 
என்ற வரிகள்‌ சொல்லின்‌ சுவைக்குச்‌ சுவையூட்டும்‌. 
பாலும்‌ தெளிதேனும்‌ பாகும்‌ கலந்தினிக்கும்‌ பெற்றியினை 
அடியிற்கண்ட அடிகள்‌ வெளிப்படுத்தும்‌. 
““பாருலகின்‌ பெருமணமே! பலர்‌ நுகர வருமணமே! 
சருலவும்‌ ஒரு மணமே! சிந்தையொளிர்‌ நாயகமே!” 


“தமலரே! காமலரே! தேற்றமரு மாமலரே! 
துரமலரே நறுமலரே! தரதுரைத்த நாயகமே!” 
“மானே! கோமானே! சிந்தையொளிர்‌ பூமானே! 
ஈமானுக்‌ குறுதிதரும்‌ எம்மானே நாயகமே!” 
“அன்னை பாத்திமா”? என்ற (ரலி) மாலையில்‌ நாயகம்‌ (சல்‌) 
அவர்கள்‌ இருமகளாரர்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌, 
 தங்குபுகழம்‌ அன்னையர்க்கும்‌, தங்கமான கங்கையர்க்கும்‌ 
சங்கமான மங்கையர்க்கும்‌, சங்கையான பாத்திமா!” 
பெண்களுக்கு அரசியான பாத்திமா (ரலி) அவர்கள்‌ மகளிர்க்கு 
முன்‌ மாதிரியாகத்‌ திகழ்வகன்‌ காரணத்தைக்‌ கீழ்க்காணும்‌ வரி 
களில்‌ காணலாம்‌: 
“*கைசிவக்க மாவரைத்தும்‌, கண்‌ சிவக்க அடுப்பெரித்தும்‌, 
மெய்வியர்க்க வீட்டு வேலை மேவுமெங்கள்‌ பாத்திமா” 
அவர்கள்‌ வெற்றியின்‌ இரகசியம்‌; 
““பூவுறங்கப்‌ புள்ளுறங்கப்‌ புவனமெல்லாம்‌ ஆம்ந்துறங்க 
நாவுறங்கா திருத்திறையின்‌ நாமமோதும்‌ பாத்திமா”? 
மேலும்‌, 
“கற்பரசே கனிவரசே கவிதையுறும்‌ மாதரசே 
பொற்பரசே பொறையரசே புகமரசே பாத்திமா?” 


““மணவிளக்கே மணிவிளக்கே மனவிளக்கே மனைவிளக்கே 
குணவிளக்கே குலவிளக்கே குடிவிளக்கே பாத்திமா?” 


210 


“இறையுணர்வின்‌ நிறையுருவே இறுதிநபி யின்னுருவே 
மறையுரையின்‌ நெறியுருவே மறுவிலாத பாத்திமா”! 
போன்ற வரிகளில்‌ ௬வை சர்க்கரைப்‌ பந்தலில்‌ தேன்‌ மாரி 

பொழிவதைப்‌ போல்‌ காணப்படுகிறது. 
“கெளதுல்‌ அஃலம்‌ முஹ்யித்தீன்‌'” மாலை ஈரான்‌ நாட்டில்‌ 
குப்ரீஸில்‌ உள்ள ஜீலான்‌ நாட்டில்‌ உதித்து முஹயித்தீன்‌ 


ஆண்டவர்‌ புகழ்‌ கூறும்‌. அவார்கள்‌ சிறப்பைக்‌ க&ீம்க்காணும்‌ 
வரிகள்‌ கூறும்‌, 


“ஞானக்‌ கடலில்‌ வழிமாறி நடுங்கும்‌ கலமாம்‌ ஞானியர்க்கு 
கானங்காட்டும்‌ ஜுதிமலை தலைமை தாங்கும்‌ 


முஹியத்‌ தீன்‌” 


ஞானியர்க்கரசர்‌ மனை வினைகளை ஆற்றிய பாங்கை, 


“மனைவியர்‌ நலனைப்‌ பேணிடுதல்‌ மழலைக்குழவிக்கின்‌ 


புறுதல்‌ 
மனையின்‌ வினைகள்‌ ஆற்றிடுதல்‌ மகிழ்ந்தே செய்தார்‌ 
மூஹ்யித்தீன்‌”' 


என்ற வரிகள்‌ விளக்கும்‌. 


அவர்கள்‌ அற்புதங்கள்‌ ஆற்றிய பாங்கைக்‌ கீழ்க்கண்ட வரிகள்‌ 
விளக்கும்‌, 


“கல்பா அளித்த பணப்பையைக்‌, கரத்தில்‌ எடுத்துப்‌ 


பிழிந்தவுடன்‌ 
வலியாற்கொண்ட இரதக்தமெலாம்‌ வடியக்கண்டார்‌ 


முஹியித்தீன்‌”” 
“மாதுளை வேண்டிச்சோதுத்த/மாசார்‌ கலீபா கைதொட்ட 
மாதுளையிம்‌ புழு நெளிந்திடவும்‌ மனத்தையளந்தாம்‌ 

முஹ்யித்தீன்‌” 


முஹ்யித்தீன்‌ மாலையில்‌ காணப்பெறும்‌ செஞ்சொற்கோவை 
அடியிற்‌ காணும்‌ வரிகளாம்‌; 


அன்புக்கடலே அருட்கடலே அனைத்தும்‌ கொண்ட 
பெருங்கடலே 


. இன்பக்கடலே ஆழ்கடலே இதயக்கடவே முஹ்யித்கீன்‌”' 


““காவேகோவே முஹ்யித்தீன்‌, கவி?ய கமழும்‌ முஹ்யித்தீன்‌ 
பூவே நாவே முஹ்யித்தீன்‌, புவியே புகழும்‌ முஹ்யித்தீன்‌”' 


மூன்றாம்‌ வகை தாலாட்டுப்‌ பாடல்‌ 
கள ஆய்வு 


்‌ நீங்கள்‌ உங்கள்‌ வீட்டில்‌ தாலாட்டுப்‌ பாடுகிற வழக்கம்‌ 
உண்டோ-எந்தெந்த சந்தர்ப்பங்களில்‌ பாடுவீர்கள்‌ ? தமிழ்‌ 
நாட்டுப்‌ பழக்க வழக்கங்களில்‌ ஒன்றான தாலாட்டுப்‌ பாடும்‌ 
பழக்கம்‌ தங்கள்‌ வீட்டில்‌ உண்டா? அண்‌ குழந்தைக்கென்று 
கதுனித்‌ தாலாட்டு, பெண்‌ குழந்தைக்கென்று தனித்‌ தாலாட்டுப்‌ 
பாடுவதுண்டா? என்ற வினாக்களை எழுப்‌.பியதுடன்‌ பாடல்‌ 


இருந்தால்‌ பாடிக்‌ காட்டச்‌ சொல்லப்பட்டது. 


கள ஆய்வில்‌ கண்ட உண்மைகள்‌ 

. இஸ்லாமியர்களில்‌ சுமார்‌ இருபது சதவிகிகத்தினர்‌ 
_ நலுங்கின்‌ போது (இருமணத்தின்‌ போது) பாடுவதாக ஓப்புக்‌ 
கொண்டனர்‌. ஆனால்‌ அறுபது சதவிகிதத்தினர்‌ தாங்கள்‌ 
தவறாமல்‌ தாலாட்டுப்‌ பாடுவதாய்‌ மகிழ்ச்சியுடன்‌ கூறினர்‌. 
ஆண்களுக்கென்றும்‌ பெண்களுக்கென்றும்‌ தனித்தனிப்‌ பாடல்‌ 
கள்‌ இருப்பதாகச்‌ சிலர்‌ கூறினர்‌. அனால்‌ பெரும்பான்மை 
யோர்‌ பொதுவான தாலாட்டுத்தான்‌ உண்டு என்று சொன்‌ 
னார்கள்‌. 


கள ஆய்வில்‌ எதிர்க்‌ கேள்விகள்‌ 

முதன்‌ மூதலாக நேர்‌ முகம்‌ செய்யப்பட்ட ஆண்‌ :“இக்‌ 
காலத்தில்‌ தாலாட்டுப்‌ பாட நேரமும்‌ பொறுமையும்‌ எங்கே 
இருக்கிறது? முதுகில்‌ இரண்டு தட்டித்‌ தூங்குடா என்றுதான்‌ 
தாய்மார்கள்‌ கூறுகிறார்கள்‌” என்று சொன்னாலும்‌ தான்‌ 
தாலாட்டுப்‌ பாடிக்கொஞ்சி மூழ்ந்து தன்‌ ஒரே பிள்ளையைத்‌ 
. தூங்கவைப்பதாய்‌- ஒப்புக்‌ கொண்டார்‌. (பட்டியல்‌, 45), ஒரு 
பெண்மணி “அந்தக்‌ காலத்தில்‌ சிரமங்கள்‌ குறைவு; குழந்தை 


212 


மீது அன்பு அதிகம்‌, உணர்ச்சிகள்‌ பொங்கித்‌ தாலாட்டுப்‌ 
பாடலாக ஓடின, எரிச்சல்‌ ஒன்றே எஞ்ச நிற்கும்‌ இந்தக்‌ 
காலத்தில்‌ எப்படிங்க தாலாட்டு வரும்‌'” என்று எதார்த்தமான 
ஆனால்‌ சிந்தனைக்குரிய வினா ஒன்றைத்‌ தொடுத்தார்‌ 
(பட்டியல்‌ 48), 


மக்கள்‌ தம்‌ ௮ன்றாட வாழ்க்கையில்‌ பாடித்‌ தம்‌ குழந்தை 
களைத்‌ தூங்கச்‌ செய்யும்‌ தாலாட்டுப்‌ பாடல்களை “வாழும்‌ 
இலக்கியம்‌”” என்பேன்‌. அவற்றின்‌ வரிகளின்‌ எண்ணிக்கையைக்‌ 
கொண்டும்‌ உணர்ச்சிகளை அடிப்படையாய்‌ வைத்தும்‌ அவற்றை 
யும்‌ மூன்று பிரிவுகளாகப்‌ பிரித்துள்ளேன்‌. அவையாவன: 


முதல்‌ பிரிவு 


இவ்வகை தாலாட்டுப்‌ பாடல்களில்‌ மண்ணின்‌ மணம்‌ 
வெளிப்படுகிறது. மிக எளிய, ஆனால்‌ இனிய வார்த்தைகள்‌ 
இவற்றில்‌ காணப்படுகின்றன. தமிழ்க்‌ காதல்‌ மீதூர ஆற்‌ 
ஜொழுக்குப்‌ போன்ற நடையைக்‌ கொண்ட இப்பாடல்களைப்‌ 
பாடுவோர்‌ தத்துவம்‌, விசாரம்‌ போன்றவற்றைப்‌ பற்றிக்‌ 
கவலைப்‌ படவில்லை. ஆனால்‌ குழந்தையைத்‌ தாங்க வைக்க 
வேண்டும்‌ என்ற கவலை மட்டும்‌ தாலாட்டுவோர்‌ மனதில்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌. 


உதாரணங்கள்‌ 


(௮) கண்ணான கண்ணுறங்கு, கானான மயிலுறங்கு 


பொன்னான பொண்ணுறங்கு, மரத்து வண்டுறங்கு 
கான மயிலாட, கட்டழகு நீயாட 


தார மயிலாட, தொட்டிலிலே நியாட 
கண்ணே நீயுறங்கு: கண்மணியே நீயுறங்கு 


(ஆ) முத்து முகப்புக்குள்ளே முக்கோண சக்கரத்தில்‌ 
குத்து விளக்கேத்திக்‌ குறித்த முத்தே நித்திரைசெம்‌ 
பாராத பாக்கியமே, பாலகரே கண்மணியே 
தீராத்திரவியமே, தேங்கனியே நித்திரைசெய்‌. 


(இ) மலையாள மூங்இல்‌ வெட்டி, 


பிரியாக கூடை பின்னி 
விளையாட வந்து கண்ணு, 


துங்கடா ரங்கு, 


க்‌ 


ஆகுது மணல்‌ மணக்க, மானமெல்லாம்‌ கிடுகிடுக்க 
குத்து விளக்கு ஏற்றி, குமாரராசா பெத்த பிள்ளை 
தூங்கடா தூங்கு, 


இரண்டாம்‌ பிரிவு 

இவை சிறிது நீளமான தாலாட்டுப்‌ பாடல்களாம்‌. 
(இணைப்பு 1,2) இவ்வகைப்‌ பாடல்களிலும்‌ தமிழ்‌ மணம்‌ சுமழ்‌ 
கிறது. ஆனால்‌ தமிழ்க்‌ காதலோடு, கான்‌ பின்பற்றும்‌ மார்க்கக்‌ 
காதலும்‌ இணைந்து இவற்றில்‌ வெளிப்படுவதைக்‌ காணலாம்‌. 


உதாரணம்‌ 
பரந்த புளியமரம்‌, பந்தடிக்கும்‌ நந்தவனம்‌ 
நந்தவனம்‌ சுத்துப்பார்க்க, நாளொன்று செல்லுமம்மா 
சுருண்ட. புளியமரம்‌, சூதாடும்‌ நந்தவனம்‌ 
நந்தவனம்‌ சுத்துப்பார்க்க, பொமுதகதொன்று செல்லுமம்மா 


என்ற வரிகளில்‌ தமிம்த்தேன்‌ சொட்டுகிறது. ஆனால்‌ அதன்‌ 
ஆரம்ப வரிகள்‌, 


“திங்கள்‌ இளம்பிறையே, தேசத்துத்‌ தேய்‌ பிறையே 
முத்தான முத்துக்களோ, முகம்மதோட ராணிமுத்தோ”' 


என்ற வரிகள்‌ தான்‌ பின்பற்றும்‌ மார்க்க நினைவுகளை அலை, 
அலையாய்‌ மனக்‌ கண்முன்‌ கொண்டு வந்து நிறுத்துகின்றன. 
இளம்‌ பிறையைக்‌ காணும்‌ போது அடையும்‌ குதூகலம்‌, அதைப்‌ 
பற்றிப்‌ பாடும்‌ போது அடைவதை விடக்‌ குறைந்ததா என்ன? 
அவள்‌ குழந்தையை இஸ்லாமிய மார்க்கத்தின்‌ இணையற்ற 
தூதர்‌ முகம்மது நபி (௪ல்‌) அவர்களின்‌ “முத்து” என்று 
சொல்லும்‌ மாத்திரத்தில்‌ அவள்‌ உள்ளம்‌ உணர்ச்சி கொப்பளிக்‌ 
கும்‌ பொங்கும்‌ புனளலாக அன்றோ மாறி விடுகிறது. அதைப்‌ 
போலவே $€ழ்க்கண்ட வரிகள்‌ (பட்டியல்‌. 3). 


பொண்ணும்‌ புளியவிகதை, பூப்போட்ட பல்லாங்குழி 
பூட்டி விளையாட, நீங்க புள்ள விளையாட, 

தங்கப்‌ புளியவிதை, தாழம்பூ பல்லாங்குழி 

தனிச்சு விளையாட, நீங்க தங்கம்‌ பிறந்தீரே 


214: 
தமிழகத்தில்‌ மகளிர்‌ - குறிப்பாக - முக்காடு அணியும்‌ முஸ்லீம்‌ 
பெண்கள்‌ வீட்டில்‌ பல்லாங்குழி ஆடி மகிழும்‌ பாங்கை வெளிப்‌ 
படுத்துகிறது. 


ஆனால்‌, 


“கரும்பு வெட்டி தூண்‌ நிறுத்தி, கஃபத்துல்லா பள்ளிகட்டி, 

பள்ளிக்குக்‌ கீழிலிருந்து பாத்தியா ஓத வந்தே, 

கோரிக்குக்‌ கீழிலிருந்து குர்‌ஆன்‌ ஓக வந்தே””, 
என்ற வரிகள்‌ தன்‌ மகன்‌ வளர்ந்தவுடன்‌ அவன்‌ விரும்பும்‌ 
மார்க்கச்‌ செயல்களான. பள்ளியில்‌ பாத்திஆ ஓதுதல்‌ (இறை : 
வனை இழைஞ்சுகல்‌) கோரியின்‌ சீழ்‌ இருந்து குர்‌ ஆன்‌ ஓதுதல்‌ 
ஆகியவற்றில்‌ ஈடுபட, அது அவள்‌ மனக்கண்‌ முன்‌ வந்து. நிற்‌ 


அன்றோ சென்று விடுகிறாள்‌. 


மூன்றாம்‌ பிரிவு 
கர்ண பரம்பரை வகையைச்‌ 


பாடல்கள்‌ தமிழகத்தின்‌ 
கடக்கின்றன, 


சேர்ந்தவை. இவ்வகைப்‌ 
எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ காணக்‌ 
ஆனால்‌ அவை பகுஇக்குப்‌ பகுதி மாறுபடலாம்‌. 
இது மரபு வழிப்‌ பாடலாதலால்‌ இதைக்‌ கூட்டியும்‌ குறைத்தும்‌ 
பாடுவதுண்டு. இதில்‌ சல வரிகளை மட்டும்‌ பாடிக்‌ குழந்தை 
யைத்‌ தூங்கச்‌ செய்வதும்‌ உண்டு. இப்பாடல்‌ மூழுவதும்‌ 
பாடினால்‌ எவ்வளவு அடம்‌ பிடிக்கும்‌ குமந்தையானாலும்‌ 
குரங்கிவிடும்‌ ஏன்‌? இதைப்‌ பாடும்‌ அன்னையே இன்தகுயில்‌ 
கொள்ளவும்‌ ஊர்‌ அனைத்துமே உறங்கவும்‌ வாய்ப்புண்டு. நூறு 
வரிகளைக்‌ கொண்ட இத்‌ தாலாட்டுப்‌ பாடல்‌ குறிப்பாக 


அண்ணா மாவட்டத்தில்‌ சிறப்பாகத்‌ தமிழ்‌ பேசும்‌ முஸ்லீம்‌ 


களிடையே வெகுவாகப்‌ புகழ்‌ பெற்றதாகும்‌, 


குமிழ்‌ மண்ணில்‌ விரவியுள்ள பழக்க வ 
தாயங்கள்‌, சடங்குகள்‌, எதிர்‌ டார்ப்புசல்‌ 
யும்‌ இத்‌ தாலாட்டுப்‌ பாடலில்‌ காணம்‌ 
இறை நம்பிக்கையும்‌ ஒன்றோடொன்‌ 
கொண்டு வெஸிப்படுவ 


மக்கங்கள்‌, சம்பிர 
உட்பட அனைத்தை 
. மண்ணின்‌ மணமும்‌ 
று போட்டி போட்டுக்‌ 
தை நாம்‌ இங்கு காணலாம்‌. 


215 


“அல்லாவே உன்‌ காவல்‌ ஆண்டவனே உன்‌ பொருப்பு 
நோய்‌ நொடி இல்லாம என்‌ கண்ணே நதோக்இ வாட ' 
வல்லவனே, 
காத்துப்‌ புணி இல்லாம என்‌ கண்ணே காத்துவாடா 
்‌ வல்லவனே? 


என்ற அதன்‌ ஆரம்ப வரிகளில்‌ இஸ்லாமியரின்‌ இறைப்பற்றும்‌ 
குன்‌ குழந்தையை அவன்‌ நலன்‌ கருதி வல்லமை மிக்க இறை 
வனிடம்‌ ஒப்புவித்து விடுவதுகான்‌ சாலச்‌ சிறந்தது என்று 
அவர்கள்‌ உள்ளத்தில்‌ வேறாூன்றி விட்ட நம்பிக்கையும்‌ வெளிப்‌ 
படுகின்றன. 


““பட்டெடுங்க தொட்டிகட்ட என்‌ கண்ணுக்குப்‌ பவுன்‌ 
எடுங்க காதுகுத்த, 
காதுகுக்த வாராங்க என்‌ கண்ணுக்குக்‌ காரணமா 


மாமன்மாரு”” 


என்ற வரிகளில்‌ இஸ்லாமியர்‌ இல்லங்களில்‌ நடைபெறும்‌ காது 
குத்து வைபவம்‌ சித்தரிக்கப்படுகிறது. 


அவ்வைபவத்தின்‌ போது வலி தெரியாமல்‌ இருக்க ஊற 
வைத்த பச்சரிசியில்‌ சிறுசிறு தேங்காய்த்‌ துண்டுகளையும்‌ வெல்‌ 
லத்தையும்‌ கலந்து அச்சிறுமிக்குக்‌ கொடுப்பதுடன்‌, காகுவளி 
விழாவிற்கு வந்து இருந்த மற்றவர்களுக்கும்‌ “*ஆலநபி பேரால்‌ 
அள்ளிப்‌ பகிர்வதும்‌ (பங்கிடுவதும்‌), ““வருஷை நபிப்‌ பேரால்‌ 
வாரிப்‌ ப௫ர்வதும்‌”” இன்றும்‌ கிராமப்‌ புறங்களில்‌ கடைபிடிக்கப்‌ 
படும்‌ பழக்கமாகும்‌. அக்குமந்தைக்குத்‌ தமிழகத்துப்‌ பழக்க வழக்‌ 
கங்களில்‌ ஒன்றான வண்ண வளையல்களைக்‌ கோலா கலமாக 
அணிவிக்கும்‌ நிகழ்ச்பெம்‌ இத்‌ தாலாட்டுப்‌ பாடலில்‌ இடம்‌ 
பெறுகிறது. 

மேலும்‌ அக்குமந்தைக்கு மாமன்மார்‌ தங்கரதத்தில்‌ 
குட்டரிசியும்‌, பொன்னுரதத்தில்‌ மொட்டி அரிசியும்‌ “சீர்‌ 
வரிசையாக”? அனுப்பியும்‌ அச்சிறுமி கண்ணீர்‌ சிந்துகிறாள்‌. 


இருக கொஞ்சமின்னு நீனுசிந்திடுவாய்‌ கண்ணீரை 
வரிசைகள்‌ கொஞ்சமின்னு நீ வடுச்சுடுவாய்‌ கண்ணீரை?” . 


216 


என்ற வரிகள்‌ சிறுமியின்‌ மனக்குறையைப்‌ படம்‌ பிடித்துக்‌ 
காட்டுகின்றன. 
ஆனால்‌, 
“பட்டெடுப்பார்‌ உங்களையன்‌ என்‌ கண்ணே உனக்குப்‌ 
பணம்‌ கொடுப்பார்‌ உன்‌ மாமன்‌, 
முத்தெடுப்பார்‌ உங்களையன்‌ என்‌ கண்ணே உனக்கு 
முடிச்சவுப்பார்‌ உன்‌ மாமன்‌”? 
என்ற வரிகளில்‌ அச்சிறுமிக்கு மாமன்மரர்‌ பட்டுஉடுத்தி, நகை 
போட அக்குறை அவள்‌ உள்ளத்திலிருந்து அறவே நீங்கி விடு 
கிறது. தமிழக மூஸ்லீம்களிடை , தமிழ்ச்‌ சமுதாயத்தைப்‌ 
போல அதிகமான எதிர்பார்ப்புகள்‌ மாமன்‌ மார்களிடம்‌ தான்‌, 
ஆனால்‌ சில வேளைகளில்‌ இன்ச்‌ அண்ணா சின்னஞ்சிறு 
விரலுக்குச்‌ சங்கார மோதிரம்‌ போட்டும்‌? அச்சிறுமியை மகிழ்‌ 
விப்பதும்‌ உண்டு. 
“எட்டுச்‌ சுத்துப்‌ பள்ளிக்கூடம்‌ என்‌ கண்ணே நீ 
எழுதறது இங்கிலீஷ்‌” 
“பத்து சுத்துப்‌ பள்ளிக்கூடம்‌ என்‌ கண்ணே நீ 
படிக்கிறது இங்கிலீஷ்‌”” 
என்ற வரிகள்‌ ஆங்கில மோகத்திற்கு அடிமையஈஇ விட்டதமிழ்ச்‌ 
சமுதாயத்தின்‌ அவலநிலையைப்‌் படட்‌ பிடி த்துக்காட்டுகின்றன. 
அப்பாலகளன்‌ வளர்ந்து “மூத்து 
““சல்லா உடை உடுத்து?” 
லாம்‌ தூள்பறக்கச்‌?? 
“துரைமகன்‌” கண்‌ வ 


முடிவுரை 


மண்ணின்‌ மரபிற்கு ஏற்ப இயைப வளர்ந்த இஸ்லாமியர்‌ 
கும்‌ இக்‌ காலாட்டுப்‌ பாடல்களில்‌ இனிமை, சந்தம்‌, ஒசை, 
நயம்‌ ஆகியவற்றோடு பொருளும்‌ அல்லவா பொதிந்து இடக்‌ 
கிறது? தாய்ப்பால்‌ உண்டு கொட்டிலில்‌ கடத்தப்பட்ட ௮க்‌ 
குழந்தை இத்‌ காலாட்டுப்‌ பாடல்கள்‌ மூல 
ஞானப்பாலும்‌ அன்றோ 
பாலைப்‌ பருகிய ௮ 


இருக்க முடியாது, 


முத்துக்‌ குல்லா””, அணிந்து, 
சாலை நெரு நெருங்க, “*வீஇயெல்‌ 
செல்லும்‌ கஈ.்‌ சியில்‌ திளைத்து, தன்‌ 
எர, அவளும்‌ இன்துயில்‌ கொள்கிறாள்‌. 


ம்‌ தமிழ்ப்‌ பாலும்‌ 
ஊட்டி வளர்க்கப்படுகிறது ? முப்‌ 
வன்‌ சிறந்தவனாக வளர்வதில்‌ தடை ஏதும்‌ 


நாலர்டடூம்‌ பாடல்கள்‌ - ஒர பார்வை 


வெ. சாரதா தண்டபாணி 
மொழியியல்‌ துறை, 
பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌, 
கோயம்புத்தூர்‌ 


ஆய்வு முன்னுரை 

நாட்டுப்பாடல்களில்‌ பல்வகைப்‌ பாடல்கள்‌ இருப்பினும்‌, 
எல்லாப்பாடல்களுக்கும்‌ தொடக்கமாக அமைவது தாலாட்டுப்‌ 
பாடலே, தாய்பாடும்‌ பாடலைச்‌ செவிமடுத்துக்‌ கண்ணுறங்கும்‌ 
மழலைகள்‌, பின்னர்‌ தானே பாடும்‌ பாடல்கள்‌ விளையாட்டு, 
தொழில்‌, கேளிக்கை முதலிய பாடல்களாகும்‌. இறுதியில்‌ 
உலகைவிட்டு உயிர்‌ நீத்தபின்‌ பிறரால்‌ பாடப்படும்‌ பாடல்‌ 
ஒப்பாரியாகும்‌. மழலைக்காகவும்‌ மறைந்த மனிதனுக்காகவும்‌ 
பிறர்பாடும்‌ பாடல்கள்‌ தாலாட்டும்‌ ஒப்பாரியும்‌ ஆகும்‌, எனவே 
மனித இனம்‌ மழலையாக உதிக்கும்‌ போதெதல்லாம்‌ பாடப்‌ 
பட்டுவரும்‌ தாலாட்டுப்பாடலே முதல்‌ இடத்தைப்‌ பெறுகிறது. 


தாய்பாடும்‌ தாலாட்டுப்பாடலின்‌ பொருள்‌ குழந்தைக்குத்‌ 
தெரியாது, ஆனால்‌ பாடலில்‌ உள்ள இசைக்காகவும்‌ 
தொடர்ந்து வரும்‌ ஓசைக்காகவும்‌ மட்டுமே மழலைகள்‌ இப்‌ 
பாடல்களை செவிமடுத்துத்‌ துயில்கொள்கின்றன. குழந்தை 
யைப்‌ பொறுத்த வரைப்‌ பொருளற்ற பாடலான தாலாட்டுப்‌ 
பாடல்களில்‌ பொதிந்து கிடக்கும்‌ பொருள்களோ ஏராளம்‌. 


218 


சமூதாயநிலையும்‌ கற்பனைச்‌ சுவையும்‌ஓசைதயமும்யாப்புக்கூறு 
களும்‌ இப்பாடல்கள்‌ மூலம்‌ ஆய்வுக்குத்‌ துணைபுரிகின்றன, 


நேர்முகமாகக்‌ இரட்டப்பட்ட பாடல்கள்‌ சில இங்கு 
ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன, 


களஎல்லை 


கோலை மாவட்டத்தில்‌ கோவை நகர்ப்புறத்திலிருந்து ஆறு 
கிலோமீட்டர்‌ கொலைவில்‌ உள்ள “புளியகுளம்‌” என்னும்‌ பிற்‌ 
படுத்கப்பட்டோர்‌ பெருவாரியாக வாழும்‌ பகுதி ஆய்வு எல்லை 
யாக எடுத்துக்‌ கொள்ளப்பட்டுள்ளது, இப்பகுஇயில்‌ வாழும்‌ 


பள்ளர்‌ என்னும்‌ பிற்படுத்தப்பட்டோர்‌ நால்வரிடம்‌ பாடல்கள்‌ . 
சேகரிக்கப்பட்டன 


ஆய்வுப்பொருள்‌ 


தாலாட்டுப்பாடல்கள்‌ மூலம்‌ பக்தி, கூட்டுக்‌ குடும்ப முறை, 
சீர்‌ செய்குல்‌, ஜாதிக்கட்டுப்பாடு 


ஆகியனவும்‌ பாடல்களில்‌ 
காணப்படும்‌ கற்பனைச்சுவைகளும்‌ 


இசையும்‌ பாடல்‌ கூறு 
களாக அமைந்துள்ள தனிச்சொல்‌ ஆட்௫யும்‌ யாப்பு 
சிலவும்‌ இங்கு ஆராயப்படுகின்‌ றன. 


பக்தி 


தாம்த்தப்பட்ட 


வகைகள்‌ 


ஈாதியினரைக்‌ கோயிலுக்குள்‌ விடாது. 
காலத்துலே இச்சாதியாரின்‌ தாலாட்டுப்பாடல்களில்‌ 


பெருந்‌ 
தெய்வங்களான இவபெருமான்‌ முருகன்‌ ஆகியன இடம்பெறு 
கின்றன. 
(எ.டு. “பச்சுமடுல பவமமலெ பரமசிவன்‌ அண்டமலெ”” 


“பாராமே கைகொடுக்கட்மா பமனிமலை அண்ட 


வார்க்கு” 

முருகனின்‌ இருமனைவிமார்களின்‌ 
சண்டையிட்டுக்‌ கொண்ட நிகழ்ச்சியும்‌ கூறப்படுகின்றன. வள்‌ 
ளியின்‌ தலைமுடியைப்‌ பிடித்துக்‌ கொண்டு தெய்வயானை சண்‌ 
டையி... வள்ளி மேல்‌ குற்றமில்லை: மயிரைவிட்டுவிரு என்று 


பாடுகிறார்கள்‌. வள்ளி வாழ்ந்தது தாழ்த்தப்பட்ட குலமான 


கதையும்‌ அவர்கள்‌ 


219 


தால்‌, தம்‌ கூலப்பெண்ணைக்‌ தேடிவந்து மணந்தவன்‌ முருகனே 
என்பதால்‌ வள்ளிமேல்‌ குற்றமில்லை என்கிறார்கள்‌ போலும்‌. 


(எ.டு) “வள்ளிக்கு தெய்வானைக்கு- மயிருமுடி சண்டைகளா 
வள்ளிமே குத்தமில்லை மயிருவிடு தெய்வ ரன”? 


மாரியம்மனை வழிபடும்‌ வழக்கம்‌ எல்லா சாதியாரறிடமும்‌ 
காணப்படுவது, ஆனால்‌ தாழ்த்தப்பட்ட சாரதியாரிடம்‌ மரறி 
யம்மன்‌ வழிபாடு அதிகமாகக்‌ காணப்படுகின்றது, அப்பழக்கம்‌ 
இவர்களின்‌ தாலாட்டுப்‌ பாடலிலும்‌ எதிரொலிப்பதைக்‌ காண 


லாம்‌. 


(எ.டு) “மலையஞ்‌ சிறுகுருவி மழைபேஞ்சா எங்கிருப்பே 
மாரியம்மன்‌ கோயிலிலே படி வாசல்‌ மேலிருப்பேன்‌ 
“பறக்கும்‌ சிறுகுருவி பனிபேஞ்சா எங்கிருப்பே 
கோனியம்மன்‌ கோயிலிலே கோபுரத்து மேலிருப்பேன்‌”' 
“மாசம்‌ பொறந்திருக்கு மாரியாத்தா சாட்சியிருக்கு”? 

பிறை தொமும்‌ வழக்கமும்‌ இவர்கள்‌ பாடல்மூலம்‌ தெரிய வரு 

கிறது. 
“மாசி புரையழகு வையாசி தேரழகு 
மாசிபுரை கும்புடம்மா மாமங்களை ஈடேற 
தையிபுரையழகு சாமி வடிவழகு 
தையிபுரை கும்புடம்மா தகப்பன்களை ஈடேற?” 
(களை--குடும்பம்‌) 

கூட்டுக்‌ குடும்பம்‌ 
கூட்டுக்குடும்பமூறை இருந்தது இவர்கள்‌ பாடல்‌ மூலம்‌ 

புலப்படுகிறது. குழந்தையின்‌ பாட்டி தாத்தா நன்றாக இருந்த 

தும்‌ முப்பாட்டன்‌, பாட்டன்‌, மகன்‌ என்று கூடிவாழ்ந்த 
முறையும்‌ தந்தையுடன்‌ பிறந்த தங்கை தமக்கை அவர்கள்‌ 
குழந்தைகளும்‌ உடன்‌ இருந்துள்ளன போலும்‌. 


எ.டு “பாலுடுவா பாட்டியம்மா 
சோறுடுவா பாட்டியம்மா” என்றும்‌, 


220 


“பாட்டனார்‌ எல்லையிலே 
பட்டுவந்து விக்குதங்கே 


முப்பாட்டன்‌ எல்லையிலே 

முத்துவந்து விக்குதங்கே 

முத்துவெலெ கூறவந்தா 

குருமரல்ல உன்மாமன்‌”' என்றும்‌, 


“அத்தே அடிச்சாளோ-எஞ்சாமி 
அரளிப்பூச்‌ செண்டாலே 
அத்தே அடிச்ச வாசலுக்கு-எஞ்சாமி 
நீ நித்தம்‌ நித்தம்‌ போகாதே”? என்றும்‌, 
“பாம்பே அடிச்சிருவான்‌-எஞ்சாமி 
பழியாறு அத்தமவன்‌”” என்றும்‌ 
வரும்‌ பாடல்‌ வரிகளால்‌ கூட்டுக்குடும்பமுறை புலப்படுகிறது. 
தவம்‌ 
தவமிருந்து பிள்ளை பெற்ற நிலையும்‌ பாடலால்‌ தெரிய 
வருகிறது, 
(எ.டு) கண்ணுமணி பொன்னுமணி 
சந்தரோட வேலுமணி 
வெகுநாள்‌ தவமிருந்தேன்‌”” 


உளவியல்‌ 


குழந்தைக்குச்‌ சிர்செய்த, 


தன்னுடன்‌ பிறந்தவர்களின்‌ 
குடும்பம்‌ ஈடேறவும்‌ 


நல்வாழ்வு வாழவும்‌ தன்‌ குநிந்தையைப்‌ 
பாடச்சொல்லும்‌ தாய்‌, தன்கணவனின்‌ கூடப்பிறந்தவர்களின்‌ 
குடும்பம்‌ ஈடேற பாடச்சொல்லவில்லை. பாடக்‌ கூறாகுதோடு 
அரளிப்பூச்‌ செண்டால்‌அடித்த அத்தை வீட்டுக்குச்‌ செல்லாதே 
என்றும்‌ பாம்பை அடித்தபழி அத்தைமகனைச்‌ சாரட்டும்‌ 
என்றும்‌ பாடுவது பெண்களின்‌ உளலவியலைப்படம்‌ பிடித்துக்‌ 
காட்டுகிறது. தன்‌ குடும்பப்‌ பெருமைபேசவும்‌ தன்பிறந்தவீடு 
நல்வாழ்வு வாழவும்‌ விரும்பும்‌ அளவுக்கு, 
மையோ 


நெஞ்சம்‌ 


புகுந்த வீட்டுப்‌ பெரு 
புகுந்தவீட்டார்‌ நல்வாழ்வு வாழவோ விரும்பாத 
பெண்களுடையது. இப்பாங்‌களனைத்‌ கதாய்பாடும்‌ 


221 


கதாலாட்டிலும்‌ காணலாம்‌, 


(எ.டு) மா௫ப்புரைக்‌ கும்புடம்மா 
மாமங்களை ஈடேற” 


என்று பாடும்தாயே, 

அத்தே அடிச்சாளோ அரளிப்பூச்‌ செண்டாலே 

அத்தே அடிச்ச வாசலுக்கு 

நீ நித்தம்‌ நித்தம்‌ போகாதே”? என்றும்‌, 

பாம்பே அடிச்சிருவான்‌ பழியாறு 

அத்தமவன்‌”' என்றும்‌ பாடுவதைக்‌ காணலாம்‌, 
சீர்‌ 

குழந்தைக்கு மாமன்‌ சீர்கொடுக்கும்‌ வழக்கம்‌ இன்றுவரை 

உள்ள ஒன்று. சீராகக்‌ கொடுக்கும்‌ பொருள்‌ மாமன்‌ தகுதிக்கு 
ஏற்ப எதுவாகவும்‌ இருக்கலாம்‌ இங்குவரும்‌ பாடலில்‌ சீராக 
அடு கொடுத்த மாமனைக்‌ காணலாம்‌. 


(எ.டு) “மாம கொடுத்த பூச்சி 

மலைமேலே மேயிது 

ஓடிப்‌ புடிக்காட்டா 

ஒருகாலு சிலம்புதிரும்‌”்‌ என்றும்‌. 
மற்றொரு பாடலில்‌ வசதிபடைத்த மாமன்‌ பொன்‌ சலங்கை 
இட்டதைக்‌ காணலாம்‌, 


(எ.டு) பொன்னுஞ்‌ சிறுசலங்கை 


பொருந்தினார்‌ உன்மாமன்‌” 


என்றும்‌ பாடும்‌ தாய்‌, மற்றொரு பாடலிலே :“முத்தைச்‌ 
சீராக வாங்கித்தர மாமன்‌ விரும்பினாலும்‌ அவர்‌ தருமராகப்‌ 
பிறக்கவில்லை' என்று வசத இல்லாத நிலையும்‌ வசதி இருந்தும்‌ 
மனம்‌ இல்லாத நிலையும்‌ புலப்படப்‌ பாடுகின்றாள்‌. 
(எ.டு) முப்பாட்டன்‌ எல்லையிலே 

முத்துவந்து விக்குதங்கே 

மூத்து வெல கூறவந்த 

தருமரல்ல உன்மாமன்‌”” 


2.2.2. 


லாதிக்கட்டுப்பாடு 

தாழ்ந்த சாதியார்‌ உயர்சாதியார்‌ வாமும்‌ தெருவுக்குச்‌ 
செல்வது அரியதாகவே இருக்கும்‌, இன்றும்‌ இராமப்புறங்களில்‌ 
இவ்வழக்கத்தைக்‌ காணலாம்‌, உயர்சாதியார்‌ வாழும்‌ தெரு 
வுக்குத்‌ தன்‌ மகன்‌ விளையாடச்செல்ல, அம்மகனின்‌ விளையாட்‌ 
டுப்பொருளை உ£யர்சாதியார்‌ மறைத்துவிட்ட விபரத்தைப்‌ 
பாடுகிறாள்‌ ஒருதாய்‌, 


(எடு) ::பாப்பாக்‌ தெருவுக்கய்யா 
நீங்க பந்தகாடப்‌ போனிகளா 
பாப்பாத்தி கண்டாளோ 
உங்க பந்த மறைச்சாளோ 
செட்டித்‌ தெருவுக்கய்யா 
நீங்க செண்டாபப்‌ போனிகளோ 
செட்டிச்சி கண்டாளேோ 
உங்க செண்ட மறைச்சாளோ”” 


என்று பாடுகிறாள்‌. 
கற்பனை 


தாலாட்டுப்‌ பாடல்களில்‌ கற்பனைச்சுவையும்‌ காணப்படு 
கிறது. உண்மையில்‌ தன்மகனுக்குச்‌ செய்யமுடியாததையெல்‌ 


லாம்‌ கற்பனையில்‌ செய்துபார்க்கும்‌ பண்பைப்‌ பாடலில்‌. காண 
லாம்‌, 


குன்மகன்‌ தேரில்‌ஏறிச்‌ செல்ல சாமியையும்‌ பூமியையும்‌ 
தேோர்கேட்கும்‌ தாயைக்காணலாம்‌ 


(எடு) :'சாமி ரதம்‌ கொடுங்கோ 
சந்திரரு தேரேற 
பூமி ரதம்‌ கொடுங்கோ 
புண்ணியரும்‌ தேரேற”' 
என்றுபாடும்‌ தாய்‌, தேரேறிச்‌ செல்லும்‌ குன்மகன்‌ பிறந்த 
குலம்‌ ராஜகுலம்‌ என்றாள்‌. 
(எ.டு) “வாசலிலே வன்னிமரம்‌ 


உன்வமுசமோ ராஜகுலம்‌”? 


223 


ராஜகுலத்திலகம்‌ மெத்‌ தகளில்‌ உறங்குவதாகப்பாடு 
வாள்‌ 


(எ.டு) “பாலுங்க கிண்ணிசகளா 
படுத்துறங்கும்‌ மெத்தைக்ளா 
சோறுங்க கண்ணிகளா 
சோர்ந்துழமுகும்‌ மெத்தைகளா?”? 
மெத்தையில்‌ உறங்கும்‌ மகன்‌ பாலராசா . அவனே எதிர்கால 
சோழசாம்ராஜ்ய சோழராசாவாூறான்‌. 
பாலும்‌ அடுப்புல அய்யா 
்‌' பால்ராசா தொட்டியிலே 
- சோறும்‌ அடுப்புல அய்யா 
சோழராசா தொட்டியிலே”' 


. துயிலும்‌ மகனின்‌ கண்ணின்‌ நிறமும்‌ கண்பிறவு நிறமும்‌ என்ன 
வாம்‌ தெரியுமா ? 


*சண்ணும்‌ கமலநிறம்‌ 
கண்பிறவு ரெண்டும்‌ தங்கநிறம்‌ 


துயிலும்‌ மகனைப்‌ போட்டு ஆட்டும்‌ கொட்டி மரம்பின்னத்‌ 
தொட்டியாகவும்‌ செம்பகப்பூத்‌ தொட்டியாகவும்‌ பச்ச மூங்‌ 
இத்தொட்டியாகவும்‌ மலர்கிறது. 


“மலையோரம்‌ மூங்கிவெட்டி 
எங்கண்ணே உனக்கு மாம்பின்னம்‌ தொட்டிகட்டி 
மாம்பின்னக்‌ தொட்டியிலே 
மஞ்சனைப்‌ போட்டாட்டி 
செடியோரம்‌ மூங்கிவெட்டி 
செம்புகப்பூ தொட்டிகட்டி 
செம்புகப்பூத்‌ கொட்டியிலே 
எங்கண்ணே செல்லக்கண்ணு நீயுறங்க” 
என்றும்‌, 
“பச்சமூங்கித்‌ தொட்டிகட்டி 
பதிதூங்க நாறுறுச்௪:” 
என்றும்‌ பாடுகிறாள்‌ 


224 


தன்‌ அழகு குழந்தை பச்சைக்கிளியாகவும்‌ சோலைக்கிளி 
யாகவும்‌ தொரைமகனாகவும்‌ காட்சிதரும்‌ தாய்‌ பாடுவது 


பாலோ அடிப்பிலே 

பச்சக்கிளி தொட்டியிலே 
சோரோ அடுப்பிலே 
சோலைக்கிளி தொட்டியிலே 
சோலைக்கிளி பெத்தெடுத்த 
தொரைமகனும்‌ தொட்டியிலே”' 


என்றுபாடி தன்முலைப்பாலில்‌ முத்தையே சோறாக வேக 
வைத்து ஊட்டுவேன்‌ என்றுபாடும்தாய்‌ 


கற்பனையின்‌ 
எல்லைக்கே செல்கிறாள்‌. 


“முத்துகுத்தி அரிசியாக்கி எஞ்சாமி உனக்கு 
முலைப்பாலில்‌ சோறாக்கி 


தாலாட்டில்‌ பிறக்கும்‌ இசை 

தாலாட்டுப்பாடல்‌ ஒருவித ஓசையுடன்‌ தொடங்குவது 
தான்‌ மரபு. இவ்வோசை ராரிரோ என்றோ ஆரிரோஎன்றோ 
தொடங்கும்‌. பாடல்‌ இடையிலும்‌ ஒவ்வொரு பத்தி முடியும்‌ 


போதும்‌ ஆ...ச்‌ என்றும்‌ ஒலியுடன்‌ முடிந்து பிறகு 
தொடங்கும்‌. 


(எ.டு) “ஆராரோ ஆரிவரோ 
எங்கம்மாளுக்கு ஆரிரண்டும்‌ காவேரி 
தூளிரெண்டும்‌ ஸ்ரீரங்கம்‌!” 

என்றும்‌! 


ராராரோ ராரிரரோ 
பச்சமலை பவழமலெை 
பரம௫வன்‌ ஆண்டமலெ 


என்று இருவிதமாகத்‌ தொடங்குவதையும்‌, 


மானத்து மீனோ - மணக்கால்‌ 


இளம்பிறையோ - ஆ...ச்‌ 


225 


எட்டிவைக்கும்‌ கால்களுக்கு-எங்கண்ணே 
எலந்தப்பூச்‌ சல்லடமோ - ஆ...ச்‌ 


என்று இடையில்‌ ஒசை பிறப்பதையும்‌ காணலாம்‌, 


தனிச்‌ சொல்‌ 

சில தாலாட்டுப்பாடல்களில்‌ “எங்கண்ணே? என்றும்‌, “எஞ்‌ 
சாமி என்றும்‌ தனிச்சொல்‌. மீண்டும்‌, மீண்டும்‌ வருவதைக்‌ 
காணலாம்‌. 


“பாலோ அடுப்பிலே 
பச்சக்கிளி கொட்டியிலே - எங்கண்ணே 
சோமேறோ அடுப்பிலே - எங்கண்னே 
சோலைக்கிளி தொட்டியிலே””? 


என்றும்‌, மற்றொரு விதப்பாடலில்‌ “எங்கண்ணே” சோரு “நீ 
என்பதும்‌ சேர்ந்து இடம்பெறும்‌ 


(எ.டு) “மஞ்ச இலப்பொறிக்க - எங்கண்ணே நீ 
மகிழ்ந்து விளையாடிவர 
செம்பே நிலம்பொறிக்க -- எங்கண்ணே நீ 
சேர்ந்து விளையாடிவர 
செம்பஞ்‌ சிலெயெழுதி - எங்கண்ணே உனக்குச்‌ 
செல்லாக நாடெழுதி”” 


என்று வருவதைப்‌ போல்‌ “எஞ்சாமி” என்பதும்‌ இடம்பெறும்‌, 


(எ.டு) அத்தே அடிச்சாளோ எஞ்சாமி 
அரளிப்பூச்‌ செண்டாலே 
மாமன்‌ அடிச்சானோ - எஞ்சாமி 
மல்லிப்பூச்‌ செண்டாலே 
அத்தே அடிச்ச வாசலுக்கு - எஞ்சாமி நீ 
நித்தம்‌ நித்தம்‌ போகாதே 


என்று பாடுவதோடு “யாரடிச்சா' என்று அடிக்காமல்‌ அழும்‌ 
குழந்தையை யாரோ அடித்ததாகக்‌ கூறிப்பாடுவதையும்‌ 
கரணலாம்‌, 


226 


(எ.டு) “வண்ணக்கிளி போகுதம்மா 

கொண்ணப்பழம்‌ கொண்டுவர 

கோவலரை யாரடிச்சா 

கொண்ணப்பழம்‌ கொண்டுவந்த 

பச்சத்தின விதைச்சு 

பகங்கிளியை காவவச்சு 

பச்சக்தினக்‌ கொய்யவந்த 

பசுங்கிளியை யாரடிச்சா 

அல்லித்தின விதைச்சு 

அருங்கிளியை காவவச்சு 

அல்லித்தின கொய்யவந்த 

அருங்கிளியை யாரடிச்சா”' 
தாயின்‌ துன்பம்‌ 

குழந்தையையும்‌ கவனித்து, வீட்டுவேலைகளையும்‌ கவ 

னிக்கும்‌ தாய்படும்‌ துன்பம்‌ அன்றாடமும்‌ மிகவும்‌ வருந்தத்தக்‌ 
கது, உதவிக்கும்‌ ஆளின்றி அடுப்பில்‌ பாலோ சோஹறோ இருக்க, 
தொட்டிலிலோ குழந்தை வீரிட்டு அலற இன்றைய தாய்மார்‌ 
கள்‌ அனுபவிக்கும்‌ வேதனையில்‌ அவர்களுக்குக்‌ தாலாட்டுப்‌ 
பாடல்களும்‌ தெரியாத நிலையில்‌ குழந்தையைத்திட்டுவதும்‌, 
அடிப்பதும்‌ செய்து, தானும்‌ வேதனையை வளர்த்துக்‌ கொள்‌ 
கிறார்கள்‌. தாலாட்டுப்பாடல்‌ தெரிந்த தாயாக இருப்பின்‌ 
பாடல்‌ மூலமே வேதனையையும்‌ வெளிப்படுத்தி, அழும்‌ குழந்‌ 
தையையும்‌ அழாமல்‌ செய்து, வீட்டு வேலைகளையும்கவனித்து 
விடுகிறாள்‌. தாலாட்டுப்‌ பாடல்‌ தெரிவதால்‌ ஓரே நேரத்தில்‌ 
மூன்றுவித வேலைகள்‌ நடந்துவிடுகிறது. இது என்‌ அனுபவதீ 
திலும்‌ கண்ட உண்மையாகும்‌, 
(எ.டு) பாலோ அடுப்பிலே 

பச்சக்கிளி தொட்டிபிலே - எங்கண்ணே 

பால இறக்குவனோ 

பச்சக்கிளி வாய்மூட ... அ, 

சோறோ அடுப்பிலே 

சோலைக்கிளித்‌ தொட்டியிலே - எங்கண்ணே 

சோர இறக்குவனோ 

சோலைக்கிளி வாய்மூட ஃஷ...ச்‌ 
என்று பாடுகிறாள்‌, 


டக. ச்‌ 


227 


ஓசைநயம்‌ 

யாப்பில்‌ கூறப்படும்‌ தொடையும்‌ தொடை விகற்பங்‌ 
களும்‌ மற்றும்‌ கூறப்படும்‌ யாப்புக்‌ கூறுகளும்‌ பாடலில்‌ 
ஓசையை ஏற்படுத்தவும்‌, எளிதில்‌ நினைவில்‌ நிறுத்தவும்‌ ஏற்‌ 
பட்டவையே, இத்தகைய கூறுகளில்‌ பல நாட்டுப்பாடல்களிலும்‌ 
காணப்படுகிறது. காலம்‌ காலமாக ஏட்டில்‌ எழுதாக்‌ கவிதை 
யாக மறையாமல்‌ வாழ்வதற்குக்‌ காரணமே நாட்டுப்‌ 
பாடல்களில்‌ அமைந்துள்ள இக்கூறுகள்தான்‌. சொற்களுக்குப்‌ 
பொருள்‌ புலப்பாடு இல்லாவிட்டாலும்‌ ஓசைச்‌ சிறப்புக்காகவே 
பல சொற்கள்‌ நாட்டுப்பாடலில்‌ இடம்‌ பெறுகிறது, தாலாட்டுப்‌ 
பாடல்களிலும்‌ இப்பண்பினைக்‌ காணலாம்‌. 


மோனை 


மூதல்‌ எழுத்துக்கள்‌ ஒன்றி வரப்‌ பாடுவது மோனைத்‌ 
தொடையாகும்‌. 


(எ.டு) “பச்சமலை பவழமலெ 
பரமசிவன்‌ ஆண்ட மலெ 
பாசிபடர்ந்த மலெ 
பங்குனித்‌ தேரோடும்‌ மலெ”” 


இப்பாடலில்‌ மோனை அமைப்போடு பொருள்‌ புலப்பாடும்‌ 
உள்ளது. 


(எ.டு) ““பச்சத்‌ இன விதைச்சு 
பகசங்கிளியை காவவச்சு 
பச்சத்தினக்‌ கொய்யவந்த 
பசுங்கிளியை யாரடிச்சா”” 


இப்பாடலில்‌ மோனைச்‌ சிறப்பு உள்ளது. ஆனால்‌ பொருள்‌ 
பொருத்தம்‌ சிறப்பாக இல்லை. 
எதுகை 


இரண்டாம்‌ எழுத்து ஒன்்‌றிவரப்பாடுவது எதுகைத்‌ 
தொடையாகும்‌. 


226 


“மாடப்புறாவுகளோ மயிலணையும்‌ பூஞ்சோலை 
கூடப்புறாவுகளோ குயிலணையும்‌ பூஞ்சோலை 
பறக்கும்‌ பறவைகளோ பறந்துவரும்‌ பூலோகம்‌”? 


என்ற பாடலில்‌ அடி எதுகையும்‌, சீர்‌ எதுகையும்‌ அமைந்து 
பொருள்‌ பொருத்தம்‌ சிறப்பாக அமையவில்லை. 


மோனை, எதுகை 
இவ்விரண்டும்‌ அமைந்துள்ள பாடலும்‌ உண்டு. 


(எ.டு) “:அல்லித்தின விதைக்க 
அருங்கிளியைக்‌ காவவச்சு 
அல்லித்துினைக்‌ கொய்யவந்த 
அருங்கிளியை யாரடிச்சா”” 


அந்தாதி 


அந்தமே ஆதியாக வரும்‌ அத்தாதித்‌ தொடையையும்‌ சில 
பாடல்களில்‌ காணலாம்‌. 


(எ.டு) 


வாசலிலே வன்னிமரம்‌ உன்‌ வழமுசமேர ராஜகுலம்‌ 
ராஜகுலம்‌ பெத்தெடுத்த, ரத்தினமோ தொட்டிலிலே”? 


“கண்ணுமணி பொன்னுமணி கந்தரோட வேலுமணி 
வேலுமணி வேணுமின்னு வெகுநாள்‌ தவமிருந்தேன்‌” 
வினாவிடை 


தாயே வினவி அவளே விடை கூறும்‌ பாடல்கள்‌ இலவற்‌ 
றையும்‌ காணலாம்‌. 
(எ.டு) “செடியாஞ்‌ றுகுருவி நீ தெரியாமே எங்கிருந்த? 


செடிகண்ட பக்கமெல்லாம்‌ நான்‌ 


செதெருஞ்சோடிப்‌ 
போயிருந்தேன்‌”: 
மலையாஞ்‌ சிறுகுருவி மழை பேஞ்சா எங்கிருப்பே? 
மாரியம்மன்‌ கோயிலிலே படிவாசை மேலிருப்பேன்‌ 
பறக்கும்‌ சிறுகுருவி பனிப்பேஞ்சா எங்கிருப்பே? 
கோனிடன்னன்‌ கோயிலிலே கோபுரத்து மேலிருப்‌ 


பேன்‌.” 


229 


தாலாட்டும்‌ பாடலின்‌ அவசியம்‌ 


மனிதகுலம்‌ உள்ளமட்டும்‌ குழந்தைகளும்‌ இருக்கப்போவது 
உண்மையாதலால்‌, அக்குழந்தைகீகான தாலாட்டுப்‌ பாடல்‌ 
இருக்க வேண்டியதும்‌, தாய்மார்களால்‌ கற்றுக்‌ கொள்ளப்பட்டு 
பாட.ப்படவேண்டியதும்‌ அவசியமாகும்‌. காலச்‌ சூழலுக்கு ஏற்ப 
புதுக்கவிதை, புதுமொழி என்று தோன்றுவதுபோல்‌ புதுவித 
தாலாட்டுப்‌ பாடல்களும்‌ தோன்ற வேண்டும்‌. அன்று பிடிக்‌ 
காக பாமரத்‌ தாய்மார்களால்‌ உருவாக்கப்பட்டப்‌ பாடல்‌ 
களைவிடச்‌ சிறப்பான பாடல்களை இன்றுள்ள தாய்மார்‌ 


களாலும்‌ உருவாக்க முடியும்‌. 


தாலாட்டுப்‌ பாடல்களால்‌ அமும்‌ குழந்தை அழாமல்‌ 
இருப்பதும்‌, தூங்காத குழந்தை தூங்குவதும்‌ மட்டுமல்லாமல்‌ 
தாய்மார்களுக்குப்‌ பல வேதனைகளை மறக்கவும்‌ மனதிதுக்கு 
ஆறுதல்‌ தருவதாகவும்‌ அமையும்‌. 


குழந்தைக்குத்‌ தாலாட்டுப்பாடுவது இன்றைய நிலையில்‌ 
கெளரவப்பிரச்னையாக உள்ளது, தஇிரைப்படப்பாடலும்‌ பிற 
பாடல்களும்‌ சில தாய்மார்களால்‌ பாடப்படுகிறது. பல தூய்‌ 
மார்கள்‌ தூங்கு தாங்கு, அழாதே அழாதே என்றே பாடுகின்ற 
னர்‌. 

நான்‌ திரட்டியபாடல்கள்‌ சிலவே. இன்னமும்‌ நான்கு சுவர்‌ 
களுக்குள்‌ திரட்டவேண்டிய பாடல்கள்‌ பற்பல உள்ளன. அவை 
களை வெளிக்கொணர வேண்டியது நம்‌ கடமையாகும்‌. 


முடிவுரை 

சங்கப்பாடல்களைப்‌ போன்றோ, பிற தமிழ்‌ இலக்கியப்‌ 
பாடல்களைப்‌ போன்றோ தொட்டனைத்து. ஊறும்‌ மணற்‌ 
கேணிபோல்‌ புதுப்புது ஆய்வுகள்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ 
மூலம்‌ வெளிப்பட்டுக்‌ கொண்டிருக்காது என்றாலும்‌ சில சமு 
தாயப்‌ பழக்கங்களும்‌ கற்பனைச்‌ சுவைகளும்‌ யாப்புக்‌ கூறு 
களும்‌ மொழியியல்‌ கூறுகளும்‌ நாட்டுப்பாடல்களில்‌ கிடைக்‌ 
இன்றன. வழக்குச்‌ சொற்களும்‌ சில வட்டாரச்‌ சொற்களும்‌ 
நாட்டுப்‌ பாடல்களில்‌ காணக்கிடக்கின்றன. திரட்டப்பட்ட 
ல பாடல்களில்‌ உள்ள சல கூறுகள்‌ இங்கு ஆய்வுக்‌ கட்டுரை 
யாகத்‌ தரப்பட்டுள்ளன. 


கொண்டைண்டல முதலியார்‌ மாடும்‌ 
தாலாட்டு - ஓர்‌ பார்வை 
நா. பொன்மதி 


வே,வ, வன்னியப்‌ பெருமாள்‌ கல்லுரி, 

விருதுநகர்‌. 

எ வையக கைவைகைவைககாகைையைையைவைவை ட ட ப படடடட 

“பண்ணத்தி! என்று தொல்காப்பியரால்‌ சுட்டப்படும்‌ 

நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌, நாட்டுப்புற மக்கள்‌ வாழ்வில்‌ 

தொடக்கம்‌ முதல்‌ முடிவு வரை ஒவ்வொரு கால 

னும்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன. 
தாலாட்டு, 


கட்டங்களி 
முதலில்‌ இடம்‌ பெறுவது 


“கண்படை கண்ணிய நிலை?3 என்ற புறத்திணையியல்‌ 
நூற்பா இவண்‌ நினைத்தற்குரியது, பொதுமக்களின்‌ வழக்க 
மாய்‌ இருந்து படிப்படியாகச்‌ சிறப்படைந்து வேந்தனுக்காகப்‌ 
பாடப்பட்டிருக்க வேண்டும்‌. “உலஇயல்‌ வழக்கிலுள்ள 
தாலாட்டுப்‌ பாடல்களே இங்ஙனம்‌ இலக்கியப்‌ பெற்றியினை 
ஏற்று மன்னரைப்‌ புகழப்‌ பயன்பட்டது எனலாம்‌” என்கின்றார்‌. 
நா, செயராமன்‌.3 இலக்கியத்தின்‌ ஆதிவடிவமான தாலாட்டு 
யாப்பில்‌ அடங்காத இசைப்பாடலாகும்‌. ஆராரோ ஆரிரேரோ 
ஆரிரேரோ என்று இசை ஒலிக்‌ குறிப்புச்‌ சொற்களில்‌ 
தொடங்கிச்‌ சுவையான கற்பனை வளமான வருணனை, 
நயமான உவமை , நல்ல உருவகங்கள்‌ ஆகியவற்றோடு இலங்கு 
கின்றன தாலாட்டுப்‌ பாடல்கள்‌. தன்‌ அனுபவங்களையும்‌ 
அன்பையும்‌ வெளிப்படுத்தும்‌ போது கவிஞனாகவே ஆகஷிவிடு 


2231 


கிறாள்‌ தாய்‌, இதனால்‌ தான்‌ “தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ இலக்‌ 
இய ஊற்றுக்கள்‌'4 என்று தமிழண்ணலும்‌ கருதுகின்றார்‌ 
போலும்‌. 


வருணனையும்‌ கற்பனையும்‌ 
“வாய்ந்த செம்பொன்‌ கட்டிலிலே கண்தூரங்கு” 


“பச்சை மணித்‌ தொட்டிலிலே பாலகனே கண்ணுறங் 
காய்‌: 


“வண்ணமணிக்‌ தொட்டி கட்டி” 
தங்கமணித்‌ தொட்டிலிலே தானாடவந்தவனே” 


என்று தொட்டிலின்‌ வருணனை இடம்‌ பெறுகிறது. “தொட்‌ 
டில்‌ இடுதல்‌” எனும்‌ சடங்கு அந்தணர்‌ போன்ற சில இனத்‌ 
தாரிடை இருந்து தொட்டிலை வருணிக்கும்‌ வழக்கம்‌ 
தொடர்ந்திருக்க வேண்டும்‌. சடங்காக அன்றி, தொட்டில்‌ 
பலர்‌ பாடல்சளில்‌ வருணித்துப்‌ பாடப்‌ பெறுகிறது. குழந்தை 
யின்‌ பொருட்களின்‌ அழகும்‌ உயர்வும்‌ தேவையும்‌ பேசுதல்‌ 
தாலாட்டுப்‌ பாடல்களின்‌ ஒரு பண்பாக அமைகிறது 
பொன்னும்‌ மணியு மிடைந்து செய்யப்பட்ட தொட்டிலில்‌ 
கண்‌ வளர்வதாகத்‌ தாய்‌ பாடுவது தாயின்‌ ஆசையினையும்‌ 
செல்வ நிலையினையும்‌ குறிப்பதாகும்‌. 

“தாலாட்டத்‌ தூணசைய தாதிமார்‌ வீணை சொல்ல” 
என்பது சிறந்த கற்பனையாகவே அமைகிறது. தாரன்‌ ஒருத்தி 
மட்டும்‌ நின்று தாலாட்டுப்‌ பாடும்போதும்‌ “தாதிமார்‌ வீணை 
சொல்ல” என்று பாடுகின்றாள்‌ தாய்‌. உயர்‌ குடியினரின்‌ 
வழக்கமாக மூன்‌ காலத்தில்‌ இருந்திருந்து பின்‌ வழக்கொழிந்த 
தாகவும்‌ இருந்திருக்கலாம்‌. பெரியாழ்வாரும்‌ கண்ணணின்‌ 
கொட்டிலைப்‌ பாடுகின்றார்‌. 

மாணிக்கங்கட்டி வயிரம்‌ இடைகட்டி 
ஆணிப்பொன்னால்‌ செய்த வண்ணச்‌ சிறு தொட்டில்‌ 


என்று கண்ணனது தொட்டிலை வருணிக்கிறார்‌. 
“வீணை சொல்ல வீற்றிருக்கும்‌ விஜயன்‌ மருமகனே” 


232 


எனுந்தொடர்‌ தாலாட்டிசையோடு வீணை இசையும்‌ 
இணைந்து குழந்தையைத்‌ கூரங்கச்‌ செய்வதை உணர்த்துகிறது, 
தொட்டிலின்‌ வருணனையும்‌ தூங்கச்‌ செய்யும்‌ சூழலின்‌ வருண 
னையும்‌ பாடல்‌ இயற்றியோரின்‌ புலமைத்‌ திறத்தையே விளக்கி 
நிற்கின்றன. 


உவமை 


:குதித்தெழுந்த சூரியன்‌ போல்‌ குலம்‌ விளங்க வந்த 
மகனைப்‌ பாடுகின்றாள்‌. குழந்தையின்‌ துள்ளலினையே கண்‌ 
முன்‌ காண இயலுகின்றது. கம்பனின்‌ கவித்‌ திறத்தைக்‌ 
காணமுடிகின்றது. 


உருவகம்‌ 


“கண்ணே என்‌ கண்மணியே கற்பகமே 
கண்ணுறங்காய்‌” 


அன்பின்‌ மிகுதியால்‌ தேவதாருவே தரையிறங்கித்‌ தன்வீட்டில்‌ 
கண்வளர்வதாகக்‌ கூறுகின்றாள்‌. கண்ணாகவும்‌, கண்ணின்‌ 
மணியாகவும்‌ உருவகிப்பதோடு நில்லாது உயர்ந்த பொருளான 
கற்பகத்தையே கையில்‌ பெற்ற மூழ்ச்சியில்‌ கற்பகமே” என்று 
விளித்து மகிழ்கின்‌ றாள்‌. 

எளிய, இனிய, சிறந்த கற்பனையாலும்‌ உயர்ந்த பொரு 
ளால்‌ உவமித்தும்‌ உருவகித்தும்‌ பாடும்‌ இத்தாலாட்டுப்‌ பாடல்‌ 
கள்‌,“நடையழகில்‌ செயங்கொண்டானளையும்‌ இனிமையில்‌ இளங்‌ 
கோவையும்கற்பனையில்‌ கம்பனையும்‌ உவமையாகப்‌ பெற்றுப்‌ 
பெருமையுடன்‌ விளங்குகின்றன என்கின்றார்‌ தமிழண்ணல்‌ 5, 


தொடர்கள்‌ மீண்டும்‌ வரல்‌ 
குதித்தெழுந்த சூரியன்‌ போல்‌ குலம்‌ விளங்க 


வந்தவனே 
எங்கள்‌ குலம்‌ மங்காமல்‌ எதிர்‌ குலங்கள்‌ ஏசாமல்‌ 
- தங்கமணி பொக்கசெத்தைத்‌ தானாளவந்தவனே 
எங்கள்‌ குலம்‌ மங்காமல்‌ எதிர்‌ குலங்கள்‌ ஏசாமல்‌ 


233 


குதித்தெழுந்த , சூரியன்‌ போல்‌ குலம்‌ விளங்க வந்தவனே 
குலத்‌ தொடர்ச்சியின்‌ ம௫ழ்ச்சியினையே இத்தொடர்கள்‌ 
காட்டுகின்றன. இன்பத்திலும்‌ துன்பத்திலும்‌ சொல்லியவற்றை 
மீண்டும்‌ மீண்டும்‌ கூறுவது மனித இயல்பு. இதுவே நாட்டுப்‌ 
புறப்‌ பாடலின்‌ உத்தியாக அமைகிறது. தாலாட்டுப்‌ பாடலும்‌ 
இகுற்கு விதி விலக்கல்ல. 


“நாட்டுப்புறப்பா அமைப்பின்‌ ஒரு கூறு' ஒரு வரியோ 
சொல்லோ அல்லது சொற்றொடரோ திரும்பத்‌ திரும்ப வருவ 
தாகும்‌. இது இசையோடு கூடி வருதலால்‌ கூறியது கூறல்‌ 
ஆகாது ௬வைபட அமைகின்றது. இவ்வமைப்பு பாடலை 
நினைவு வைத்துச்‌ கொள்ளத்‌ துணை செய்யும்‌' என்ற டாக்டர்‌ 
காசி ராஜனின்‌ $ கருத்தும்‌ இவண்‌ சிந்தித்தற்குரியது. 


“தாலாட்டைக்‌ கேட்கும்‌ குழந்தைக்குச்‌ சொல்நயம்‌ 
புரியாவிட்டாலும்‌ செவிக்கினிமையாக இருப்பதால்‌ உறங்க 
ஏதுவாகின்றது” * என்கின்றார்‌ டாக்டர்‌ வி. சரசுவதி, 


சமுதாய உணர்வு 
௪௯ மனிதன்‌ குறை கூறர வண்ணம்‌ வாழ வேண்டும்‌ 
என்பது சமுதாயத்தினரின்‌ அவா, எனவேதான்‌ குறை இருந்‌ 
தாலும்‌ மறைத்து வாழுதலைக்‌ காண்கின்றோம்‌. வள்ளுவரும்‌ 
அறன்‌ எனப்பட்டகே இல்வாழ்க்கை ௮.'.தும்‌ 
பிறன்‌ பழிப்ப தில்லாயின்‌ நன்று 


என்கின்றார்‌ இந்தச்‌ சமுதாய அச்சம்‌ தாலாட்டில்தெரிகிறது, 
“மலடி மலடி என்று வையகத்தார்‌ ஏசரமல்‌ 
மலடி என்ற சொல்லை மாற்றப்‌ பிறந்தாயோ” 
துூர்ச்‌ சகுனமாகப்‌ பிற குழந்தைகளைத்‌ தொடக்கூட இயலாது 
சிறுமைப்‌ படுத்தப்படும்‌ தண்டனையிலிருந்து தப்புவித்த தன்‌ 
குழந்தையைப்‌ பழி நீக்கிய பாலனாகவே கொள்கின்றாள்‌ தாய்‌ 
இதனை உணர்த்துவது கான்‌ மேலைத்‌ தொடர்கள்‌, 


“எதிர்‌ குலங்கள்‌ ஏசாமல்‌” என்ற தொடரும்‌ இடம்‌ பெறு 
கிறது. தன்ரினம்‌ தழைக்க வேண்டும்‌ என்ற ஆவலும்‌ வேறு 


234 


இனத்தார்‌ தம்மைக்‌ குறைத்துப்பேச வாய்ப்புத்‌ தரக்‌ கூடஈது 
என்ற உணர்வும்‌ இனப்பற்றின்‌ பிரதி பலிப்புகளே. அந்த மகிழ்ச்‌ 
சியில்‌ தான்‌ தன்‌ குலக்‌ கொடியைக்‌ குறித்தெழுந்த சூரியன்‌ 
போல்‌ குலம்‌ விளங்க வந்ததாகக்‌ கூறிக்‌ கூறி மஇழ்கின்றாள்‌ 
தாய்‌. தன்‌ சொத்துக்களுக்கு வாரிசாகவும்‌ வரிக்கின்றாள்‌, 
“தங்கமணிப்‌ பொக்கிஷ்த்தைத்‌ தானாளவந்தவனே” 


தொட்டில்‌ வர்ணனையில்‌ மட்டும்‌ செல்வச்‌ சிறப்பைக்‌ காட்டு 
தலோடு அமையாது” தங்கமணிப்‌ பொக்கிஷம்‌* என்று தன்‌ 
செல்வச்‌ சிறப்பைக்‌ கூறிக்‌ களிக்கின்றாள்‌, தம்‌ பொருளா 
தார நிலைக்குக்‌ தகுந்தவாறு தான்‌ மக்களின்‌ கற்பனையும்‌ 
அமைகிறது. 


தாய்‌ செய்த தவமும்‌ விரதங்களும்‌ 
கதன்‌ உடலை வருத்திக்‌ தெய்வங்களை வணங்‌இய பின்னார்‌ 
தான்‌ மகப்பேறு பெறுதற்கியலும்‌ என்று தொன்று தொட்டு 


வழங்கிவந்த சில நம்பிக்கைகளையும்‌ இப்பாடலில்‌ காரண்டுன்‌ 
றோம்‌. 


வேம்பரசச்‌ சுற்றி வினாயகரைகத்‌ தெண்டனிட்டு 

சாம்ப சிவன்‌ பூஜை பண்ணி தரணியில்‌ வந்தவனே 

வெந்தமா தின்றால்‌ விரதங்‌ குறையுமென்று 

பச்சை மா இன்று பெளர்ணைபூஜை பண்ணி 
வந்துதித்த இரத்தினமே 

ஊசி நிறுத்தி ஒரு கால்‌ தவ௫ருந்து 

எங்கள்‌ குலம்‌ மங்காமல்‌ எதிர்குலங்கள்‌ ஏசரமல்‌ 


தங்கமணிப்‌ பொக்கிஷத்தைத்‌ தானாள வந்தவனே 


“ஊசி நிறுக்தி ஒரு கால்‌ தவ௫ருந்து* என்ப 
மற்றையன டுன்று வரை வழக்கில்‌ 
முடிகிறது. 


து மிகையானாலும்‌ 
இருப்பதை உணர 


“பச்சைமா தின்று பார்வதி பூஜை பண்ணி 
ஈமத்து நாட்டார்‌ பாடலில்‌ காணப்ப 
தாரிடை பெளார்ணமி பூஜை செய்‌ 


என்று 
டுகிறது. நாயுடு இனத்‌ 
ப யும்‌ வழக்கம்‌ இருந்தது. 
அவர்களின்‌ காலாட்டின்‌ வழிப்‌ புலனாகிறது. வழிபடு தெய்‌ 
வம்‌ பார்வதி, பெளர்ணமி என யாரேயாயினும்‌ மர மட்டும்‌ 


235 


உண்டு விரதம்‌ இருந்த வழக்கம்‌ தெதரிகிறது, வேம்பரசு 
வினாயகர்‌ வழிபாடு இன்றும்‌ தொடர்கின்றது. கடும்‌ விரதம்‌ 
இருந்தனர்‌ என்பதனைக்‌ காட்டுவதற்கே, 


“ஊ நிறுத்தி ஒரு கால்‌ த௨ூருந்து' என்று பாடியிருக்க 
வேண்டும்‌. பல நாள்மகப்பேறு இன்றிப்‌ பின்‌ பெற்ற ஒருவர்தான்‌ 
இப்பாடலடியைப்‌ பாடி இருந்திருக்க வேண்டும்‌. 


உறவை இணைக்கும்‌ சீர்‌ முறைகள்‌ 


உடன்‌ பிறந்தாளின்‌ மகிழ்ச்சியில்‌ தமையன்‌ மாருக்கும்‌ 
பங்கு கொடுத்து விடுகின்றனர்‌ சமுதாயத்தினர்‌. மாமன்‌ செய்த 
சர்வரிசையைத்‌ தாய்‌ தனக்கேயுரிய பெருமித உணர்வில்‌ பாடி 
மகிழ்கின்றாள்‌. 
“வண்ணமணி தொட்டி கட்டி பொன்னால்‌ 
அரைஞாணும்‌ 
பூட்டினான்‌ உன்‌ மாமன்‌” 
கன்னான்‌ சிறு சதங்கை காலில்‌ அமுத்துமென்று 
பொன்னால்‌ சிறு சதங்கை பூட்டினான்‌ உன்‌ மாமன்‌ 


குன்‌ பிறந்தகச்‌ சிறப்பைக்‌ குழந்தைக்கு உணர்த்த விழைந்த 
தாய்‌ குழந்தையின்‌ அழுகைக்குக்‌ காரணம்‌ கேட்கும்‌ போது கூட 


மாமன்‌ அடித்தானோ மல்லியப்‌ பூச்செண்டாலே 
அத்தை அடித்தாளோ அடுக்கு மல்லிசெண்டால 
பாட்டி அடிக்தாளோ பால்‌ புகட்டும்‌ கையால 


என்று தாய்‌ வீட்டு உறவையே கனித்தனியே உரைக்கின்றாள்‌. 
குழந்தையை வளர்ப்பதில்‌ பாட்டிக்கும்‌ பங்குண்டு என்பதையும்‌ 
உணர்த்திவிடுகிறாள்‌. தாய்‌ வீட்டு உறவின்‌ நெருக்கத்தையும்‌ 
அறிவுறுத்தி விடுகின்றாள்‌. 
தாலாட்டில்‌ அஃறிணை உயிர்கள்‌ 

“குழந்தை அழுகுதென்று 


கோலப்‌ பசங்களியே கொண்டு வா பால்பசுவை எனுமடிகள்‌ 


236 


“பச்சைக்கிளி வாவா ' 
பாலுஞ்‌ சோறும்‌ உண்ணவா 
கொச்சி மஞ்சள்‌ பூசவா 
கொஞ்சி விளையாட வா” 


என்ற குழந்தை விளையாட்டுப்‌ பாடலையும்‌ நினைவுறுத்து 
கின்றன. குழந்தைக்கு மகிழ்வூட்டுவன கிளி,. காகம்‌, பூனை 
நாய்‌, பசு போன்ற உயிரினங்கள்‌. அழுகையையும்‌ பசியையும்‌ 
அடக்கப்‌ பால்‌ கொண்டு வரக்கிளியைத்‌ தாய்‌ ஏவுவதன்‌ 
மூலம்‌ குழந்தையின்‌ அழுகையை மாற்றுகின்றாள்‌. 


முந்தித்‌ தவங்கிடந்து முந்நூறு நாள்‌ சுமந்த குழந்தையைப்‌ 
பெறத்‌ தான்‌ ஏற்ற விரதங்கள்‌, அதனால்‌ பெற்ற சமுதாயப்‌ 
பலன்கள்‌, மகப்பேற்றால்‌ பெற்ற தாய்‌ வீட்டுச்‌ சிறப்புகள்‌, 
குழந்தை விளையாட்டுகள்‌ ஆகியவற்றை உவமை நயத்தோடும்‌ 
உருவகச்‌ சிறப்போடும்‌ உள்ளக்‌ களிப்போடும்‌ பாடி மகிழ்கின்ற 
தாயின்‌ தாலாட்டு, 


தாலாட்டுப்‌ பாடல்களைக்‌ கலாநிதி இ, பாலசுந்தரம்‌ 
ஆறுவகையாகப்‌ பகுக்கிறார்‌.3 அவை வருமாறு, 
1. குழந்தையைப்‌ புகமும்‌ பாடல்கள்‌ 
அழுங்குழமந்தையை ஆற்றும்‌ பாடல்கள்‌ 


தாயின்‌ தவம்‌ பற்றிய பாடல்கள்‌ 


உல 


குழந்தையின்‌ சொத்துக்கள்‌ பற்றிய பாடல்கள்‌ 
உறவினர்‌ பெருமை பற்றிய பாடல்கள்‌ 


6. குழந்தையின்‌ சடங்குகள்‌ பற்றிய பாடல்கள்‌ 


67% 


இவற்றுள்‌ முதல்‌ ஐந்து வகைப்‌ பாடற்‌ கருத்துக்களும்‌ இங்கு 
எடுத்தாண்டுள்ள முதலியார்‌ இனக்‌ தாலாட்டில்‌ இடம்‌ பெற்‌ 


றுள்ளன. 
பாடற்செய்திகள்‌ 


1. நாயுடு பிள்ளைமார்‌, ஈழத்து நாட்டார்‌ போன்ற வேறு 
இனத்தார்‌ பாடல்‌ மரபினையே தானும்‌ கொண்டிருக்கிறது. 


237 


2, குழந்தைகளின்‌ பொருட்கள்‌ சிறந்த வருணனையோடு 
பாடப்படும்‌ இயல்பு மாறாநிலையில்‌ இப்பாடலின்‌ செல்வந்தர்‌ 
இல்லத்துத்‌ தொட்டில்‌ வருணனை இடம்‌ பெறுகிறது. 

3. மரபு மாறாது மாமன்‌ சீரும்‌, தாய்வழி உறவின்‌ நெருக்க 
மும்‌ சுட்டப்படுகின்றன. 

4, மணம்‌ முடிந்தவுடன்‌ மகப்பேறு பெற்றாலும்‌ தாலாட்‌ 
டில்‌ விரதமும்‌ தவம்‌ பற்றிய செய்திகள்‌ இடம்‌ . பெறுவதும்‌ 
மரபு பற்றியேயாம்‌. , 

5. இனப்பற்று புலனாகிறது. எதிர்குலங்களுக்கு அஞ்சும்‌ 
சமுதாய அச்சம்‌ பெறப்படுகிறது, 

6. பாரதப்‌ பாத்திரமான விஜயன்‌ இடம்‌ பெறுகிறான்‌. 

5. வீணை பற்றிய குறிப்பு இடம்‌ பெறுகிறது. 

8, குதித்தெழும்‌ சூரியன்‌ உவமையாகச்‌ சுட்டப்படுகிறான்‌. 

மழலையின்‌ அழுகை ஒலியால்‌ தாய்‌ பெறும்‌ பூல்லரிப்பே 


தாலாட்டாகி.11 பழக்க வழக்கத்தைப்‌ பாங்குறக்‌ கூறி இலக்கி 
யத்தின்‌ கால்‌ கோளாக, இன்‌ செவி குளிரும்‌ கவியரங்கமாய்‌ 


இலங்குகின்றது. 


குறிப்புகள்‌ 
தொல்காப்பியம்‌ 1436 


(ல. வ 


மேலது புறத்திணையியல்‌ 90 
நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ சமூக ஒப்பாய்வு 


- வி, சரசுவதி ப. 16 


த்‌ 


4. நாட்டுப்புறப்பாடல்கள்‌ நலந்தரு விளக்கம்‌ 
- புலவர்‌ இரா. சுரேந்திரன்‌ ப. 42 


5, மேலது க 
6. சிலம்பில்‌ நாட்டுப்புற இலக்கியப்‌ பண்புகள்‌ 
டாக்டர்‌ இரா. காசிராஜன்‌ (நெஞ்சையள்ளும்‌ சிலம்பு) ப,179 


7. தாம்டுப்புறப்‌ பாடல்கள்‌ சமூக ஓப்பாய்வு 
வி. சரசுவதி பக்‌, 20 


கொங்கு நாட்டுப்புறத்‌ நாலாட்டு, வர்யாரிர்‌ 
பாடல்களில்‌ 6மொறிம்‌ பான்பாடு 
திருமதி. வ. ஜெயா 
பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌, 


கோயம்புத்தூர்‌: 








முன்னுரை 


தாலாட்டுப்‌ பாடலிலும்‌ ஓப்பாரிப்‌ பாடலிலும்‌ காணப்‌ 


படும்‌ மொழிப்‌ பயன்பாட்டை ஆராய்வதே இக்கட்டுரையின்‌ 
நோக்கம்‌, 


தாலாட்டின்‌ அமைப்பு 


தாயின்‌ மன நிலைகேற்பவும்‌ குழந்தையின்‌ உறக்க நிலைக்‌ 
கேற்பவும்‌ தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ அமைகின்றன. தாலாட்டில்‌ 
தாய்மையின்‌ தவிப்பும்‌ பூரிப்பும்‌ எதிர்பார்ப்புகளும்‌ அடங்கி 
யிருப்பதைக்‌ காணலாம்‌. பெரும்பாலான தாலாட்டுப்பாடல்கள்‌ 
“ஆராரோ ஆரிரரோ என்றும்‌ “ராராரேர சாரிரா6ே 
“ரீரீரி ரீரீரி' என்றும்‌ “லூலூலாயி லூலாலாயி”என்‌ 
கம்‌ பெறுவதுண்டு. ஆனால்‌ இல 
என்றும்‌ “என்‌ அம்மா நீ்‌ 
பெரும்பாலான 


ரா'என்றும்‌ 
றும்‌ தொடக்‌ 
பாடல்கள்‌ “கண்ணே நீ 
என்றும்‌ தொடக்கம்‌ பெறுவதுண்டு. 
பாடல்கள்‌ தாயே கூறுவது போன்றும்‌ இல 
பாடல்கள்‌ தாயின்‌ கேள்விக்குக்‌ குழந்தையே பதில்‌ சொல்வது 
போன்றும்‌ அமைந்திருக்கும்‌. 


239 
தாலாட்டின்‌ தன்மை பாடு பொருள்‌ 
.. “தாயின்‌ அன்பையும்‌ சேயைச்‌ சுற்றியெழும்‌ கற்பனையை 


யம்‌ பாடலாக வழங்கும்‌ பாட்டுருவம்‌ தாலாட்டாகும்‌ என்பார்‌. 
வான மாமலை. 


கூலாட்டின்‌ பாடல்‌ பொருளை மன்று வகையாகப்‌-பிரிக்க 
லாம்‌. 
1. குழந்தையைப்‌ பற்றியன 
2. குழந்தைக்குரிய கருவி பற்றியன. 
3. குழந்தையின்‌ உறவினரைப்பற்றியன. 


இவ்வாறு காலாட்டின்‌ பாடு பொருள்‌ அமைகின்றன. 


டுகாங்கு நாட்டுத்‌ தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ 

கொங்கு நாட்டுத்‌ தாலாட்டுப்பாட்டில்‌: குழந்தையின்‌ 
அழுகையை வினவுகல்‌ போல்‌ அமைந்துள்ளது. தொட்டிலைக்‌ 
காவடிக்கு உவமையாக உருவகித்துப்பாடும்‌ பாடல்‌ ஓன்றும்‌ 
உள்ளது. மாமன்‌ பெருமையும்‌ தலைப்பிள்ளையின்‌ பெருமையும்‌ 
குழந்தையின்‌ அழகும்‌ இத்தாலாட்டுப்பாட்டில்‌ காணப்படு 
கின்றன. 


"குழந்தையை மயிலுக்கு ஒப்பிடல்‌ 

“காக்கைக்குத்‌ தன்‌ குஞ்சு பொன்‌ குஞ்சு அது போல தன்‌ ' 
குழந்தையைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ போது கானமயில்‌ என்றும்‌ -சிறு 
புலி என்றும்‌ அவற்றின்‌ திறத்தையும்‌ குழந்தையின்‌ மீது ஏற்றிப்‌ 
பாடுகின்றாள்‌ தாய்‌. 


குழந்தையை யாரடித்தார்‌ என வினவுதல்‌ 
. குழந்தை அழுகின்ற காரணத்தைக்‌ தாய்‌ வினவுகன்றாள்‌. 
ஆனால்‌ இப்பாட்டின்‌ மூலம்‌ பிறந்த வீட்டின்‌ பெருமை வெளி 
யாகின்றது. ப 
“மாமி அடிச்சாளோ 
மாதளம்‌ பூச்‌ செண்டாலே 
அத்தை அடிச்சாளோ 
ஆவரம்‌ பூச்‌ செண்டாலே”” 


240 


மாதளம்‌ பூச்‌ செண்டு என்பது உடன்பிறந்தானின்‌ மனை 
வியைக்‌ குறிப்பதாகும்‌, தன்‌ பிறந்த வீடு செல்வம்‌ நிறைந்தது... 
என்பதைக்‌ குறிக்கவே மாதளம்‌ பூச்‌ செண்டு என்று கூறப்படு 
கிறது. “ஆவரம்‌ பூச்செண்டு காட்டுவழியில்‌ தானே வளரும்‌ 
தன்மையது. இதற்கு எவ்வித பெருமையும்‌ இல்லை. பயனும்‌ 
இல்லை. புகுந்த வீட்டைச்‌ சிறிது தாழ்த்தியே பாடுவது இதன்‌ 
மூலம்‌ அறிந்து கொள்ள முடிகின்றது. 


மாமன்‌ பெருமை 

பெண்களுக்கு எப்போதும்‌ பிறந்தகப்‌ பற்று உண்டு, அது 
அவள்‌ சாகும்‌ வரையில்‌ நீங்காது. தன்‌ குழந்தை விளையாடும்‌ 
போது குமந்தையின்‌ மேல்‌ வெயில்படும்‌ என்று எண்ணிக்கன்‌ 
சகோதரன்‌ மரம்‌ நட்டு வைத்தான்‌ என்று உடன்‌ பிறந்தானின்‌ 
பெருமை பேசப்படுகிறது, 


வெளையாடப்‌ போன பக்கோ - என்சாமி 
வெய்யப்‌ படுமுன்னு சொல்லி - உனக்கு 
நடையாலே பூமரங்கேோ௱ 


நடத்தி விட்டாருன்‌ மாமே”? 


தன்‌ குழந்தை நடந்து செல்லும்‌ பாதையில்‌ மரம்‌ நட்டு வைக்‌ 
நான்‌ தன்‌ சகோதரன்‌ என்று அவன்‌ பெருமையைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது இப்பாடல்‌, மேலும்‌ தன்‌ குழந்தை நன்றாக வளர 
வேண்டும்‌ என்பதற்காகப்‌ பிறந்த வீட்டிலிருந்து சீதனமாக 
மாடு தந்தார்கள்‌ என்று பிறந்த வீட்டின்‌ பெருமையும்‌ சகோத 
ரனின்‌ பெருமையும்‌ இப்பாடலில்‌ காண முடிகின்றது, 

“மாமே கொடுத்தாச்சி 


மலை யோர மேயுதுன்னு - நீ 
ஒடி மூடுக்கு”' 


என்றபாடல்‌ மூலம்‌ அறிய முடிகின்றது. 


தலைப்பிள்ளையின்‌ பெருமை 
தாய்க்குத்‌ தலைப்பிள்ளை 


( என்றால்‌ மிகவும்‌ விருப்பம்‌ 
உணடு. மற்ற குழந்தைகளின்‌ 0 


௦ல்‌ அன்பில்லையா? என்று 


241 


வினவுதல்‌ கூடாது. ஆனால்‌ .மற்ற குழந்தைகளை விடத்‌ தலைப்‌ 
பிள்ளையின்‌. மேல்‌ சிறிது கூடுதலான அன்பிருக்கும்‌ அதனை 
இப்பாடல்‌ உணர்த்துவதைக்‌ காணலாம்‌. 


. “முத்துலே முத்து மொதல்லே வெளஞ்ச முத்து 
ஆயிந்‌ முத்துலே - என்‌ அம்மா நீ 
ஆராஞ்சு எடுத்தமுத்து”' 


"முதலில்‌ பிறந்த குழந்தையின்‌ பெருமையை இப்பாடல்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றது. 


தாலாட்டுப்‌ பாட்டில்‌ உறவுப்‌ பெயர்கள்‌ 

தாலாட்டுப்‌ பாடலில்‌ ஆங்காங்கே உறவுப்‌ பெயர்கள்‌. காண்ப்‌ 
படுகின்றன. இதன்‌ மூலம்‌ தாயின்‌ மன நிலையினையும்‌ அவள்‌ 
கூறுகின்ற முறையினையும்‌ இதில்‌ காண முடிகின்றது. உறவு 
முறைப்‌ பெயர்கள்‌ பின்வருமாறு. 


மாமி, மாமன்‌ 
அத்தை (தலைப்‌) பிள்ளை : 


என்ற நான்கு உறவுப்‌ பெயகள்‌ மட்டுமே இத்தாலாட்டில்‌ 


காணப்படுகின்றன்‌. 


குழந்தையைக்‌ குறிக்கும்‌ அடைசொற்கள்‌ 

*காக்கைக்குத்‌ தன்‌ குஞ்சு பொன்‌ குஞ்சு” என்பது போல்‌ 
ஒவ்வொரு தாய்க்கும்‌ தன்‌ குழந்தை ஒரு பொன்‌ குஞ்சாக 
விளங்குகின்றது. இந்த நாட்டுப்புறத்‌ தாலாட்டில்‌ தனக்குத்‌ 
தெரிந்த சொற்களையே தன்‌ குழந்தைக்கு அடை சொற்‌ 
களாகப்‌ பயன்‌ படுத்துகின்றனர்‌. என்பதைக்‌ காண முடிகிறது. . 
எளிய இனிய சொற்களே இங்குக்‌ காணமுடிகிறது. அலங்காரச்‌ ப 
சொற்கள்‌ ஏது மில்லை, நாட்டுப்‌ புறங்களில்‌ காணப்படும்‌ 
பறவைகளின்‌ பெயர்களையே தன்‌ குழந்தைக்கும்‌ சூட்டி 
மகிழ்கின்றனர்‌. 


(௭..கா) 
எளங்கருங்குயில்‌ 
பொம்‌ மயில்‌ 


242 


மயிலணையும்‌ தாரா 
செம்பங்கிளி 

நெலம்‌ பாக்கும்‌ 
ஏலம்பூவாய்‌ 
கோவக்கனிவாய்‌ 
பொன்னு முகம்‌ 
வெளஞ்ச முத்து 
ராணி முத்து 
சண்ணாடி முத்தோ பகழமோ 
கான மயில்‌ 

சின்ன மயில்‌ 


மயில்‌, குயில்‌, தாரா, கோவைப்பழம்‌ இவையாவும்‌ நாட்டுப்‌ 


புறங்களில்‌ காணப்படுபவை. இங்கு காணப்படும்‌ சொற்கள்‌ 
அனைத்தும்‌ அவர்தம்‌ வாழ்க்கையில்‌ பயன்படுத்துகின்ற சொற்‌ 
களாகும்‌. குழந்தையின்‌ வாய்‌ ஏலப்பூப்‌ போல “சிறியதாகவும்‌, 
கோவைக்கனி போல இவந்தும்‌ காணப்படுவதால்‌ அதனையே 
உவமையாகக்‌ கூரி தாய்மார்கள்‌ 


மகிழ்கின்றனர்‌. அன்றாட 
வாழ்க்கையோடு 


ஒட்டிய பறவைகளின்‌ பெயர்களையே தம்‌ 
குழந்தைகளுக்கு அடைமோழியாகத்‌ தருகின்றனர்‌. 


வட்டாரச்சொற்கள்‌ 


அந்தந்த வட்டாரத்திற்கேயுரிய சொற்கள்‌ பாடல்களில்‌ 
காணப்படுவது இயல்பு. ஒரு வட்டாரத்தில்‌ வழங்கும்‌ சொற்கள்‌ 
கூட இன்னொகு வட்டாரத்தில்‌ வழங்குவது இயல்பு. ஆனால்‌ 
ஒன்றிரண்டு சொற்கள்‌ அந்த வட்டாரத்திற்கே உரியன 
என்று கூறிவிடலாம்‌. மற்ற இடத்தில்‌ அச்சொற்கள்‌ காணப்‌ 
படுவதில்லை. 


தாரை ”$ பாதையில்‌ 

ஆச்சி 2 தாய்‌ வீட்டிலிருந்து வந்து பசுமாடு 
உன்ற 5 உன்னுடைய 

ஆக்கினைகள்‌ 5 கண்டனை 

சீதாரி 5 இந்துதல்‌ போன்றவை 


தாலாட்டுப்பாட்டில்‌ உவமை, உருவகம்‌ போன்றவை காணப்‌ 


243 


படவில்லை. ஏனெனில்‌.தாலாட்டு மகிழ்ச்சியாகக்‌ குழந்தை 
தூங்குவகற்காகப்‌ பாடப்படுவது, குழந்தையின்‌ அழுகையும்‌, 
பெருமையையும்‌ மையமாக வைத்துப்‌ பாடப்படுவது, ஆகையால்‌ 
இதில்‌ உருவகப்‌ பாடல்கள்‌ இடம்‌ பெறுவதில்லை. குழ்ந்தைம்‌ 
பேறு இல்லாவிடில்‌ சமுதாயம்‌ மதிகீகாது என்பது பற்றிய 
பாடல்கள்‌ இருக்கின்றன. “பிள்ளைச்‌ செல்வம்‌” எல்லாச்‌ செல்‌ 
வத்திலும்‌ கறந்தது என்பது போல இப்பாடல்கள்‌ நமக்குக்‌ 
க௱ட்டுகின்‌. றன.. தாயின்‌ அன்பு தான்‌ இதில்‌ காணப்படுகிறது. 
குழந்தையின்‌ அழகைச்‌ சுட்ட அடை. செற்கள்‌ பயன்படு 
இன்றன. 


ஒப்பாரிப்‌ பாடல்கள்‌ 


இறந்தவர்களை நினைத்து அவர்கள்‌ மீது பாடப்படும்‌ 
பாடல்களே ஒப்பாரி என்பார்‌. 


இறந்தவரின்‌ அவி ஒப்பாரிகளால்‌ சாந்தியடைவதாகவும்‌ 
ஒப்பாரி பாடாவிட்டால்‌ ஆவிகள்‌ துன்புறும்‌ என்றும்‌ இறக்கை 
களாக உதவுகின்றன என்றும்‌ அவிகள்‌ மூலம்‌ தீங்கு வாராமல்‌ 
காக்கலாம்‌ என்னும்‌ மக்கள்‌ நம்புகின்றனர்‌. ஆண்மகன்‌ இழப்பி 
னால்‌ அவனது மனைவி பாதுகாப்பை இழக்கின்றாள்‌. அவளது 
எதிர்காலம்‌ இருண்டதாகதக்‌ தோற்றமளிக்கிறது. தாய்‌ அல்லது 
தந்‌ைத இறந்தபோது மகள்பாடும்‌ ஓப்பாரிகளில்‌ சொத்துரி 
மைப்‌ பிரச்சனை முக்கிய இடம்‌ பெறுகிறது. அவர்களுக்குப்பின்‌ 
பிறந்த வீட்டில்‌ உரிமையின்றிப்‌ போவதனையும்‌ இப்பாடல்கள்‌ 
குறிப்பிடுகின்‌ றன. 


ஒப்பாரிப்பாடல்களின்‌ அமைப்பு 


“ஒப்பாரிப்‌ பாடல்களை ஆராய்வோர்‌ நேரடி நோக்கு, 
குறிப்புநோக்கு எனும்‌ இருவகை அமைப்புக்களைச்‌ சுட்டுகின்ற 
னார்‌. குறிப்பு நோக்குடையவை உருவகக்‌ கவிதைகளாக அமை 
கின்றன” என்பர்‌ பா, ரா. சுப்பிரமணியம்‌ (1975-72) ஒப்பாரி 
யில்‌ தன்னிலை எண்ணித்தானே இரங்கும்‌ அமைப்பு காணப்‌ 
படுகிறது. இவ்வுணர்வு வெளியீட்டில்‌ உவமை, உருவகம்‌ குறியீடு 
தரும்பவரல்‌ பண்பு ஆகிய உத்திகள்‌ பின்பற்றப்படுகின்றன, 


244 


கொங்கு நாட்டுப்‌ புறப்‌ பாடல்களில்‌ ஒப்பாரி 
கொங்கு நாட்டுப்‌ புறப்பாடல்களில்‌ காணப்படும்‌ ஒப்பாரிப்‌ 
பாடல்களிலிருந்து வெளிப்படும்‌ கருத்துகள்‌ பின்‌ வருமாறு: 


1. பாதுகாப்புத்‌ தந்த ஒரு துணையின்‌ இழப்பு, 

2. தன்மீது அன்பு செலுத்த வேண்டிய உயிர்‌ 
மறைந்து போன இழப்பு. 

3. அவ்விழப்பினால்‌ பின்னர்‌ நிகழப்‌ போகும்‌ உரிமை, 
பொருள்‌ இழப்புக்கள்‌ 


என்றும்‌ பிரிக்கலாம்‌. 


மணவறைக்குச்‌ செல்கின்ற மகள்‌ பிணமகளானது பற்றியும்‌ 
கணவன்‌ இறந்தவுடன்‌ பெண்‌ அடையும்‌ வேகளையும்‌ தவமி 
ருந்து பெற்ற குமந்தையை எமனுக்குப்‌ பலியாக்கிய தாயின்‌ 
அவலமும்‌ பூவும்‌ பொட்டோடு இறந்த தாயின்‌ அன்பைப்பற்றிய 
புலம்பலும்‌ தன்‌ மகளுக்கு எல்லா விதத்திலும்‌ உதவும்‌ சகோத 
ரனின்‌ இறப்புப்பற்றியும்‌ தந்தையை இழந்த மகளின்‌ அவல 
மும்‌ இப்பாடல்களில்‌ காண முடிகின்றது. 


உறவுமுறைச்‌ சொற்கள்‌ 

ஒப்பாரிப்‌ பாடல்களில்‌ உறவு முறைச்‌ சொற்கள்‌ காணப்‌ 
படுகின்றன. அப்பாடலிலிருந்து யார்‌ இறந்து போனார்கள்‌ என்‌ 
பதனை அறிய முடிகின்றது. 


மச்சான்‌ தங்கை 

அப்பா உடன்‌ பிறந்தான்‌ 

அம்மா குழந்தை 
என்ற உறவு முஷறுச்‌ சொற்கள்‌ 
கிடையே காணப்படும்‌ உறு 
இன்றது, 


வரும்‌ பேரது அவர்களுக்‌ 
4 மூறையினை நம்மால்‌ அறிய முடி 


உறவுமுறைச்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ தந்தை 
தந்தையின்‌ இறப்பிவன எண்ணி 


ட்டம்‌ வருந்தும்‌ போ 
வள குந்தைக்குரிய சிறப்புப்‌ ககர 


பெயர்களாகக்‌ கூறுவது 


245 


வள்த்துங்‌ குரு, வாமுந்தொரெ 
வளந்துள்‌ தொரெ, வளத்துவகொணெ 
தேடுந்தொரெ 

வளத்துஞ்‌ சரிச்சி போன்றவை, 


மகள்‌ நன்றாக வாழ வழிகாட்டுபவர்‌ தந்‌ைதை.அ௮வர்‌ இங்கு குரு 
வாகப்‌ போற்றப்படுகின்றார்‌, தந்‌ைத இல்லாவிட்டால்‌ மகள்‌ 
வாழ்க்கை நன்றாக அமையாது. மகளின்‌ வாழ்க்கைக்கு 
வேண்டிய வசதிகளைச்‌ செய்துதருபவர்‌ தந்‌ைத. ஆகையால்‌ 
வளத்துந்தொணை என்றும்‌ போற்றப்‌ படுகின்றார்‌. தந்தையின்‌ 
இழப்பு மகளுக்கு எவ்விதத்தில்‌ பேரிழப்பாக இருக்கின்றது என்‌ 
பதுற்குச்‌ சான்றாக, . 
பங்குனி மாசத்திலே பார்வதியா நாபொறறந்து 
பட்டுன்னு கேட்டுட்டா பட்டு எரநூறு 
பருநகெயும்‌ முன்னூறு”' என்ற பாட்டு 


காணப்படுகிறது. தந்‌ைத இருக்கும்‌ போது மகள்‌ சேட்ட தெல்‌ 
லாம்‌ வாங்கிக்‌ கொடுத்தார்‌. இதில்‌ பொருள்‌ இழப்பு பேசப்‌ 
படுகிறது. அவர்‌ இல்லாததினால்‌ இவையெல்லாம்‌ தனக்குக்‌ 
இடைக்காதே என்ற ஆதங்கத்தில்‌ இப்பாடல்‌ வருகிறது. 


தாயின்‌ உறவு: சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
தாயின்‌ உறவில்‌ சிறப்புப்‌ பெயார்களாக வருவன: 


தேடம்மா, வளத்தம்மா போன்றவையாகும்‌. தன்னைச்‌ 
சிறிது நேரம்‌ காணவில்லை எனில்‌ தாய்‌ சும்மா இருக்கமாட 
டாள்‌. அவள்‌ எங்கே என்று தேடிச்‌ செல்லும்‌ குணம்‌ தாயிற்‌ 
குண்டு, பாசமுடன்‌ தன்னை வளர்த்த தாய்‌ இறந்ததினால்‌ 
குனக்கு ஒரு சிறப்பும்‌ இல்லையே என்பதனை இதன்‌ மூலம்‌ 
அறியலாம்‌. 


“வட மதரெப்‌ பேட்டையிலே 
வண்ணக்கலசம்‌ விக்கி 
வாய்வெச்ச சொம்பு விக்கி 
வளத்தம்மா தானுருந்தா 
வாங்கி வெலமதிப்பா 
வண்டிமேல பாரம்‌ வெப்பா?”” 


246 


தாய்‌ இருந்தால்‌ தனக்கு விற்கிற பாத்திரங்கள்‌ அனைத்தும்‌ 
வாங்கித்‌ தருவாளே என்ற பொருள்‌ இழப்பு இங்கு சுட்டப்படு 
கின்றது. 


கண வனின்‌ உறவு முறைச்சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


ஆணும்‌ பெண்ணும்‌ துணையாக இருப்பதே இல்லறம்‌, 
இதில்‌ ஆண்‌ இறந்துவிட்டால்‌ பெண்ணிற்குச்‌ சிறப்பு இல்லை. 
சமுதாயத்தின்‌ எந்த நல்லகாரியங்களுக்கும்‌ வரமுடியாத சூழ்‌ 
நிலை ஏற்பட்டு விடுகின்றது. மலரால்‌ இகழப்படுகின்றாள்‌. 


““மச்சாந்‌ தொனெ இல்லாமெ 
மறுதொனெயும்‌ பஞ்சம்மா”” 


மச்சான்‌ துணைதான்‌ ஒரு பெண்ணிற்கு முக்கியம்‌ என்று இப்‌ 
பாட்டின்‌ மூலம்‌ அறியமுடிகின்றது. மேலும்‌ கணவனைக்குறிக்க 
மன்னவர்‌, தனஞ்செயன்‌ என்ற .சொற்கள்‌ காணப்படுகின்றன. 


உருவகம்‌ 

ஒப்பாரிப்‌ பாடல்களில்‌ உருவகம்‌ அதிகமாகக்‌ காணப்படு 
கின்றது. கணவன்‌ இறந்ததை நேரடியாகக்‌ கூறாமல்‌ உருவக 
முறையில்‌ பாடும்‌ போது அவர்கள்‌ இருவரின்‌ நெருக்கமான 
அன்பினை நம்மால்‌ அறியமுடி௫ன்றது. 


செம்பாக இருந்தார்‌ அவர்‌; நான்‌ அதில்‌ அழகுக்காக வைக்‌ 
கும்‌ மலராக இருந்தேன்‌. இன்று செம்பு கவிழ்ந்து விட்டது; 
அதிலிருந்த செம்பகப்பூ வாடும்‌ நிலை ஏற்பட்டு விட்டது என்று 
தன்‌ கணவன்‌ இறந்ததை உருவகமாகக்‌ கூறுகின்றார்‌. 


“சொம்பு வெளக்கி வச்சு 
செம்பகப்பூ மேலேவெச்சு 
சொம்பு கமுந்த தென்னோ 
செம்பகப்பூ வாட்ட மென்னோர?? 


இதில்‌ குறியீட்டு முறையில்‌ ($20911௦ 1061104) உருவகம்‌ 
சுட்டப்படுகிறது. 


247 


"அது போலவே ஒரு பாடலில்‌ தற்கொலை செய்து 
கொண்ட கணவனை விளக்கோடும்‌ வெங்கலப்‌ பாத்திரத்‌. 
தோடும்‌ ஓப்பிட்டுத்‌ தன்னை ஒளியாகவும்‌,பாலாகவும்‌ உருவகப்‌ 
படுத்துகிறாள்‌ 


வள்ளி ரயிட்டெறியி 
வெங்கலங்கோ பால்காயி 
வெள்ளி ரயிட்ட விச்சு 
வெங்கலங்கோ பால்‌ கழுத்து”? 


இப்பாடல்கள்‌ அனைத்தும்‌ கணவன்‌ இறந்ததை வெளிப்படை 
யாகக்‌ கூறாமல்‌ குறியீட்டு முறையில்‌ கூறிச்‌ சென்றுள்ளதை 
காண முடிகிறது. 


மணல்‌ எருவும்‌ இருந்தால்தான்‌ மஞ்சளும்‌, இஞ்சியும்‌ நன்கு 
வளரும்‌. மணலும்‌ எருவும்‌ இல்லையாயின்‌ மஞ்சளும்‌, இஞ்சியும்‌ 
செழித்துவளரா.அதுபோலவே ஒரு பெண்ணிற்குத்தன்‌ கணவன்‌ 
இருந்தால்தான்‌ மனை மகிழ்வோடு வாழமுடியும்‌, கணவன்‌ 
இல்லையெனில்‌ மதிப்பில்லை. கணவனை மணலுக்கும்‌ எருவுக்‌ 
கு.ம்‌ உவமையாக்கி, தன்னை இஞ்ச, மஞ்சளுக்கு ஓப்பிடுகிறாள்‌. 


“மஞ்ச வெச்சாப்பிஞ்‌ செறங்கு 
மணல்‌ போட்ட பொன்‌ வெளையும்‌ - நீங்க 
மணல்‌ போட மாட்டாமே 
மதுச்ச வெச்ச பேனாவு”” 


இவ்வாறு பல பாடல்களில்‌ உருவக அமைப்பு காணப்படுகிறது. 


சமுதாயச்‌ சூழல்‌ 

ஓப்பாரிப்‌ பாடல்கள்‌ சமுதாயச்‌ சூழலை நன்கு சுட்டிக்‌ 
காட்டுகின்றன. தந்‌ைத இறந்ததினால்‌ வளையல்‌ செட்டி கூட 
வளையல்‌ தரமாட்டேன்‌ என்கிறான்‌, என்று இப்பாடல்‌ புலப்‌ 
படுத்துகிறது. 


்‌வளையலுக்‌ கொசந்த 
வளத்தாரெக்‌ கூப்பிடுன்னா 
வளத்தாரு போய்‌ மடிஞ்சு 
வகு காலமாய்ப்‌ போச்சு 


246 


வளத்தாரில்லா ஊட்டுல்லெ 
வளெயலெறக்க மாட்டே 
வளெயல்‌ வெலெ கூறமாட்டே”' 


தந்தை இறந்ததினால்‌ மகளுக்கு இங்கு மதிப்பில்லை என்று 
இப்பாடல்‌ மூலம்‌ அறிய முடி௫ன்றது. ஒரு குடும்பத்தின்‌ தலை 
வனான தந்தை இறந்ததினால்‌ அக்குடும்பம்‌ மிசவும்‌ வறுமை 
யுற்றுப்‌ பல இன்னல்களுக்கு ஆளாகும்‌ என்பதையும்‌ காண 
முடிகிறது. 

கணவன்‌ இறந்தஇனால்‌ கணவனின்‌ வீட்டார்‌ தன்னை 
மதிக்கமாட்டார்கள்‌ என்று மனைவி ஏங்குகிறாள்‌. இங்கு 
கணவன்‌ இல்லையென்றால்‌ மனைவிக்கு மதிப்பில்லை என்று 
அறிய முடிகிறது, 


“கண்டா மதியாங்கோ 


காசுகல்லார்‌ பேசாங்கோ?? 


“பாத்தா மதியாங்கோ 


பணமுள்ளோர்‌ பேசாங்கோ”” 


இவ்வாறு ஒப்பாரிப்பாடல்களில்‌ தமது நிலையினை மிக அழகாக 
இச்‌ சொற்கள்‌ மூலம்‌ விளக்குகின்றனர்‌, 


முடிவுரை 


தாலாட்டுப்பாடலில்‌ குழந்தையின்‌ பெருமையும்‌, அழகும்‌, 
மாமவின்‌ பெருமையும்‌ பேசப்படுகின்றன. குழந்தையைக்‌ 
குறிக்க சல அடைசொர்கள்‌ பயின்று வருகின்றன. ஓப்பாரிப்‌ 
பாடல்களில்‌ தன்‌ உள்ளத்து உணர்வுகளை வெளியிட உருவகம்‌ 
அமைத்துப்‌ பாடுகின்றனர்‌. கணவன்‌, தகப்பன்‌ இல்லையென்‌ 
றால்‌ சமுதாயத்தில்‌ மதிப்பில்லை என்பதனைத்‌ தெளிவாகத்‌ 
தங்கள்‌ பாடல்கள்‌ மூலம்‌ வெளிக்காட்டுகன்றனர்‌. எளிய, பேச்சு 
வழக்குச்‌ சொற்களும்‌, வட்டாரவழக்குச்‌ சொற்களும்‌ காணப்‌ 
படுகின்றன. 


ஏர்யாறிர்‌ பாடல்கள்‌ 





த. இரமணி 
பாரதியார்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
கோயம்புத்தார்‌. 
முன்னுரை 
வட. ஆர்க்காடு மாவட்டம்‌ அனைமங்கலம்‌, அத்தபாடி 


ஆகிய பகுதிகளில்‌ வழங்கி வரும்‌ சில ஒப்பாரிப்‌ பாடல்கள்‌ 
பற்றி ஆய்வதே இக்கட்டுரையின்‌ நோக்கம்‌, 


ஒப்பாரிப்‌ பாடல்கள்‌ ப 

“ஓப்ப ஆறு” என்பது ஓப்பாறு அகாவது, ஒப்ப ஆறுதல்‌ 
ஆதல்‌ (றர) பொருளில்‌ ஒப்பாரி எனுஞ்‌ சொல்‌ ஆக்கப்பட்‌ 
டுள்ளது எனலாம்‌. இழப்பின்‌ துன்பத்தை அமுது : வெளியிட்டு 
மனச்சுமையைக்‌ குறைக்க உறவினர்களுடன்‌ சேர்ந்தமுது புலம்‌ 
புதலே ஒப்பாரிப்‌ பாடல்கள்‌ தோன்றக்‌ காரணம்‌ எனலாம்‌. 


இறந்தவர்களை நினைத்து அவாகள்‌ மீது பாடப்படும்‌ 
பாடல்களே ஒப்பாரிப்‌ பாடல்கள்‌ எனபைப்படும்‌, இறந்தவர்களின்‌ 
பெருமையையும்‌ அவர்‌ இழப்பால்‌ நேர்ந்த துன்பத்தையும்‌ 
கூறிப்புலம்புவதாக இப்பாடல்கள்‌ அமைகின்றன. ஒப்பாரிப்‌ 
பாடல்களில்‌ இறந்தவருடைய பெயர்‌ குறிக்கப்படுவஇதில்லை, 
அப்பாடலில்‌ வரும்‌ உறவுமுறைச்‌ சொல்லால்தான்‌ இறந்தவர்‌ 
யார்‌ என அறிய முடியும்‌, ஒப்பாரிப்‌ பாடல்கள்‌ கணவனுக்காக 
வும்‌ பெற்றோர்க்காகவும்‌ உடன்‌ பிறந்தோர்க்காகவும்‌ மாமன்‌ 
மாமிக்காகவும்‌ பெண்களால்‌ பாடப்படுகின்றன, 


250 


கணவனுக்காகப்‌ பாடும்‌ ஒப்பாரி 

கணவனை இழந்த பெண்‌ படும்‌ துயரம்‌ வார்த்தையால்‌ 
விவரிக்க முடியாது. தான்‌ மஞ்சளும்‌ தாலியும்‌இழக்கப்‌ போகும்‌ 
அமங்கலக்‌ காட்சியைத்‌ தன்‌ உடன்‌ பிறந்தோரைக்‌ காணாமல்‌ 
தூரப்‌ போய்‌ நில்லுங்கள்‌ என்று கூறிப்‌ புலம்புகிறாள்‌. அப்‌ 
பாடல்‌ வருமாறு, 


“உண்ட மஞ்சா உருளை மஞ்சா - நான்‌ 
உத்தமியா பேசும்‌ மஞ்சா - இந்த 
ஊர்முன்னாலே நான்‌ உறிஞ்ச கழுவலாமா? 
பச்ச மஞ்சா பவள மஞ்சா - நான்‌ ' 
பத்தினியா பூசும்‌ மஞ்சா - இந்த 
பத்தாரும்‌ முன்னாலே பார்த்துக்‌ கமுவலாமா ? 
என்‌ காகதுத்து அண்ணன்மாரே 
என்‌ கழுத்து ரொப்ப ஜெகமாலை - இதை 
என்‌ கழுத்து தாங்காம ஈமட்டி எறியப்‌ 

போறேன்‌ 
என்னோட பொறத்தவரே நீங்க 
கடைசியாப்‌ போயி நில்‌ லுங்களேன்‌ -: 
என்தூரத்து அண்ணன்‌ மாரே 
என்‌ தோளு ரொப்ப மலஜெகுமாலை _ இதை 
என்‌ தோளு தாங்காம அக்கி ஏ 


றியப்‌ போறேறன்‌ 
நீங்க தாரப்‌ போய்‌ நில்லுங்கே 


ளன்‌:?3 
மேறும்‌ இப்பாடல்மூலம்‌ இல கருத்துக்கள்‌ 
உடமைச்‌ கமூதாயத்இல்‌ பெண்ணின்‌ 
னோடு பிணிக்கப்பட்டிருப்பகாஈல்‌ 

அவளது திலையில்‌ 


புலனாகின்றன. 
உரிமைகள்‌ கணவ 
கணவனுக்குப்‌ பின்‌ 
பெருஞ்‌ சரிவு நிகழ்கிறது, 


அதன 
வெளிப்பாடாக இப்பாடல்‌ ௮ிமைகின்றது, இச்சமுதாயப்‌ 
பார்வையில்‌ இனி அவள்‌ அகமங்கலி என்று நோக்கப்படும்‌ 
இ௫ரனையே, உலர்‌ முன்னாலே 


தான்‌ உறிஞ் சுழுூவ 
லாமா” என்று புலம்புகிறாள்‌. மேலும்‌ இட்பாடலில்‌ குன்‌ 


னிலை எண்ணித்‌ தானே இரங்கும்‌ அமைப்பு காணப்படுகிறது 
மேலும்‌ இதில்‌ ஓல உத்திகள்‌ கஃயாளப்பட்டுள்ளன. இந்த ஒப்‌ 
பாரிப்‌ பாடலில்‌ இறப்புச்‌ செய்தி நேரடியாக கூறப்படாமல்‌ 


மஞ்சள்‌ கழுவுதல்‌, தாலியைக்‌ “சி.ற்றுதல்‌ ஆலய நிகழ்ச்சிகள்‌ 


பி. 


மூலம்‌ இறப்புச்‌ செய்தி கூறப்படுகிறது. இதேபோல கணவனை 
இழந்தவன்‌ புதுமணப்‌ பெண்‌ என்பதை :பத்தாரும்‌ முன்னாலே 
பார்த்துக்‌ கழுவலாமா” என்ற .நிகழ்க்சி மூலம்‌ கூறப்படுகிறது. 


உடன்‌ பிறந்தோர்க்குப்‌ பாடும்‌ ஒப்பாரி 
ஒரு பெண்‌ தன்னுடன்‌ பிறந்தவர்கள்‌ இறக்கும்‌ போதும்‌ 
பெருத்‌ துன்பத்திற்கு ஆளாகிறான்‌. தன்னுடைய இன்ப துன்‌ 
பங்களில்‌ அக்கறை கொள்ளும்‌ அண்ணன்‌ இறந்து கிடக்க, 
அப்பொழுது அப்பெண்‌, 
“எழுதாத ஏடுவாங்கி நான்‌ ஈஸ்வரியா இங்க்‌ 
வாங்கி, 
என்னுடைய எழுத்தெல்லாம்‌ -உள்ளெழுதி 
நான்பட்ட இம்சையெல்லாம்‌ மேலெழுதி 
என்னோட பொறத்தவங்க என்னோட எழுத்த 
படிப்பாங்களா இம்சையெல்லாம்‌ கேட்பாங்‌ 
களா?” 3 


என்று பாடுகிறாள்‌. தான்பட்ட துன்பங்களை எல்லாம்‌ தீர்த்து 
வைத்த அண்ணன்‌ இறந்து விட்டான்‌. இனியார்‌ என்னு 
டைய துன்பத்தைக்‌ தர்ப்பார்கள்‌ என்று எண்ணிப்‌ புலம்பு 
இறாள்‌. 


பெற்றோர்க்குப்‌ பாடும்‌ ஒப்பாரி 
இருமணமான பெண்‌ ஒருத்தி, தன்‌ தாய்‌ இறந்துவிட்டார்‌ 
என்ற திடீர்‌ செய்தி கேட்டு; இனி, தனக்குப்‌ பிறந்த வீட்டில்‌ 
உரிமையின்மையை எண்ணிப்‌ புலம்பிப்‌ பாடுகிறாள்‌. அப்பாடல்‌ 
வருமாறு; 
““புத்துமேலே பூசனிக்காய்‌ 
என்னப்‌ பெத்த அம்மாடி 
பூக்குமின்னு என்னேனம்மா்‌ 
பூக்க பிரியமில்லை 
பூவறுக்க கொந்தமில்லே 
கல்லுமேலே கத்தரிக்காய்‌ 
என்னப்‌ பெத்த அம்மாடி 


222 


காய்க்குமின்னு எண்ணேனம்மா 
காய்க்கப்‌ பிரியமில்லை 
காயறுக்க சொந்தமில்லே 
எனக்கு அச்சுப்‌ பெருங்காயம்‌ 
எனக்கு அரைசேரு வெங்காயம்‌ 
அரிஞ்சு கொளம்பு வைக்க 
அளக்க சொந்தமில்லே 

எனக்கு அரைமணிக்கு பஞ்சாயத்து 
எனக்கு உச்சி பெருங்காயம்‌ 
எனக்கு ஒருசேரு வெங்காயம்‌ 
உரிச்சு கொளம்பு வைக்க 
அளக்க செொந்தமில்லே 

எனக்கு ஒருமணக்கு தகராறு,??4 


புற்றின்‌ மேல்‌ இருக்கும்‌ பூசனி, கல்லின்‌ மேல்‌ 


இருக்கும்‌ - 
கத்தரி இரண்டும்‌ பூக்கும்‌ காய்க்கும்‌ என்று எண்ணவில்லை; 
அது போல தாய்‌ இறப்பாள்‌ என்று நான்‌ எண்ணவில்லை: 


ஆனால்‌ என்‌ எண்ணத்திற்குப்‌ பூசனியும்‌ கத்தரியும்‌ காய்த்குது, 
அதுபோல என்‌ எண்ணத்திற்கு மாறாகத்‌ காய்‌ இறந்தாள்‌. 
பிறந்த வீட்டிலுள்ள எந்தப்‌ பொருளையும்‌ ' உரிமையுடன்‌ 
எடுக்க முடியவில்லை, அவ்வாறு எடுத்தால்‌ குகராறு தான்‌ 
வரும்‌ என்பதையே இப்பாடல்‌ புலப்படுத்துகிறது. ஒரு 
பெண்ணிற்குக்‌ இருமணம்‌ அகும்‌ வரை தான்‌ பிறந்த வீட்டில்‌ 
உரிமை உண்டு, இருமணம்‌ ஆன பிறகு பெற்றேசர்‌ இருக்கும்‌ 


வரைகுான்‌ உரிமையுடன்‌ எப்பொருளையும்‌ எடுத்து வரலாம்‌ 
என்னும்‌ சமுதாயப்‌ பிரச்சனையைப்‌ புலப்படுத்துகிறது. 
மாமனுக்குப்‌ பாடும்‌ ஒப்பாரி 


மாமன்‌ இறந்த பொழுது 


ஒரு பெண்‌ ஒப்பாரி வைக்‌ 
கிறாள்‌. அப்பாடல்‌ பின்‌ வருமாறு. 


“மாங்கா மறம்‌ வளந்து 
மாமன்‌ வூட்டு மேடையிலே 
மால ரெண்டு தொங்குதம்மா 
மால ரெண்டு பொருத்தமில்‌ே 
மாமன்‌ மத்த சொத்தமில்லே 


்‌- அந்த 
ஸ்‌ 


ல 


அரச மரம்‌ வளந்து 

அத்த வூட்டு மேடையிலே 

அரும்பு ரெண்டு தொங்குதம்மா - அந்த 
அத்தகு மக்க பொருத்தமில்லே 

அரும்பு ரெண்டும்‌ சொந்தமில்லே”?3 


இப்பாடல்‌ மூலம்‌ தாய்மாமன்‌ இறந்து பிறகு தனக்கு மாமன்‌ 
வீட்டில்‌ எவ்வித உரிமையும்‌ இல்லை, மாமன்‌ மகனும்‌ சொந்த 


மில்லை என்ற கருத்தினை அறியலாம்‌, 


முடிவுரை 

இவ்வாறாக இந்த ஒப்பாரிப்‌ பாடல்கள்‌ பெண்களின்‌ 
நிலையை வெளியிடுகின்றன. கணவனை இழந்த பெண்‌ பேரி 
மப்பை மட்டுமின்றி அமங்கலி என்ற சொல்லையும்‌ தாங்கிக்‌ 
கொள்ள வேண்டியவளாகிறாள்‌, பெண்களுக்குச்‌ சொத்துரிமை 
இல்லாத நிலையில்‌ பெண்களுக்கு நேரும்‌ துயரங்களை ஓப்பா 
ரிப்‌ பாடல்களில்‌ காண்கிறோம்‌. பெற்றோருக்குப்‌ பின்‌ பிறந்த 
வீட்டில்‌ வரவேற்பில்லை. புகுந்த வீட்டில்‌ மாமியார்‌ இம்சை 
கள்‌. சுருங்கக்‌ கூறின்‌ பெண்களின்‌ சோக உணர்ச்சிகள்‌ முழு 
மையும்‌ இந்த ஓப்பாரிப்பாடல்கள்‌ பிரதிபலிப்பதைக்‌ காண 
லாம்‌, சமுதாயத்கையும்‌ ஆழமான கருத்துக்களையும்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களை அழியாமல்‌ 


காப்போமாக. 


அடிக்குறிப்பு 

1, ௬. சக்திவேல்‌, நாட்டுப்புற இயல்‌ ஆய்வு, மணிவாசகர்‌ 
பதிப்பகம்‌, 1983, முதற்பதிப்பு, ப, 241, 

2. பாடியவர்‌ சின்னப்‌ பாப்பா, ஆனைமங்கலம்‌, 18-2-87 


வயது, 50. கள ஆய்வில்‌ இரட்டியது,. 


3. பாடியவர்‌, கெளரி, ஆனைமங்கலம்‌, 19,2.87, வயது.30 
கள ஆய்வில்‌ இரட்டியது. ்‌ 
4, பாடியவர்‌, சின்னப்பாப்பா, ஆனைமங்கலம்‌, 18,2.87, 


வயது. 50,.கள ஆய்வில்‌ திரட்டியது. 


5. பாடியவர்‌, முருகம்மாள்‌, அத்தப்பாடி, 19,2.87, வயது, 
10, .கள ஆய்வில்‌ திரட்டியது. 


ஓர்யீரிர்‌ பாடல்களில்‌ உறவுமுறை 


சாரதாரமணி 
விரிவுரையாளர்‌ 

இந்தித்‌ துறை, 

சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 


சென்னை-600 005. 


அணக. 


கைக்கடக்கமான எனு... ஈர்‌. 





ட... 8, கேண அவ கஷ்ட கை: வா கணா சனிக்‌ அளை. கபட டமாக டம 








நுழை வாயில்‌ 


எட்டில்‌ எழுகப்படாக வாய்மொழி இலக்கியமான நாட்‌ 
டுப்புறப்‌ பாடல்கள்‌ கிராமப்புற மக்கள்‌ வாழ்க்கையின்‌ அன்‌ 
றாட நிகழ்ச்சிகளைப்‌ பொருளாகக்‌ கொண்டு, பாமரமக்களின்‌ 
இன்பதுன்பங்களை வெளிப்படுத்தும்‌ 


கல்லாதவா்கள்‌ பாடும்‌ 
பாடல்கள்‌ அகும்‌. 


சூழலின்‌ அடிப்படையில்‌ வகைப்படுத்தும்‌ 
பொழுது, ஒப்பாரிப்பாடல்கள்‌ துன்பச்‌ ரூ.லில்‌ 


பாடப்படும்‌ 
பாடல்கள்‌ ஆகும்‌. 


யார்‌ யாருக்காக ஓப்பாரி பாடுகின் றார்கள்‌ என்று பார்க்கு 
மிடத்து உறவு முறையின்‌ அடிப்படையில்‌ 


கணவனுக்காக 
மனைவி, தாய்க்காக மகள்‌. 


மகளுக்காகத்தகாய்‌, குந்தைக்காக 
அணஊ்ண்லுக்காகச்‌ சகோதரி, தம்பிக்‌ 
காகச்‌ சகோதரி, மாமனுக்காக மருமக 
எனப்பல உறவு 


ஒப்பாரி பாடு 


ம்சள்‌, மகனு்காகத்தாய்‌, அ 


ள்‌, மாமிக்காக மருமகள்‌, 
முறைகளின்‌ நிலைகளைக்‌ காணுகின்றோம்‌, 
பவர்கள்‌ பெரும்பாலும்‌ பெண்களே. 


டமி 


'கணவனுக்காக மனைவி 

ஆண்களைவிடப்‌ பெண்கள்‌ உயர்ந்தவர்கள்‌ என்ற நிலை 
மாறி ஆண்வமிச்‌ சமூதாயம்‌ அமைந்தபொமுது, ஆணுக்கடங்கி 
- வாழவேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது அண்கள்‌ கணவனை 
இழந்த பெண்களைச்‌ சமுதாயச்‌ சடங்கு என்ற பெயரில்‌ 
வெள்ளைப்‌ புடவை உடுத்தி மங்கலப்‌ பொருட்களை இழக்கச்‌ 
செய்தனார்‌. உறவு, பொருள்‌ மற்றும்‌ பல நிலைகளிலும்‌ அவளது 
உரிமைகளைப்‌ பறித்து விடுவதால்‌ கணவனை இழந்த பெண்‌ 
களின்‌ ஓலம்‌ கேட்போரையும்‌ கண்ணீர்‌ சிந்தச்‌ செய்கிறது. 


துணையைப்‌ பிரிந்த ஒரு பெண்‌ உள்ளம்‌ அற்றங்கரையில்‌ 
அவள்‌ மேய விட்ட அன்னத்தை அம்புகொண்டு எய்துவிட்டார்‌ 
களே என்று துடிக்கிறது. மணமுடித்த மறுநாளே விதி அவளது 
கணவனைப்‌ பறித்துக்‌ கொண்டுவிட்டகே என்று புலம்புகின்‌ 
றாள்‌, கணவன்‌ கார்‌ விபத்தில்‌ மாண்டதாக அறிந்து மனைவி 
அவன்காரையும்‌ காருக்குள்ளிருந்த மன்னவரையம்‌ 
தேடிப்பார்க்கிறாள்‌. பாம்பு கடித்து மாண்ட கணவனை 
நினைந்து குற்றமற்ற கோவலனைக்‌ குறுநாகம்‌ தண்டலாமோ 
என மற்றொரு பெண்‌ புலம்புகிறாள்‌. அயல்நாடு சென்ற 
கணவன்‌ அங்கேயே மாண்டு விடுகிறான்‌, அவன்‌ சடலத்தைக்‌ 
கூடப்பார்கச முடியவில்வையே என்று ஓரு மனைவி உருகுகி 
றாள்‌.“ தனக்கு எந்தவிதக்‌ துன்பமும்‌ கணவன்‌ இருக்கும்‌ வரை 
இல்லையென்று எண்ணிய ஓரு பெண்‌ கணவன்‌ இறந்த 
பின்‌ தான்‌ துணையற்று நிற்பதாக எண்ணுகிறாள்‌. தன்னைக்‌ 
கேட்க ஆளில்லையே என்றும்‌ கான்‌ யாருமற்றவள்‌ என்பதையும்‌ 
குன்‌ ஓப்பாரியில்‌ கூறுகிறாள்‌. ஒருபெண்ணுக்குக்‌ கணவன்‌ 
கண்‌ போன்றவன்‌. இத்தகைய கணவன்‌ நோய்வாய்ப்பட்ட. 
போது அவனுக்காகக்‌ தன்னுடைய காசுமாலையை அடகு 
வைக்கிறாள்‌. கணவன்‌ பிழைக்கவில்லை: காசுமாலையும்‌ போய்‌ 
விட்டதே என்று புலம்புகிறாள்‌.5 கணவன்‌ இருந்தவரை 
இராணியாக உலவி வந்த பெண்‌ கணவன்‌ இறந்ததும்‌ புகுந்த 
, விட்டில்‌ வேலைக்காரியாக மாறும்‌ நிலை வருந்தத்தக்கது. 


இவ்வாறு பல நிலைகளிலும்‌ தனது உரிமைகளை இழக்கும்‌ 
கைம்பெண்ணின்‌ ஒப்பாரியில்‌ கணவன்‌ மனைவி உறவுமுறை 
தெளிவாகிறது, 


256 


தந்‌ த-தாய்க்காகமகள்‌ - மகளுக்காகத்தாய்‌ 

தாய்‌ தந்தையர்‌ போய்விட்டால்‌ பெண்களுக்குப்‌ பிறந்த 
வீட்டின்‌ அருமை, பெருமைகளும்‌ போய்விடுகிறது. தந்‌ைத 
இறந்துவிட்ட துயரை எண்ணி ஒரு பெண்‌ அழுகிறாள்‌. தந்தை 
இருக்கும்‌ வரை எல்லாச்சர்களும்‌ வந்து கொண்டிருந்தன. 
அவருக்குப்பின்‌ அந்த அளவு அன்பு காட்டி, சீர்‌ செய்ய யாரும்‌ 
இல்லையே என்று புலம்புகிறாள்‌. 


தந்தைபாசம்‌ என்பது தனியான ஒன்று வெளிப்படையாகத்‌ 
தெரியாதது. ஆனால்‌, அதன்‌ கால்கள்‌ மிகவும்‌ ஆழத்தில்‌ பதித்‌ 
துள்ளன. தந்தையின்‌ மறைவால்‌ அவளது வாழ்வு நிழலில்‌ 
லாததாக, தனிமைநிறைந்ததகாக மாற்றிவிட்டதே என்று புலம்‌ 
புகிறாள்‌.! மகளை அன்போடும்‌, பாசத்தோடும்‌ ஊட்டி வளர்த்த 
தாய்‌ இறந்து விடுகிறாள்‌. தாயின்‌ இறப்பு அவளை மிகவும்‌ 
துன்பத்துக்குள்ளாக்கியது. இளமைக்‌ காலத்தில்‌ தாய்‌ காட்டிய 
அன்பையும்‌, பாசத்ுதயும்‌ தனது பாடல்‌ மூலம்‌ வெளிப்படுத்து 
கிறாள்‌, உயர்ந்த பண்டத்தைத்‌ தாய்‌ கொடுக்க மகள்‌ அதைக்‌ 
துப்புகிறாள்‌. அப்பொழுது கீழே துப்பாதே என்‌ வாயிலே துப்பு 
என்கிறாள்‌. எனெனில்‌, கீழே துப்பினால்‌ பில்லி சூனியக்காரர்‌ 
கள்‌ அத்த எச்சிலைப்‌ பயன்படுத்தித்‌ தீங்கு செய்து விடுவார்களோ 
என்று அஞ்சுகிறாள்‌. தாய்‌ இதந்த பிறகு இந்த நிகழ்ச்சியை 
ஒப்பாரி மூலம்‌ மகள்‌ தெரிவிக்கிறாள்‌. 
ஐயிரண்டு திங்கள்‌ அங்கமெல்லாம்‌ நொந்து பெற்று நிழ 
லாக நெெஞ்சில்‌ பாசத்தை வளர்த்த தாய்‌ நெடும்‌ பயணம்‌ மேற்‌ 
கொண்டதும்‌ மகள்‌, 
வண்ணப்பெறப்‌ பிழந்தேன்‌ 
வரிசையுள்ள தாயிழத்2தன்‌ 


என்று கண்ணீரை வழியவிடுகிறாள்‌. 


தாய்‌ தந்‌ைத இறந்த நிலையில்‌ ஒரு பெண்‌: கான்‌ எப்படித்‌ 
குனித்து வாழ்வது என அழுகஇின்றாள்‌. இனி நமக்கு யார்‌ 
துணை என எண்ணுகின்றாள்‌.8 

இது போன்று பெற்று வளர்த்து, ஆசைகளை ஊட்டிப்‌ 


பேணிக்காத்த மகளைப்‌ பறிகொடுத்த நிலையில்‌ தாயின்‌ மனம்‌ 


257 


தவிக்கிறது. தனது பாசத்தைக்‌ தண்ணீருக்கும்‌ மகளைத்‌ 
தாமரைக்கும்‌ ஒப்பிட்டு, தாமரை குழைக்கவில்லையே என்று 
புலம்புகிறாள்‌. பலவிதமான பணிவிடைகள்‌ செய்து தன்‌ உயிர்‌ 
போலக்காத்த குழந்தை அவளை விட்டுப்பிரிய, பந்தலில்‌ 
போட்டால்‌ பாவதோஷம்‌ அடிக்குமென்றும்‌ குழியிலே போட்‌ 
டால்‌ குழிதோஷம்‌ அடிக்குமென்றும்‌ அடிவயிறு தொட்டிலிட்டு 
நானாட்டும்‌ தொட்டிலிலே எமனாட்டவிட்டேனே '' என்றும்‌ 
புலம்புகிறாள்‌. 


மகனுக்காகத்‌ தாய்‌ 


சாண்பிள்ளையானலும்‌ ஆண்பிள்ளை”' என்ற, பழமொழிக்‌ 
இணங்க அண்பிள்ளை பெற்ற தாய்‌ தன்னைப்‌ பெருமைக்கும்‌ 
மதிப்பிற்கும்‌ உரியவளாகக்‌ கருதுகிறாள்‌. ஏனெனில்‌, வருங்‌ 
காலத்தில்‌ அவன்தான்‌ அவளுக்கொரு பிடிப்பு, அங்ஙனம்‌ 
அவளை ஆதரித்துக்‌ காக்கவேண்டிய௰ மகன்‌ இறந்துவிட்டால்‌ 
அவளால்‌ எப்படித்தாங்கி கொள்ளமுடியும்‌ ? ஆண்டவனைதம்பி 
வளர்த்த தன்‌ மகனை ஆண்டவனே சோதித்துப்‌ பறித்துக்‌ 


கொண்டானே என்று புலம்புகின்‌ றாள்‌1!. 


அண்ணன்‌ தம்பிக்காகச்‌ சகோதரி 

சகோதர பாசம்‌ என்பது உறவைவிடப்‌ பிரிவில்தான்‌ 
வெளிப்படுகிறது - வலுப்படுகிறது. அவளுக்காக எதையும்‌ 
செய்யத்‌ தயாராயிருந்த அண்ணன்‌ மாண்டதும்‌, 


மதுரை நகரிழந்தேன்‌ 
மார்க்கண்டன்‌ மார்‌ இழந்தேன்‌ 


என்று தன்‌ ஆற்றாமையைச்‌ சகோதரி வெளியிடுகிறாள்‌. இது 
போல்‌ அவன்‌ பாசம்‌ முழுவதும்‌ கொட்டி வளர்த்து அவளது 
தும்பி இறந்தபொழுது அவனது சடலத்தைப்‌ பெட்டியில்‌ 
வைத்துப்‌ புதைப்பதற்காகத்‌ தூக்கிச்‌ செல்லுகிறார்கள்‌. அப்‌ 
பெட்டியைத்‌ தேக்கு மரததில்‌ செய்த தெய்வலோகப்‌ பெட்டி 
என்று கூறி சாவைப்‌ பற்றிப்‌ பாடும்போதுகூட தம்‌.பியைப்பற்‌ 
றிய பெருமையைப்‌ பறை சாற்றிப்‌ பாடுகிறாள்‌. 


258 


மாமன்‌ - மாமிக்காக மருமகள்‌ 


சாதாரணமாக மருமகளை மகனுடன்‌ உறவாட அனுமதிக்‌ 
காத மாமியாரின்‌ கொடுமைகளை அனுபவித்த மருமகள்‌ கண 
வனை இழந்தபொழுது மாமியார்‌ கொடுமையினால்‌ மல்லிகைப்‌ 
பூ மெத்தையிலே மாதங்கூடத்‌ தரங்கலியே என்று புலம்பித்‌ 
தவிக்கிறாள்‌. மாமியாருக்கும்‌ மருமகளுக்கும்‌ எப்பொழுதும்‌ 
மனம்‌ ஓத்துப்போவதுல்லை, அப்படிப்பட்ட மாமியாரின்‌ மறை 
வுக்கு ்‌“ அவசரமாகப்போற அத்தையே கணவனுக்கு எவ்வளவு 
அரிசி வேச வைக்கட்டும்‌”? என்று கண்டலாகப்‌ பாடுகிறாள்‌. 


ஆதண்டைக்‌ காட்ட வெட்டி 
அவசரமாய்ப்போற அத்தை 
ஆனைமுடி ராசனுக்கு - நான்‌ 
அரிசி எவ்வளவு போடட்டும்‌ 
(தமிழக நாட்டுப்பாடல்கள்‌, ப.48) 


மாமனாரது சாவுக்காக மருமகள்‌ ஒப்பாரி வைக்கும்‌ போது 
மாமனாரது நல்ல குணங்கள்‌ வெளிப்படும்படியாக “மக்களை 
ஆதரிச்சர்‌,  மன்னவர்க்கே புத்தி சொன்னீர்‌. மக்களைக்‌ 
கடத்தி விட்டு மறந்தோடி ஏன்போனீர்‌'” என்று பாடுகிறாள்‌. 


முடிவுரை 
1. பெண்கள்‌ பிறந்த வீட்டாரின்‌ மீது பொழியும்‌ அன்பை 


யும்‌ பாசத்தையும்‌ புகுந்த வீட்டாரின்‌ மீது பொழிவ 
தில்லை. 


(.ு 


பிறந்த வீட்டில்‌ தனக்கிருந்த சுதந்திரமும்‌ உரிமையும்‌ 
புகுந்த வீட்டில்‌ பறிக்கப்படுவதால்‌ ஒப்பாரியில்‌ புகுந்த 
வீட்டாமின்‌ குறைகள்‌ அதிகமாகவே சுட்டப்படுகின்றன. 


3. கணவன்‌ என்றாலும்‌ துனக்குக்‌ துரோகம்‌ இழைத்‌ 
திருந்தால்‌ ஓப்பாரியில்‌ அவனையும்‌ இழிவு படுத்து 


கின்‌ றனர்‌. 


4. ஓப்பாரியில்‌ நன்றி பாராட்டப்படுகிறது. 


டன ச்‌ 


பெண்களுக்குச்‌ சமுதாயம்‌ இழைக்கும்‌ கொடுமைகள்‌ 


259 


உறவு முறைகளுக்கு ஏற்பப்‌ பாடப்படும்‌ ஒப்பாரியில்‌ 
சுட்டப்படுகின்‌ றன. 


என்பனவற்றைக்‌ கூறலாம்‌. 


அடிக்குறிப்புகள்‌ 


பல்ஸ்‌ “தமிழில்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌” 
ப மணிவாசகர்‌ நூலகம்‌, சிதம்பரம்‌, 


ஆகத்தங்கரையோரம்‌ - ஒரு 
அன்னத்தை மேயவிட்டேன்‌ 
அன்னமென்று பாக்காமே - ஒரு 
அம்பு கொண்டு எய்தாங்க 


(மலையருவி, பக்‌. 281.) 


முகூர்த்தக்கால்‌ நட்ட இடம்‌, மேடு மறையவில்லை, 
பந்தக்கால்‌ நட்ட இடம்‌, பள்ளம்‌ மறையவில்லை 


(தமிழக நாட்டுப்‌ பாடல்கள்‌, ப, 58) 


ஆலமர மானேன்‌ ஆகாக பெண்ணானேன்‌ 
ஆகாத பெண்ணானேன்‌ ஆளுக்கொரு தேசமானோம்‌ 


(தமிழர்‌ நாட்டுப்பாடல்கள்‌”, ப, 639) 


கணவன்‌ போட்ட காசுமாலை 
கணவன்‌ பிமைப்பான்னு 
காசுமாலை ஈடுவச்சேன்‌ 
கணவன்‌ பிமைக்கவில்லை 
காசுமாலை மீறவில்லை 


(1978, தருமபுரி மாவட்டம்‌, தமிழக நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ 
பூம்புகார்‌ பிரசுரம்‌, சென்னை) 


வளர்த்தவர்‌ இருக்கும்‌ வரை 
வரிசைப்பொங்கல்‌ சீருவரும்‌ ்‌ 
தேடுனவார்‌ இருக்கும்‌ வரை 
தெவசப்‌ பொங்கல்‌ சீருமுண்டு 


11, 


260 


தேடுனவா்‌ காலம்‌ போக 
தெவசப்‌ பொங்கல்‌ சீருமில்லை. 
(வானமாமலை, நா. - *தமிழார்‌ 
நாட்டுப்பாடல்கள்‌,” நியூ செஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, சென்னை. 


ஆத்துக்கு அந்தப்புறம்‌ ஆகாசத்தந்தி மரம்‌ 
ஆழ்ந்த நில்லுமில்லை - என்னைப்‌ பெத்த அப்பா 
ஆதரிப்போர்‌ யாருமில்லை, 

(“தமிழர்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌, ' ப,608) 


சொம்பிலே தண்ணீர்‌) மொண்டு 

- என்னைப்‌ பெற்றாரே நீ போகும்‌ 
சுடலையிலே வைச்‌ சேன்னா 

- உங்களுக்கு அந்தச்‌ 
சொம்பு நிழல்‌ காக்கும்‌ - நீ பெற்ற 
சுந்தரியை பாரீ காப்பார்‌. 


(1977, கண்ணீரில்‌ பூத்த கவிதை மலர்கள்‌ 
குமிழக நாட்டுப்‌ பாடல்கள்‌, 
பாரி திலையம்‌, சென்னை. 


தங்கக்‌ குடமெடுத்துத்‌ தாமரைக்குத்‌ தண்ணிகட்டி 
தாமரை தமைக்கலியே, தங்கக்‌ கொடி ஒஓடலியே 


(தமிழக நாட்டுப்‌ பாடல்கள்‌, ப,563). 


செடியேறிப்‌ பூப்பறிச்சு, செண்டறிய மாலைகட்டி 
சிவனார்கோவிலுக்குச்‌ சிவப்படியும்‌ கொண்டு போனேன்‌ 
சிவப்படியும்‌ தவறாச்சு சேர்ந்த மனுவுமில்லை 

சிவனார்‌ பக்சகமில்லை 


(தமிழர்‌ நாட்டுப்பாடல்கள்‌, ப. 648) 
“தேக்குபலகை வெட்டி தெய்வலோகப்‌ பெட்டி பண்ணி 
பெட்டிக்‌ குள்ளே சின்னதம்பி, போகுதுன்ன சின்ன 
வண்டி. 


தேமிழர்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌, ப,615) 


விருதுநகர்‌ நாடார்‌ திருமணர்‌ பாடல்களில்‌ 


சுயமரியாதை இயக்கம்‌ ப 
இரா. சந்தோஷ்குமாரி 
வே.வ., வன்னியப்‌ பெருமாள்‌; 
கல்லூரி, விருதுநகர்‌ 





திருமணப்‌ பாடல்கள்‌ 


திருமணப்‌ பாடல்கள்‌ பொதுவாக மணமக்களை வாழ்த்திப்‌ 
பாடுவதாக அமையும்‌. வாழ்த்துதல்‌ பகுதியோடு அன்பு ஏசல்‌ 
எனப்படும்‌ மணமக்களைத்‌ தனித்தனியே ஏசி வாழ்த்துதலும்‌ 
நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ உண்டு. காலம்‌ செல்லச்‌ செல்ல இவ்‌ 
வாழ்த்துப்‌ பகுதியோடு, திருமணங்கள்‌ நடைபெற்ற காலத்தில்‌ 
நடந்த சமுதாய, சமய, பொருளாதார, அரசியல்‌ மாற்றங்‌ 
களும்‌ பாடற்பகுதியாக இடம்‌ பெறலாயின, நிலவியல்‌ சூழல்‌ 
(060தகற 110௨1 ோ1ா௦00௦0), சமுதாயச்‌ சூழல்‌ ($00121 ோ1- 
10௦௦௩) வட்டார, வழக்கு வேறுபாடுகள்‌ (018160 எகார/81101 
ஆகியவற்றால்‌ இப்பாடல்கள்‌ மாற்றிப்‌ பாடப்படுகின்றன. 3' 
பக்தி இலக்கிய காலத்தில்‌ தாலப்பருவம்‌ பாடியது போன்று 
இருபதாம்‌ நூற்றாண்டிலும்‌ தாலப்பருவம்‌ பாடுகின்றனர்‌. 
ஆனால்‌ ஆண்டவனைப்‌ பாடாமல்‌ அரசை, அரசியல்‌ தலைவர்‌ 
களைப்‌ பாடுகின்றனர்‌.” அதனைப்‌ போன்று நாட்டுப்புறப்‌ 
பாடல்களிலும்‌ அரசியல்‌ தாக்கம்‌ ஏற்பட்டிருப்பது இயல்பான 
ஒன்றே . இவ்வகையில்‌ விருதுநகர்‌ நாடார்‌ மக்களிடையே 


262 


பாடப்பெறும்‌ திருமணப்‌ பாடல்களில்‌ சுயமரியாதை இயக்கத்‌ 
தின்‌ தாக்கம்‌ ஏற்பட்டிருப்பதை இவண்‌ நோக்கலாம்‌, 


சுயமரியாதை இயக்கம்‌ 


1925 ஆம்‌ ஆண்டு, ஈரோடு பெரியார்‌ ஈ,வே. இராமசாமி 
நாயக்கர்‌ காங்ரெஸ்லிருந்து விலகி மேல்மட்டத்திலிருந்த அந்‌ 
தணர்களின்‌ சமூக, சமய, அரசியல்‌ ஆதிக்கத்தைக்‌ கண்டு மனம்‌ 
குமுறி, பகுத்தறிவைப்‌ பயன்படுத்து, மூட நம்பிக்கைகளை 
உடைத்தெறிந்து, சாதி வேற்றுமையற்றதும்‌ தன்மான உணர்‌ 
வுடையதும்‌ மனிகக்‌ தன்மையை மதிப்பதுமான இலட்சிய சமூ 
கத்தை அடைய சுய மரியாதை இயக்கத்தைக்‌ கொடங்கிளார்‌. 
“எல்லோர்க்கும்‌ சமவாய்ப்பு குருகுல்‌, ஆண்களும்‌ பெண்களும்‌ 
சட்டத்தின்‌ முன்பும்‌ வாழ்க்கையிலும்‌ சமமாக வாழ வைத்தல்‌, 
எல்லோர்க்கும்‌ சம வளர்ச்‌ வாய்ப்புகளை அளித்தல்‌, மக்க 
ளுக்குள்‌ ஒற்றுமையை வளர்த்தல்‌, நாட்டின்‌ இன்ப 
களில்‌ எல்லோர்க்கும்‌ ௪ம பங்கு இருக்கச்‌ செ 
குங்கள்‌ கடமைகள்‌ 


துன்பங்‌ 
ய்தல்‌, குடிமக்கள்‌ 
உரிமைகள்‌ இரண்டையும்‌ உணர வைத்‌ 
தல்‌ ஆகியவை இ;-பக்கத்தின்‌ நோக்கங்களாகும்‌,?4 கலப்புத்‌ இரு 
மணம்‌, புரோகிதம்‌ ஓழிந்த சிக்கனக்‌ திருமணம்‌ இவற்றை 
ஆதரிப்பதை முன்னுரிமைத்‌ திட்டங்களாகத்‌ தன்மான இயக்‌ 
கம்‌ கருதி வந்தது. இந்த இயக்கத்தின்‌ கொள்கைபின்படி, இரு 
மணங்கள்‌ வைதீகச்‌ சடங்குகளின்றி அடம்பரச்‌ 
இல்ல௪மஃ்‌ நடைபெற வேண்டுவது முறை. 


யாணம்‌ என்பது சல புத 


சீர்திருத்தத்‌ இருமணம்‌”5 


செலவுகளும்‌ 
“சுயமரியதைக்‌ கல்‌ 
ய முறைகளைக்‌ கொண்ட ஒருவிகு 


விருதுநகரில்‌ சுயமரியாதைத்‌ திருமணம்‌ 


சுயமரியாதை இயக்கத்தில்‌ கீவிர ஈடுபாடு கொண்டவர்‌ 
களில்‌ விருதுநகரைச்‌ சார்ந்த வேவ. இரஈமஈரஈமி முக்கியமான 
வர்‌, இவாது தமையனஞுரிவ்‌ இரண்டாவது மகஞக்கே முகன்‌ 
முறையாக விருதுநகரில்‌ சுயமரியாதை எர்திருத்தத்‌ இருமணம்‌ 
நடைபெற்றது, இகனைப்‌ பின்பற்றி இன்று வரை விருதுநகார்‌ 
நாடாரிடையே சீர்திருத்தக்‌ துருமணமே நடைபெற்று வரு 
கின்றது. தெடக்க காலத்தில்‌, இச்சர்த்திருத்தத்‌ இருமணங் 
களில்‌ இத்‌ இருமணங்களை வாழ்த்தியும்‌ வைஇகச்‌ சடங்குகளை 


2623 


இகழ்ந்தும்‌ பாடல்கள்‌ பாடப்‌ பெற்றன. இன்று இப்பாடல்கள்‌ 
வழக்கில்‌ இல்லாது போயினும்‌ பல பெரியோர்‌ நெஞ்சில்‌ இப்‌ 
பாடல்கள்‌ ஆழமாகப்‌ பதிந்து உள்ளன. 


சீர்திருக்தகத்‌ திருமணத்தின்‌ சிறப்பைப்‌ பேச வந்தவர்கள்‌, 
“நல்ல கல்யாணம்‌ நமது 
நாட்டிற்கே வேணும்‌” 


என இதுவரை இருந்த முறை மாறிப்‌ புதுமையைலிரும்புகின்‌ ற 
னார்‌. 

“சந்தோஷ ஆசீர்‌ கூறும்‌ 

சங்கக்‌ தோருளம்‌ களிக்க 

சல்லாபமாக எங்கள்‌ 

சங்கீதக்‌ கொளனி முழங்க 

சொந்தமூனது தேவி 

சுற்றத்துடன்‌ அழைக்க 

சுயமரியாதைக்‌ கொள்கை 

சோபனத்தில்‌ விளக்க” 


எனவும்‌ பாடுகின்றனர்‌. 
“கல்யாண மாக்ஷியே சனசுயமரியாதை 
நல்‌ ஆசிர்‌ கூறுவோமே' 


எனவும்‌ அதனை வாழ்த்துகின்றனர்‌. 


பார்ப்பனர்களின்‌ ஆதிக்கத்தையும்‌ அவர்களது கண்மூடித்‌ 
தனமான பழக்கவழக்கங்களையும்‌ பழித்துக்‌ கூறுமுசுமாக, 
“நடக்க வேண்டும்‌ சல்யாணம்‌ - அது 
நாளும்‌ நக்ஷத்திரம்‌ 
பாமும்‌ புரோகிதமின்றி” என்றும்‌, 
“அக்கினி அரசாணி 
ஆகாயவாணி சாட்சி 
தக்குறித்தனமாய்‌ மக்கள்‌ 
தாலிகட்டுன கல்யாணம்‌ போய்‌' எனவும்‌. 


204 


அம்மி மிதிக்கச்‌ சொல்லி 
அருந்ததியைப்‌ பார்க்கச்‌ சொல்லி 
நம்மை ஏய்த்துப்‌ பறித்த 

பொம்மை கல்யாணம்‌ போய்‌” எனவும்‌ 


பாடுகின்றனர்‌. பண்டைய சடங்கு முறைகளை நீக்க வேண்டும்‌ 
எனும்‌ வேட்கையினை 


“உருண்டைச்‌ செம்பிலே நூலைச்சுற்றி - அதில்‌ 
உதிர்ந்த தர்ப்பைப்‌ புல்லை நட்டி - இன்னும்‌ 
சுருண்ட மாவிலையைத்‌ திரட்டி - முழுத்‌ 


தேங்காய்‌ தூ பத$ீப பாசாங்கை வைக்காமல்‌” 


என வெளிப்படுத்துகின்றனர்‌. அந்தணர்களின்‌ செல்வாக்குப்‌ 
பல சாதியினரை இழிறிலைக்குத்‌ தள்ளியது. 


உச்சிக்‌ குடுமியும்‌ பூ ணூலும்‌ - செய்த 
ஓப்பந்தம்‌ நம்மைப்‌ பலகாலும்‌ - நாட்டில்‌ 
வச்சது சூத்திரனாய்‌ மேலும்‌ - கெட்ட 
வழக்கமெனும்‌ இளக்காரம்‌ கொடுக்காமல்‌ 
நடக்க வேண்டும்‌ கல்யாணம்‌” 


எனத்‌ தம்மைத்‌ தாழ்நிலைக்குத்‌ தள்ளியது இப்பழக்கவழக்கம்‌ 
ஏன இம்மக்கள்‌ எண்ணினர்‌. எனவே இச்சடங்குகளுக்குப்‌ பதி 
லாக, 


“கணையாழி மாற்ற வேண்டும்‌ 
காகுலார்கள்‌ பேசு வேண்டும்‌ 
இணைத்துவிட ஒருவன்‌ 
இருந்துவந்த காலம்போய்‌” 


என புரோகிதர்‌ (ஐயர்‌) இன்றித்‌ தங்கள்‌ இனத்துப்‌ பெரியவர்‌ 
தலைமையில்‌ ஆடம்பரமின்றி மணம்‌ முடிக்கும்‌ புதிய மாற்றத்‌ 
தைக்‌ குறிக்கின்றனர்‌. இப்பாடல்களில்‌ எடுக்கப்பட்ட சாது 
யினரின்‌ விழிப்புணர்ச்சியையும்‌ ரஅமையை வரவேற்கும்‌ மனப்‌ 
பக்குவத்தையும்‌ பார்க்கின்றோம்‌. இவ்விழிப்புணா்ச்சியைத்‌ 
தமது வாழ்வியலோடு இம்மக்கள்‌ இணைத்துக்‌ கொண்டனர்‌, 
விழிப்புணர்வே பாடுபொருளாயிற்று. பாடலாக மலர்ந்தது. 


265 


முடிவுரை 

சங்க இலக்கியம்‌ தொட்டு இன்று வரை அரசனும்‌ அரசி 
யல்‌ கொள்கைகளும்‌ பெரும்பான்மை இலக்கியங்களில்‌ இடம்‌ 
பெறுகின்றன. அரசியல்‌ மாற்றமும்‌ அதன்‌ காரணமாக ஏற்‌ 
படும்‌ சமூகாய மாற்றமும்‌ நாணயத்தின்‌ இருபக்கங்கள்‌ 
போன்று இணைந்தே செயல்படுகின்றன. இம்மாற்றங்களின்‌ 
தாக்குதல்களும்‌ அதனால்‌ மக்களிடையே ஏற்படும்‌ விழிப்புணா்‌ 
வும்‌ இலக்கியங்களில்‌ இடம்‌ பெறுகின்றன. இதற்கு நாட்டுப்‌ 
புறப்‌ பாடல்களும்‌ விதிவிலக்கல்ல. இக்கருத்தினையே விருது 
நகர்‌ நாடார்களின்‌ கல்யாணப்‌ பரடல்கள்‌ உணர்த்தி நிற்கின்‌ 


றன. 


குறிப்புகள்‌ 
1. பெண்‌ வீட்டார்‌ மாப்பிள்ளையையும்‌, மாப்பிள்ளை 
வீட்டார்‌ பெண்ணையும்‌ அன்போடு கேலி செய்தல்‌. 


2. ச.வே. சுப்பிரமணியம்‌, தமிழ்நாட்டுப்புற இயல்‌ ஆய்வு 
ப, 345 


3. சு,சண்முகசுந்தரம்‌, நாட்டுப்புற இலக்கியத்தின்‌ செல்வாக்கு 
முன்னுரை ப, 5 


4, நெ.து. சுந்தரவடிவேலு, புரட்சியாளர்‌ பெரியார்‌, ப. 44 
5. பொன்‌ மொழிகள்‌, திராவிடமணி பதிப்பகம்‌, ப. 65. 


இராவாண்டை பாடல்களின்‌ இலக்கிய நற்‌ 


திருமதி நா. உஷாடதவி 
ம.இ.தா. இந்துக்‌ கல்லூரி. 








.0 காட்சிக்கு விருந்தாய்‌ மண்ணின்‌ சாட்சியாய்‌, விரிந்த 
திலவின்‌ மாட்சிபில்‌ மலர்ந்த பாடல்கள்‌ நாட்டிலும்‌ உண்டு; 
நாட்டுப்புறப்‌ பாடலிலும்‌ உண்‌ ு., விளையாட்டிலே, காலாட்‌ 


டூலே, காதல்‌ பாட்டிலே, வமிபாட்டிலே நிலவ சிரிக்கக்‌ கரண 
லாம்‌, 


1.1 தாலாட்டில்‌ தண்ணிலா 
வெண்ணிலா விண்ணில்‌ 


ணொளியில்‌ வடிவமாகில்‌ 
அழகில்‌ ஈ௫ 


உலா வருகிறது, அதன்‌ தண்‌ 
என்றும்‌ ம௫ழ்பவள்‌ தாய்‌, நிலவின்‌ 
பட்ட தாயின்‌ நெஞ்சம்‌ கற்பனையில்‌ மிதக்கிறது. 
தாலாட்டு மலர்கிறது, மழலையின்‌ மலர்விழி கூம்புகிறது. 


மீனாட்டு சொக்கருக்குப்‌ பாற்‌ பொங்கல்‌ படைக்க, அதில்‌ கல்‌ 


உடைந்ததெனக்‌ கடங்கோபம்‌ கொண்டு 
சொக்கர்‌, அந்தச்‌ சொக்க வெள்‌ 
நில 


வாரி இறைத்தாராம்‌ 
ரிப்‌ பாற்‌ சோற்றின்‌ ஒளிதான்‌ 
வாளியாய்ப்‌ பரந்திருக்கிறது என்று பாடுகிறாள்‌ அன்னை. 
கலத்திலீட்ட சோறுதனில்‌ 

கல்லோ கிடக்குதென-டுசாக்கர்‌ 
*மிங்கோபம்‌ கொண்டாராம்‌ 

வாரி எறிந்தாராம்‌-சொக்கர்‌ 
வைரமணிக்‌ கையாலே 


267 


நேர்ந்து படுத்தாளாம்‌-மீனாள்‌ 
சொக்கட்டங்காய்‌ மெத்தையிலே”! 


1.2 சிறுவர்‌ பாடலில்‌ சிரிக்கும்‌ நிலா 


சின்னக்‌ குழந்தைகள்‌ இன்றும்‌ தண்ணிலவைத்‌ தரைக்கு 
அழைக்கக்‌ காணலாம்‌. 


“நிலா திலா ஓடிவா 
நில்லாமல்‌ ஒடிவா 
மலைமேலே ஏறிவா 


மல்லிகைப்‌ பூ கொண்டுவா” 
இப்பாடல்‌ பிஞ்சு நெஞ்சிற்கேற்றச்‌ செஞ்சொற்‌ 
காவியமல்லவா ? 
1.3 காதலர்‌ காட்சிக்குத்‌ தடை நிலா 
காட்சிக்கெளிய திலா காதலுக்குச்‌ சாட்சியாய்‌ நிற்கிறது. 

நிலவின்‌ ஓளி எங்கும்‌ பரவுகிறது. தனிமையில்‌ இனிமை காண 
எண்ணும்‌ காதலர்‌ இருவர்‌ நிலவொளி காதலைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்து விடுமோ என்றஞ்சுகின்‌ றனர்‌. 

“வள்ளி நிலாவே, நீயே 

விடிநிலா ராஜாவே 

கன்னிக்‌ களவு செய்ய 

கண்‌ மறைந்தால்‌ ஆகாதோ ?2, 


என்று தலைவி நிலவை வேண்டுகிறாள்‌. 


1.4 நிலாத்‌ தெய்வம்‌ 
நிலவைத்‌ தெய்வமென எண்ணி நங்கையர்‌ கைதொழுத 
னர்‌. சங்ககாலந்‌ தொட்டே இம்முறை மகவிரிடம்‌ உண்டென 
அறிகிறோம்‌. 
“ஒள்ளிமை மகளிர்‌ உயர்பிறை தொழு௨உம்‌” 
-. இகம்‌, 259. 


*தொமுதுகாண்‌ பிறையில்‌ தோன்றி” -- குறு, 178. 


265 


சங்ககால மகளிர்‌ தங்கநிலவைத்‌ தொழுததற்கு இர டக்‌ 
சான்று பகர்கின்றன. செல்வச்‌ செழிப்பு, வழிகளை பமல்‌ 
றம்‌, படிப்படியான வளர்ச்சி ஆகியவற்றின்‌ தனனை 
நிலா இலங்கிற்று, “வளர்பிறை போல வழிவழிப்‌ பெருகி”, 
(குறுந்‌, 289) என்று அந்நாளில்‌ வாழ்த்துவது மரபு. நிலா 
மன்னர்‌ குடையோடு மஇப்பிடம்‌ பெற்றது. இறையோன்‌ முடி 
யிலும்‌ இப்பிறை நிலா இடம்பெற்றது. பிறையின்‌ அருமையை 
இசுலாமியர்‌ உணர்வர்‌. *கார்த்திகைப்‌ பிறை போல', என்ற 
பழமொழி பிறை காண்பதன்‌ அருமையை உணர்த்துகிறது. 
கமிழர்‌ பிறைக்கும்‌ மழைக்கும்‌ தொடர்புண்டு என்று நம்பினர்‌. 


“வடக்கே சாய்ந்திருந்தால்‌ வயலெல்லாம்‌ பொன்னு 
தெற்கே சாய்ந்திருந்தால்‌ தெருவெலாம்‌ பெட்டி”, 


என்று கூறுவர்‌. நிலவின்‌ ஒளியில்‌ பயிர்கள்‌ செழித்து வளரும்‌ 


என்றும்‌ கூறுவர்‌. இம்மதியத்தைக்‌ கொண்டே, மாதங்களைக்‌ 


கணக்கிட்டு வந்தனர்‌. வளர்பிறையில்‌ நற்செயல்களைச்‌ செய்‌ 


வது வழக்கம்‌, பெளர்ணமி 


நல்ல நாளாகக்‌ கருகுப்பட்டது. 
அமாவாசை பிணியின்‌ 


கொடுமையை மிகுதிப்படுத்தும்‌ என்று 
நம்பினர்‌. கன்னிப்‌ பெண்கள்‌ நல்ல கணவரை அடையப்‌ பிறை 
தொமும்‌ வழக்கம்‌ இருந்தது, 


1.5 இராவாண்டைப்‌ பாடல்‌ 


மகளிரே கூடிக்‌ கொண்டாடும்‌, (ராவாண்டை போடுதல்‌” 
என்டிமிதாரு அடல்‌ பாடல்‌ நிகழ்ச்சி அடங்கிய நோன்பு 
தொன்றுதொட்டு இருந்து வந்திருக்கிறது. செட்டி நாட்டில்‌ 
அண்மைக்காலம்‌ வரை காரைக்குடி தேவகோட்டை பகுதி 
களில்‌ மாசி மாதத்தில்‌, “ராவாண்டை போடுதல்‌ வழக்கமாக 
இருந்துது, இந்தோன்பின்‌ போது, வீட்டுத்‌ திறந்தவெளி 
முற்றத்தில்‌ மகவிர்‌ கூடிநின்று, கும்மியடித்துப்‌ பாடி மகிழ்வர்‌. 
உஇசைநதயம்‌, பமகுதமிழ்ச்‌ சொல்லாட்டு 

அனைத்தும்‌ பொருந்திய. நாட்டுப்பாடல்‌ தானே என தாம்‌ 


்‌ று வ ட ப 1 அ ர ச ி 
தாடாகு பாடலில்‌ இருக்கும்‌ இலக்கிய நயம்‌ நவில்தோறும்‌ 
வல்லது, ம 


அப்பாடல்கள்‌ கற்பனை, 


நூல்‌ நயம்‌ நல்கு ஈசி மாதம்‌ அமாவாசை மூடிந்த 
பின்‌ பிழை தெரியும்‌ நாளிலிருந்து முழுநிலா நாள்‌ வரைக்கும்‌ 
எறத்தாழப்‌ பத்து நாட்கள்‌ இதனைக்‌ கொ 


ண்டாடுவர்‌. விழா 


269 


நிகமும்‌ முற்றத்தில்‌ புதுமணல்‌ பரப்புவர்‌. தோரணங்கள்‌ 
நாட்டுவர்‌, வாமைமரங்கள்‌ கட்டுவர்‌; கோலங்கள்‌ இடுவர்‌. 
அந்தந்த ஊரர்த்தெய்வங்களாகிய மாம்பழத்தாள்‌, கொப்பத்‌ 
தாள்‌, கோட்டையம்மன்‌, பிடாரியாத்தாள்‌ போன்ற கிராமப்‌ 


பெண்தெய்வங்களாக, நிலாப்‌ பெண்ணாகிய ராவாத்தாள்‌ 
உருவ௫இக்கப்படுகிறாள்‌. மாவிளக்கு வைத்தல்‌, அதிரசம்‌ 
அப்பம்‌, சுண்டல்‌, வடை, பணியாரம்‌, பொங்கல்‌ முதலிய 


வற்றைப்‌ படைத்தல்‌ போன்றவை இராவாத்தாளுக்கு நிறை 
வேற்றப்படும்‌. கொப்பிகொடுத்தல்‌ என்னும்‌ கும்மிப்பாட்டு 
நிகழ்ச்சியும்‌, மதுஎடுப்பு எனும்‌ மதுக்குடப்‌ பாட்டும்‌ இராவாண்‌ 
டைப்‌ பாடல்களில்‌ இடம்பெறும்‌? 


வழிபடும்‌ இடத்தில்‌ சதுரமாக வீடுபோல்‌ களிமண்ணால்‌ 
கட்டி அதற்குள்‌ ராவாத்தாள்‌, கன்னிப்பெண்கள்‌ எழுவர்‌, 
திழவன்‌, கழவி என்று உருவங்கள்‌ மண்ணினால்‌ பிடித்து 
வைக்கப்படும்‌. இன்னும்‌ அடுப்பு, பானை, இடுக்கி, சுளகு, 
அம்மி என வீட்டுச்‌ சாமான்கள்‌ பலவும்‌ சிறுசிறு விளையாட்டுச்‌ 
சாமான்கள்‌ போலச்‌ செய்து வைக்கப்படும்‌, ஆடவர்‌ வேட்டை 
குச்‌ சென்றிருக்க,மகளிர்‌ இரவில்‌ இராவாண்டை போடுவதாக 
முன்பு நிகழ்ந்திருக்கலாம்‌, ஏனெனில்‌ இராவாண்டைப்‌ பாட 
லில்‌ ஆடவர்‌ வேட்டையாடிய நிகழ்ச்சி குறிக்கப்பட்டுள்ளது. 


*“பன்னியொரு பன்னி 
பாரமுூள்ள பன்னி 

நெநல்லுப்பூ திங்கப்போய்‌ 
நேரம்‌ அறியாமல்‌ 

குத்தினார்‌ அய்யாமக்கள்‌ 
குடல்கள்‌ சரிந்துவிழ??4 


1.6 ஒளவையார்‌ விரதம்‌ 

எவ்வாறு இராவாண்டைப்‌ போடுதல்‌ முழுக்க முழுக்க 
மகளிர்‌ நிகழ்ச்சியாக இருக்கிறதோ, அவ்வாறே மதுரை 
மாவட்டத்திலும்‌ மகளிர்க்கே உரிய “ஒளவையார்‌ விரதம்‌?” 


நடைபெற்று வருகிறது. இவ்விரகம்‌ மாசி, கதை, ஆடி ஆதிய 
மாதங்களில்‌ நடைபெறும்‌, இம்மாதங்களில்‌ ஓவ்வொரு 


270 


செவ்வாய்ச்கிழமையும்‌ அரிரியைக்‌ திரித்து மாவாக்கி வைப்பர்‌, 
இரவுப்‌ பொழுதில்‌ மகளிர்‌ கூடி, மாவில்‌ உப்பின்றித்‌ தண்ணீர்‌ 
கெளித்துப்‌ பிசைந்து, அந்த மாவினால்‌ வீட்டுச்‌ சாமான்கள்‌ 
போன்ற பல பொருட்களை உருவாக்குவர்‌ , வீட்டில்‌ நிறை 
செம்பு தண்ணீர்‌ வைத்து, மேலே தேங்காய்‌ வைத்து ஓளவை 
யார்‌ உருவம்‌ பிடித்து வைத்து, பக்கத்தில்‌ குத்துவிளக்கேற்றிக்‌ 
கோலமிட்டு வழிபாட்டிற்குரிய இடமாக்குவர்‌. மாவில்‌ 


கொமுக்கட்டைகளைக்‌ கொப்பரையில்‌ வைத்து 
வேகவிடுவர்‌, அது வேகும்‌ 
சொல்வாள்‌. 


உருவாக்கிய 


வரை, மகளிருள்‌ ஒருவள்‌ கதை 
"ஒளவையார்‌ விரதம்‌ ஒரு கன்னிப்‌ பெண்‌ மேற்‌ 
கொண்டாள்‌. அப்பெண்ணின்‌ அண்ணன்மார்‌ எழுவார்‌ 
வேட்டைக்குச்‌ சென்றிடுவர்‌, இந்த ஒளவையார்‌ நோன்பிருந்த 
குன்‌ பயனாக மன்னன்‌ வீட்டுக்கு மணமகளானாள்‌ அந்தப்‌ 
பெண்‌, அண்ணன்மார்‌ எழுவரும்‌ தருமணம்‌ செய்து கொண்ட 
னர்‌. அவர்கள்‌ மனைவியர்‌ நோன்பிருக்காததால்‌ வீட்டில்‌ 
வறுமை நிலவியது, மன்னன்‌ மனைவி தன்‌ பிறந்த வீட்டுச்‌ 
செமிப்பைக்‌ காக்க விரதமிருக்க அவர்களைக்‌ கேட்டுக்‌ கொள் 
கிறாள்‌. அதன்படி விரதமிருக்க மீண்டும்‌ செல்‌ 


வம்‌ சேர்ந்தது 
என்பது அக்கதையின்‌ சுருக்கம்‌.5 இதில்‌ ஒளவையாராகக்‌ 
கருகுப்படும்‌ கெய்வம்‌ திலாவாக இருக்கலாம்‌. நிலவில்‌ ஒளவை 
யார்‌ வடை சுட்டிக்‌ கொண்டிருப்பத 


ஈக நாட்டுப்புறக்‌ கதை 
நிலவுவதை இதற்குச்‌ சான்றாகக்‌ கொள்ளலாம்‌, இராவஈண்‌ 
டைப்‌ பாடலில்‌ ஆடவர்‌ வேட்டைக்குச்‌ சென்றிப்பதாகப்‌ 
பாடப்பட்டிருப்பதைப்‌ போலவே இங்கும்‌ கதையில்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. இராவாண்டை நிகழ்ச்சியில்‌ கன்னிட்‌ பெண்கள்‌ 
எழுவர்‌, கிழவன்‌, கிழவி, என்று உருவங்கள்‌ மண்ணினால்‌ 
பிடித்து வைக்கப்படும்‌, மேலும்‌, விளையாட்டுச்‌ சாமான்கள்‌ 
போல விட்டுச்‌ சாமான்கஞும்‌ களிமண்ணால்‌ செய்யப்படும்‌. 
ஒளவையார்‌ விரத நிகழ்ச்சியில்‌ மாவினால்‌ இந்து உருவங்கள்‌ 
செய்யப்பட்டு, வெகந்தபின்னா்‌ ஓளவைக்குப்‌ படைக்கப்பட்டு 
வமிபாடு நிகழ்த்தப்‌ பெறும்‌, மாசிமாதத்தில்‌ இராவாண்டை 
போ ல்‌ நிகழ்ச்சி நடைபெறும்‌ ன 

மறு மாதங்களில்‌ பெ ல்ககயறும்‌. தை, மாசி, ஆடி ஆகிய 
மூன்று மாதங்களில்‌ செவ்வாய்க்‌ கிமமைகள்‌ தோறும்‌ ஒளவை 
யார்‌ விரதம்‌ நிகழும்‌, இந்த ஓப்புமைகளைக்‌ கொண்டு நோக்‌ 

உ சூ ன்‌ ச த 
கும்போது பிறைகொழுவதும்‌ இரவுநேரத்தில்‌ நிலவுக்கு விழா 
என்பதும்‌ தோன்பி-௩ட்‌ 0 22 ற்ட்‌ ்‌ ்‌ 

அப்தும்‌ நோன்பிருப்பதும்‌ மூனப்‌ தமிழ்ப்‌ பெண்டிர்களிடையே 


27/1 


வழக்கமாக இருந்து வந்திருக்கலாம்‌ என்று எண்ண இடமூண்டு, 
அவ்விழாவின்‌ எச்சங்களே இந்த இராவாண்டை போடுதலும்‌ 
ஒளவையார்‌ விரதமும்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. 


1.7 உவமைநயம்‌ 

இராவாண்டைப்‌ பாடல்களின்‌ இலக்கிய நயம்‌ கற்போரா்‌ 
நெஞ்சை ஈர்ப்பதாகும்‌, இப்பாடல்களில்‌ எண்ணிலா உவமை 
களை வெண்ணிலவோடு இயைபு படுத்தியுள்ளனர்‌ மகளிர்‌, 


“தும்பைப்பூப்‌ போலக்‌ 
தூத்திவிட்ட நிலாவாத்தகாள்‌ 
கொளன்னைப்‌ பூப்‌ போலக்‌ 
குணமூள்ள நிலாவாத்தாள்‌ 
ஆவரம்பூப்‌ போல 
அள்ளிவிட்ட நி ரவாத்தாள்‌ 
மல்லிகைப்‌ பூப்போல 
மலரும்‌ நதிலாவாகத்காள்‌”' 


என நிலலின்‌ வெண்மைக்குத்‌ தும்பைப்பூ, கொன்றைப்பூ 
ஆவரம்பூ, மல்லிகைப்பூ ஆகிய பூக்களின்‌ நிறங்கள்‌, ஒப்புமைப்‌ 
படுத்தப்‌ படுகின்றன, நிலவின்‌ வடிவுக்கு அரிவாள்‌ உவமையா 
கிறது.7 


ஆல இலையில்‌ அன்னங்கள்‌ மேய்வது போல நீல வானில்‌ 
விண்மீன்கள்‌ சூழப்‌ பிறைநிலா உலா வருகிறது, 


“ஆல இலைதனிலே 
அன்னங்கள்‌ மேய்ந்தாற்போல 
ஆராய்ந்து எழுந்திருச்சு 
வாராளோ ராவாத்தாள்‌”?8 


மேலும்‌, 
புதுக்கோட்டை நந்தவனம்‌ 
பூவாய்ச்‌ சொரிந்தால்‌ போல்‌ 
மதுரையி நந்தவனம்‌ 
மலராய்‌ மலர்ந்தாப்‌ போல்‌ 


272 


மகிழ்ச்சியுள்ள நிலாவுக்கு 
மலரெடுப்பது எக்காலம்‌?” 


என்ற பாடலில்‌ நீலவானம்‌ பூத்துக்‌ குலுங்கும்‌ பூந்தோட்டதீ 
தோடு உவமிக்கப்பட்டுள்ளது, 


1.8 கற்பனை அழகு 


புதிய புதிய கற்பனைகளைப்‌ புனைதற்கேற்ப அழகுச்‌ சுரங்க 
மாக நிலா, இம்மகளிர்க்கு விளங்குகிறது, நிலவாம்‌ அன்னை, 
வின்மீன்களாம்‌ அடு, மாடு, மக்கள்‌ அத்தனையையும்‌ கூட்டிக்‌ 
கொண்டு இவர்கள்‌ விழாவிற்கு வருவதாக இம்மகளிர்‌ பெரு 
மிதம்‌ கொள்கின்றனர்‌, 


“கென்காஞ்சிப்‌ போயித்‌ 
தேரோட்டம்‌ பார்த்துவந்து 

வடகாஞ்சிப்‌ போயி 

மானோட்டம்‌ பார்த்துவந்து 
மக்கள்‌ பதினாறும்‌ கூட்டி 

தொட்டி பதினாறும்‌ கட்டி 
வட்டிப்‌ பகினாறும்‌ வாங்்‌இ 

ஆடு நூறு ஒட்டி 


வாராளாம்‌ ராவாத்தாள்‌”?? 


ஆற்றுவழி வரின்‌ அடிசுடும்‌ என்று சோற்றுவழி போனால்‌ சேறு 
படும்‌ என்று நிலா மகள்‌ பூமணக்க வான்வழியே வருகிறாள்‌ 
என்று மேலும்‌ கற்பனை செய்கின்றனர்‌. 


ஒருபொருள்‌ மேல்‌ மூன்றடுக்கி வரும்‌ தாழிசை போல்‌ 
பாடுகின்ற முறை நாட்டுப்பாடல்களின்‌ இயல்பு எனலாம்‌. பால்‌ 


நிலவின்‌ ஒளிக்குக்‌ கதைபோல ஒரு நிகழ்ச்சியைக்‌ கற்பனை 
செய்து பாடுகின்றனர்‌. அப்பாடல்‌: 


“தங்க வண்ணம்‌ கொரய்குடுத்தித்‌ 
குயிரு தலையில்‌ வைத்துத்‌ 
கயிரு தளும்பித்‌ 


தங்க வண்ணம்‌ தோய்ந்ததென்ன? 


273 


பச்சை வண்ணம்‌ கொரய்துடுத்தி 
பாலு தலையில்‌ வைத்துப்‌ 
பாலு தளும்பிப்‌ 
பச்சை வண்ணம்‌ தோய்ந்ததென்ன ? 
முத்து வண்ணம்‌ கொரய்துடுத்தி 
மோரு தலையில்‌ வைத்து 
மோரு தளும்பி 
முத்து வண்ணம்‌ தோய்ந்ததென்ன!!? 


செய்தி ஒன்றுதான்‌. பன்முறை சொல்லும்‌ முறையால்‌ சிந்தை 
'யில்‌ பதிகிறது. 
1.9 ஓசைநயம்‌ 
நாட்டுப்புறப்‌ பாடல்களை இசையின்றிச்‌ சொன்னால்‌ 
அதில்‌ சுவையில்லை. இப்பாடல்கள்‌ எளிமையான மக்களால்‌ 
பாடப்‌ படுவதால்‌ எவரும்‌ சிரமமின்றிப்‌ பாட முடியும்‌. “நாட்‌ 
டுப்‌ .பாடல்களின்‌ முழுப்‌ பெருமை அதன்‌ கவிதை நயத்திலும்‌ 
இசை இன்பத்திலும்‌ பொதிந்துள்ளது. ஏனெனில்‌ அவைகளிரண்‌ 
டும்‌ இன்றியமையாதவை, ஒன்றுக்கொன்று துணைபுரிபவை, 
பண்ணோடு பாடப்‌ படாத நாட்டுப்‌ பஈடல்கள்‌ இறகில்லாத 
பறவைகள்‌ போன்றவை. அவற்றைப்‌ பண்ணோடு பாடியாடும்‌ 
போது, பறவை இறகை விரித்துப்‌ பறந்து விண்ணிலே உயர, 
உயரக்‌ இளம்புவது போலிருக்கும்‌'*? என்று தேவேந்திர சத்தி 
யார்த்தி கூறுவர்‌. இராவாண்டைப்‌ பாடலில்‌ வரும்‌, மதுக்குடப்‌ 
பாட்டில்‌ வரும்‌ ஒலிதயம்‌ ஈடற்றது., 
்‌ “பார்த்தேன்‌ சிரித்தேன்‌ பக்கம்வரத்‌ துடித்தேன்‌ 

மலைத்தேன்‌ இதுவென மலைத்தேன்‌” 
என்று தொடங்கும்‌ கண்ணதாசன்‌ தேன்பாடல்‌ ஓன்று உண்டு 
இம்மதுக்குடப்‌ பாட்டில்‌, மது, மது, என்ற சொல்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ வந்து மயக்குகிறது, 

“நீரு மதுக்குள்ளே நிழறுமதுக்குள்ளே 

நீராடும்‌ பெண்கள்‌ 
தானும்‌ மதுக்குள்ளே”!13 


நிலவு மதுவில்‌ மிதந்து சிரிக்கிறது; நம்‌ சிந்தை மகிழ்கிறது. 


271 


“காலையிலே காலையிலே 
கார்த்திகை மாலையிட 
தநதேரம்பட நேரம்பட 
நெருஞ்சிப்‌ பூ மாலையிட 
பொழுதபட பொழமுதுபட 
புளியம்பூ மாலையிட 
அத்திபட அந்திபட 


ஆவரம்பூ மாலையிட”:14 


என்ற பாடலில்‌ பூமாலை இணைந்து அரியகொரு பாமாலை 
ஆக உருப்‌ பெற்றுள்ளது. 


1.10 நிலவில்‌ எழும்‌ நம்பிக்கை 


இராவாண்டை பேோடுதலை, முதலில்‌ கன்னிப்‌ பெண்களே 
மேற்கொண்டனர்‌. பொருத்தமான மனஉறவை உருவாக்கித்‌ 
தருவாள்‌ என்று நம்பினர்‌. கன்னிப்பெண்‌ 


முத்தும்‌ சிறுமுத்து 
நாலும்‌ சுறுநூலு 
சிந்தாமை கோரடியோ 
செல்வப்‌ பெண்ணே ராவாத்தாள்‌??15 


என்று அவ்வேண்டுகலை நயமாக வெளியிடுகிறாள்‌. காலப்‌ 
போக்கில்‌ இல்லறும்‌ ஈறக்கவும்‌ ௬௬ வயிறு வாய்க்கவும்‌ மழை 
வளம்‌ சுரக்கவும்‌ வளம்பல பொலியவும்‌ இதனைக்‌ கொண்டாடி 
வந்தனர்‌, 


1.11 முடிவுரை 


1. பிறை தொழுதல்‌ சங்க காலத்திலிருந்தே மகளி வழக்க 


மாக இருந்தது, 2. நிலா நாட்டுப்புற மக்களின்‌ இலக்கிய 
வள க்டுற்குக்‌ கருப்பொருளாக இருக்கிறது, 3, 
பகுதியில்‌ இராவாண்டை போடுதல்‌ மகளிர்‌ தநோன்பாக மேற்‌ 
கொள்ளப்பட்டு வருகிறது, 4, இந்நிகழ்ச்சியின்‌ போது பாடப்‌ 
படும்‌ இராவாண்டைப்‌ பாடல்கள்‌ இலக்கியச்‌ 
நிற்கின்றன. இப்பாடல்கள்‌ மக்களின்‌ இயற்கை ஈடுபாடு, இை 
நம்பிக்கை, பண்பாடு, கொன்மைக்‌ கூறுகள்‌, வழிபஈடு. டட 
வற்றை உணர்த்துகன்றன. 


செட்டிநாட்டுப்‌ 


சுவையில்‌ விஞ்சி 


275 


அடிக்குறிப்புகள்‌ 


ரல 
2 


12, 
14, 
12. 


தமிழண்ணல்‌, பிறைதொழும்‌ பெண்கள்‌, ப. 83. 


- வானமாமலை, நா. (தொகுப்பாசிரியர்‌), தமிழர்‌ நாட்டுப்‌ 


பாடல்கள்‌. 
தமிழண்ணல்‌, பிறைதொழும்‌ பெண்கள்‌, ப. 15. 
மேற்படி., ப. 71. 
சொன்னவர்‌ பெயர்‌: இருமதி, சோ, ஜானகியம்மாள்‌. 
வயது 80. 
முகவரி: 24, முத்துக்கருப்பபிள்ளை சந்து, தெற்கு 
வெளிவீதி, மதுரை, சேகரித்த நாள்‌ 10.2.87 
தமிழண்ணல்‌, பிறைதொழும்‌ பெண்கள்‌, ப. 67. 
மேற்படி., ப. 66, 
மேற்படி., ப. 68. 
மேற்படி., ப. 101. 
மேற்படி,, ம. 87 
மேற்படி., ப. 97. 
சரசுவதி வேனுகோபால்‌, தமிழக நாட்டுப்புறவியல்‌, 
ப, 10, 
தமிழண்ணல்‌, பிறைதொழும்‌ பெண்கள்‌, ப. 88. 
மேற்படி., ப. 102. 
மேற்படி... ப. 100. 


உசாத்துணை நூல்கள்‌ 


அ 


தமிழண்ணல்‌, பிழைதொழும்‌ பெண்கள்‌ (நாட்டுப்‌ பாடல்‌ 


தொகுப்பு) மீனாட்சி புத்தக தினலயம்‌, மதுரை-], 
1975. 


சரசுவதி வேணுகோபால்‌, தமிழக நாட்டுப்புறவியல்‌, 


தாமரை வெளியீடு, மதுரை-2 1981. 


இராமநாதன்‌, ஆறு. நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ காட்டும்‌ 


தமிழர்‌ வாழ்வியல்‌, மணிவாசகர்‌ நூலகம்‌, சிதம்பரம்‌, 
1982. 


புவளக்கொரு ஒயில்குர்மி - ஒர்‌ ஆம்வு 
மா. நடராசன்‌, எம்‌.ஏ. 
சி.பி.எம்‌. கல்லூரி, 
கோவைப்புதூர்‌, 
கோயமுத்துரர்‌. 
முன்னுரை 


கிராமப்புறங்களில்‌ இரவு நேரங்களிலும்‌, தோர்த்திருவிழாப்‌ 
போன்ற விமாக்காலங்களிலும்‌ சிவராத்திரி 





போன்ற விரத 
நாட்களிலும்‌ ஓயில்‌ கும்மி மூலமாகக்‌ கதைசொல்வதை இன்றும்‌ 
காணலாம்‌, இத்தக்‌ கட்டுரையில்‌ முதலில்‌ ஓயில்‌ கும்மியின்‌ 
தோற்றம்‌ அமைப்பு கொங்கு நாட்டுக்கும்மி - போன்ற பொது 
வான தன்மைகள்‌ ஆராயப்படுகின்றன. தொடர்ந்து பவளக்‌ 
கொடி கும்மியின்‌ கதை அமைப்பும்‌ அதன்‌ வகைமையும்‌ கதை 
யின்‌ நோக்கமும்‌ ஆராயப்படுகின்றன. மூன்றாவதாக பீராப்பின்‌ 
அமைப்பியல்‌ இலக்கணத்தைக்‌ கொண்டு பவளக்கொடி கும்மி 
யின்‌ அமைப்பு, இடைப்பட்ட வினை, அமைப்பியல்‌ இலக்கணத்‌ 
தில்‌ கஷது, அமைப்பியல்‌-அசைவு-போன்ற ஆய்வுகள்‌ நடத்தப்‌ 
படுகின்‌ றன. 


1. ஒயில்குமமியின்‌ தோற்றமும்‌ அமைப்பும்‌ 


வெநுமனே கதையைச்‌ சொல்ல மனிதனால்‌ இயலாது. 
வதுாவநு ஒரு மெய்ப்பாடு தோன்றச்‌ சொன்னால்தான்‌ கேட்‌ 
பவரின்‌ உள்ளம்‌ அவரே ஒன்ற இயலும்‌. அந்தக்‌ கதையைப்‌ 
பாடலோடு சொல்லும்போது கொஞ்சம்‌ உணர்ச்சியை ஏற்ற 
ஓடியும்‌. அப்படிப்‌ பாடலில்‌ கதையைச்‌ சொல்வதற்குக்‌ கதைப்‌ 


277 


பாடல்‌ என்று சொல்வர்‌. அஃது ஒரு கதையாகவோ அல்லது 
பல உட்சகுதைகள்‌ கொண்ட கட்டுக்‌ கதையாகவோ இருக்கலாம்‌. 
ஆங்கிலத்தில்‌ (381181) என்ற சொல்வர்‌. (8811816) என்ற 
இலத்தீன்‌ சொல்லிலிருந்து இது தோன்றியதாகும்‌. இது குறிக்‌ 
கும்‌ பல அர்த்தங்களில்‌ நடனம்‌ என்ற ஓர்‌ அர்த்துமும்‌ உண்டு. 
ஆகவே நடனத்தோடு இயைத்துக்‌ கதையைச்‌ சொல்லும்‌ 
பவளக்கொடி - ஓயில்கும்மி ஒரு கதைப்பாடல்‌ என்பது வெளிப்‌ 
படை. ஆகவே ஓயில்கும்மியாக ட கதையையும்‌ பாட 
லையும்‌ குறிக்கக்‌ “சதை பொதி நடனம்‌” என்றும்‌ “கதையபொதி 
நடனப்பாடல்‌” என்றும்‌ குறிக்கலாம்‌. இந்த அமைப்புடைய 
கொங்கு நாட்டு நடனத்தைப்‌ பற்றி இதுவரை முழுமையான 
ஆராய்ச்சி நடத்தப்படவில்லை. வானொலி நிலையம்‌ போன்ற 
அமைப்புக்கள்‌ இதனை ஒயில்கும்மி' என்று அழைக்கஅின்‌ றன. 
அனால்‌ கொங்குநாட்டுக்‌ இராமப்‌ புறங்களில்‌ “கும்மி' என்று 
. மட்டுமே அழைக்கப்படுகின்றன. “குமிஞ்சு அடி.” என்ற 
கொங்குப்‌ பேச்சு வழக்குக்குப்‌ பொருள்‌ “குனிந்து அடி” என்பது 
ஆகும்‌. சடக்கென்றோ, படக்கென்றோ, மிக மெதுவாகவே 
குனியாமல்‌, ஒரு மென்மையான ஓயிலொடு குனிந்து இரண்டு 
உள்ளங்கைகளை ஓயிலாகத்தட்டி இசை உண்டாக்கிக்‌ கால்‌ 
சலங்கைக்‌ கொத்து கெண்டைக்காலில்‌ கட்டியிருப்பர்‌) எடுத்து 
வைப்பதற்கு ஏற்பவும்‌ பாடலின்‌ வரி முடிவத ற்ரூம்‌ ஏற்‌.3 
(இறக்க அமுத்தத்திற்கு ஏற்பவும்‌ ஆடுவதனால்‌ ஓயில்‌ கும்மி” 
| என்று அழைக்கவும்‌ படுகிறது. (ஓயில்‌) கும்மி ஆடுவதற்குக்‌ 
குறைந்தது பத்துப்‌ பேரேனும்‌ இருக்கும்‌ குழு இருக்க வேண்டும்‌. 
வயது வேறுபாடு இன்றி உடல்‌ உயர்ச்சி தாழ்ச்சி இன்றி 
வரிசையில்‌ நின்று குரு ஒருவர்‌ முன்னால்‌ ஆட ஒரு நாளைக்கு 
மூன்று மணி நேரம்‌ முதல்‌ நான்கு மணிநேரம்‌ வரை இரவில்‌ 
ஆடுவர்‌. இது மூன்று மாதம்‌ ஆறு மாதம்கூட நடக்கும்‌. ஊர்ப்‌ 
பொது மக்களின்‌ ஈடுபாட்டுக்கும்‌ இளைஞர்களின்‌ “ஆடிப்பழகும்‌” 
தன்மைக்கும்‌ ஏற்ப அமையும்‌. ஆசிரியர்‌ ஒருவர்‌ ஆடியும்‌ பாடி 
யும்‌ பழக்கிவிடுவார்‌. பழக்கி முடிந்தபோது பழகியவர்களில்‌ 
சூட்டிப்பும்‌ நினைவுச்‌ சக்தியும்‌ பாட்டுக்கட்டும்‌ திறனும்‌ இருக்‌ 
கும்‌ ஒருவருக்கு அந்த ஆசிரியர்‌-வாத்தியார்‌-* குருவங்கொளாம்‌” 
(குருவாக மற்றவர்கள்‌ அவரைக்‌ கொள்வதாய்‌) உத்திரவு 
அதாவது ஆச வழங்குவார்‌. அகுற்குப்‌ பிறகு அவரை ஆசிரிய 
ராக-வாத்தியாராக - குருவாக - ஊரார்‌ அங்கீகரிப்பர்‌, அந்த 


278 


ஆசிரியா்‌ -வாத்தியார்‌-இன்னொரு குழுவுச்குக்‌ கும்மி பககக 
டால்‌ அவர்‌ தம்‌ ஆசிரியர்‌ பாணியில்‌ தம்‌ குருவுக்கும்‌ தம்‌ 
குருவின்‌ குருவிற்கும்‌ நன்றி சொல்லி, வணக்கம்‌ சொல்வது 
போலப்‌ புதுப்பாடல்‌ அமைத்துக்‌ கும்மி அடிப்பார்‌. 


உதாரணம்‌:- “'சித்திமுத்தி பெற்றதோர்‌ சிறுக்குழந்தை 
குன்னில்‌ வாழும்‌ சின்னுச்சாமி வாத்தியா 
ராம்‌ என்‌ குருவுக்கு ஒதி வைத்தவராம்‌...... 


ஆகவே இந்தக்‌ கும்மியின்‌ பூர்வாங்கம்‌ (பொத்‌ தெரியாமல்‌ 
போனதில்‌ வியப்பில்லை. “பெரும்பாலான கதைப்‌ பாடலுக்கு 
ஆசிரியர்‌ இன்மையும்‌ (&௦௦0௰1(7) முக்கிய இயல்பாகக்‌ கூற 
லாம்‌!” என்ற கருத்தும்‌ “ஆரியர்‌ இன்மைக்கு உரிய கார 
ணத்தை எளிதாக விளக்கலாம்‌. ஓவ்வொரு பாட்டும்‌ பாடப்‌ 
பட்டபோது நிலைத்துவிடுகிறது. அதனாலும்‌, அப்போது அங்கு 
அப்பாடலைப்‌ பாடிய புலவர்‌ யார்‌ என்றும்‌ தெரிந்து கொள்‌ 
கிறார்கள்‌. அதனால்தான்‌ பெயரைத்‌ தன்‌ பாடலில்‌ சொல்ல்‌ 
வேண்டி.ய அவசியம்‌ ஏற்படவில்லை என்ற கருத்தும்‌, ஓயில்‌ 
கும்மிகட்கும்‌ பொருந்துவதைக்‌ காணலாம்‌. 


2. கொங்கு நாட்டுக்கும்மி 


கொங்கு நாட்டில்‌ வழங்கும்‌ இல ஒயில்‌ கும்மிகள்‌ வருமாறு:- 
1. பவளக்கொடி கும்மி 2. காத்தவராயன்கும்மி 3. கோவிலன்‌ 
கும்மி, 4, மதுரைவீரன்‌ கும்மி, 5. வள்ளிகும்மி இவையெல்‌ 
லாம்‌ - ஆடல்‌ உட்பட - ஏறத்தாழ ஓரே அமைப்பில்‌ விளங்கு 
வதைக்‌ காணலாம்‌. இவை காப்பு அல்லது வழிபாடு, வணக்கம்‌, 
வரலாறு (கதை நிகழ்ச்சி), வாழ்த்து என நான்கு பிரிவுகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. கும்மி.பின்‌ தொடக்கத்தில்‌ தெய்வத்தின்மீது 
காப்புப்‌ பாடுவர்‌, விநாயகர்‌ துதி கண்டிப்பாக இருக்கும்‌. குரு 
வணக்கம்‌ இருக்கும்‌, சொற்குற்றம்‌ பொருட்குற்றம்‌ 


க இருந்தால்‌ 
பொறுத்துக்கொள்ஞஷுமாறு அவையடக்கம்‌ பாவர்‌ பிறகு 
கதை டுறுதியில்‌ கஒகுப்‌ பாத்திரங்களும்‌ கதையைக்‌ கேட்டவர்‌ 
களும்‌ பல்லாண்டு பெருவாழ்வு வாம்க என வாழ்த்துவர்‌. 
பன்னாங்கு' என்று சொல்லப்படும்‌ (0௩1௩2) 'சரிகமபததி” 
என்ற அமைப்புப்‌ போன்ற “நன்னான்னே?” பாடப்படும்‌ 
இரண்டுவரிப்பாடல்‌ அல்லது மூ ்‌ 


279 


வோர்‌ மூச்சுப்பிடிக்கும்வரை பாடியவுடன்‌ அதைத்‌ தொடர்ந்து 
அதற்கேற்ப அதைப்போன்ற ஒசை, இசை அமைப்புடன்‌ 
“தன்ணான்னே நன்னான்னே” என்று குழுவினர்‌ பாடுவர்‌, 


ந்தப்‌ பாடலுக்குத்‌ தருவு என்று அவர்கள்‌ சொல்லு 

றா கள்‌, ஒரு நாடகம்‌ பார்ப்பது போலவும்‌, நடிகர்‌ வசனத்‌ 
இற்குப்‌ பதிலாகப்‌ பாடலில்‌ தன்‌ கருத்தைச்‌ சொல்வதாகவும்‌ 
அமரைக்கப்பட்டுள்ளது. வாத்தியார்‌ எல்லாப்‌ பாத்திரமாகவும்‌ 
மாரி மாறிப்‌ பாடக்கூடிய வல்லமை உள்ளவார்‌ ஆவார்‌. இந்த 
ஓயி௦ கும்மி பாடுவதில்‌ மிந நுட்பமாகவும்‌ கடினமாகவும்‌ 
உண்து ஆடல்தான்‌; அடி (860) எடுத்துவைத்தும்‌ அதற்ரூ 
ஏற்றல்போலக்‌ குனிந்தும்‌ பாடலுக்கும்‌ (இசைக்கும்‌) அடிக்கும்‌ 
(512) ஏற்றாற்போலக்‌ கை தட்டியும்‌ குலுங்கியும்‌ ஆடிப்‌ 
ப்கூவதுதான்‌ மிகக்‌ கடினமான பயிற்சி, இடை இடையே 
ஒ்‌ வகை மெட்டோடு வசனங்களும்‌ வரும்‌, அதில்‌ அப்‌ 
ரோதைய நேரத்திற்கு ஏற்ற வகையில்‌ நகைச்சுவை கலந்து 
ஷ்ம்‌. அது அந்த ஆசிரியரின்‌ கற்பனை வளத்தின்‌ எடுத்துக்‌ 
சுட்டாக அமையும்‌. இந்த நாடகத்‌ தன்மை நாட்டுப்புறக்‌ 
தைப்‌ பாடல்களில்‌ உள்ள ஓர்‌ இயல்பு என்பதை மரியாலீச்‌ 

றிப்‌.பிடுகிறார்‌. கிராமங்களில்‌ இந்தக்‌ கும்மி பழக்கிவிட்ட 

1றகு கடைசி வாரத்தில்‌ ஒவ்வொருவர்‌ ஓவ்வொரு பாத்திர 

வடம்‌ இட்டு நடிப்பார்‌, பெண்‌ பாத்திரங்கட்கு ஆண்களே 
! வடமிட்டுக்‌ கொள்ளுதல்‌ மிகச்‌ சாதாரணம்‌. எல்லா ஓயில்‌ 
தம்மிகளும்‌ நாற்பது முதல்‌ ஐம்பது தருவு இருக்கும்‌ வகையில்‌ 
இுமைந்திருக்கும்‌. எல்லா ஓயில்‌ கும்மிகளும்‌ புராண, காவிய 
ரஈயகர்கள்‌ பாத்திரங்களாக உள்ளன கதையைக்‌ கொண்டதாக 

ருக்கும்‌, தருவை - பாடலைச்‌ சொல்லி முடித்த உடனே 


பன்னாங்கு தொடங்குவதில்‌ சல இடத்தில்‌ “தை . . . தையா” 
என்று தொடங்கித்‌ “தன்னான்னே நன்னானே' என்று போடு 
வா்‌ (சொல்வர்‌). சில இடத்தில்‌ “செய்‌ . . . செய்யார்‌” 


்‌“தன்னான்னே நன்னானே' என்று தொடங்கிச்‌ சொல்வர்‌. 
இந்தப்‌ பன்னாங்கு ஓசை எங்கோ நினைவில்‌ அஆடுபவர்க்கும்‌ 
மறந்துள்ளவர்களுக்கும்‌ மிக நல்ல பழக்கம்‌ இல்லாதவர்களுக்கும்‌ 
“பன்னாங்கு போடு' என்று நினைவு படுத்தும்‌ வண்ணம்‌ அமைந்‌ 
துள்ளது எனலாம்‌. அதோடு, அடுத்த தருவின்‌ - பாடலின்‌ - 
வரியைப்‌ பிசிறில்லாமல்‌ ஆசிரியர்‌ அமைத்துச்‌ சொல்ல ஒரு 


| 
அவகாசம்‌ கிடைக்கவும்‌ வழிசெய்யும்‌ வண்ணம்‌ அமைந்துள்ளது 
ட்‌ ்‌ 
என்றும்‌ சொல்லலாம்‌, 


2.1 பவளக்கொடீ கும்மி 

பவளக்கொம கும்மி நாற்பத்து ஐந்து தருவுகளைக்‌ கோண்‌ 
டது. இந்தக்‌ கும்மி இறுதியாகத்‌ தந்தவர்‌-கோவை-மாவப்டம்‌- 
பல்லடம்‌ வட்‌.டம்‌-வடவேடம்பட்டி காளிச்சாமி அவார்‌. இந்தக்‌ 
சகும்மியில்‌ அர்ச்சுணர்‌. (பாண்டவர்களில்‌ ஒருவன்‌) பரய்ளக்‌ 
கொடைத்‌ இருமனம்‌ செய்யும்‌ நிகம்ச்சியே மையக்‌ கரந்து, 


பளளக்கொடீக்கு ரான்பாக அர்ச்சுணன்‌ அல்லி என்ற அரிய 









யம்‌ சுபக்கிரை என்ற மாகையம்‌ இருமணம்‌ செய்து கெ 
டவன்‌. மகரைபை அரசாண்டு கொண்மாருப்பவள்‌ ௮ 
அவணஸக்கம்‌ அர்ச்சணணக்கும்‌. மகன்‌ புலேந்தான்‌, ம 
பிஈக்கதும்‌ அர்ச்சுணன்‌ அல்வியைவிட்டுச்‌ சுமத்திரை எ 
மாகைக்‌ இருமணம்‌ செய்து அவளோடு வார்த்து கொண்டி 
கின்றான்‌. அந்க நாளில்‌ புலேந்திரன்‌ தெருவில்‌ எப்போத 
போல்‌ கோமர்ககடன்‌ தேரோட்டி விளையாடிக்‌ கொண்டி, 
கிரான்‌, அவன்‌ கோமார்சளின்‌ தேர்‌ இவன்‌ கோர்மீது மோ 
கிறது. “*என்‌ மோகவிடுகிறாய்‌'” என்று அவர்களிடம்‌ அவ 

கேட்கிறான்‌. வாக்குவாதம்‌ முற்றிச்‌ சண்டையில்‌ முடிகிறகுர்‌ 
“மாத்தேர்கானே உன்னுடையது; மோதினால்‌ என்ஷ்‌ 
கெட்டுப்‌ போச்சு'' என்று தோமர்கள்‌ ஏளனம்‌ பேசுகிறார்கள்‌. 
அதைக்‌ கேட்கத்‌ தாங்க முடியாமல்‌ பவளத்தினால்‌ தேரி 
செய்து கரமாறு காயிடம்‌ அடம்பிடிக்கிறான்‌. கொடுமையான 


ர்‌ 
பவள வனக்ஒல்‌ பவளம்‌ எட௫த்து வந்துதான்‌ தேர்‌ செய்ய: 
வேண்டும்‌. யார்‌ சென்று 


பவளம்‌ எடுத்து வருவது? என்று ! 
அல்லி தன்‌ கோழிமார்களிடம்‌ கேட்கிறாள்‌. “யாராலும்‌ மூடி 
யாது. அந்கக்‌ தருமர்‌ தம்பி அர்ச்சுணவால்‌ மட்டுமே முடியும்‌”” - 
என்று அலோசனை வழங்குகிறார்கள்‌. “ழகள்‌ புலேந்திரனுக்கு 
உடல்நிலை மிக மோசமாக உள்ளக” என்று பொய்ச்‌ செய்தி 
ஒன்றைக்தருமர்‌ முதலியோர்‌ இருக்கின்‌ ற இட.த்தில்‌ 
பறையறிவிக்குமாறு அல்லி ஆணை இடுகிறான்‌. அது கேட்ட 
அர்ச்சுணன்‌ பிள்ளைப்‌ பரசம்‌ உந்த அல்லியின்‌ அரண்மனைக்கு ப 
வருகிறான்‌. ஆனால்‌ அல்லி கடுங்கோபம்‌ கொண்டு 


அரச்சுணனை வெட்டிக்‌ கண்டதுண்டம்‌ செய்ய ஒடிவருகிறாள்‌ 


261 


அப்போது அர்ச்சுணனின்‌ தோழன்‌ , மாயக்கண்ணன்‌ அங்கு 
கோன்றி அல்லியைச்‌ சமாதானம்‌ செய்கிறான்‌. பிறகு அல்லி, 
மகன்‌ புலேந்திரன்‌ கேவையைக்‌ கணவனிடமும்‌ மாயக்கண்ண 
னிடமும்‌ சொல்கிறாள்‌. “பவளம்‌ கொண்டுவரச்‌ செல்லும்‌ 
இடத்தில்‌ எந்தச்‌ சறுக்கியோடும்‌ கங்கிவிடக்‌ ௬டாது, எட்டு 
நாளில்‌ திரும்பிவிட. வேண்டும்‌. இல்லையென்றால்‌ அல்லி 
பொல்லாகதவளாகி விடுவாள்‌?” என்றா எச்சரிக்கை செயப்சு 
அனுப்புகிறாள்‌. பிறகு பவளவனம்‌ சென்ற அர்ச்சுணணனும்‌ 
கருஷ்ணனும்‌ அவ்வனகத்தகின்‌ சொந்தக்‌ காரியான பவளக்கொடி 
யைக்‌ சாணுகிறார்கள்‌. அர்ச்சுணன்‌ அவளை மிக அருகில்‌ 
காண வேண்டும்‌ என்று கண்ணனிடம்‌ கெஞ்‌௬கஒஇறான்‌, அதற்கு 
“அர்ச்சுணா! நீ வயது அன கிழவனாக வேடம்‌ இட்டு வண்டு 
கடித்துச்‌ செத்துவிட்டகாக நடி: நான்‌ உன்‌ மனைவியாக 
வேடமிட்டு அழுகிறேன்‌. அப்போது அவள்‌ என்‌ அழுகுரல்‌ 
கேட்டு அருகில்‌ வருவாள்‌. நீ பார்த்துக்கொள்”” என்று கண்ணன்‌ 
திட்டம்‌ கொடுக்கிறான்‌. பிறகு அதே போலச்‌ செத்துக்கிடப்ப 
தால்‌, மனைவி வேடமிட்ட கண்ணன்‌ அழுகிறான்‌. பவளக்‌ 
கொடி. வந்து ““அமாதே பெண்ணே! நான்‌ வண்டுக்கடி மந்திரம்‌ 
அறிவேன்‌. உன்‌ கணவனை எழுப்பித்‌ தருகிறேன்‌” என்று 
கூறிப்‌ பவளக்கொடி கை கால்களைக்‌ கட்டி மந்திரம்‌ ஜெபிக்‌ 
கிறாள்‌. ஆனால்‌ பொறுமை இழந்த அர்ச்சுணன்‌ விழித்துப்‌ 
பார்க்கிறான்‌. அதைக்‌ கண்டுவிட்ட பவளக்கொடி தப்பித்து 
ஒடி. விடுகிறாள்‌. ஏமாந்து தோல்வி கண்ட. அர்ச்சுணன்‌ 
கண்ணனிடம்‌ அவளை எப்படியேணமம்‌ திருமணம்‌ செய்து 
வைக்குமாறு பிடிவாதமாக வேண்டுகிறான்‌. திருஷ்ணனும்‌ 
“நீ இனி அன்னவடிவமாக மாறு, உன்னை நான்‌ விற்கிறேன்‌. 
அவள்‌ வாங்குவாள்‌. பிறகு நீ அவளுடைய படுக்கை அறைக்கே 
செல்லலாம்‌. பிறகு உன்‌ இஸ்டம்‌'” என்று வேறு திட்டம்‌ 
சொல்கிறான்‌. திட்டம்‌ நிறைவேறுகிறது. பவளக்கொடி மனிதன்‌ 
தான்‌ அன்னமாக வடிவு எடுத்துள்ளான்‌ என்று நள்ளிரவில்‌ 
தெறிந்து கொண்டாள்‌. அப்போதும்‌ அர்ச்சுணன்‌ கிருஷ்ணனை 
மனதளவில்‌ நினைத்தான்‌, கிருஷ்ணன்‌ வந்து பவளக்கொ'* 
யிடம்‌ உண்மையைக்‌ கூறிச்‌ சமாதானம்‌ செய்து அர்ச்சுண 
னுக்கே திருமணம்‌ செய்து வைக்கிறான்‌. இதைக்‌ கேள்விப்பட்‌ 
டால்‌ அல்லி மிகப்‌ பொல்லாதவன்‌ ஆகிவிடுவான்‌ என்று அஞ்சி 


262 


அங்கும்‌ கிருஷ்ணன்‌ ஒரு சூழ்ச்சி செய்கிறான்‌. அதாவது 
அர்ச்சுணன்‌ இறந்துவிட்டதாக அல்லிக்கும்‌ சுபத்திரைக்கும்‌ 
மற்றவார்கட்கும்‌ ஆள்‌ அனுப்பிவிடுகிறான்‌. எல்லோரும்‌ 
அர்ச்சுணன்‌ பிணமாகக்‌ கடக்கும்‌ இடத்துக்கு வருகிறார்கள்‌. 
“செத்துக்‌ கடக்கும்‌ இவனை ௯யிர்‌. பெறச்‌ செய்கிறேன்‌. 
இவன்‌ மீது யாருக்குக்‌ கோபம்‌ இருந்தாலும்‌ அதைக்‌ காட்டக்‌ 
கூடாது. எல்லோரும்‌ ஒற்றுமையாக இருந்து வாழ வேண்டும்‌'' 
என்று எல்லோரிடமும்‌ சத்தியம்‌ வாங்கிக்‌ கொண்டு எழுப்பு 
கிறான்‌. அர்ச்சுணன்‌ பவளக்காட்டுக்குச்‌ சொந்தக்காரன்‌ என்‌ 
பதை அறிகிறார்கள்‌ அனைவரும்‌, 


புலேந்திரனுக்குப்‌ பவள 
சதம்‌ கிடைக்கிறது. இதுதான்‌ கதை. 


2:1:1: பவளக்கொடி: வகைமை 


டாக்டர்‌ நா, வானமாமலை கதைப்பாடல்களை. நான்கு 
வகையாகப்‌ பிரிப்பார்‌. 


1. தெய்வீகக்‌ கதைப்பாடல்‌ 


(01௦ நிக11கல்‌ 
மொட்றவ1க௰்‌ 
(500181 வய) 
ப1910பகவி நவ1கல்‌ 
இந்த நான்கில்‌ பவளக்கொடி - ஓயில்‌ கும்மி 


புராணக்கதைப்பாடல்‌ 
சமூகக்‌ கதைப்பாடல்‌ 


வரலாற்றுக்‌ கதைப்பாடல்‌ 


உப 19 


யைப்‌ புராணக்‌ 
கதைப்பாடல்கள்‌ என்ற வகையில்‌ அடக்கவேண்டும்‌, பஞ்ச 


பாண்டவர்களில்‌ ஒருவனான அஆர்ச்சு 


னனும்‌ கிருஷ்ண பரமாத்‌ 
மாவின்‌ திருவிளையாடலும்‌ புராணச்‌ செய்தியாக விளங்கு 
கின்றமையால்‌ இதைப்‌ புராணக்‌ கதைப்‌ பாடல்‌ என்று கூற 
வேண்டும்‌, 


2:1:2: கதையின்‌ நோக்கம்‌ 


எந்த ஒரு கதையும்‌ தோன்ற ன்ற போது தோற்றுவிக்கும்‌ 
ஆரியரின்‌ தோக்கம்‌ அதில்‌ பல 


' ப னாகும்‌, அந்த நோக்கம்‌ 
ஆசிரியர்‌ லாலத்துச்‌ சமுதாயச்‌ 83நகனையைப்‌ படம்பிடித்துக்‌ 


காட்டுவதாக அமையும்‌, இந்த இடத்தில்‌ “ தாட்டுப்புறக்‌ கதை 
கள்‌ வாய்மொழியாகப்‌ பரப்பப்படிவதாகும்‌: 1௦ரபு வமிப்பட்ட 
தாகும்‌. பல நூற்றாண்டுக்‌ காலமாக மக்களிடையே வாய்‌ 


283 


மொழியாக வழங்கி வருவதால்‌, திரிபடைவகைக்‌ காண்‌ 
கிதோம்‌”” என்ற கருத்தும்‌ நோக்கற்பாலது, இத்தக்‌ சித்தனை 
யினையும்‌ உட்கொண்டே பவளக்கொடி கும்மியின்‌ நோக்கங்‌ 
களாக இரண்டு பிரிவில்‌ &ழ்வருவனவற்றைக்‌ குறிக்கலாம்‌, 


1. பெண்‌ 
௮, பெண்‌ நாட்டையும்‌ வீட்டையும்‌ திறம்பட ஆட்சி 


செய்யலாம்‌. 


ஆ, கணவன்‌. தவறு செய்யும்போது தண்டிக்கவும்‌, முனை 
யலாம்‌. 


இ. தவறை உணர்ந்து திருந்தித்‌ திரும்பும்போது மன்னிக்‌ 
கவும்‌ செய்யலாம்‌. 


ஈ, தன்‌ கணவன்‌ தன்‌ எல்லைமீறிப்‌ பலதார மணம்‌ 
செய்து கொண்டால்‌ ௪க பெண்களைச்‌ சகோதரி 
களாக அங்கீகரித்து அன்புடனும்‌ ஒற்றுமையுடனும்‌ 
வாழ வேண்டும்‌. . 


௨, தவறும்‌ துரோகமும்‌ இழைக்கும்‌ கணவனாக இருந்தா 
லும்‌ கணவன்‌ நலமாக இருக்க வேண்டும்‌ என்றும்‌ 
தான்‌ விதவை ஆகவே கூடாது என்றும்‌ ஒரு நாட்டின்‌ 
அரசியே விரும்புகிறாள்‌, 


2. தெய்வம்‌ 

பாண்டவர்களாகிய நல்லவர்களில்‌ நண்பனாகய அர்ச்சுண 
னுக்கு மாயக்கண்ணன்‌ எந்த நேரத்திலும்‌ எந்த இடரிலும்‌ 
உதவுவான்‌. 


2:2: அமைப்பு . 

்‌ அமைப்பு என்பதும்‌ (1௦படி, வடிவம்‌ (5101001076) என்பதும்‌ 
வேறு வேறானது”' என்பாரும்‌, “இல்லை இரண்டும்‌ ஓன்று”? 
என்பாரும்‌ உளர்‌, அது ஆய்வுக்கு உரியது, விளாடிமிர்‌ பிராப்‌ 
நூறு நாட்டுப்புறக்‌ சதைகளை ஆய்ந்து, அவற்றில்‌ 31 செயல்‌ 
கள்‌ (1710011016) இருப்பதாகத்‌ தம்‌ (௩4௦1001021 ௦6 11௦ 7101) 
என்ற புத்தகத்தில்‌ (பக்கம்‌-21) கூறுகிறார்‌. [இவருடைய அமைப்‌ 


284 


பியல்‌ ஆய்வுமுறையில்‌ ஒயில்‌ கும்மிகளை ஆய்வு செய்யலாம்‌, 
அதற்கு முன்னோட்டமாகப்‌ பவளக்கொடி கும்மி-அமைப்பியல்‌ 
அடிப்படையில்‌ அமையும்‌ முறை வருமாறு:- 


செயல்கள்‌ பவளக்கொடி கும்மி 


1. அறிமுகம்‌ அல்லி அறிமுகம்‌ 

2. குறை மகன்‌ புலேந்திரனுக்குப்‌ பவளத்‌ 
தேர்இன்மை, 

3. குறை நீக்கம்‌ அர்ச்சுணன்‌ பவளக்காடு செல்லுதல்‌ 

4. தடை பவளக்கொடி - சந்திப்பு 

2. தடைவிலகல்‌ மாயக்கண்ணன்‌ சூழ்ச்சி 

௦. விளைவு 


பவளம்‌ கிடைத்தல்‌, 


ஓயில்‌ கும்மிகளிடையே இந்த அமைப்பியல்‌ ஒற்றுமையைக்‌ 


காணலாம்‌. “சமுதாயப்‌ பரிணாம வளர்ச்சியில்‌ இப்படிப்பட்‌... 
ஒற்றுமையைக்‌ காண்பது இயற்கையும்‌ ஆகும்‌ 
2 


சகி ட 


:2:1: இடைப்பட்ட வினை அன்னவடி வெடுத்தல்‌ 
மேற்படி ஆறு செயல்களும்‌ மாமல) பவளக்கொடி 
ரம்மியில்‌ பிரதானமாசக்‌ காணப்படும்‌ அமைப்பியலில்‌ இருப்ப 
தோடு ஆங்காங்கு பிராப்‌ கூறும்‌ 31 செயல்களில்‌ ய1௦11008) 
லை கூறுகளும்‌ உள்ளன. பிராப்‌ கூறியுள்ள பதினான்காவது 
செயல்‌ (௩௦10ம்‌ தலைவன்‌ ஒரு மந்திரப்‌ பொருளின்‌ உதவி 
யைப்‌ பெறுகிறான்‌' என்பது ஆகும்‌, அதன்‌ விளக்கம்‌: உழ்க்‌ 
கண்ட. பொருள்கள்‌ பாருள்களாத பயன்படுத்தற்‌ 
1. விலங்குகள்‌ (குதிரை. கமுகு போன்றவை)  - 
3 


மந்திரப்‌ 9 
ரியலா, 


ஆத சத னி 4. நேரடியாக 
௮ மாறும்‌ சக்தி இந்த 
கும்மியில்‌ அமைந்துள்ளது. 
அரண்வனைக்குச்‌ சென்று 
விரும்பும்போது மாயக்கிருஷ்ணன்‌ “நீ 
3 ர்‌ பர ப ்‌ ்‌) ்‌ ்‌ ்‌ 4 
அன்னமாக 1 மதனகரன்‌. அ உன்னை விற்கிறேன்‌. பவளக்‌ 
கொடி வாங்குவாள்‌”? என்று இட்டம்‌ சொல்‌ 
வாறே மாறிய அன்னமாரகப்‌ பவளக்‌ 


வினை (மா௦(100) பவளக்கொடி 
அர்ச்சுணன்‌ பவளக்சகொடியின்‌ 
அவளோடு இருக்க 


ல அர்ச்சுணன்‌ அவ்‌ 
கொடியால்‌ வாங்கப்பட்டு 


285 


அவள்‌ படுக்கை அறைக்குச்‌ செல்கிறான்‌. இதை “இடைப்பட்ட 
வினை” என்று கூறலாம்‌. 


2:2:1:1: அமைப்பியல்‌ இலக்கணத்தில்‌ 

பிராப்‌ அமைப்பியல்‌ அடிப்படையில்‌ கதை என்றால்‌ என்ன 
என்று வரையறுக்கிறார்‌. (கொடுஞ்செயலிலிருந்து அல்லது) 
குறையிலிருந்து தொடங்க, இடைப்பட்ட வினைகளைக்‌ 
கொண்டு திருமணத்தில்‌ முடிந்தாலோ (அல்லது விடுவிப்பில்‌ 
வரும்‌ ஒரு வினையில்‌ முடிந்தாலோ) அதனை ஒரு கதை என 
லாம்‌. பவளக்கொடி ஓயில்‌ கும்மி இந்த இலக்கணத்திற்கு 
மிகவும்‌ பொருத்தமாக உள்ளது. புலந்திரன்‌ பவளத்தேர்‌ 
வேண்டுதல்‌ என்ற குறையிலிருந்து தொடங்கி அர்ச்சுணன்‌ 
பவளக்கொடியைத்‌ திருமணம்‌ செய்து பவளக்தோர்‌ செய்யவழி 
உண்டாக்கல்‌ என்ற வினையில்‌ முடிவதால்‌-பிராப்பின்‌ அமைப்‌ 
பியல்‌ இலக்கணம்‌ பவளக்கொடி ஓயில்‌ கும்மிக்‌ கதைக்கு மிகவும்‌ 
பொருந்துவதாக “உள்ளது. 


2:2:2: அமைப்பியல்‌ அசைவ 

பவளக்கொடி ஓயில்‌ கும்மியின்‌ கதைப்‌ பின்னலை அமைப்‌ 
பியல்‌ அடிப்படையில்‌ அரளைவு (11௦௦) ரீதியாகவும்‌ ஆராயலாம்‌. 
அமைப்பியலின்‌ அடிப்படை அலகான கதைக்‌ கூறன்களால்‌ 
(4௦117282) பவளக்கொடி. ஓயில்கும்மிக்‌ கதை உருவாகியுள்ளது . 
மிகச்‌ சிறிய அளவிலுள்ள கதைக்‌ கூறன்களின்‌ இணைப்பில்‌ 
உருவாகும்‌ முழுக்கதைக்கும்‌ இடையில்‌ அசைவுகளாகவும்‌ 
(4௦8) இக்கதை உருவாகியுள்ளது. ஒரு தொடக்கமும்‌ முடிவும்‌ 
ஆக உள்ள கதைக்‌ கூறன்களின்‌ இணைவால்‌ இவ்வசைவுகள்‌ 
உருவாகின்றன. இவ்வரளைவுாள்‌ முழுக்கதையின்‌ முக்கிய 
உட்பகுதிகளாக அமைந்து ஈதையின்‌ முக்கிய வளர்ச்சியையும்‌ 
திருப்பத்தையும்‌ உண்டாக்குகின்றன, பவளக்கொடி ஓயில்‌ 
கும்மியை ஆழமுடைய கலப்புக்‌ கதைப்‌' என்று கூறலாம்‌, 


முதல்‌ அசைவு 
1. குறை: புலேந்திரனுக்குப்‌ பவளத்தேர்‌ வேண்டுதல்‌. 
2. மூயற்சி: அல்லி தர்மர்‌ முதலானோர்க்குப்‌: பறையறி 
வித்தல்‌, 


266 


வெற்றி; அர்ச்சுணர்‌ பவளக்‌ காட்டுக்குச்‌ செல்லுதல்‌. 


குறைநீக்கம்‌: பவளத்தேர்‌ கிடைத்தல்‌ - புலேந்திரன்‌ 
மகிழ்தல்‌, 


இரண்டாம்‌ அசைவு 


1, 


இந 


ள்‌ 


பகர்‌ 


குறை: பவளக்கொடியைக்‌ காண அர்ச்சுணன்‌ ஆர்வம்‌, 
முயற்சி: கிருஷ்ணன்‌ திட்டம்‌ சொல்லுதல்‌, 

குடை: பவளக்கொடி உண்மை அறிந்து ஓடுதல்‌, 
கதுடைமீறல்‌: அ௮ன்னவடிவு எடுத்துப்‌ பவளக்கொடி 
அரண்மனை செல்லுதல்‌, 

விளைவு : பவளக்கெடி அர்ச்சுணனை வசைபேசுதல்‌. 
வெற்றி: பவளக்கொடியைத்‌ 


இருமணம்‌ செய்து 


கொள்ளல்‌. 


குறைநீக்கம்‌; புலேந்திரனுக்குப்‌ பவளத்தோர்‌ இடைக்க 
வழி கிடைத்தல்‌, 


ரன்றாவது அசைவு 


]. 
சச 
ள்‌, 


(ச்‌ 


இதந்த அமைப்பியல்‌ ஆ 
யும்‌ ஆய்ந்தால்‌-தமிழ்‌ நாட்டு ஒயில்‌ 
தன்மையும்‌ புலனாக வாய்ப்புக்‌ இட்டு 


குறை: அர்ச்சுணன்‌ அல்லியைச்‌ சந்திக்க அஞ்சுதல்‌, 
மூயற்சி: மாயக்‌கருஷ்ணனை வேண்டுதல்‌, 

தடை: அர்ச்சுணரைக்‌ கொல்ல அல்லி படைகொண்டு 
வருதல்‌, 

தடைமீறல்‌ அல்லது தப்பும்‌ முயற்சி: மாயக்கண்ணன்‌ 
அர்ச்சுணன்‌ இறந்துவிட்டதாக அல்லி . மூதலா 
னோர்க்கு ஒலை அனுப்புதல்‌, 

விளைவு : எல்லோரும்‌ அமுகல்‌, 

வெற்றி: அர்ச்சுணனை யாரும்‌ கோபிக்கக்‌ கூடாது 
எனச்‌ சத்யம்‌ (கிருஷ்ணர்‌) வாங்குதல்‌. 

முறைநீக்கம்‌: புலேந்திரவுக்குப்‌ பவளத்தேர்‌ இடைக்க 
வழி உண்டாதல்‌, 

ய்வில்‌ அனைத்து ஒயில்‌ கும்மிகளை 
கும்மியின்‌ வரலாற்றுத்‌ 


ம்‌, 


287 


2:3 முடிவுரை 


10. 


இந்த ஆய்வின்‌ முடிவாகக்‌ 8ழ்‌ வருவனவற்றைக்‌ கூறலாம்‌. 


குழந்தைகளின்‌ மன ஆர்வமே - வளர்ந்த மனிதனுக்குக்‌ 
ககை கேட்பதில்‌ ஈடுபாட்டை ஏற்படுத்தியதால்‌ - கும்மி 
போன்ற கதைப்‌ பாடல்கள்‌ கிராமங்களில்‌ இன்றும்‌ 
நிலவக்‌ காரணம்‌ ஆஇூறது. 


கதையைச்‌ சொல்லும்‌ நடனம்‌ - ஓயிலாகக்‌ குனிந்து கை 
குட்டி-ஆடும்‌ தன்மையில்‌ அமைந்தது-ஓயில்‌ கும்‌.மி, 


கொங்குநாட்டுக்‌ கும்மிகள்‌ பெரும்பாலும்‌ புராண, காவிய 


"நாயகர்களின்‌ நிகம்ச்ச்களைக்‌ கொண்ட சுதையாக 
“அமைந்துள்ளன, தருவ, பன்னாங்கு என்ற அமைப்பில்‌ 


பாடப்பட்டு வருகின்றன. இடைஇடையே வசனமும்‌ 
பாடலின்‌ அர்த்தமாகப்‌ பேசப்படும்‌. 


பவளக்கொடி கும்மி 45-தருவுகளைக்‌ கொண்டது, 


பவளக்கொடி கும்மி - புராணக்‌ கதைப்‌ பாடல்‌ வகைமை 
யில்‌ அடக்க வேண்டும்‌, 


பவளக்கொடி கும்மியின்‌ நோக்கம்‌:- பெண்‌ வாழ்க்கைக்கு 
ஐந்து (நோக்கங்களை) பண்பாடுகளை - உணர்த்துவதாக 
வும்‌ அர்ச்சுணனுக்குக்‌ கிருஷ்ண பரமாத்மா உதவுவதாக : 
வும்‌ அமைகூறது, 


பிராப்‌ அமைப்பியல்‌ அடிப்படையில்‌ வினை (171001101), 
அமைகிறது. 

இடைப்பட்ட வினையும்‌ - பிராப்பின்‌ இலக்கணப்படி 
பவளக்கொடி கும்மியில்‌ அமைகிறது. 


பிராப்பின்‌ அமைப்பியல்‌ இலக்கணத்தில்‌ பவளக்கொடி 
கு. ம்மி கதை அமைந்துள்ளது. 

பவளக்கொடி கும்மியின்‌ கதைப்பின்னல்‌ பிராப்பிள்‌ 
இலக்கணப்படி மூன்று அசைவுகளைக்‌ கொண்டது. 


கரர்தத்கைம்‌ யாட்டு 
சி.டி. மலர்விழி 
தமிழ்த்துறை, 
பாரதியார்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


கோவை. 





முன்னுரை 
இறைவன்‌ ஒளியுருவானவன்‌. இறைவன்றன்‌ ஒளி விளக்கம்‌ 
ஏங்கும்‌ நிறைந்துள்ளது. அதன்‌ வழியே நமக்கு அறிவையும்‌ 


இன்பத்தையும்‌ அருளையும்‌ பெருகச்‌ செய்கிறான்‌. இதனையே 
நாவுக்கரசரும்‌, 


“எரிபெருக்குவர்‌ அவ்வெரி ஈசனது 
உருவருக்கமாவது உணர்கிலாம்‌??1 


என்றருளிச்‌ செய்துள்ளார்‌. இகுனால்‌ தீ வடிவே சிவபெருமான்‌ 
வடி.வென்பதை அறிய முடிகிறது, அவ்விறைவனுக்காக விழாக்‌ 
கள்‌ எடுக்கப்படுகின்றன, விழாக்கள்‌ என்னும்‌ பொழுது அவை 
கோயிலோடு தொடர்புடையவை, நம்‌ நாட்டில்‌ புகழ்‌ பெற்று 
விஎங்கும்‌ கோயில்கள்‌ பல, அவம்றுன்‌ ஓன்று திருவண்ணா 
மலை. இது வடார்க்காடு மாவட்டத்தில்‌ அமைந்துள்ளது. இக்‌ 
கோயில்‌ பஞ்ச பூதத்‌ தலங்களுள்‌ நடுநாயகமான அக்னித்‌ தல 
மாகவும்‌ நினைத்த அளவிலேயே முக்குச்‌ செல்வத்தை முந்தித்‌ 
துருவதாகவும்‌ அமைந்துள்ளது. டுக்‌ தலத்தை நினைத்தாலே 
அனைவருக்கும்‌ கார்த்திகை பம்‌ தான்‌ நினைவுக்கு வரும்‌. 
கார்த்திகை மாதத்தில்‌ முழு நிலவு நாளன்று கார்த்தகை இபம்‌ 
ஏற்றுவர்‌, இவ்விழா இப்பகுதியில்‌ சிறப்பு வாய்ந்த விழாவாகும்‌. 


289 


இவ்‌ விழாபற்றியும்‌ இவ்விமாவின்போது மாவளி சுற்றும்‌ 
நிகழ்ச்சி பற்றியும்‌ அப்போது பாடப்படும்‌ பாடல்‌ பற்றியும்‌ 
ஈண்டு காண்போம்‌, 


கார்த்திகை தீபம்‌ 


கார்த்திகை மாதத்தில்‌ இபம்‌ ஏற்றிக்‌ கொண்டாடப்படும்‌ 
விழாவன்று பெரிய செப்புக்‌ கொப்பரை ஒன்றில்‌ நெய்‌, துணி 
கற்பூரம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு மலையின்‌ உச்சியில்‌ தீபம்‌ 
ஏற்றப்பெறும்‌. கார்த்திகை இப உற்சவம்‌ இந்தியாவில்‌ நடை 
பெறும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த திருவிழாக்களில்‌ ஓன்றாகும்‌- 
விழாக்கள்‌ என்னும்பொழுது ஆடல்‌, பாடல்‌, சடங்குகள்‌ என்ப 
வையும்‌ அடங்கும்‌. இவற்றின்‌ வாயிலாக மக்களின்‌ சமயப்‌ 
பற்று, கலையுணர்வு, ஒருமைப்பாடு ஆகியவற்றை அறிய முடி 
கிறது. 


கார்த்திகை தீபத்தின்‌ போது வீடுகள்தோறும்‌ விளக்கேற்றி 


வைப்பர்‌, இதனை, 


“வளைக்கை மட நல்லார்‌ மாமயிலை வண்மறுகில்‌ 
துளக்கில்‌ கபாலீச்‌ சுரத்தான்‌ தொல்கார்த்திகை நாள்‌ 
குளத்தேந்து இன முலையார்‌ தையலார்‌ கொண்டாடும்‌ 
விளக்கீடு காணாதே போதியோ: '£ 


என்று ஞானசம்பந்தர்‌ பாடியுள்ளார்‌. 


தீபத்தன்று மக்கள்‌ நோன்பிருந்து மலையின்‌ மீது வைத்‌ 
துள்ள தீபத்தைக்‌ கண்ட பிறகே இறைவனை வழிபட்டுப்‌ 
பின்னர்‌ உணவு உண்பார்‌. கார்த்திகை இபத்தின்போது மக்களி 
டையே மாவளி (சூந்து) சுற்றும்‌ பழக்கம்‌ உண்டு. 
மாவளி சுற்றுதல்‌ 

கார்த்திகை தீபத்தின்போது மக்கள்‌ மாவளி சுற்றுவார்கள்‌, 
அதுவும்‌ முதல்‌ இரண்டு நாட்கள்‌ மட்டுமே சுற்றுவார்கள்‌. 

ஆண்‌ பனைமரத்துப்‌ பூவை (பனங்கா கொலக்கா) குழியில்‌ 


போட்டு நெருப்பு வைப்பர்‌. எரித்த பின்னார்‌ அதன்‌ மீது எருக்‌ 
கம்‌ பூவையும்‌, பூசனித்‌ தழைகளையும்‌ பின்னர்‌, மண்ணையும்‌ 


290 


போட்டு மூடுவர்‌, மாலையில்‌ இதனைச்‌ செய்து பனகன 
அதற்கு அடுத்த நாள்‌ காலையில்‌ எரிந்த அந்தக்‌ சரிகளைப்‌ 
பொடியாக்கி, உலரவைத்துப்‌ பின்னர்‌ அதனைத்‌ துணியில்‌ 
வைத்துக்‌ கட்டி, பனம்‌ பட்டையை நாராகப்‌ பிளந்து அதனுள்‌ 
வைத்தோ, அன்றி எருக்குக்‌ குச்சியில்‌ வைத்தோ அதன்‌ மீது 
நெருப்பு வைப்பர்‌, பின்னர்‌ அதனை வேகமாகச்‌ சுற்றுவர்‌. 
அப்பொழுது நெருப்புக்‌ துகள்கள்‌ மத்தாப்புப்‌ போன்று சிதறும்‌. 
இதனைத்தான்‌ மாவளி சுற்றுதல்‌ என்பர்‌, அவ்வாறு சுற்றும்‌ 
பொழுது பாடல்கள்‌ பாடுவர்‌. மாவைப்‌ பெ௱டியாக்கி (பனம்‌ 
இவை எரித்த கரி) எரியவைப்பதால்‌ ஓளி ஏற்படுகிறது. அத 
னால்‌ மாவினால்‌ ஏற்படக்‌ கூடிய ஓளி என்ற பொருளுடைய 
சொல்‌ மாவளி என்றாகியிருக்கும்‌, 


மாவளிப்‌ பாடல்கள்‌ 


மாவளி சுற்றும்‌ பொழுது பொறி பொறியாக நெருப்பு 


வருவதை மாரியம்மனாகக்‌ காணுவலகை, 


“டோய்‌ டோய்‌ 

ஆலா மரத்துல நூலோடும்‌ 

அம்பது பலகை மிதி பலகை 

காரிக்‌ குதிரையாம்‌ கடவாளமாம்‌ 

காலுக்கு இரண்டு வெண்டையமாம்‌ 
வெண்டையத்து மேல ஏறிக்கினு 

வேடிக்கை தம்பட்டம்‌ போட்டுகினு 

பொன்னுங்‌ கத்தியும்‌ உருவிகினு 

தம்மூர்‌ மாரியம்மா பொறி பொறியா வருகறர??3 


என்ற பாடல்‌ காட்டுகிறது, இப்பாடல்‌ மூலம்‌ இறைவனை 
ஒளி வடிவாகக்‌ காண்பதைக்‌ காணமுடிகிறது. இப்பாடலில்‌ 
வந்துள்ள *காரிக்குதிரை” என்பது காரி என்னும்‌ பெயரை 
யுடைய குதிரையாம்‌, இதனை, “காரியூர்ந்து பேரமர்க்கடத்த””. 
என்ற புறநானூற்றுத்தொடர்‌ மெய்ப்பிக்கிறது. எனவே இது 
பழைய மரபைக்‌ காண்பிப்பதாகக்‌ கொள்ள இடமுண்டு. 
மேலும்‌ இப்பாடலில்‌ “மாரியம்‌ 2 பொறி பொறியா வரு 


கிறா' என்பதை தோக்கும்‌ பொழுது மாவளி சுற்றும்‌ வழக்கம்‌ 


291 


முதலில்‌ மாரியம்மனுக்கு இருந்து பின்னர்‌ சிவ வழிபாட்டோடு 
சேர்ந்திருக்கலாம்‌, சிறு தெய்வங்களை வழிபட்டு வந்த பழங்‌ 
குடிகளைச்‌ சைவ சமயத்தில்‌ சேர்த்துக்கொண்டபோது அவா்‌ 
களுடைய சடங்குகளும்‌ சிவ வழிபாட்டோடு கலந்தன. அவ்‌ 
வகையில்‌ மாவளி சுற்றும்‌ பழக்கம்‌ சைவ சமயத்தில்‌ ஏற்பட்டி 


ருக்கலாம்‌. 


நம்பிக்கை மக்களிடையே காலம்‌ காலமாக இருந்துவரு 
வது. அவ்வகையில்‌ கார்த்திகைத்‌ தீபத்தால்‌ மழை பெய்யும்‌ 
என்பது மக்களின்‌ நம்பிக்கைகளில்‌ ஒன்று. இன்றும்‌ தீபத்தன்று 
மமை பெய்வதைக்‌ காணலாம்‌. கார்த்திகையால்‌ மழை பெய்‌ 
யும்‌ வளம்‌ பெருகும்‌ என்பதை ஒரு பாடல்‌ சுட்டுகிறது. 


அவார்த்திகையே கார்த்தி 
கார்த்தி வரும்‌ நாளையிலே 
நித்தம்‌ மழை பெய்யும்‌ 
நித்தங்கள்‌ சேராடும்‌ 
கல்லு மேல்‌ ஐன்னல்‌ 
கலங்கி விளையாடும்‌ 
மூள்ளு மேல்‌ ஜன்னல்‌ 
மோதி விளையாடும்‌ 
ஆனை கட்டி அடிச்சாலும்‌ 
ஆகாது மும்மோடு 

குதிரை கட்டி. அடிச்சாலும்‌ 
கூடாது மூம்மோடு 

சுத்தீர போர்‌ போட்டு 

சீர்‌ மாவளியோ மாவளி'?* 


இவ்வாறாகக்‌ கார்த்திகையில்‌ மாவளி சுற்றுவதால்‌ வளம்‌ பெரு 
கும்‌ என்ற மக்களின்‌ நம்பிக்கை இதனால்‌ புலப்படுகிறது. 


மாவளிப்‌ பாடல்களுள்‌ சில சொற்‌ பெருக்கத்திற்காக 
விளையாட்டாகப்‌ பாடிய பாடல்களும்‌ உண்டு, சான்றாக, 


“மடோரோ டோ ஆரணம்மா, தோரணம்மா 
அதில ஒரு பச்சப்பாம்பு 
பச்சப்‌ பாம்பு அடிக்க கோலுக்குப்‌ போனே 


292 


கோலெல்லாம்‌ தேனாச்சு 

தேனெடுக்க குடுவைக்குப்‌ போனே 
குடுவையெல்லாம்‌ பாசாச்சு 

பாச சழுவ ஏறிக்குப்‌ போனே 
ஏரியெல்லாம்‌ மீனா இருந்திச்சு 

மீன்‌ பிடிக்க வலைக்குப்‌ போனே 
வலையெல்லாம்‌ ஒட்டையா இருந்திச்சு 
ஊசி நூல்‌ எடுத்தாரப்‌ போனே 

ஊசி நூலு உருண்டு போச்சு 


டோய் டோய்‌... 338 


என்ற பாடலையும்‌, 


“காசு போடறேன்‌ கண்டு எடுத்துக்கோ 


துட்டுப்‌ போடறேன்‌ தரத்தி எடுத்துக்கோ 
மாவளியோ மாவி??? 


என்ற பாடலையும்‌ கூறலாம்‌. மேலே கூறிய முூதற்பாடலில்‌ 


ஆரணம்மா என்பது காட்டில்‌ உறைகின்ற பெண்‌ தெய்வத்‌ 
தைக்‌ குறிக்கும்‌. 


பழங்குடிகள்‌ காலங்‌ காலமாகப்‌ பின்பற்றி வந்த சடங்கு 
தான்‌ வளமைச்‌ சடங்கு, இன்று அகனுடைய எச்சங்களாகச்‌ 
சோளச்சாட்டு பொம்மை, சூந்துப்‌ பாடல்கள்‌, காமச்‌ சிற்பங்‌ 
கள்‌ போன்றவை இடம்‌ பெற்றுள்ளன. அவற்றுள்‌ மாவளிப்‌ 
பாடல்‌ ஒன்றைச்‌ சான்றாகக்‌ காணலாம்‌. 


“மாவளியோ மாவளி 
மாவளிக்காரன்‌ பொண்டாட்டி 
மரக்காப்புள்ள பெத்தாளாம்‌ அவ 
இடுப்பு ஓடிஞ்சி செத்தா”?8 


-இப்பாடல்‌ வளமைச்‌ சடங்க எச்சமாகும்‌. 


““கார்த்திகையோ கார்த்தி 
கம்மாளன்‌ கார்த்தி 
உங்க அம்மா என்னா புள்ள பெத்தா 


எருக்கம்‌ புள்ள பெத்தா 


293 


என்னா தொட்டில்‌ போட்டா 
எருக்கந்‌ தொட்டில்‌ போட்டா?”?3 


-என்ற இப்பாடலும்‌ வளமையைக்‌ குறிப்பதாகும்‌. இப்பாட 
லில்‌ பிள்ளை மிகவும்‌ நோஞ்சானாக இருப்பதை எருக்குக்‌ குச்சி 
போன்று இருக்கிறது என்றும்‌ அதனால்‌ அதற்குப்‌ போடும்‌ 
தொட்டிலும்‌ அதிக நிறை இல்லாத எருக்குத்‌ தொட்டில்‌ என்‌ 
றும்‌ எள்ளி நடையாடுவகைக்‌ காணலாம்‌. இன்றும்‌ கிராமப்‌ 
புறங்களில்‌ ஒருவரை யொருவர்‌ பழித்துக்‌ கொண்டுபாடுவதைக்‌ 
காணலாம்‌. நடவு நடும்பொழுது இத்தகைய பாடல்களைப்‌ 
பாடுவகைக்‌ காணலாம்‌. 


மாவளி  தயாரிக்கும்போதும்‌ மாவளிப்பாடல்களிலும்‌ 
எருக்கம்பூ, எருக்கன்‌ செடி பற்றிய செய்திகள்‌ வருகின்றன 
புறநானூற்றிலும்‌ ப 
நல்லவுந்‌ இீயவும்‌ அல்ல குவியிணர்ப்‌ 
புல்லிலை எருக்க மாயினும்‌ உடையவை 
கடவுள்‌ பேணேமென்னா . . , 10 


என்று எருக்கன்‌ பற்றிய செய்தி வந்துள்ளது. இப்பாடலில்‌ 
குறிப்பிட்டுள்ள எருக்கம்பூ சிவ பெருமானுக்குரியது என்று 
மு. அருணாசலம்‌ அவர்கள்‌ கூறியுள்ளார்‌. கி.பி, 9ஆம்‌ நூற்‌ 
றாண்டைச்‌ சார்ந்து பல்லவர்‌ காலச்‌ சிற்பத்திலும்‌ எருக்கம்‌ பூ 
உள்ளது.!*? இதனை நோக்கும்போது எருக்கன்‌ பூ சிவபெரு 
மானுக்கும்‌ பின்னர்‌ பிள்ளையாருக்கும்‌ உரியதாயிற்று என்‌ 
பதை அறியமுடிகிறது. 


மேலும்‌ இச்செடியும்‌ தண்டும்‌ மலரும்‌ நேரயை நீக்கும்‌ 
அருமருந்தாகும்‌.13 இன்றும்‌ வட ஆர்க்காடு மாவட்டத்தில்‌ 
எருக்கம்‌ பட்டைகளைக்‌ குழந்தைகளின்‌ அரைஞாண்கயிற்றில்‌ 
கட்டுகிறார்கள்‌. எருக்குக்‌ கரியும்‌ பனம்பூவுடன்‌ சேர்ந்து மத்‌ 
தாப்பு போன்று சுடர்விடுகிறது. அது எரிஏன்றபோது வரும்‌ 
புகை நோயை நீக்குகிறது, இதனால்‌ இறைவன்‌ ஒளிவடிவான 
வன்‌ என்பதும்‌ அவ்வொளியினால்‌ தீமைகள்‌ நீங்கி வளம்‌ 
பெருகும்‌ என்ற தத்துவக்‌ கருத்தும்‌ பொருந்தியுள்ளது. இத 
னையே எருக்கு பற்றி வரும்‌ கார்த்திகைப்‌ பாடல்கள்‌ உணர்த்து 
கின்றன. 


294 


*“மாவிளியோ மாவிளி 

மாவிளி காரன்‌ பொண்டாட்டி 
மச்சாப்புள்ள பெத்தாளாம்‌ 

பந்திச்‌ சட்டியிலே சோறாக்கி 

பந்தி வைச்சான்‌ கடப்பன்தாங்கல்‌ 

குண்டி சட்டியிலே கூழாக்கி 

கூம்பிலியார்‌ குடிச்சான்‌ ராம புரத்தான்‌”:14 


-என்ற இப்பாடலில்‌ ஒரு பெண்‌ பெற்றெடுத்த குழந்தைக்கு 
மச்சம்‌ இருந்தது என்ற செய்தியை அறிய முடிகிறது. இப்‌ 
பாடலில்‌ வந்துள்ள கடப்பன்‌ தாங்கல்‌, ராமபுரம்‌ என்பது வட 
ஆர்க்காடு மாவட்டத்தில்‌ உள்ள ஊர்ப்பெயர்களாகும்‌. 


முடிவு 


இதுகாறும்‌ கண்ட மாவளிப்‌ பாடல்களைக்‌ கொண்டு 


இறைவன்‌ ஓளிவடிவானவன்‌ என்பதையும்‌ அதனால்‌ வளம்‌ 


பெருகும்‌ என்பதையும்‌ அறிய முடிகிறது. மாவளிப்‌ பாடல்களுள்‌ 
சில விளையாட்டுப்‌ பாடல்களாகவும்‌ சில வளமையைக்‌ குறிக்‌ 
கும்‌ பாடல்களாகவும்‌ அமைந்துள்ளன. இப்பாடல்களைப்‌ 
பாடிக்கொண்டு மாவளி சுற்றுவதால்‌ சொறி, இரங்கு போன்ற 
நோய்கள்‌ அணுகா என்பது மக்கள்‌ நம்பிக்கை. மனித வாழ்வில்‌ 
நம்பிக்கைகள்‌ தவிர்க்க முடியாதவை, ஆழ்மனத்தில்‌ பதிந்து 
விட்ட நினைவுகள்‌ நம்மை இயக்குவதால்‌ நம்பிக்கையே சல 
போது மருந்தாக அமைந்து விடும்‌, மேலும்‌ தற்பொழுது இப்‌ 
பாடல்கள்‌ மட்டுமன்றி விரிந்தீஸ்வரர்‌ சதகத்தையும்‌ குமரேசர்‌ 
சகுகத்தையும்‌ கயிலாசநாதர்‌ சதகத்தையும்‌ மணியடித்துக்‌ 
கொண்டு கூட்டமாகப்‌ பாடி வருகின்றனர்‌, இவ்விழா மக்களின்‌ 
சமயப்‌ பற்றையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌, நம்பிக்கையையும்‌ 
காட்டுகிறது. மேலும்‌ மாவளி சுற்றும்‌ இப்பமக்கம்‌ சிறு தெய்‌ 
வங்களாகிய மாரியம்மனுக்கு இருந்து பின்னர்‌, அவை பெருந்‌ 
தெய்வ சமயத்தோடு இணைந்தபோது அச்‌ சடங்குகள்‌ சிவ 


வழிபாட்டில்‌ சேர்ந்திருக்கலாம்‌ என்று எண்ண இடமுண்டு, 
அடிக்குறிப்பு 


1, நாவுக்கரசர்‌ கேவாரம்‌ 


11. 
12. 


13. 
14. 


295 


தஇருஞான சம்பந்தர்‌ தேவாரம்‌, மயிலாப்பூர்‌ பதிகம்‌: 


பாடல்‌ 5. 


குப்புசாமி, வயது-50, நிலத்தில்‌ வேலை செய்பவர்‌, 
-சாதி-வன்னியக்‌ கவுண்டர்‌, ஊர்‌ அத்திப்பாடி, படிப்பு 
நான்காவது, 19-2-87 அன்று கள ஆய்வில்‌ திரட்டியது 


புறநானூறு, திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பஇுப்புக்‌ கழக வெளியீடு, ஆறாம்‌ 
பதிப்பு 1967, பாடல்‌ 158, வரி-6, 


பாடியவர்‌: வசந்தா, வயது-19, படிப்பு - ஐந்தாவது, 
ஊர்‌-அத்துப்பாடி, 19-2-87 அன்று கள ஆய்வில்‌ 
திரட்டியது. 


. பாடியவர்‌: கெளரி, வயது-28, சாதி-அகமூடையார்‌ . 


தொழில்‌-சத்துணவில்‌ சமையல்‌ வேலை செய்பவர்‌, 
ஊர்‌-ஆனைமங்கலம்‌, படிப்பு - மூன்றாவது, 18-2-87 
அன்று கள ஆய்வில்‌ திரட்டியது, 

பாடியவர்‌- தங்கமணி, வயது -30, சாதி-வன்னியக்‌ 
சுவுண்டர்‌ ஊரர்‌-அத்திப்பாடி, 19-2-87 அன்று கள 
ஆய்வில்‌ திரட்டியது, 

பாடியவர்‌-பாபு, வயது-10, சாதி - அகமுடையார்‌, 
களர்‌ - துக்காப்பேட்டை, 17-2-87 அன்று கள ஆய்‌ 
வில்‌ திரட்டியது. 

பாடியவர்‌-பானுமதி, ஊர்‌ - ஆனைமங்கலம்‌, சாது - 
வன்னியக்‌ கவுண்டர்‌, படிப்பு - இரண்டாவது. 
18-2-87 அன்று கள ஆய்வில்‌ திரட்டியது, 
புறநானூறு, பாடல்‌, 106. 

கரப்றக வகர, ]்‌,, $ஙாடி 100/௧ 500165, 9௦1, 17, 
நாகசுவாமி, ஆர்‌., தமிழகம்‌, தமிழ்‌ நாடு அரசு 
தொல்லியல்துறை. 

கலைக்களஞ்சியம்‌, ப, 549 

பாடியவர்‌ - பிரேமாவதி, வயது-55, ஊர்‌ - செங்கம்‌ 
10-11--86 அன்று கள ஆய்வில்‌ திரட்டியது. 


இலாவணியின்‌ சொற்போருளும்‌ 
வகையாடுகளூர்‌ 
இராக. விவேகானந்த கோபால்‌ 


அரிய கையெழுத்துச்‌ சுவடித்துறை, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, குஞ்சாவூர்‌. 





முன்னுரை 


"உழவுக்கும்‌ தொழிலுக்கும்‌ 


வந்தனை செய்வேரம்‌” 


என்றார்‌ பாரதி, தொழில்‌ வளர்ச்சி பல்கிப்‌ 
காலத்திலேதான்‌. 


பெருகியது பிற்‌ 
ஆதிமுதற்கொண்டு உழவே (பயிர்த்‌ 
தொழிலை)சிறந்து வளர்ந்கோங்கியிருந்தது.பெரும்பான்மையோ 
ரின்‌ தொழிலும்‌ அதுவே, அவ்வாறு வேளாண்‌ தொழில்‌ செய்‌ 


யும்போது உழைப்பின்‌ களைப்புத்‌ தெரியா இருக்க அவரவரறி 
வின்‌ வளர்ச்சிக்கேற்பப்‌ பல்வேறு உணர்வில்‌ - பொருளில்‌ 
பாடல்களைப்‌ பாடினர்‌, நாற்று நடும்போதும்‌ அறுவடை செய்‌ 
யும்போதும்‌ நீர்‌ இறைக்கும்போதும்‌ விறகு உடைக்கும்போதும்‌ 
பாடிய பல்வேறு பாடல்கள்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களாயின. 
இதனின்று பிரிந்து வந்த ஒருவகை இசைவடிவம்‌ கொண்ட 
பாடலே “இலாவணி” எனப்பட்டது. 


இலாவணி' - சொல்லும்‌ பொருளும்‌ 


'இலாவணி' என்ற சொல்லினடியில்‌ 
மையைக்‌ கொண்டு அதனை விளக்க 
்‌“சமற்கிருகத்தில்‌ 
பொருள்‌ 


காணும்‌ பொருண்‌ 
முற்பட்டவர்‌ பலா. 
“இலாவண்ய”* என்றால்‌ “அழகு” என்ற 
உண்டு. அழகு எதில்‌ காட்சியளிக்கின்றதோ அத 


297 


னைப்‌ பாடுவது இலாவணி:?1 என ஒருசாரார்‌ கருதுவர்‌. 
““இலாவணி என்றால்‌ முறையாக அமைப்பது; அதிலிருந்து, 
முறையாக. அமைத்த இனிய வடிவம்‌ எதிலிருக்கின்றதோ அது 
இலாவணி”?2 என்று பொருள்‌ கூறுவர்‌. இனி வேறாக, இலா 
வணி என்று சொல்‌ உணர்த்துவதாவது: “தொடர்ச்சியாகப்‌ 
படித்தளிப்பது, அதாவது, ஒன்றின்பின்‌ ஒன்றாகப்‌ பாடுவது 
என்பதாகும்‌.”?3 இது “இலாவ்ணே” என்ற சொல்லின்‌ பொருள்‌ 
பற்றி வருவதாகும்‌. இவ்வாறாக, அழகு, வடிவம்‌, முறை 
வைப்பு ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ இலாவணி தோன்றிய 
காகச்‌ சொல்லப்படுவதெல்லாம்‌ வலிந்து கூறப்படும்‌ காரணங்‌ 
களேயன்றி இலாவணியின்‌ தோற்றத்தைத்‌ தொட்டதாகச்‌ 
சொல்லமுடியாது. 


இனி, இலாவணி திகழ்வினடிப்படையிலும்‌ பல்வேறாக 
விளக்கப்படுகிறது. ““இதயத்திற்கு எழுச்சியூட்டுவது இலா 
வணி”?4 என்பர்‌ பேராசிரியர்‌ மா.வா. தோண்ட்‌ என்பவர்‌ 


கூறுவதாவது : 


சத்திரபதி சவாஜியின்‌ தந்‌ைத ஸஹாஜியின்‌ காலத்தில்‌ 
சாமவேத பண்டிதர்‌ என்பவர்‌ இருந்தார்‌. அவரது 
பன்னிரு நடனங்களில்‌ ஒன்று “இலாவணம்‌” என்பது. 
இந்த நடன வகையில்‌ பாடலும்‌ உண்டு. இதற்கு 

சாம வேத பண்டிதர்‌ “இலாவணம்‌' என்ற சமற்கிரு தப்‌ 
பெயரைச்‌ சூட்டினும்‌, அவரது தந்‌ைத தாமோதர்‌ 
கும்முடைய “சங்கீத தர்ப்பணம்‌' என்ற நூலில்‌ இந்‌ 
நடனத்திற்கு “இலாவணி” என்ற கிராமியப்‌ பெயரை 
வைத்துள்ளார்‌. எனவே, இந்த நாட்டியப்‌ பாடல்‌ 
வகை “இலாவணி: என்ற பெயரைப்‌ பெற்றதும்‌ 
இராமிய இசைவழியே”?5 


“இலாவணி' என்ற சொல்லுக்கு “நாற்று நடுதல்‌” என்ற 
நேர்‌ பொருள்‌ இருப்பதால்‌, பலரும்‌ நாற்று நடும்போது 
பாடப்படுவதே இது என்ற முடிவிற்கு வந்துவிடுகின்‌ றனர்‌. 
பெரும்பான்மையும்‌ நாற்று நடும்போது இவ்வகைப்‌ பாடல்கள்‌ 
பாடப்பட்டிருக்கலாம்‌ என்று எண்ணவும்‌ தமக்குப்‌ போதிய 
சான்றுகள்‌ இல்லை,” மேலும்‌ “'இலாபணிகா' என்ற சமற்கிருத ச்‌ 


298 


சொல்லுக்குக்‌ “கிராமிய இசை: என்ற பொருளும்‌ இருப்ப 
தால்‌'”6*இராமிய இசை” என்று ஒன்றைக்‌ குறிக்க எழுந்த இச்‌ 
சொல்‌ பின்னாளில்‌ ஒரு தனி வகை இசைப்பாட்டிற்குப்‌ பெய 
ராகி வடிவம்‌, பாடுபொருள்‌ முதலானவை மாறுபாடடைந்தன 
என எண்ணல்‌ பொருக்கமானதாகும்‌,. 


கமிழில்‌ **இலாவணி என்பது இசைப்‌ பாடலாக நடை 
பெறும்‌ விவாதமாகும்‌. இவ்வகையில்‌ இது ஓரளவு வில்லுப்‌ 
பாட்டு போன்றது என்பர்‌, சுருங்கச்‌ சொன்னால்‌ இது ஒரு 
கவிதைப்‌ பட்டிமன்றம்‌ எனலாம்‌”??? இது இலாவணியின்‌ ஒரு 
வகை, இதனை வகைபாட்டில்‌ காணலாம்‌, 


இலாவணியின்‌ வகைபாடுகள்‌ 


வே௱ாண்கதொடஷில்‌ செய்யுமிடத்துத்‌ தோன்றிய இலாவணிப்‌ 


பாடல்‌ பின்னாளில்‌ வெவ்வேறு நிலைகளாகப்‌ பிரிந்து சென்‌ 


றது. சந்தக்‌ கவிகளான ஏகநாத்‌, துக்காராம்‌. சக்கரகுர்‌ முத 
லியவர்களின்‌ காலத்தில்‌ மக்களை நல்வழிப்படுத்த 


ஏற்பட்ட 
பாடல்கள்‌ 


இலாவணி வடிவம்‌ பெற்றன. இவற்றை *நாத்‌ 
சம்பிரதாயம்‌” “நாகேஷ்‌ சம்பிரதாயம்‌” என்பர்‌ 
இவர்களின்‌ காலத்திற்குப்‌ பின்னரே இலாவணி காமச்சுவை 


யைத்‌ தழுலிப்‌ பல்வேறு வ(வங்களையடைந்தது, பாடுவோர்‌, 
பாடப்படும்‌ சூழல்‌, கேட்போரின்‌ சுவை 


மராட்டியர்‌, 


ஆயெவற்றுக்குத்‌ தக்க 
வாறு மாறுகலடைந்த இலாவணிகளை மூன்று பெரும்‌ பிரிவு 
சுள்‌ அடக்கலாம்‌. 


காமச்சுவை இலாவணி 
எஇர்ப்பாட்டு இலாவணி 
பிறவகை இலாவணி 


(மம ரு “௮: 


1. காம்ச்சுவை இலாவணி 

மகாராட்டி ரத்தில்‌ சத்திரபதி சிவாஜியின்‌ ஆட்‌இ முடிவுற்ற 
பின்னார்‌ சத்திரபட௫களின்‌ மூப்புக்‌ குறைந்து முதலமைச்சர்‌ 
களின்‌ அதிகாரம்‌ 


தலை சாரக்கியது, இது பேசுவாக்களின்‌ 
ஆட்சி எனப்படும்‌. இந்தப்‌ பேசுவாக்கள்‌ ஆடல்‌, பாடல்‌, கணி 
கையரின்‌ கூத்துக்களில்‌ அஒத ஈடுபாடு காட்டினர்‌, இக்காலத்‌ 
தில்தான்‌ காமச்சுவை மிக்க இலாவணிப்‌ பாடல்கள்‌ அதிகம்‌ 
கோன்றின. 


299 


காமச்சுவை இலாவணியை இரு பிரிவுகளாகப்‌ பிரிக்க 
லாம்‌. இறை வடிவாகப்‌ போற்றப்படும்‌ கண்ணன்‌, இராதை 
ஆகியோரின்‌ காமக்களியாட்டங்களைப்‌ பாடுவது, மற்றொன்று 
அன்றாட வாழ்வில்‌ நடக்கும்‌ மானிடனின்‌ காம லீலைகளைப்‌ 
பாடுவது, ஆரம்ப காலத்தில்‌ காமச்சுவைபற்றிப்‌ பாடறினைத்த 
“கரஇர்‌” அல்லது இலாவணிக்‌ கவிஞர்‌ சமுதாயத்தில்‌ அது ஏற்‌ 
றுக்கொள்ளப்படுகிறதா என்பதனை உறுதிப்படுத்திக்‌ கொள்‌ 
வதற்காகவும்‌ உருவகமாகவும்‌ இறைமீது ஏற்றிப்‌ பாடியிருக்க 
வேண்டும்‌. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர்‌ ்‌ மானிடனின்‌ 
காம லீலைகளைப்‌ பற்றிப்‌ பாடத்‌ தொடங்கியிருக்க வேண்‌ 
டும்‌, போர்‌ மேற்சென்ற தலைவனின்‌ வருகைக்காக விரகதாபத்‌ 
தோடு காத்திருக்கும்‌ பெண்‌, நீண்டகால இடைவெளிக்குப்‌ 
பின்‌ கணவனைச்‌ சந்திக்கும்‌ பெண்ணின்‌ மகிழ்ச்சி, கணவன்‌ 
பிரித்து சென்றமையின்‌ தனது இளமை வீணாவதைப்‌ பற்றிப்‌ 
புலம்பும்‌ பெண்‌, விரகதாபத்தைத்‌ தாங்கவியலாது என்று கண 
வனிடம்கூறி, பிரிவண்டேல்‌ என்னைக்‌ கொன்றுவிட்டுச்‌ செல்‌ 
எனக்‌ கூறும்‌ பெண்‌ முதலியவை பிரிவுபற்றி வந்த இலாவணி 
களாகும்‌. 


இவை தவிர்த்து, தோளோடு தோளிணைந்து இன்பம்‌ 
காண விழையும்‌ பெண்ணின்‌ உணர்வு, இளமை பாங்கும்‌ 
பெண்ணானவள்‌ ஆடவனைக்‌ கவருகல்‌, இளமை மிக்க ஆட 
வன்‌ மராட்டிப்‌ பெண்ணெரருத்தியைப்‌ பார்த்து அவளை 
அடைய விரும்பும்‌ மனநிலை ஆகியவையும்‌ இத்திரிக்கப்படுகின்‌ 
றன. இவ்வகைப்பாடல்களை,துண்துணே மத்தளம்‌, தாளம்‌, டப்‌ 
அல்லதுடேப்பு ஆகிய இசைக்‌ கருவிகளின்‌ துணையோடு நாயகி 
மற்றும்‌ இரு கோழியருடன்‌ பாடி ஆடும்‌ நிகழ்ச்சி “தமாஷா 


எனப்படும்‌. 


2. எதிர்ப்பாட்டு இலாவணி 


இது வளர்ச்சியடைந்த நிலையாகும்‌. இதனை மராட்டி 
யில்‌ “பேதிக்‌ இலாவணி” அல்லது 'கல்கிதுரா” என்பர்‌, ““சமயப்‌ 
பகுப்பு, ஆன்மா பற்றிய கருத்துக்கள்‌, மனிதனின்‌ நிலையாகத்‌ 
குன்மை முதலியவற்றை இசை பாடுவதும்‌ அப்பாட்டினூடே 
எழுப்பிய வினாவிற்கு இசையிலேயே விடையிறுப்பதுமாகிய 


300 


நிகழ்ச்சியாகும்‌, இதில்‌ இருவேறு காட்சிகளாக சிவன்‌, சக்தி 
அல்லது பிரம்மம்‌, மாயா அல்லது புருஷன்‌, பிரகிருதி இவை 
அமையலாம்‌. '”₹ இந்நிகழ்ச்சியைக்‌ “கேள்வி-பதில்‌” என்னும்‌ 
பொருள்படும்‌ “சவால்‌-ஐவாப்‌” என்னும்‌ சொற்களால்‌ குறிப்‌ 
பர்‌. இவ்வகை இலாவணியே இந்தியா முழுமையும்‌ பரவியிருக் 
கின்றது. தமிழிலும்‌ இந்தவகை இலாவணியே காணக்கிடக்‌ 
கிறது. 


மகாராட்டிரத்தில்‌ பரவியிருந்த இவ்வகை இலாவணி 
சிவாஜியின்‌ கர்நாட.க வெற்றிக்குப்பின்‌ ஆங்கும்‌ அதிகமாகப்‌ 
பரவி மராட்டியர்‌ தஞ்சையைக்‌ கைக்கொண்டு ஆட்சிபுரியத்‌ 
தொடங்கியபின்‌ தஞ்சையிலும்‌ தஞ்சையைச்‌ சூழ்ந்த பகுதிகளி 
லும்‌ பரவியது. தஞ்சாவூர்‌, திருச்சி, புதுக்கோட்டை, தென்‌ 
னார்க்காடு, மதுரை மாவட்டங்களில்‌ காணப்படுகின்ற இந்த 
இலாவணிப்‌ பாடல்‌ தமிழ்‌ நாட்டின்‌ பிற பகுதிகளுக்குச்‌ செல்‌ 
லச்‌ செல்ல அருகியே காணப்படுகிறது. மராட்டியரின்‌ வரு 
கைக்குப்‌ பின்னரே இலாவணி தமிழ்‌ நாட்டில்‌ பரவியது என்ப 
தற்கு “மோடி ஆவணங்களிலும்‌”8 சான்றுகள்‌ இடைக்கன்றன. 


3. பிறவகை இலாவணிகள்‌ 


பிறவகை இலாவணிகளைப்‌ பன்னிரு வகைப்படுத்துவர்‌ 


திரு. மோர்சே அவர்கள்‌. உபதேசம்‌, வைராக்கியம்‌, இறை 


கலபுராணம்‌, ஞானி, தலைவன்‌, 
புராண வரலாறு, சமுதாய நோக்கு, நகைச்சுவை, பன்‌ 
மொழிப்‌ புலமை. வாழ்த்து ஆசிய பொருளில்‌ பாஈடப்படு 
வன. மிகப்‌ பிற்காலத்திலே இவ்வாறாகப்‌ பல்வகையான 
பொருள்‌ குறித்தும்‌ இலாவணி பாடகத்தொடங்கிளர்‌. 


முடிவுரை 
“கிராமிய இசை' என்ற பொருளில்‌ வ 


வணிப்‌ பாடல்‌” தவிவகைப்‌ பாட்டாக, 


வருணனை, கதை கூறுதல்‌, 


ழங்கப்பட்ட “இலா 
மக்களை நல்வழிப்‌ 
படுத்தச்‌ சந்தக்‌ கவிகளால்‌ பயன்படுத்தப்பட்டு, 

மிக்கதாக மாற்றப்பட்ட. பின்னர்‌, தத்துவ விவாதப்‌ பாடல்‌ 
களாக எல்லா மாநிலங்களிலும்‌ பரவிய நிலை, 
அதன்‌ தாக்கத்தைக்‌ காட்டுவத 


காமச்சுவை 


மக்களிடம்‌ 


*க அமைகிறது. இத்தோடன்‌ 


301 


றிப்‌ பல்வேறு செய்திகளையும்‌ இலாவணிப்‌ பாடல்‌ வடிவில்‌ 
கூறமுனைந்த *சாடூர்கள்‌” இன்று இலாவணிப்‌ பாடலைப்‌ பல்‌ 
வேறு வகைப்பாடுகளுக்கு உட்படுத்தியுள்ளனர்‌. இந்த இலா 
வணிப்‌ பாடல்‌ எவ்வாறு வெவ்வேறு மாநில மக்களின்‌ கலைத்‌ 


துறையில்‌ இடம்பிடித்து நிலைத்தது என்பது ஒரு சிறந்த ஆய்‌ 
வாக அமையக்கூடும்‌. அவ்வகையில்‌ இதனை ஆய்வு செய்தல்‌ 


அவ௫யம்‌, 


அடிக்குறிப்புகள்‌ 
1. *$யி[கரார்‌. ரம, நத. - ரமழகர11605% 


2. ௦௩ம்‌, 18.77, - ]கீகாக(ாம்‌ இகரம்‌ நிகாகாறகாக்‌ : [,௦%78]947& 
181 ஹு 1965, ற.39. 


3. நிதாகார்கற, கம, 14க0காறர்‌.0. - 101 8௦௧0௦௫ ௦7 
421காவ்ராக ற. 118 


௨01118116௧. கம. 
௩௩ம்‌. 14.7, - நெ... 
$8௨3ாக௦௰௮00௦ 14.57. - ]ரிகாகர்ரர்‌ 5? கோரக்‌, ற,15. 


1 க்‌. 2 


சண்முகசுந்தரம்‌, சு., -தமிழில்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌. 
4, 205. 


8. மிகாகாரகற6. க.௦., - 14கய்கார்‌, 1). - றெ.01, 


9, ௦ம்‌: நபாம்‌16 11௦0.89), 5ம்‌ போரப12 28/1, நீயாம்‌16 7410, 
123. $ஞூ %பராம்‌!6 13, 123. 6௨௭௨91௭311] [7:17 121| 
11813. ப 


10. ந௦ர6, 0.19, கீகற்காகள்ராக *குாருகரக08% 111௩39. 701.3. 
ஐ. 459. 


குமரிமாவட்ட மீனவரின்‌ நொழிற்பயாடல்கள்‌ 


சி. பிரதாபசிங்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, 
வ.௨.௪. கல்லூரி, 
தூத்துக்குடி. 





குமரி மாவட்டத்தில்‌ முப்பது கடற்கரை ஊர்களில்‌ மீன 
வர்‌ வாழ்கின்றனர்‌. அவர்களில்‌ பெரும்பான்மையோர்‌, இ.பி. 
பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ கத்தோலிக்கச்‌ சமயத்தைத்‌ தழு 
வினர்‌. பிறர்‌, அரயர்‌ என்னும்‌ பெயருடன்‌ இந்துக்களாக வாழ்‌ 
இன்றனர்‌. இவர்கள்‌ தண்டி! முத்துப்‌ படகைச்‌ செலுத்தும்‌ 
போதும்‌ கடலில்‌ இட்ட நங்கூரத்தைப்‌ படகை நோக்கி இழுக்‌ 
கும்போதும்‌ வலைகளைக்‌ கரையை நோக்கி இழுக்கும்போதும்‌ 
பாடல்களைப்‌ பாடுகின்றனர்‌. இத்தகைய பாடல்களைக்‌ குமரி 
மாவட்ட மீனவர்‌ ““ஏலாப்‌ பாடல்கள்‌” என்று அழைக்கின்ற 
னர்‌. மீனவப்‌ பெண்டிர்‌ மீன்‌ விற்கும்போதும்‌ மால்‌ முடியும்‌ 
(வலை பின்னும்‌) போதும்‌ பாடல்களைப்‌ பாடுகின்றனர்‌. 


ஏலாப்‌ பாடல்கள்‌ 


ஏலாப்‌ பாடல்கள்‌ நீண்ட பாடல்களாகவும்‌ இல அடிகளைக்‌ 
கொண்ட று பாடல்களாகவும்‌ ஓரிரு அடிகளைக்‌ கொண்ட 


மிகச்‌ சிறிய பாடல்களாகவும்‌ காணப்படுகின்றன. 
ஏலாட்‌ பாடல்களின்‌ தொடக்கம்‌ 


ஏலாப்‌ பாடல்களின்‌ தொடக்கம்‌ 


ஒன்றுபோல்‌ அமைவ 
தில்லை. பெரும்பாலான பபரிய 


ஏலாக்களில்‌ *ஓவேலா” 


303 


என்னும்‌ சொல்‌ இடம்‌ பெறுகிறது. இச்சொல்‌ “ஓம்‌ வேலா” 
என்னும்‌ தொடரின்‌ சதைவே என்று கருதப்பெறுகிறது.* 


படகோட்டுதல்‌ 
ஏலாப்‌ பாடலொன்று, பாய்கட்டிப்‌ படகோட்டும்‌ மூறை 
யைப்‌ பாடுகிறது. 
மெய்ப்புடனே ஏலேலோ கயிறு வலித்து - ஐயையா 
ஒழுங்காக ஏலேலோ பாய்விரித்து - ஐயையா 
சுக்கானை ஏலேலோ தான்‌ இருப்பி - ஐயையா? 
பலவகை மீன்கள்‌ ப 
மீனவர்‌ தம்‌ வலைகளில்‌ விழும்‌ மீன்களையும்‌ அவற்றில்‌ 
சிலவற்றின்‌ பண்புகளையும்‌ பாடுகின்றனர்‌. 
பல்லுக்‌ கேத்த சரமீனாம்‌ 
படுத்துத்‌ இங்கிற வத்தயுமாம்‌” 
கத்தாள மத்தியம்பா 
கழுத மத்தி சானயம்பா 
சாள படும்‌ தொண்ட படும்‌ 
வாச்ச தொண்ட. தேறி படும்‌” 


தொழிலாளர்‌ துயச்‌ 
மீனவரில்‌ பெரும்பாலோர்‌ சொந்தப்‌ படகும்‌ வலையும்‌ 
உடைய செல்வந்தரிடம்‌ கூலிக்கு வேலை செய்கின்றனர்‌. இத்‌ 
சகொொழிலாளர்‌ தம்‌ துயரைப்‌ பாடுகின்றனர்‌. 
தண்டிழுத்துத்‌ தண்டிழுத்துச்‌ சா௫ிறேனே - ஐலசா? 
கரையை தோக்கி வலையை இழுக்கும்‌ இலங்கை மீனவர்கள்‌, 


2 . கரைவலைக்குச்‌ 
ரன்‌ அம்னில்று இங்கு வந்தேன்‌! 


என்று பாடுவது இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. 


வேலைக்கேற்ற கூலி தராத முதலாளியிடம்‌ கொண்ட 
கோபத்தைப்‌ பாடலொன்று புலப்படுத்துகிறது. 


304 


சாமி சாமி சக்கரமா3 
சக்கரம்‌ கேட்டா கோபமா 
நானும்‌ மக்களும்‌ சாவவா 
அடுத்த ஊருக்குப்‌ போவவா?3 


மீனவப்‌ பெண்ணின்‌ துயர்‌ 


க1_லில்‌ மீன்‌ பிடிக்கச்‌ சென்ற தன்‌ கணவன்‌ வீடு திரும்‌ 
பாததால்‌ மனைவி வருந்துவதைப்‌ பாடலொன்று குறிப்பிடு 
கிறது, 


எல்லோரும்‌ போன வண்டி 
கல்லு வரும்‌ நெல்லு வரும்‌ 
என்‌ புருஷன்‌ போன வண்‌ 
திரும்பிவரக்‌ காண இல்லே! 


காதல்‌ 


தொழிலில்‌ ஏற்படும்‌ துன்பத்தை மறக்க, மீனவார்‌ காதல்‌ 
பாடல்களைப்‌ பாடுகின்றனர்‌. 
முத்துப்‌ பெண்னே - ஏலவலே 
மோகனமே - லோவே 
முத்தந்தாடி - ஏலவலே 
மெச்சக்கொண்டு - லோவே 
குச்சிக்குள்ளே - ஏலவலே 
வாருமன்னா - ஏலவலே லோவே 
குனிஞ்சு முத்தம்‌ - ஏலவலே 
காருமன்னா - லோவே 


கைக்கிளை 


ஆண்‌. பெண்‌, என்ற இருபாலாருள்‌ ஒருவரிடம்‌ மாத்திரம்‌ 
நிசுமும்‌ விருப்பு கைக்கிளை அல்லது ஒருதலைக்‌ காமம்‌ எனப்‌ 
படும்‌. கைக்கிளையால்‌ வரும்‌ தஇமையைப்‌ பாடலொன்று 
விளக்குகிறது. 
நாலுகுட்டு வீட்டுக்காரி 
நாற்பது முமம்‌ சேலக்காரி 
அவளக்‌ தொடுவானளேன்‌ 


305 


கவலப்‌ படுவானேன்‌ 

கைகட்டி நிப்பானேன்‌ 
வாய்மொழி கேப்பானேன்‌ 
வாருவலடி1? கொள்வானேன்‌!? 


பெண்ணின்‌ விருப்பம்‌ 
பெற்றோர்‌ தம்‌ பெண்ணுக்கு ஓர்‌ அழகில்லாத மாப்‌ 
பிள்ளையைப்‌ பார்க்கின்றனர்‌. தான்‌ விரும்பும்‌ அழகிய காத 
லனையே மணக்க விரும்புகிறாள்‌. அவள்‌ விருப்பினைப்‌ புலப்‌ 
படுத்துகிறது ஒரு பாடல்‌, 
ஆத்தா எனக்கிந்த மாப்பிள்ள வேண்டா 
அழகான மாப்பிள்ள தோப்பில இருக்கு 
கப்படா மீசயும்‌ பல்லயும்‌ கண்டு 
பயமா யிருக்குதடி1* 
கிழவனை மணக்க இயலாது என்று கூறுகிறாள்‌ ஒரு இளம்‌ 
பெண்‌, 


நரை விழுந்த கிழவனுக்கோ 
நானாசைப்‌ படுவே னென்றாள்‌15 


குடும்ப நினைவுகள்‌ 
கடலில்‌ மீன்‌ பிடிக்கும்‌ மீனவர்‌ தம்‌ குடும்பத்தினரை 
நினைக்கின்றனர்‌. 
தாய்‌ நினைவு 
பெற்றுத்தாலாட்டிச்‌ சீராட்டி வளர்த்த தாயை நினைத்துப்‌ 
பாடுகின்றனர்‌. 
அருகிருந்த தாயல்லவோ 
பெற்றெடுத்த மாதாவல்லோ36 
தாராட்டி - ஏலே 
எனை வளர்த்த தாயார்‌ சொல்லி!7 


மக்கள்‌ நினைவு 


மக்கள்மீது எண்ணமுண்டோ என்று ஓருவர்‌ வினவ 


அதற்கு அடுத்தவர்‌ பதில்‌ கூறுகிறார்‌. 


306 


மக்கமேலே எண்ணமுண்டோ - ஏலலேசா 
எண்ணி எண்ணித்‌ தொலயுதண்ணே - ஏலலேசா!5 


வீட்டிலிருக்கும்‌ குழந்தையை நினைத்துத்‌ தாலாட்டுப்‌ 
பாடுகின்றனர்‌, 


ஏனமுகாய்‌ என்னரசே 

அரசே நீ அழவேண்டாம்‌ 
அன்பாய்நான்‌ மருந்துதகாரேன்‌ 
கண்ணேநீ அழவேண்டாம்‌ 
கரும்புனக்குக்‌ கொண்டுதாரேன்‌18 


மனைவி நினைவு 
குன்‌ மனைவியை நினைத்து ஒருவர்‌ பாடுகிறார்‌. 

கரும்பொத்த தேன்மொழியாள்‌ 
கறிசமைக்க வேணுமிண்ணா 
பாவைக்‌ கொழுந்தாலே 
பலகறியும்‌ அவள்‌ சமைத்தாள்‌ 
எண்ணி கறிகள்‌ வைப்பாள்‌ 
ஈக்கொண்டு நெய்‌ சொறிந்தாள்‌ 
ஓண்ணும்‌ பயணமிண்ணனு 


ஊட்டினாளோ கள்வேனுக்கு?0 
சமயப்‌ பற்று 


மீனவர்‌ சமயப்‌ பற்று மிக்கவர்‌, அவரது சமயப்‌ பற்று, பல 
ஏலாப்‌ பாடல்களில்‌ வெளிப்படுகிறது. 


கிறித்தவர்‌ கன்னி மேரியையும்‌ அவர்‌ மகனையும்‌ போற்று 
கின்‌ றனர்‌. 
திருமரியாள்‌ அன்பு உண்டு 
மகனுதவி தஞ்சமுண்டு? 


மேற்குறித்த மீனவர்கள்‌ 
கொண்ட குமரி பகவதியையும்‌ 
மீனாட்சி 


கன்னியாகுமரியில்‌ கோயில்‌ 


ட்‌ மதுரையில்‌ கோயில்கொண்ட 
யையும்‌ போற்றுகின்றனர்‌. 


307 


பாண்டிப்‌ பெண்ணே பகவதியே?? 
குமரி நல்ல பகவதியாம்‌23 
மீனாட்சி அம்மைவ்ர 

அம்மைநட தாயார்‌ நட34 


இந்து மீனவர்கள்‌ இந்துக்‌ கடவுளரை வாழ்த்துகன்றனர்‌. 


அரஹர முருகா இயா முருகா 

ஓம்காளி ஜெய்காளி35 

பக்கத்துப்‌ பதினாறு தேங்காயும்‌ வெட்டி 
அதில்‌ ஒரு தேங்காய நமஸ்காரம்‌ பண்ணி38 
மீனாட்சி அம்மய முன்ன நிறுத்தி 


சண்டையிடுவதில்‌ ஆர்வம்‌ 
மீனவர்‌ சண்டையிடுவதில்‌ ஆர்வம்‌ உடையவர்‌ என்பதைப்‌ 
பாடல்கள்‌ உணர்த்துகின்‌ றன. 


ஆசியும்‌ பத்தும்‌ இருபத்தொண்ணு 
அடியடா மக்களே கண்ணக்தேடி 
இடிச்சு கொடடா வருமம்‌ பாத்து537 
குத்தடா மகனே சங்கத்தேடி 
ஆனைமேலேறி அரண்மனை கட்டிய 
ஆசான்பயலுக்க பல்ல ஓடப்பேன்‌ 8 


மதுவின்‌ தீமை 

மதுவின்‌ தீமையைப்‌ பலப்படுத்துகிறது ஒரு பாடல்‌, 

. வள்ளம்‌?$ வித்தேன்‌ நாலே வலயும்‌ வித்தேன்‌ - ஐலசா 
வாளாவல நாலே கானும்‌ வித்தேன்‌ - ஐலசா 
எல்லாம்‌ வித்து நாலே கள்‌ குடிச்சேன்‌ ஐலசா 
பழய பான நாறே பழய சட்டி - ஐலசா 
எல்லாம்தானே நாலே போட்டுடச்சேன்‌ - ஐலசர30 


மருந்து 

ஏலாப்‌ பாடல்களில்‌ மருந்துகளைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
அங்கங்கே இடம்‌ பெறுகின்றன, சுக்கு, மிளகு ஆகிய இத்த 
மருந்துகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்‌ என்று பாடல்‌ 
ஒன்று குறிப்பிடுகிறது. 


308 


சுக்கடா மொளகடா 
இடியடா பொடியடா 
தேனிலே கொளப்படா 
இின்னுபாத்துச்‌ சொல்லடா?! 


பழக்க வழக்கங்கள்‌ 


மீனவரின்‌ பழக்க வழக்கங்கள்‌ சிலவற்றை எஏலாப்‌ பாடல்‌ 
களால்‌ அறியலாம்‌, 


கடவுளைத்‌ துதித்தே படகைக்‌ கடலில்‌ இறக்குவது வழக்கம்‌, 
ஈஸ்வரனே ஏலோலோ துதித்திறக்கி4£ 


கம்‌ இனத்தவரை *வலயன்‌' என்றும்‌ “நுழையன்‌” என்றும்‌ 
அழைப்பது வழக்கம்‌, 


வலயன்‌' கைக்‌ கலயமே33 


நுளையம்மாரே34 


வருணனை 


நீண்ட ஏலாக்களில்‌ பல வருணனைகள்‌ இடம்‌ பெறுகின்‌ 
றன. படுக்கையை வருணிக்கிறது ஒரு பாடல்‌. 


பஞ்சணை மெத்தையுண்டு - எனக்குப்‌ 
படுத்துறங்கக்‌ கட்டிலுண்டு 
கட்டில்‌ நல்ல சுடம்பாமோ35 


மழை பற்றிய வருணனை பல பஈடல்களில்‌ இடம்‌ பெறுகிறது. 


வாடயிலே பெய்த மழ 
வரம்பழமியப்‌ பெய்கு மழ 
கொண்டலிலே பெய்த மழ 
கொளம்நிறையப்‌ பெய்த மழ36 
காலமம பெய்யாதோ 
கமனிக்கடல்‌ ஓடாதோ 
பெருத்தமழ பெய்யாதோ 
தம்பஞ்சம்‌ இராதேோர33 


மாலைக்‌ காலம்‌ ழம்க்கண்டவாறு வருணிக்கப்‌ பெறுகிறது 


309 


மலைக்கு மலை பொழுது சாயும்‌ 
மாடு கன்று சாயுநேரம்‌38 


பெண்ணைக்‌ உழ்க்‌ கண்டவாறு வருணிக்கிறது ஒரு பாடல்‌. 


பொன்னலைந்த காதுகளாம்‌ 
பூவலைந்த கொண்டைகளாம்‌33 


மீனவப்‌ பெண்கள்‌ பாடல்கள்‌ 
மீனவப்‌ பெண்கள்‌ பாடல்களை மீன்‌ விற்போர்‌ பாடல்கள்‌ 
மீன்‌ விற்போர்‌ துயரை உணர்த்தும்‌ பாடல்‌, மால்‌ முடிக்கும்‌ 
பெண்கள்‌ பாடல்‌ என்ற மூன்று பிரிவுகளில்‌ காணலாம்‌, 
மீன்‌ விற்கும்‌ பெண்கள்‌ பாடல்கள்‌ 
மீன்‌ விற்கும்‌ பெண்கள்‌ இராஜாக்கமங்கலம்‌ என்னும்‌ 
கடற்கரை கிராமத்திலுள்ள அத்திக்‌ கடையில்‌ பாடிக்‌ 
கொண்டே மீன்‌ விற்பதை அறுபது ஆண்டுகளுக்கு ்‌ முன்தான்‌ 
கேட்டதாக அவ்வூரைக்‌ சார்ந்த எழுபத்தி நான்கு வயதான 
பெரியவர்‌ ஒருவார்‌ குறிப்பிட்டார்‌,40 தூத்தார்‌, வள்ளவிளை 
சின்னத்துறை, இறமன்துறை, பூத்துறை ஆகிய இராமங்களில்‌ 
வாழும்‌ மீனவர்‌ பெண்கள்‌ காஞ்ஞாம்புறம்‌, நித்திரவிளை, 
களியக்காவிளை போன்ற ஊர்களுக்கு மீனைக்‌ கொண்டு 
சென்று விற்று வருகின்றனா்‌, பல இராமங்களைச்‌ சார்ந்த 
மீனவப்‌ பெண்கள்‌ ஒரே ௪ளர்ச்‌ சந்தைக்கு மீன்‌ விற்கச்‌ செல்‌ 
லும்‌ போது பாட்டுப்பாடி மீனை விற்கின்றனர்‌. 
மீன்விற்பதில்‌ போட்டி. 
மீன்‌ விற்போர்‌ போட்டிபோட்டு விற்க வேண்டியிருப்ப 
தால்‌ தாம்‌ விற்கும்‌ மீனே மணமுள்ள, உயிர்த்‌ துடிப்புள்ள மீன்‌ 
என்று பாடுகின்றனர்‌. 
மல்லிகப்பூ வாசனயும்‌ 
பூவான சாளயும்‌ 
ஓடித்‌ துடிச்சு விளயாட4! 
ஏலமிட்டு மீன்‌ விற்றல்‌ 
போட்டி அதிகமிருந்தால்‌ பெண்கள்‌ ஏலமிட்டு விலையைக்‌ 
குழைத்து விற்பதைப்‌ பாடலொன்று உணர்த்துகிறது. 


310 


ரெண்டு ரூபாய்க்கு வக 
ஒண்ணா ரூபா தானே 
ரெண்டு ரூபாய்க்க வக 
ஒண்ணேகால்‌ ரூபா எடு*£ 


மீன்‌ விற்போர்‌ துயரை உணர்த்தும்‌ பாடல்‌ 


வெளியருக்குக்‌ கொண்டுசென்று மீனை விற்பதற்காகக்‌ 
குட்டையுடன்‌ பேருந்தில்‌ ஒரு மீனவப்‌ பெண்‌ ஏறியபோது, 
அவளைப்‌ பேருந்து நடத்துநர்‌ பேருந்திலிருந்து இறக்கிவிட 
அவள்‌ பல மைல்‌ தாரம்‌ குட்டையைச்‌ சுமந்துசென்று மீன்‌ 


விற்க வேண்டி வந்த அவல நிலையைப்‌ பாடலொன்று குறிப்‌ 
பிடுகின்றது. 


பஸ்ஸிலேறச்‌ சென்ற போது 
மீனுமாய்‌ ரோஸம்மையை இறக்கிவிட 
பாரமும்‌ தலையில்‌ ஏற்றியவள்‌ 
வேகத்தில்‌ பாய்ந்து ஓடுகிறாள்‌43 


மால்‌ முடிக்கும்‌ பெண்டிர்‌ பாடல்‌ 


மால்‌ முடிக்கும்‌ பெண்டிர்‌ இயந்திர வரவால்‌ தம்‌ தொழில்‌ 
பாதிக்கப்படுவதை வருந்திப்‌ பாடுகின்றனர்‌. 


தினமும்‌ இரண்டு ரூபாய்க்கு 
மால்‌ முடித்து வந்தவர்கள்‌ 
மால்‌ முடிதல்‌ இல்லாமலே 
வறுமையால்‌ வாடுகின்றார்‌ 
முப்பகாயிரம்‌ குடும்பங்கள்‌ 
எந்திரத்தால்‌ அழியும்‌ போது 
ஒருவன்‌ மட்டும்‌ பிழைக்கவேோ44 


மேற்குறித்த அய்வினால்‌ கீழ்க்காணும்‌ உண்மைகளைப்‌ பெற 
லாம்‌, 


ஏலாப்‌ பாடல்களில்‌ இடம்பெறும்‌ 
சொல்‌ “ஓம்‌ வேலா" 
கருதலாம்‌, 


. ஓவேலா'” என்னும்‌ 
என்பதன்‌ சிதைந்த வடிவமே என்று 


311 


ஏலாப்‌ பாடல்களால்‌, பாய்‌ மரம்‌ கட்டிப்‌ படகோட்டும்‌ 
விதத்தையும்‌ வலையில்‌ அகப்படும்‌ பல்வேறு மீன்களின்‌ தன்மை 
யையும்‌ கூலிக்கு வேலை செய்யும்‌ ஏழை மீனவரின்‌ துயரையும்‌ 


அறிய முடிகின்றது. 


மீனவரின்‌ காதல்‌ நினைவுகளையும்‌ குடும்ப நினைவுகளை 
யும்‌ ஒருதலைக்‌ காமத்தால்‌ ஏற்படும்‌ தஇமைகளையும்‌ ஏலாப்‌ 
பாடல்களால்‌ அறியலாம்‌. 


சுத்தோலிக்க சமயத்தினர்‌ இந்துக்‌ கடவுளரையும்‌ போற்று 
வது, அவர்கள்‌ தாம்‌ முன்பு சார்ந்திருந்த இந்து சமயக்‌ கடவு 
ளரை மறவாமல்‌ போற்றும்‌ பண்பைப்‌ புலப்படுத்துகின்‌ றது. 


சண்டையிடுதல்‌, குடி பற்றிய பாடல்கள்‌ மீனவச்‌ சமூதாயத்‌ 
தில்‌ காணப்பெறும்‌ குறைகளைத்‌ தெளிவாகப்‌ புலப்படுகின்றன. 


மருந்து பற்றிய பாடல்‌ மீனவரிடையே வழங்கும்‌ மருந்து 
களை ஆய்வதற்குத்‌ தாண்டுகோலாகும்‌. 


ஏலாப்‌ பாடல்கள்‌ குறிப்பிடும்‌ பழக்க வழக்கங்களால்‌ மீன 
வரின்‌ சமய நம்பிக்கையையும்‌ அவரது மறுபெயா்களான வல 
யர்‌, நுளையர்‌ என்பவற்றையும்‌ அறிய முடிகிறது. 


வருணனைகள்‌ மீனவரின்‌ இயற்கை ஈடுபாட்டையும்‌ வருண 
னைத்‌ இறத்தையும்‌ புலப்படுத்துகின்றன. 


வெகுதாரம்‌ பாரமான மீன்‌ குட்டையைச்‌ சுமந்துசென்று 
மீன்‌ விற்கும்‌ அவல நிலையில்‌ மீன்‌ விற்கும்‌ பெண்கள்‌ வாழ்‌ 
வதையும்‌ போட்டியில்‌ குறைந்த விலைக்கு மீனை விற்றுச்‌ 
செல்லவேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்படுவதையும்‌ பெண்‌ 
கள்‌ பாடல்களால்‌ அறியலாம்‌. 


மால்‌ மூடியும்‌ இயந்திரத்தின்‌ வரவால்‌ சல செல்வந்தர்‌ 
பயன்‌ பெற, கையால்‌ மால்‌ முடித்து வாழ்க்கை நடத்தும்‌ பல 
மீனவப்‌ பெண்டிர்‌: வாம வழியின்றி வருந்துவதை மால்‌ முடிக்‌ 
கும்‌ பெண்டிர்‌ பாடலால்‌ அறிய முடிகின்றது. 


312 


குறிப்புகள்‌ 


1, 


10. 


11, 


1.4, 


12 


14, 


12 
16. 


17. 


18. 
19. 
20. 
21, 
22. 
43. 


உ... ஆம 


குண்டு - துடுப்பைக்‌ குமரி மாவட்ட மீனவர்‌ தண்டு என்று 
அழைக்கின்றனர்‌. 
செய்தி வழங்கியவர்‌ - தந்‌ைத வில்லியம்‌ லூர்தியான்‌ 
இத்துறை. 

பாடியவர்‌ டைபீரியன்‌, நீரோடி, 


55 59 23 


பாடியவர்‌ முத்தப்பன்‌, மேல மணக்குடி, 
க பத்ரோஸ்‌, கொட்டில்பாடு, 
புஷ்பராஜன்‌, அம்பா, பக்கம்‌ 15, 
சக்கரம்‌ - குமரி மாவட்டம்‌ திருவிதாங்கூரோடு இணைந்‌ 
திருந்த காலத்தில்‌ வழக்கிலிருந்த நாணயம்‌, 28 சங்கரம்‌ 
இன்று வழங்கும்‌ ஒரு ரூபாய்க்கு ஒப்பானது, 
பாடியவர்‌ சிலுவப்‌ பிள்ளை, பூத்துறை. 
2 நாராயணன்‌, நீரோடி. 
ர்‌ ரெங்கன்‌, முள்ளூர்த்துறை 
வாருவல்‌ - துடைப்பம்‌ மீனவரிடையே வாருவல்‌ என்று 
வழங்கப்பெறுகிறது, 
பாடியவர்‌ பாபு, இறமன்துறை, 
சிலுவைப்‌ பிள்ளை, பூத்துறை. 
முத்தையா, புத்தன்துறை, 
உ... பாபு, இறமன்துறை, 
ர்‌ செபஸ்‌ தியான்‌, பள்ளம்‌. 
ஞானப்பிரகாசம்‌, கபரியேல்‌, கன்னியாகுமரி, 
உ முத்தையா, பித்தன்துறை. 
92 39 


39 நடி 


ஞானப்பிரகாசம்‌, கபரியேல்‌, கன்னியாகுமரி, 
முத்தையா, புக்கன்துறை, 


24. 
25. 
26. 
27. 
28. 
29, 
30. 
31. 
32. 
33. 
34. 
35... 


36. 
3. 
38. 


32. 
40, 


41. 
42. 
43. 


44, 


வள்ளம்‌ -- 


பாடியவர்‌ 


313 


ரோமான்ஸ்‌, மேல மணக்குடி. 
பாபு, இறமன்துறை. 
டைபீரியன்‌, நீரோடி, 

பாபு, இறமன்துறை. 

படகு. 


பத்ரோஸ்‌, கொட்டில்பாடு. 


௨. பார்னபாஸ்‌, வாணியக்குடி. 


329 


32 


டை.பீரியன்‌, நீரோடி. 
எராமான்ஸ்‌, மேல மணக்குடி 
செபஸ்தியான்‌, கன்னியாகுமரி. 


கித்தேரியான்‌, அந்தோணி மெய்யேல்‌, 
இராஜாக்கமங்கலம்‌. 


முத்தையா, புத்தன்துறை, 
ஞானப்பிரகாசம்‌, கோவளம்‌, 
செபஸ்தியான்‌, பள்ளம்‌, 


ஞானப்பிரகாசம்‌, புத்தன்துறை, 


செய்தி வழங்கியவர்‌ ௮. சிவசுப்பிரமணிய பிள்ளை (வயது 
74), இராஜக்க மங்கலம்‌, 


பாடியவர்‌ ரப்பேலியா, வள்ளவிளை. 


25 


22 2 


பாடியவர்‌ மைக்கேலம்மா, ஆகினஸ்‌, அமலமேரி, இரவு 
பு.த்தன்துறை. 
... மைக்கேலம்மா, அமலமேரி, இரவிபுத்தன்துறை. 


கண்ணர்பநாயனார்‌ பராணத்நில்‌ நர்‌ டூ1([ற 
இலக்கமத்‌ நாக்கும்‌ 
இரத்தின. கிருட்டினமூர்த்தி. 


துமிழ்த்துறை, பேராடிரியர்‌, அருள்மிகு 
பழநியாண்டவர்‌ கலை பண்பாட்டுக்கல்‌ லுரி, 


பழநி. 








சேக்கிழார்‌ இயற்றிய பெரியபுராணத்தில்‌ உள்ள கண்ணப்ப 
நாயனார்‌ புராணத்தில்‌ நாட்டுப்புற இலக்கியத்தாக்கம்‌ இடம்‌ 
பெற்றுள்ளதா என்பது குறித்து ஆய்வது இக்கட்டுரை நோக்கம்‌. 

சைவசமய அடியார்‌. தம்‌ வரலாற்றைப்‌ பெரிய புராணம்‌ 
இயம்புகிறது. அடியார்கள்‌ தமிழ்நாட்டில்‌ பிறந்தவர்கள்‌. காலம்‌ 
இடம்‌, சாதிப்‌ பகுப்பு, பொருளாதார நிலை அகியவற்றால்‌ 
இவ்வடிகளார்கள்‌ வேறுபாடுடையவர்கள்‌ ஆவர்‌, எனினும்‌ சிவ 
னார்‌ மீது கொண்டுள்ள அன்பினால்‌ இவர்கள்‌ ஒசே கோட்‌ 
ஆவர்‌. இவர்‌ தம்வரலாற்றை நம்பியாண்டார்‌ 
நம்பி, ஈந்தரமூர்த்தி நாயனார்‌ ஆ௫யோர்‌ முறையே திருத்‌ 
தொண்டர்‌ இஅருவந்தாது, திருத்‌ தொண்டத்தொகை ஆகிய 
நால்களில்‌இயம்பியுள்ளனர்‌, சேக்கிழார்‌ இவ்விரு நூல்கள்தவிலும்‌ 
செய்திகள்‌, நாயனார்கள்‌ பற்றிய செவி வழிச்‌ 
கல்‌ வெட்டுக்கள்‌ 


பாட்டினர்‌ 


செய்திகள்‌ 
ஆகியவற்றை அடிப்படை ஆதாரங்களாகக்‌ 
கொண்டே தம்‌ பெரிய புராணத்தைப்‌ படைத்துள்ளார்‌. தமது 
படைப்பின்‌ முதலிலும்‌ நடுவிலும்‌ முடிவிலும்‌ வருமாறு சுந்தர 
மூர்த்தி நாயனார்‌ வரலாற்றை அமைப்பதாஇய உத்தியை 


315 


ஆண்டு அடியார்தம்‌ வரலாற்றுத்‌ தொகுதியாகிய பெரியபுரா 
ணத்தைக்‌ காப்பிய வடிவம்‌ பெறுமாறு செய்கிறார்‌ சேக்கிழார்‌. 
ஒவ்வொரு சருக்கத்தின்‌ முடிவிலும்‌ சுந்தரரைப்போற்றும்‌ துதிப்‌ 
. பரடல்களை இணைக்கும்‌ நெறறியினால்‌ பெரிய புராணத்தை 
ஒரு கட்டுக்‌ கோப்புக்குள்‌ கொண்டு வருகிறார்‌ ஆரியர்‌. 


அந்தணர்‌, அரசர்‌, வணிகர்‌, வேளாளர்‌ ஆகிய இனத்தவரும்‌ 
புலையர்‌, இடையர்‌, நுளைஞர்‌, வேடுவர்‌ ஆகிய இனத்தவரும்‌ 
அடியார்களாக உள்ளனர்‌. ப 


இருநாளைப்‌ போவார்‌. ஆனாய நாயனார்‌, அதிபத்த நாய 
னார்‌, கண்ணப்ப நாயனார்‌ ஆகிய நாட்டுப்புற இனத்தின்‌ அடி. 
யார்களைப்‌ பற்றிய புராணப்‌ பகுதிகளைச்‌ சேக்கிழார்‌ , படைக்‌ 
கும்பொழுது, அவற்றில்‌ நாட்டுப்புற இலக்கியத்தின்‌ மீட்டுரு 
வாக்கத்தைக்‌ காப்பியச்‌ செய்யுள்‌ அமைப்பில்‌ காணமுடிகிறது. 


இக்‌ கட்டுரையில்‌ கண்ணப்ப நாயனார்‌ புராணம்‌ மட்டும்‌ 


ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட து. 


நாட்டுப்புற இலக்கியம்‌ என்பது வாய்மொழியாக வழங்கி 
வந்த பாடல்கள்‌, கதைகள்‌, பழமொழிகள்‌ முதலியவற்றைக்‌ 
குறிக்கும்‌ சொல்லாகப்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ மத்தி 
யிலிருந்து பயன்பட்டு வருகிறது. தற்பொழுது இச்சொல்‌ பல்‌ 
வேறு) பொருள்களில்‌ பயன்படுத்தப்படுகிறது. எழுத்து, பேச்சு 
இவற்றில்‌ நிலவும்‌ பாரம்பரியங்கள்‌, பாரம்பரிய முருகியல்‌ 
வெளிப்பாடுகள்‌ ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌, இவ்வகையில்‌ இது 
மனித இயலை ஒத்திருக்கிறது. பிரான்சு, ஸ்காண்டீ நேவியா 
ஆகிய நாடுகளின்‌ பாரம்பரிய வீட்டு அமைப்பு, பயிர்த்தொழில்‌, 
நூற்பு முறைகள்‌ முதவிய மனிக இயலைச்‌ சார்ந்த பண்பாடுகள்‌ 
(1கீக(னார்க1 பேேரயாச) ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌ விருந்துகள்‌, அவற்‌ 
றையொட்டிய சடங்குகள்‌, கிராமிய நடனங்கள்‌ இன மனிதஇன 
வரலாற்று இயலிற்கும்‌ மக்கள்‌ மரபிற்கும்‌ இடைப்பட்டவை. 
எல்லா வகைக்‌ கிராமியப்‌ பாடல்கள்‌, கதைகள்‌, மூட 
நம்பிக்கைகள்‌, உள்ளூர்க்‌ கதைகள்‌, பழமொழிகள்‌, விடுகதைகள்‌ 
இவை அனைத்தையும்‌ சேர்த்து நாட்டுப்புற இலக்கியம்‌ என்று 
கூறுவதில்‌ எந்தவிதக்‌ கருத்து வேறுபாடும்‌ இல்லை எனலாம்‌. 


316 


நாட்டுப்புற இலக்கயெத்தின்‌ இன்றியமையாத இயல்பு... அதன்‌ 
மரபு வழிக்‌ தன்மையே ஆகும்‌ என்பர்‌. (1) 


கண்ணப்ப நாயனார்‌ புராணம்‌ நெடுங்கதைப்பாடல்‌ என்று 
கருதத்‌ தக்க வகையில்‌ அமைந்துள்ளது. இக்‌ கதை மக்கள்‌ து 
தியில்‌ வாய்மொழியாக வழங்கி வந்திருக்கக்‌ கூடும்‌. பொத்தப்பி 
நாட்டு உடுப்பூரில்‌ வேடுவர்‌ குடியில்‌ பிறந்து வளர்ந்து சிவனா 
ருக்கு உண்மையன்பு பூண்டு அவரது கண்ணில்‌ இருந்து இழிந்த 
குருதியை நிறுத்துவதற்குத்‌ தமது கண்ணையே அப்பிய நாய 
னார்‌ செயல்‌ மக்களின்‌ மனதைக்‌ கவர்ந்திருக்க வேண்டும்‌. இன்‌ 
னாரால்‌ இயற்றப்பெற்றது என்று கூற முடியாமல்‌ நாயனார்‌ 
தம்‌ அருஞ்செயல்‌ குறித்த நெடுங்கதைப்‌ பாடல்‌ வழங்கயி 
ருக்கலாம்‌. பிற்காலத்தில்‌ வாய்மொழித்‌ தன்மையிலிருந்து கண்‌ 
ணப்ப நாயனார்‌ கதையைக்‌ காப்பியச்செய்யுள்‌ வடிவில்‌ சேக்கஇ 
மார்‌ படைத்கார்‌. எனக்‌ கருதுவதற்கு இடமுண்டு, சந்தம்‌ 
கலந்த பாட்டுக்கள்‌. நாட்டுப்புற வாழ்க்கை பற்றிய வர்ணனை 
கள்‌, எளிய சொற்கள்‌, இயல்பான உருக்காஈட்ட, தூய தெளி 
வான சிந்தனைகள்‌ அல்லது கருத்துக்கள்‌ என்ற பண்புகளை 
நாட்டுப்புற இலக்கெயத்டுல்‌ காணலாம்‌. இக்தகைய நாட்டுப்புற 
இலக்கியக்‌ கோட்டைக்‌ தன்பால்‌ கொண்டு விளங்குகிறது, கண்‌ 
ணப்ப நாயனார்‌ பு௱£ணம்‌, 


வேடுவர்‌ சேரி பற்றிய வர்ணனை, அங்கு வாழும்‌ வேடுவர்‌ 
வ௱ம்வியல்‌, தலைவன்‌. அவனுக்கு அடங்கி வாழும்‌ வேடுவர்கள்‌, 
குழந்தை பிறப்பு, வளர்ப்புத்‌ தொடர்பான சடங்குகள்‌, குல 
தெய்வ வழிபாடு, இவ்‌ வழிபாட்டை முன்னின்று நடத்தும்‌ 
நேவராட்டி, 3வட௫வர்‌ நலைவன்‌ தனது தலைமைப்‌ பொறுப்பை 
தருவது, அதன்‌ தொடர்பான சடங்கு, கன்னி 
வேட்டை, காடுபலி ஊட்டல்‌, விமாக்கொண்டாடுதல்‌, விருந்து 
ஈன்‌ ள்‌ கண்ணப்ப நாயனரர்‌ புராணத்தில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. இவையனைத்தும்‌ இணைத்து இப்புராண த்தை 


தாட்டுப்புற இலக்கியமாகத்‌ தோன்றுமாறு செய்கின்றன. 


மகலவுக்குத்‌ 


போன்ற செய்டுக 


வேடுவர்‌ சேரி 


ப அல்ல 4 ச லப த க ட ன்‌ 
பொத்தப்பி மாட்டு உடுப்பூர்‌ என்னும்‌ பதி வேடுவர்‌ சேரி 
யாக விளங்குகிறது. வேட்டை தாய்கள்‌, விளாமரங்களில்‌ கட்‌ 


317 


டப்பட்டுள்ளன. அம்மரங்களின்‌ கிளைகளில்‌ வலைகள்‌ மாட்டப்‌ 
பட்டுள்ளன. பன்றி, புலி கரடி மான்‌ ஆகிய பார்வை விலங்கு 
உள்ளன. ஐவன நெல்‌ எங்கும்‌ உள்ளது, வேட்டுவச்‌ சிறார்கள்‌ 
புலிக்‌ குட்டிகளுடனும்‌ யானைக்‌ குட்டிகளுடனும்‌ விளையாடு 
கிறார்கள்‌. சிறுமிகள்‌ மான்‌ குட்டிகளுடகள்‌ விளையாடுகிறார்‌ 
கள்‌, வேட்டுவர்‌ கூட்டத்தில்‌ கொல்‌, எறி, குத்து என்று ஆர்தீ 
துக்‌ குழுமிய ஓசையும்‌ துடி, கொம்பு, சிறுகண்‌, ஆகுளி ஆகிய 
வற்றின்‌ ஒலியும்‌ அருவி ஓசையும்‌ கேட்கப்‌ படுகின்றன. நாட்டுப்‌ 
புற இசை, நாட்டுப்புற இசைக்‌ கருவிகள்‌ குறித்து இப்‌ பகுதி 
யில்‌ இவ்வாறு விரிவாக எடுத்துரைக்கின்றார்‌ சேக்கிழார்‌ (2) 


செவ்வேள்‌ முருகவேள்‌-பராய்க்கடன்‌-பெருவிழா 

வேட்டுவர்‌ தலைவன்‌ நாகன்‌, அவன்‌ மனைவி தத்தை 
ஆகியவருக்கும்‌ புதல்வர்ப்‌ பேறு அரிது என்று சிறப்புமிக்க பெரி 
யவா்களால்‌ கூறப்பட்டது. எனவே, செவ்வேள்‌ முருகவேள்‌ 
முன்றிலுக்குச்‌ சென்று பரவுதல்‌ செய்து நாளும்‌ பராய்க்கடன்‌ 
நெறியிலே அவ்விருவரும்‌ நின்றனர்‌. வாரணச்‌ சேவல்கள்‌, வரி 
மயிற்‌ குலங்கள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு சென்று முருகன்‌ முன்‌ 
ஜிலில்‌ விட்டனர்‌. மூருகன்‌ புகழ்பாடிக்‌ குரவையாடினர்‌. பேர 
ணங்கு ஆடற்செய்து பெருவிழா எடுத்தனர்‌. முருகன்‌ அருளால்‌ 
தத்தை ஓர்‌ ஆண்‌ மகவைப்‌ பெற்றான்‌ 3 

பிள்ளைப்‌ பேற்றை முன்னிட்டுத்‌ தம்‌ குல தெய்வத்தைப்‌ 
பரவுதலும்‌ பராய்க்‌ கடன்‌ நெறியில்‌ நிற்றலும்‌ சேவல்‌ மயில்‌ 
ஆகியவற்றை விடுதலும்‌ குரவை ஆடுதலும்‌ அணங்கு ஆடுது 
லும்‌ பெருவிழா எடுத்தலும்‌ ஆகிய செயல்கள்‌ பற்றிச்‌ சேக்கி 
மார்‌ குறிப்பிடுகிறார்‌. நாட்டுப்புற இசை, இசைக்கருவிகள்‌ 
பற்றி விரிவாகக்‌ கூறியது போலவே நாட்டுப்புற ஆட்டங்கள்‌ 
பற்றியும்‌ சேக்கிழார்‌ விரிவாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. குழந்தை 
பிறந்தது குறித்துப்‌ பெருவிழா எடுக்கப்பட்டது. வரையுறை 
கடவுட்‌ காப்பு, மறக்குடி மரபில்‌ குங்கள்‌. தொன்மையின்‌ 
மூறைக்கேற்பச்‌ சடங்குகள்‌ செய்தனர்‌. குழந்தை வளரும்‌ காலத்‌ 
தில்‌ பருவந்தோறும்‌ சிறப்பான, தெய்வப்‌ பெருமடை கொடுத்த 


னர்‌. வேடர்கள்‌ எல்லாம்‌ உண்டு மகிழ்ந்தனர்‌. (4). 


மூண்டெழுசனத்துச்‌ செங்கண்‌ முளவு முள்‌ அரிந்து கோத்த 
நாண்‌ தரும்‌ எயிற்றுக்‌ தாலியைக்‌ குழந்தைக்கு அணிந்தனர்‌: 


318 


வில்விழா 
அண்டுகள்‌ சல கழிந்ததும்‌ வேடுவர்‌ தலைவனின்‌ மகன்‌ 
திண்ணன்‌ சலைபயில்‌ பருவம்‌ சேர்ந்தான்‌. “வெற்றி வேல்‌ 


அருளால்‌ பெற்ற சேடரின்‌ மிக்க செய்கைத்‌ திண்ணன்‌ வில்‌ 
பிடிக்கன்றான்‌””, என்ற செய்தியைத்‌ துடியோசையினால்‌ அறி 
வித்து வேடுவர்‌ தலைவன்‌ வேடுவர்களை அழைத்தான்‌. (6) 


அவர்கள்‌ தம்‌ தலைவனுக்கு மணி, பொன்‌, தானம்‌, புலித்‌ 
தோல்‌, யானைக்கோடு, பிலியின்‌ குவை, தேன்‌, பல்நறவு, ஊன்‌, 


கனிகள்‌, கிழங்குகன்‌ ௮கியவற்றைத்‌ திறைப்‌ பொருளாகக்‌ 
கொடுத்தனர்‌ (2) 

“பராய்க்‌ கடன்‌ பலவும்‌ செய்து வில்விழா எடுப்பீராக, 
என்று தலைவன்‌ விளம்பினான்‌. (8) 


இண்ணன்‌ ஏந்த இருக்கும்‌ சிலையினைக்‌ காப்புச்‌ செய்தார்‌ 
கள்‌ விளைஞர்கள்‌. (9) 


இண்ணன்‌ முன்‌ கையில்‌ புலிநரம்பில்‌ செய்த நாணினைச்‌ 
சேர்க்தினார்கள்‌. மலையு/றை மக்கள்‌ எல்லாம்‌ வாழ்த்தெடுத்து 
இயம்பினார்கள்‌. ஐவன அடிசில்‌, இனைச்சோறு, மூங்கில்‌ வன்‌ 
பதங்கள்‌, ஆகியவை கலத்கு ஊன்‌, கிழங்கு, ஆகியவற்றை வேடு 
வர்கள்‌ உண்டு மூழ்ந்தனர்‌. (19) வில்லாசிரியன்‌ ஏந்தும்‌ வில்‌ 
லின்‌ மருங்கு வேடுவர்‌ சூழ்ந்தனர்‌, தொண்டக ரசு, கொம்பு, 
துடிகள்‌, துளையுடைய வேய்‌ இவற்றின்‌ ஒலியுடன்‌ 
ஆரவாரம்‌ பெருகியது, விழவு பொங்க காம்‌ வாழும்‌ 
சியை வலம்‌ வந்தார்கள்‌ வந்த வேடுவர்கள்‌, 
கொண்டாடினர்‌. கொடிச்சியர்‌ துணங்‌ 


வேடுவார்‌ 


குறிச்‌ 
குன்றவர்‌ வரி 
கை ஆடினர்‌. இந்த விழா 
வின்‌ ஏழாம்‌ நான்‌ உச்சிப்‌ பொழுதில்‌ வில்‌ தொழில்‌ வல்லார்‌ 
தஇண்ணனிடம்‌ வில்லைக்‌ கொடுத்தார்கள்‌, அன்று மூதல்‌ திண்‌ 
படைகளையும்‌ கற்கத்‌ தொடங்க 
வாறு வில்‌ விமா வேடுவர்‌ சேரியில்‌ நடை பெற்றது. 


ணன்‌ விற்படையையும்‌ பிற 
னான்‌. இவ்‌ 
(4) 
பொறுப்புரிமை 

தலைவன்‌ தன்‌ மகன்‌ இண்ண 


விடம்‌ ஆட்டுப்‌ பொறுப்பை 
வழங்க விரும்பினான்‌. நெடுங்கானவில்‌ கன்னிவேட்டை யாடுவ 


319 


குற்குத்‌ தன்‌ மகனை அனுப்ப விரும்பிய தலைவன்‌ தலைமர 
பின்‌ வழிவந்த தேவராட்டியை அழைத்துப்‌ பொறுப்புரிமை 
ஏற்கும்‌ தன்‌ மகனுக்கு வேட்டை. வினை தனக்கு மேலாக வாய்ப்‌ 
பதற்காகவும்‌ வேறுபுலங்கவர்‌ வெற்றி மேவுமாறும்‌ காட்டி 
லுறை தெய்வங்கள்‌ விரும்பியுண்ண காடு பலி ஊட்டுமாறு 
கூறினான்‌. (12) அவளும்‌, ““உன்மைந்தன்‌ உன்னைவிட மேம்படு 
வான்‌” என்று சொல்லி காடுபலி ஊட்டுதற்கான பொருள்‌ 
களை நாகனிடமிருந்து பெற்றுச்‌ சென்றாள்‌. நாகன்‌, தன்‌ 
மகனுக்குப்‌ புலித்தோல்‌ இருக்கை தந்தான்‌. உடை. ததோலை 
யும்‌ சுரிகையையும்‌ கொடுத்தான்‌. பொறுப்புரிமையை இவ்வாறு 
அவனுக்கு அளித்தான்‌. பின்பு அவனை வாழ்த்தி வேட்டைக்‌ 
குச்‌ செல்லுமாறு விடை கொடுத்தான்‌. (3) கானப்‌ பலியூட்‌ 
டிய கடவுள்‌ பொறையாட்டி திண்ணன்‌ நெற்றியில்‌ சேடை 
சாத்தினாள்‌. **உன்‌ விறல்‌ மிகவும்‌ பெரிது'” என்று வாழ்த்தி 
னாள்‌. அவளுக்குச்‌ சிறப்பு எதிர்‌ செய்து அனுப்பினான்‌ 


வேட்டைவினை வாய்ப்பதற்குத்‌ தேவராட்டியைக்‌ கொண்டு 
காட்டிலுள்ள தெய்வங்கட்குக்‌ காடுபலி ஊட்டுதல்‌ என்ற 
தொன்மையான பழக்கம்‌ வேடுவர்களிடம்‌ இருந்தமையைக்‌ 
காண முடிகிறது, காடுபலி ஊட்டினால்‌ நலம்‌ விளையும்‌ என்ற 
நம்பிக்கை அந்த வேடுவா்களிடம்‌ இருந்தது. அந்தத்‌ தேவர௱ஈட்‌ 
டியிடமிருந்து வாழ்த்துப்‌ பெறுவதைப்‌ பெரிதாக வேடுவர்‌ 
குலைவனும்‌ வேகுவர்களும்‌ எண்ணினார்கள்‌ என அறிய முடிக 
றது. வதிவழியாக இத்த மரபு அவர்களிடையே இருத்து வந்து 
துள்ளமை காணத்‌ தக்கது. 


வேழவர்கள்‌ மலைத்‌ தெய்வமாகிய சேயோனிடம்‌ மிகுந்த 
அன்பு கொண்டிருந்தமையையும்‌ முருகன்‌ முன்றிலில்‌ தலைமை 
பூண்டிருந்தவள்‌ ஒரு பெண்‌ என்பதையும்‌, பழந்தமிழர்‌ கோயில்‌ 
பூசனையில்‌ பெண்‌ முதலிடம்‌ பெற்றிருந்தாள்‌ என்பதை 
யும்‌ அறிய முடிகிறது, இளங்கோவடிகள்‌ வேட்டுவர்கள்‌ கொற்‌ 
றஐவையை வழிபட்டமையைத்‌ தெரிவிப்பதுடன்‌ சாலினி என்ப 
வள்‌ வழிபாட்டில்‌ தலைமை பெற்று விளங்குவதையும்‌ தெரிவிக்‌ 
கின்றார்‌. (14) சேக்கிழார்‌ தேவராட்டியின்‌ கோலத்தையும்‌ 
விவரிப்பது குறிப்பிடத்‌ தக்கது. இவ்வகையில்‌ கண்ணப்ப நாய 


320 


னார்‌ புராணத்தில்‌ உள்ள இப்பகுதி நாட்டுப்‌ புறப்‌ பண்பாட்‌ 
டுக்‌ கூறாக விளங்குகிறது எனலாம்‌. 


கன்னிவேட்டை 

வேடுவார்தம்‌ வேட்டைத்‌ தொழில்‌ பற்றி இப்புராணத்தில்‌ 
சேக்கிழாரால்‌ விவரிக்கப்பட்டுள்ளது. திண்ணன்‌ மேற்கொண்ட 
கன்னிவேட்டைச்செய்தியை விவரிக்கும்‌ சேக்கிமார்‌ தம்‌ பாடல்‌ 
களில்‌ வேறுபட்ட சந்தங்களை ஆள்கிறார்‌,. (15) 


கேள்விப்புல உருக்காட்சியாக அப்பாடல்கள்‌ அமைந்துள்‌ 
ளன. கதைப்‌ பாடலில்‌ இசை இணைத்திருக்கும்‌ தன்மையைக்‌ 
காணலாம்‌. சேக்கிமார்‌ வேட்டை வருணிப்பை நாட்டுப்புற 
இலக்கிய நெடுங்கதைப்‌ பாடல்‌ பாணியில்‌ வழங்குகிறார்‌. 


“தானதான தகானதான தகானதான தானனா என்ற 
சத்தத்தில்‌ வரும்‌, 

்‌தாளின்வாழ்செ ருப்பர்தோல்க மைத்தநீடு தானையார்‌ 

வாளியோடு சாபம்மேவு கையா்வெய்ய வன்கணார்‌ 


ஆளியேறு போலஏகும்‌ அண்ணலார்முன்‌ எண்ணிலார்‌ 
மீளிவேடர்‌ நீடுகூட்டம்‌ மிக்குமேல்‌எழுந்ததே..16 


எனற பாடலைச்‌ சான்றாகக்‌ கொள்ளலாம்‌. (13) 


காளத்தியப்பர்‌-திண்ணன்‌. 
தனக்குத்‌ துணையாக வந்த நாணன்‌ என்னும்‌ வேடன்‌ 
வாயிலாகக்‌ காளத்தி மலையில்‌ இருந்த குடுமித்தேவர்‌ பற்றியும்‌ 
அவருக்குச்‌ சிவகோசரியார்‌ என்னும்‌ முனிவர்‌ செய்யும்‌ பூசனை 
பற்றியும்‌ திண்ணன்‌ அறிந்தான்‌, காளத்தியப்பரைக்‌ கண்ட 
திண்ணன்‌, ்‌“இவர்கதமைக்‌ கண்டேனுக்குத்‌ தனியராய்‌ இருத்‌ 
தார்‌ என்னே இவர்‌ தமக்கு அ.மழுதுசெய்ய இறைச்சியும்‌ இடு 
ப இல்லை. இவர்‌ தம்மைப்‌ “பிரிய வொண்ணா தென்‌ செய்‌ 
த வன்‌ ட கிறைச்சிகொண்டிங்‌ கெய்த 
0 நும்‌ மொழியில்‌, இவாதம்மை ““இவார்‌ 


தமக்கு”? லட்டு தொடர்கள்‌ திரும்பத்‌ இரும்பு வருவது நாட்‌ 
பப்புற இலக்கிய நடையில்‌ உள்ளது, (18) 


321 


சிவகோசரியார்‌-திண்ணன்‌. 

ஆகம விதிப்படி பூசனை செய்யும்‌ இவகோசரியார்‌ என்ற 
முனிவருக்குக்‌ கனவில்‌ இண்ணனின்‌ இறையன்புத்‌ திறனைப்‌ 
பற்றி இறைவன்‌, “அவனுடைய வடிவெல்லாம்‌ நம்பக்கல்‌ அன்‌ 
பென்றும்‌ அவனுடைய அறிவெல்லாம்‌ தமையறியும்‌ அறிவென்‌ 
றும்‌ அவனுடைய செயலெல்லாம்‌ நமக்கினியவாம்‌ என்றும்‌ அவ 
னுடைய நிலையிவ்வாறறிநீ என்றருள்‌ செய்தார்‌ என்றும்‌ 
மொழிகின்றான்‌. சேக்கிழார்‌ இறைவன்‌ மொழியாக வரும்‌ இப்‌ 
பாடலில்‌“ அவனுடைய” என்ற சொல்லைத்திரும்பத்திரும்ப வரு 
மாறு அமைத்து நாட்டுப்புறஇலக்கியப்‌ பாணியை மேற்கொள்‌ 
சிறார்‌. இப்பாடற்‌ செய்தி படிப்பவர்‌ மனத்துள்‌ நேரிற்‌ சென்று 
படியும்‌ பாங்கினை இங்குக்‌ காணலாம்‌. எளிய சொற்கள்‌, 
தெளிவான நடை, என்ற போக்கு நாட்டுப்புற இலக்கியத்தில்‌ 
காணத்‌ தக்கது. (9) 


ஊனுக்கு ஊன்‌. 

காளத்தியப்பரின்‌ கண்களில்‌ இழியும்‌ குருதியை நிறுத்துவ 
தற்கு முதலில்‌ மூலிகை மருந்துகளைப்‌ பிசைந்து வார்த்ததும்‌ 
அக்குருதியின்‌ போக்கு நில்லாமை கண்டு ஊனுக்கு ஊன்‌ என்ற 
மருத்துவ நெறியை நினைத்துத்‌ தன்‌ கண்ணை அம்பினால்‌ 
தோண்டி இறைவன்‌ கண்ணில்‌ அப்பியதும்‌ வேடுவர்‌ மேற்‌ 
கொண்ட நாட்டுப்புற மருத்துவ நெறியைத்‌ தெரிவிக்‌ 
இன்றன. (19) 


ஊன்‌ அமுதம்‌. 

தஇண்ணன்‌ காளத்தியப்பருக்கு ஊனை அமுதமாகத்‌ தயார்‌ 
செய்யும்‌ பாங்கினைச்‌ சேக்கிழார்‌ விவரித்துக்‌ கூறுகின்றார்‌, 
உணவினை நாட்டுப்‌ புற மக்களாகிய வேட்டுவர்‌ எவ்வாறு 
படைக்கின்றனர்‌ என்பதை இங்கு அறியலாம்‌. 


வேட்டுவக்‌ குடியினர்‌ ஆகிய நாட்டுப்புற மக்களின்‌ வாழ்விய 
லைப்‌ படம்பிடித்துக்‌ காட்டுகிறார்‌ சேக்கிழார்‌. பெரிய புராணத்‌ 
இல்‌ உள்ள பிற புராணங்களை விடவும்‌ கண்ணப்ப நாயனார்‌ 
புராணம்‌ நாட்டுப்புற இலக்கியக்‌ கூறுகளைத்‌ தன்பால்‌ கொண் 
டுள்ளமை குறிப்பீடத்‌ தக்கது. 


322 


கதையைச்‌ சொல்லிச்‌ செல்லும்‌ முறையிலும்‌. நாட்டுப்புறக்‌ 
கதைப்‌ பாடலில்‌ காணப்படும்‌ எடுத்துரைத்தல்‌ முறை (1:01% 
94118114௦6) இப்புராணத்தில்‌ பின்பற்றப்பட்டுள்ளது. நாட்டுப்புற 
வாழ்க்கை முறைகள்‌, சடங்குகள்‌, நம்பிக்கைகள்‌, பரடலசைன்‌, 
ஆட்டங்கள்‌ இன்னோரன்ன தாட்டுப்புறக்‌ கூறுகள்‌ இப்புராணத்‌ 
தில்‌ இணைந்தமைந்துள்ளன. கண்ணப்ப நாயனார்‌( புராணத்தை 
ஒரு நாட்டுப்புறக்‌ கதைப்‌ பாடல்‌ (1101: ௧118ம்‌ என்று குறிப்‌ 
பிடுவதற்கேற்ற வகையில்‌ அதன்பால்‌ நாட்டுப்புற இலக்கியத்‌ 
தாக்கம்‌ விளங்குவதைக்‌ காணலாம்‌, 


அடிக்குறிப்புக்கள்‌ 
1. வீ. சச்சிதானந்தன்‌, மேலை இலக்கியச்சொல்‌ அகராதி 1092 
2. சேக்கிழார்‌, பெரிய புராணம்‌, பா.எ. 651, 652, 653. 654. 


3 1010 பா.எ. 659, 660, 661, 662 
4 [01ம்‌ பா.எ. 664, 667, 668 

5 1014 பா.எ. 669 

6. 1170௨ பா.எ. 678 

ம்‌ 1018 பா.எ. 679 

8 டர பா.எ. 680 

்‌்‌. 1010 பா.எ. 681 

10. 1010 பா.௪. 682, 683 

ல 1014 பா.௪. 686, 687, 688, 689 
2, 1013 பா.௭. 694, 606, 690, 

13, 1010 பா.எ. 701, 702. 

14, 


இளங்கோவடிகள்‌, சிலப்பதிகாரம்‌, வேட்டுவ வரி 


15. சேக்கிழார்‌, பெரியபுராணம்‌, பா.எ. 717-735 
16. 1014 பா.எ. 717 

1௭. 1014 பா.எ. ரல 

18. 1௦14 பா.,௪. 806 

19. 114 பா.எ, 825, 826 
20, 1014 


பா.எ. 793-790. 


திருவாசகத்தில்‌ நாட்டுப்புறர்‌ பாடற்கூறுகள்‌ 
திருமதி ௪. பரிமளம்‌, 


வே.வ.வன்னியப்‌ பெருமாள்‌ மகளிர்‌ கல்லூரி, 
விருதுநகார்‌, 





உலகின்‌ எல்லா மொழிகளிலும்‌ எழுத்து வடிவம்‌ தோன்‌ 
றும்‌ முன்‌ இலக்கியம்‌ வாய்மொழியாக தாட்டுப்புறப்பாடலாக 
இருந்திருக்கன்றது. எழுத்துவடிவம்‌ தோன்றிய பின்‌ வாய்‌ 
மொழி நதாட்டுப்புறப்பாடல்கள்‌ கலைஞனின்‌ கற்பனைத்‌ திறத்‌ 
தால்‌ கலைவடிவம்‌ பெற்று இலக்கியமாயின என்பதற்கு தம்‌ 
மொழியிடையே பல சான்றுகள்‌ காணப்படுகின்‌ றன. 


“ஒரு மூலை அறுத்த திருமா வுண்ணிக்‌ கேட்போர்‌ அனை 
யராயினும்‌””1 என்னும்‌ நற்றிணைத்‌ தொடர்‌ சிலப்பதிகாரம்‌ 
காவியமாக இயற்றப்படுவதற்கு முன்னர்‌ கண்ணகஅி கோவலன்‌ 
கதை தெருக்கூத்தாக நடிக்கப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌ அல்லது 
மக்களிடையே கற்பரசியின்‌ கதையாக வழங்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌ என்பதனை உணர்த்துகின்றது. 

“அலங்குளைப்‌ புரவி ஐவரோடு சனைஇ 

நிலந்தலைக்‌ கொண்ட பொலம்பூந்‌ தும்பை 

ஈரைம்‌ பதின்மரும்‌ பொருதுகளத்‌ தொழியப்‌ 
பெருஞ்சோற்று மிகுபதம்‌ வரையாது கொடுத்தோய்‌””? 


என்னும்‌ புறநானூற்று வரிகளும்‌ 


324 


“வண்புனல்‌ தொழுநை வார்மணல்‌ அகன்றுறை 
அண்டர்‌ மகளிர்‌ தண்டழமை உடீஇயர்‌ 
மரஞ்செல மிதித்த மாஅல்‌ போல'”'£ என்னும்‌ 

அக்தர்‌ னூறுது 


வரிகளும்‌ பாரதக்‌ கதை பண்டை தாளில்‌ மக்களிடை வழங்கப்‌ 
பட்டு வந்தமையைக்‌ காட்டுகின்றன, 


“மஓவல்போர்‌ இராமன்‌ அருமறைக்‌ கவித்த 


பல்வீழ்‌ ஆலம்‌ போல”'4* என்னும்‌அகநானூற்றுத்தொடர்‌ 
இராமாயணம்‌ தோன்று முன்னரே மக்களிடையே வாய்மொழி 
யாக வழங்கப்பட்டு வந்ததனை உணர்த்துகின்றது. 


பேரூர்கள்‌ உருவாவதற்கு முன்னர்‌ சேரியிலும்‌ பட்டியிலும்‌ 
வாழ்ந்த மக்கள்‌ தங்கள்‌ தொழிலில்‌ ஈடுபடும்‌ போது வேலை 
யின்‌ பூவை மறக்க வாய்மொழிப்‌ பாடல்களைப்‌ பாடுவது 
மரபு. நெய்தல்‌ நிலக்‌ கடற்கரை வாழ்‌ மீனவர்கள்‌ மீன்‌ பிடிக்‌ 
கச்‌ செல்லுங்கால்‌ ““ஐலேசா, ஐலேசா”' என முடியும்‌ எதுகை 
மோனை நயம்‌ அமைந்த தொடர்களைப்‌ பெருங்குரலில்‌ பாடு 
வா்‌. குறிஞ்சி, மருத நிலங்களின்‌ விளைபொருளான இனை, 
நெல்‌ முதலிய தானியங்களைப்‌ பெண்கள்‌ குற்றும்‌ போது வள்‌ 
ளைப்பாட்டு பாடுதல்‌ வழக்கம்‌ என்பதனை, 


““தினைக்‌ குறு மகளிர்‌ இசைபடுவள்ளை”?5 
“பாவடி உரல பகுவாய்‌ வள்ளை”?6 
என்னும்‌ தொடர்கள்‌ விளக்குகின்றன. 
“பெருவரை மருங்கிற்‌ குறிஞ்சி பாடக்‌ 
குரலுங்‌ கொள்ளாது நிலையினும்‌ பெயராது 


படாஅ பைங்கண்‌ பாடுபெற்‌ ஜறொய்யென 
மறம்புகல்‌ மழகளி றுறங்கும்‌??7 


எனத்‌ தினைப்புனம்‌ காக்கும்‌ குறமகள்‌ குறிஞ்சிப்‌ பண்‌ பாட 
யானை செயல்‌ மறந்து துயில்‌ கொள்கின்றது. 


மன்னன்‌ போருக்குச்‌ செல்லும்‌ போதுகூட வீரர்களை 
ஊக்கப்படுத்த கூத்தர்‌, பாணர்‌, பாடினி, விறலி முதலியோரை 


325 


அழைத்துச்‌ சென்றுள்ளான்‌. இவர்கள்‌ தங்கள்‌ கலைத்திறனால்‌ 
அனைவரையும்‌ மகஇழ்வித்துப்‌ பரிசில்‌ பெற்றுள்ள செய்தியைச்‌ 
சங்க இலக்கியங்களில்‌ காண்கின்றோம்‌. இவை தனியொரு மனி 
தனாகத்‌ தொழிலில்‌ ஈடுபடாது பலரும்‌ கூடி. ஒன்றாக 
இணைந்தோ, வினாவிடையாகவோ பாடிக்‌ கொண்டு செயல்‌ 
படுங்கால்‌ அவர்களிடையே மனநெருக்கமும்‌ ம௫ிழ்ச்சியும்‌ மிகு 
வதைக்‌ காட்டுகின்றன. வேலையும்‌ சுமையாக உணரப்படுவ 
தில்லை, அவர்கள்‌ கூடி வாழ்நீததற்கும்‌ ஒருமைப்பாட்டிற்கும்‌ 
பாடிக்‌ தொழில்‌ செய்தமையே காரணமாகும்‌, இயந்தாதி 
தொழிற்‌ புரட்சியும்‌ இன்றைய அணுயுகப்‌ புரட்சியும்‌ மனித 
னின்‌ வேலைப்‌ பளுவையும்‌ உடலுழைப்பையும்‌ குறைக்கு 
ஒய்வு கொடுத்துள்ளன. எனவே ஒன்று கூடி.ப்‌ பாடித்‌ தொழில்‌ 
செய்யும்‌ மரபு மறைந்து விட்டது, எனவே, இலக்கியமாக ஏட்‌ 
டில்‌ இடம்‌ பெறாத நாட்டுப்‌ புறப்பாடல்களின்‌ தாக்கம்‌ இலக்‌ 
இதயங்களில்‌ காணப்பட்டாலும்‌ மறையத்‌ தொடங்கின. இன்று 
அவை “நாட்டுப்‌ புறவியல்‌” என்று புதுப்‌ பெயரோடும்‌ பொலி 
வோடும்‌ ஏட்டில்‌ இடம்‌ பெற்றுப்‌ புத்துயிர்‌ பெறத்‌ தொடங்கி 
விட்டன. 


இவ்வாறு தமிழர்‌ தம்‌ வாழ்வியலோடு இணைந்திருந்த 
நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ பல்லவர்‌ கலத்தில்‌ பக்தி இயக்கம்‌ 
முகிழ்த்த போது ஆம்வார்களும்‌ நாயன்மார்களும்‌ பாமாஷம்‌ 
பரமபதம்‌ அடைய விரும்பி, நாட்டுப்புறப்‌ பாடல்களின்‌ இயல்‌ 
பான எளிமை, இனிமை, இசை, தாளம்‌ முதலியன அமையப்‌ 
பக்இப்‌ பாக்களைப்‌ பாடினர்‌. இவண்‌ மாணிக்கவாசகரின்‌ "இரு 
வாசகத்தில்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களின்‌ செல்வாக்கைக்‌ காண்‌ 
போம்‌. 


மகளிர்‌ ஊசல்‌, சுழங்கு, பந்து முதலிய விளையாட்டுக்கள்‌ 
விளையாடும்‌ போது பாடிக்கொண்டே விளையாடுதல்‌ மரபு, 
மாணிக்கவாசகரும்‌ இவற்றின்‌ அமைப்பில்‌ பெண்களின்‌ விளை 
யாட்டாக, செயலாகத்‌ திருவெம்பாவை, திருப்பள்ளியெழுச்ச 
திருவம்மானை, திருப்பொற்சுண்ணம்‌, திருத்தெள்ளேணம்‌, 
இருச்சாழல்‌, திருப்போன்னூசல்‌ முதலிய பதிகங்களை இறை 
யுணர்வு வெளிப்படப்‌ பாடியுள்ளார்‌. இந்த நாட்டுப்‌ புறப்‌ 
பாடலின்‌ தன்மையும்‌ போக்குமே தாளத்தோடும்‌ இசை 


326 


யோடும்‌ பாடல்‌ பாடி. நாளும்‌ தமிழ்‌ பரப்பிய ஞானசம்பந்தர்‌ 
அப்பர்‌ இவர்களின்‌ பதிகங்களை விட மாணிக்கவாசகரின்‌ 
பாடல்கள்‌ பக்தர்களின்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொள்ளக்‌ 
காரணமாகும்‌. 


 திருவாசகத்திற்கு உருகாதார்‌ ஒரு வாசகத்துக்கும்‌ உர 
கார்‌: எனப்‌ போற்றப்படுவதற்கு, உருகுவகற்குக்‌ காரணம்‌ 
கலிவெண்பா யாப்பினால்‌ சிவபுராணம்‌ அமைதந்திருப்பகதே. 


“நமச்சிவாய வாஅழ்க நாதன்தாள்‌ வாழ்க 
இமைப்பொழுதும்‌ என்நெஞ்சில்‌ நீங்காதான்‌ தாள்‌ 


வாழ்க””3 


என எளிதில்‌ மனனம்‌ செய்யும்‌ வகையில்‌ எளிய இனிய சொறி 
களால்‌ சந்த இனிமையுடன்‌ ஆக்கப்பட்டிருப்பதே இதன்‌ சிறப்‌ 
பாழும்‌, 


போற்றிக்‌ இருவசவலின்‌ முற்பகுதி, 


““ஒருமதித்‌ தான்றியின்‌ இருமையிற்‌ பிழைத்தும்‌ 
இருமதி விளைவின்‌ ஒருமையிற்‌ பிழைத்தும்‌ 
மூம்மதி தன்னுள்‌ அம்மதம்‌ பிழைத்தும்‌ 

ஈரிரு இங்களிழ்‌ பேரிருள்‌ பிழைத்தும்‌ 

அஞ்சு தங்களின்‌ மூஞ்சு தல்‌ பிழைத்தும்‌?” 


என எண்ணுமுறையாசவும்‌ இறுதி இயைபுத்‌ தொடையாகப்‌ 
“பிழைத்தும்‌” என மூடுவும்‌ பெற்று, முரண்டுதாடை தயமும்‌ 
ஓசைநயமும்‌ பொருந்தி சிறந்த நாட்டுப்‌ புறப்பாடலாகத்‌ 
தோற்றமளிக்கின்றது, 

தாள்‌, அச்சு இயந்துர வச 
விலிருத்திக்‌ கொள்ள 
தாட்டுப்‌ புறப்பாடல்க 
வரியோ மீண்டும்‌ 
வாசகரின்‌ பல 
ஒன்றுபோல்‌ 
கெனப்‌ பிடித்‌ே 
எல்லாப்‌ பாட 


தியற்ற அற்றை நாளில்‌ நினை 
எளிமையாக இருக்க வேண்டும்‌ என்று 
ளில்‌ ஒரு சொல்லோ சொற்றொடரோ 
மீண்டும்‌ வருதல்‌ இயல்பு, அவ்வாறே மணி 
பதிகங்களில்‌ ஓவ்வொரு பாடலின்‌ இறுதியும்‌ 
அமைகின்றன. பிடித்த பத்தில்‌ **உன்னைச்‌ சக்‌ 
குன்‌ எங்கெழுந்தருளுவ இனியே?” என்ற தொடர்‌ 
ல்களின்‌ இறுதியிலும்‌ காணப்படுகிறது” 


321 


“சுண்ணம்‌ இடித்தும்‌ நாமே” (திருப்பொற்சுண்ணம்‌) 
“ஏலோர்‌ எம்பாவாய்‌”” (திருவெம்பாவை) 
“பாடுதுங்காண்‌ அம்மானாய்‌?” தருவம்மானை) 
“சென்றுதாய்‌ கோத்தும்பீ'” (திருக்கோத்தும்பி) 


எனப்‌ பல பதிகங்களில்‌ இவ்வமைப்பு காணப்படுகின்‌ றது. 


அன்று கிராமங்களில்‌ கன்னிப்‌ பெண்கள்‌, குடும்பப்‌ 
பெண்கள்‌ முதலியோர்‌ தங்களை ஓத்த வயதினரை 
இல்லந்தோறும்‌ சென்று அழைத்துக்‌ கொண்டு நீராடப்‌ 
போவது வழக்கம்‌, அவ்வாறு அவர்கள்‌ செல்லும்போதும்‌ நீரா 
டும்‌ போதும்‌ ஒருவரை ஒருவர்‌ கேலி செய்து பாடுவதும்‌ 
பொய்க்‌ கோபம்‌ கொள்வதும்‌ இயற்கை, இந்தக்கிராமியப்‌ 
பண்பை அடிப்படையாகக்‌ கொண்டு திருவெம்பாவையை 
இறைவனின்‌ பக்தைகள்‌ வைகறைப்‌ பொழுதில்‌ கோழி கூவு 
முன்னர்‌ இல்லங்கள்‌ தோறும்‌ சென்று தோழியரை எழுப்பி 
இறைவன்‌ அருளை வாயாரப்‌ பாடிக்கொண்டு நீர்நிலை 
யடைந்து நீராடுவதாக அமைத்துள்ளார்‌. 


“ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லா அரும்பெரும்‌ 
சோதியை யாம்பாடக்‌ கேட்டேயும்‌ வாள்தடங்கண்‌ 
மாதே! வளருதியோ, வன்செவியோ...13 


என்னும்‌ வரிகளும்‌ 


காதார்‌ குழையாடப்‌ பைம்பூண்‌ கலனாடக்‌ 

கோதை குழலாட. வண்டின்‌ குழாமாடச்‌ 

சீதப்‌ புனலாடிச்‌ சிற்றம்‌ பலம்பாடி 

வேதப்‌ பொருள்பாடி. யப்பொருளா மாபாடிச்‌ 

சோதித்‌ திறம்பாடிச்‌ குழ்கொள்றைத்‌ தார்பாடி 

ஆதித்‌ திறம்பாடி யந்தமா மாபாடிப்‌ 

பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன்‌ 

பாதத்‌ தஇறம்பாடி. யாடேலோ ரெம்பாவாய்‌,11 
என்னும்‌ பாடலும்‌ மக்கள்‌ இயற்கையோடு இயைந்து நடத்திய 
எனி௰ கூட்டு வாழ்வு, இறை வழிபாட்டிற்கும்‌ துணையாகி 
நிற்பதை விளக்குகின்றது. 


325 


ராம மகளிர்‌ பூக்கொய்து, ஊசலாடி மகிழும்‌ காலத்தும்‌ 
பாடல்கள்‌ பாடுவது இயல்பு. அவ்வமயம்‌ இறைவனை நினைத்து 
துதித்தல்‌ சாலச்‌ சிறந்தது எனக்‌ கருதிய மணிவாசகர்‌, 


“எரிமூன்று தேவர்க்‌ கரங்கியருள்‌ செய்தருளிச்‌ 

சிரமூன்‌ றறத்தன்‌ றிருப்புருவ நெரித் தருளி 

யுருமூன்று மாகி யுணர்வரிதா மொருவனுமே 

புரமூன்‌ றெரித்தவா பூ வல்லி கொய்யாமோ”: எனத்‌ 


“திருப்பூவல்லி”” பதிகம்‌ பாடியுள்ளார்‌. நாட்டுப்‌ பாடல்களில்‌ 
பாாணக்‌ கதைகளும்‌ இடம்பெறல்‌ இயல்பு. இம்‌ மரபிற்கேற்ப 
இப்பாடலில்‌ இறைவனின்‌ திரிபுரமெரித்த வரலாறு அமைந்‌ 
துள்ளது. 


ச்‌ 


அம்மானை, உந்தி, தெள்ளேணம்‌, சாழல்‌ முதலிய மகளி 
ரின்‌ விளையாட்டுக்களிலும்‌ இறைதத்துவக்தை இலைமறை 
காயாக அமைத்துப்பாடியுள்ளார்‌. 


பண்சுமந்த பாடற்‌ பரிசு படைத்தருளும்‌ 

பெண்சுமந்த பாகத்தன்‌ பெம்மான்‌ பெருந்துறையான்‌ 

விண்சுமந்த கீர்த்தி வியன்மண்‌ டலத்தீசன்‌ 

கண்சுமந்க நெற்றிக்‌ கடவுள்‌ கலிமதுரை 

மண்சுமந்து கூலிகொண்டக்‌ கோவான்‌ மொத்துண்டு 

புண்சுமந்த பொன்மேனி பாடுதுங்கா ணம்மானாய்‌!?13 
என்ற 

அம்மானைப்‌ பாடலும்‌, 
்‌“தக்கனா ரன்றே குலையிழந்தார்‌ குக்கன்‌ 


மக்களைச்‌ சூழநின்‌ றுந்தீபற 
மடிந்தது வேள்வியென்‌ றுந்‌ தபற??14 


என்ற உந்தியார்‌ பாடலும்‌, 


யுருநாமறியவோ ரந்தணனா யாண்டு கொண்டா 


னொருநாம மோருருவ மொன்றுமில்லாற்‌ காயிரத்‌ 


329 


இருநாமம்‌ "பாடி நாம்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ?” 
என்ற கும்மிப்‌ பாடலின்‌ சாயலில்‌ அமைந்த தெள்ணேப்‌ பாட 
லும்‌ இசையால்‌ உள்ளத்தைக்‌ சுவரவல்லன. சைவ சமய 
வுணர்வற்றுப்‌ புறச்சமயங்களால்‌ கவரப்பெற்ற மக்களின்‌ 
மனத்தை விளையாட்டுப்‌ பாடல்கள்‌ கொண்டு திருப்புகிறார்‌. 


வினாவிடையாக, தா்க்கரீதியில்‌ அமைவதும்‌ நாட்டுப்புறப்‌ 
பாடலின்‌ இயல்பாகும்‌. மகளிர்‌ இரு கட்சியாகப்‌ பிரிந்து, ஓப்‌ 
கட்சியினர்‌ எழுப்பும்‌ வினாவிற்கு மற்றவர்‌ விடை. கூறுவதாக 
அமையும்‌ திருச்சாழல்‌ இதற்குத்‌ தக்க சான்றாகும்‌. 


்‌ தக்கனையும்‌ எச்சனையும்‌ தலையறுத்துக்‌ தேவகணம்‌ 
தொக்கனவந்‌ தவர்‌ தம்மைத்‌ தொலைத்ததுதான்‌ என்‌ 
னேடீ! 

தொக்கனவந்‌ தவர்‌ தம்மைத்‌ தொலைத்தருளி யருள்‌ 
கொடுத்தங்‌ 
கெச்சனுக்கு மிசைத்தலைமற்‌் றருளினன்‌ காண்‌ 
காழலோ”,18 


இப்‌ பாடலில்‌ “**என்னேடீ''என்னும்‌ சொல்‌ கிராமிய கொச்‌ 
சைத்‌ தன்மையுடன்‌ இடம்‌ பெற்று கிராமிய மணம்‌ வீசுகின்‌ 
றது. மேலும்‌ தக்கன்‌ - எச்சன்‌ என்ற எதிரொலிச்‌ சொற்களும்‌ 
வந்த சொல்லே மீண்டும்‌ மீண்டும்‌ இடம்‌ பெற்றும்‌ கிராமச்‌ 
சூழலுக்கே இட்டுச்‌ செல்கின்றன. என்னடா, என்னே டீ 
எனஉறரிமையுடன்‌ ஒருவரை ஒருவார்‌ வினவுவதையும்‌ அவர்‌ 
களுடைய இராமியப்பாடல்களில்‌ இத்தகைய சொற்கள்‌ இடம்‌ 
பெறுவதையும்‌ இன்றும்‌ காணலாம்‌, 


விளையாட்டுப்‌ பாடல்களைப்‌ போல்‌, “இடித்தல்‌, குற்று 
தல்‌” முதலிய தொழில்‌ செய்யும்‌ போது சோர்வு தோன்றா 
திருக்கப்‌ பாடும்‌ உரற்பாட்டையும்‌ உலக்கைப்‌ பாட்டையும்‌ 
இறைவனுக்குத்‌ திருமுழுக்கு ஆட்டுவதற்காகப்‌ பெண்கள்‌ பலர்‌ 
கூடிப்‌ பொற்‌ சுண்ணம்‌ (வாசனைப்பொடி) இடிக்கும்‌ போது 
பாடுவதாகப்‌ பக்திப்‌ பாடலாகத்‌ திருப்பொற்சுண்ணத்தை 


யும்‌ பாடியுள்ளார்‌. 


330 


“உலக்கை பலவோச்சு வார்‌ பெரிய 
உலகமெலாமுரல்‌ போதாதென்றே 
கலக்க வடியவர்‌ வந்து நின்றார்‌ 

காண வுலகங்கள்‌ போதாதென்றே 

நலிக்க வடியோமை யாண்டு கொண்டு 
நாண்மலர்‌ பாதங்கள்‌ சூடத்தந்த 
மலைக்கு மருகனைப்‌ பாடிப்பாடி 
மகிழ்ந்து பொற்‌ சுண்ண மிடித்துநாமே”:13 


என மகளிர்‌ உலக்கை ஓச்சுதல்‌ போன்று சந்த நயத்துடன்‌ 
இருப்பொற்‌ சுண்ணம்‌ அமைந்துள்ளது. 


இவ்வாறாக மணிவாசகர்‌ இருவாசகத்தில்‌ நாட்டுப்புற 
மகளிர்‌ அன்றாட வாழ்வில்‌ இடம்‌ பெறும்‌ விளையாட்டு, 
தொழில்‌ அடிப்படையில்‌ பாடப்பெறும்‌ பாடல்களுக்குப்‌ பக்தி 
முலாம்‌ பூசி மணக்கச்‌ செய்கிறார்‌. இறைவனை நினைப்பதற்‌ 
கென்று ஒரு நேரம்‌ ஓதுக்காது, எல்லாவற்றிலும்‌, இறைவனை 
நினைக்குமாறு ஆடல்‌, பாடல்களில்‌ பக்தியைப்‌ பாலில்‌ படு 
நெய்யாக அமைத்துப்‌ பாடியிருக்கும்‌ திறம்‌ போற்றற்குரியது. 


அடிக்குறிப்புக்கள்‌ 
1. நற்றிணை பாடல்‌:2[6 


2. புறநானூறு பாடல்‌:3 

3. அகநானூறு பாடல்‌:59 

*. அகநானூறு பாடல்‌:70 

2. மலைபடு கடாம்‌ வரி : 342 
6. குறுந்கொகை பாடல்‌: 89 
7. அகநானூறு பாடல்‌ : 102 
8. சிவபுராணம்‌ வரிகள்‌ : 1-2 
9. 


போற்றித்‌ இருவகவல்‌ வரிகள்‌: 15-19 


10. திருவெம்பாவை பாடல்‌ : 1 


11 


12 


13. 
14, 


16. 
17. 


. திருவெம்பாவை பாடல்‌ : 


. திருப்பூவல்லி பாடல்‌ 


இருவுந்தியார்‌ பாடல்‌: 
இருத்தெள்ளேணம்‌: 
திருச்சாழல்‌ : 


இருப்‌ பொற்சுண்ணம்‌: 


துருவம்மானை பாடல்‌: 


331 


14 


அர்பர்‌ தேவாரத்தில்‌ வழக்குச்‌ சொற்கள்‌ 


த. கோ. பரமசிவம்‌ 
இணைப்‌ பேரா௫ரியர்‌,. 
ஓலைச்‌ சுவடிகுதுறை, 

குமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 





இருநாவுக்கரசர்‌ மொழித்திறத்தால்‌ தலைநின்றவர்‌; தென்‌ 
மொழியாம்‌ செந்தமிழிலும்‌ வேதமொழியாம்‌ வடமொழி 
யிலும்‌ தேர்ந்த ஞானம்‌ கொண்டவர்‌; மொழிச்‌ 
சான்ற அவர்தம்‌ தேவாரப்‌ பாக்களை நுணு இக்‌ காண்பார்‌, 
“சொல்லுக்கு உறுதி அப்பர்‌” என்னும்‌ வழக்கை ஏற்று மகழ்‌ 
வர்‌. அவர்தம்‌ தேவாரப்‌ பாக்கள்‌, நிறைந்த மொழி அனுபவத்‌ 
தால்‌ முகழ்க்தனவாதலின்‌ வளஞ்சான்்‌ற மொழியின்‌ போக்கை 
யும்‌ நோக்கையும்‌ அப்பாக்களில்‌ கண்டு பயிலலாம்‌. இக்கட்டுரை 
அவர்தம்‌ தேவாரப்‌ பாக்களில்‌ தோரய்ந்துள்ள 
மொழி வழக்குகளைக்‌ காணமுயல்கிறது. 


செம்மை 


நாட்டுப்புற 


இறைவழிபாட்டிற்கு மொழி இன்றியமையாதது என்பதை 
உணர்த்திய அப்பர்‌ சிதைந்து, திரிந்து, உருமாறியுள்ள வழக்கு 
களையும்‌ தம்பாடல்களில்‌ புகுத்தி, நாட்டுப்புற வழக்குகளுக்கு 
மக்களின்‌ பேச்ஈ௬ மொ ழியமைப்புகளுக்கு இலக்கியச்‌ செறிவை 
யும்‌ தெய்வநலத்தையும்‌ கூட்டி இருப்பது நீறு நினைந்து 
போற்றுதற்குரியதாம்‌. 
அந்து - அஞ்சு 


முதல்வகுப்பு மாணவனை அழைத்து *ஒன்று இரண்டு 


333 


கூறச்‌ சொன்னால்‌ அவன்‌ நான்குக்கு.ப்‌ பிறகு ஐந்து என்று 
கூறாமல்‌ “அஞ்சு, ஆறு” என்றுதான்‌ கூறுவான்‌. அஞ்சு என்பது 
மிகப்‌ பெரிய தவறாகக்‌ கருதிய ஆசிரியரும்‌, “அஞ்சு இல்லடா 
குரங்கு மூஞ்சி; ஐந்து” என்று அதட்டிக்‌ கூறுவார்‌. பையனும்‌ 
“ஐந்து” என்று அவருக்காக அப்போது சொல்லிவைப்பான்‌. 
ஆனால்‌ வீட்டிலும்‌ பிற இடங்களிலும்‌ வளர்ந்தபிறகும்‌ “அஞ்சு” 
என்றுதான்‌ சொல்லிவருவான்‌. இது ஐகாரம்‌ மொழிமுதற்கண்‌ 
முழுமையாக ஒலிக்க முடியாமையைக்‌ காட்டுகிறது. நாட்டுப்‌ 
புற மக்களிடம்‌ மறந்தும்‌ நாம்‌ “ஐந்து” எனும்‌ ஒலியைக்‌ கேட்க 
முடியாது. மொழி வாழ்வதும்‌ வளர்வதும்‌ அவர்களால்தாம்‌. 
எனவே அவர்தம்‌ போக்கே-ஐூ காரத்தை ஒலிக்கமுடியா 
இயல்பே மொழியியல்பாக நாம்‌ கருதவேண்டும்‌, இதனை 
நன்கு உணர்ந்தவர்‌ நாவுக்கரசர்‌. எனவேதான்‌ அவர்தம்‌ பாக்‌ 
களில்‌ நாம்‌ ஐந்து என்னும்‌ வழக்கை மிகமிக அருகிய நிலையி 
லேயே காணமுடிகிறது. 
அஞ்சுநாளும்‌ போச்சு ஆறுதாளும்‌ போச்சு 
நெஞ்சந்‌ துடிக்கலாச்சு' (மலைஅருவி பச்‌, 161) 


எனவும்‌, 


“அஞ்சுவயசுமுதல்‌ அரும்பாடுபட்டு நானும்‌ 
ஆயிரம்‌ ரூபா சேர்த்தேன்‌” (ம. ௮. பக்‌, 6) 


எனவும்‌, 
“அஞ்சு ராத்தல்‌ கொழுந்தெடுத்தால்‌ - தங்கம்‌ 
। தையலாளே! 
அஞ்சணாக்‌ இடைக்குமடி - பொன்னுகுயிலாளே” 
(ம. ௮. 105) 
எனவும்‌ வருகின்ற நாடோடிப்‌ பாடல்களைப்‌ போன்றே 


தேவாரப்‌ பாக்களும்‌ ஐந்தை “அஞ்சு” என்றே காட்டுகின்றன. 


“அறுத்தானை அயன்த லைகள்‌ அஞ்சிலொன்றை, 
(6:49:10), 


“அவில்‌ அஞ்சுகத்‌ தாடுமவன்‌ கழல்‌” (5:99:31), 


334 


“தெரிவாய குணமஞ்சும்‌ சமிதையஞ்சும்‌ பதமஞ்சும்‌, 
கதியஞ்சும்‌ செப்பினாரும்‌' - (6:16:7), 


சைவர்களுக்கு “ஐந்தெழுத்து” மிகமிக இன்றியமையாதது; 
கயிலாயம்‌ முதல்‌ குமரி வரை பரவியுள்ள மக்களுக்கும்‌, ஏன்‌ 
இத்தியத்‌ துணைக்‌ கண்டத்துக்கப்பாலும்‌ வாழ்கின்ற சைவர்‌ 
களுக்கும்‌ இதுவே மகா மந்திரமாகும்‌. இதைக்‌ கூட அப்பரடி, 
கள்‌ ஐந்தெழுத்து என்று கூறாமல்‌ அஞ்செழுத்து, அஞ்சுபதம்‌ 
என்றே கூறியுள்ளார்‌ எனில்‌ அவருக்கு மக்கள்‌ வழக்காற்றில்‌ 
உள்ள நாட்டம்‌ தெற்றெனப்‌ புலனாம்‌. 

அருந்தவம்‌ தரும்‌ அஞ்செழுத்தோதினால்‌” (5:60:4) 

“அஞ்செழுத்து நினைவார்க்‌ கென்றும்‌ மருந்தவன்காண்‌” 
(6:64:9) 
“நாமவெழுக்‌ தஞ்சாய நம்பர்போதிலும்‌” (6:5:6) 
என வருகின்ற எண்ணற்ற இடங்களில்‌ இவ்வுண்மையைக்‌ 
காணலாம்‌, ஓரிரு இடங்களில்‌ இவ்வாறு இடம்‌ பெறுகிறதென்‌ 
றால்‌ ஏதோ கவிதை அமைப்புக்காக, எதுகை, மோனை, 
போன்ற ஓசை இனிமைக்காக என்றுகூட நினைக்கலாம்‌. 
ஆயின்‌ எல்லா இடங்களிலுமே இவ்வகை வடிவுதான்‌ காணப்‌ 
படுகிறது என்றால்‌ வழக்குச்‌ சொல்லை இலக்கியத்துள்‌ காட்ட 
வேண்டும்‌என்ற கடப்பாட்டை அல்லவா அவை காட்டுகின்றன? 


இவ்வாறே *மைந்து, மைந்தன்‌” போன்ற சொற்களில்‌ 
உள்ள “ஐ' காரம்‌ ஓலிக்கமுடியா நிலையை அவம்கு 
கள்‌ காட்டுகின்றன. போலி வடிவே வழக்கில்‌ மிகுந்துவிட்ட 
தால்‌ அதனைத்‌ தம்‌ பாடல்களிலும்‌ சுட்டுகின்றாார்‌ அவர்‌. 


ம்‌ பாடல்‌ 


“ஆவடுதண்டுறை மஞ்சனோடிவள்‌ ஆடிய மையலே” 
(5:39:7) 

“மஞ்சன்‌ மாமயிலாடு துறையுறை, 

அஞ்சொலாள்‌ உமைபங்களன்‌ அருளிலே” (5:39:4) 

“மஞ்சனே மணியுமானாய்‌ மரகதத்‌ திரளுமானாய்‌' 

(4:57:1) 

எனவரும்‌ அடிகள்‌ இதற்குச்‌ சான்றுகளாம்‌. 


335 


வானம்‌ - மானம்‌ 

அப்பா, இங்க வாயேன்‌, மானம்‌ கறுப்புக்‌ கறுப்பா போவு 
துப்பா, குதிரைமாதிரி கோவில்‌ மாதிரி ஒடுதுப்பா, மானம்‌ 
ஒடுதுப்பா” என்று குது கலிக்கின்ற மகளைப்பார்த்து “அடி.பாவி 
ஏண்டி. என்‌ மானத்தை வாங்குறே” நீ தெருவிலே நின்னு கதீ 
தறத பாத்து என்‌ மானந்தாண்டி ஓடுது - வானமில்லே' என்று 
கத்திவிட்டு “எத்தனைமுறை சொல்றது” வானத்தை வானம்னு 
தான்‌ சொல்லனும்‌ - மானம்னு சொல்லக்‌ கூடாது. . உன்‌ 
வாயிலே தர்ப்பையைத்தான்‌ போட்டுக்‌ கொளுத்தணும்‌ என்று 
வசைபாடிக்கொண்டே இருக்கும்‌ தமிழாசிரியரைப்‌ பார்த்து 
விட்டுத்‌ திரும்புகிறோம்‌. அங்கே உழவன்‌ ஒருவன்‌, “என்ன 
சாமி பண்றது எல்லாம்‌ மானம்‌ பாத்த பூமி, மானாவாரி 
போட்டு என்னத்த விளைஞ்சது? மானம்‌ திறந்தாத்தானே 
பூமி திறக்கும்‌? (மழை பெய்தால்தான்‌ விது மூளைக்கும்‌ 
என்ற பொருளில்‌) என்று குறைபாடுவது கேட்கிறது. அட 
என்ன இவன்‌ வாயிலும்‌ வானம்‌ நுழையவில்லையே - என்று 
வியப்படைந்தவாறே தெருவோரமாக நடந்து வருகிறோம்‌. 
அங்கே ஒரு தாய்‌ புலம்புகிறாள்‌. 


மானத்தை நாம்‌ நம்‌. பியில்லே - ரெண்டு 
மக்களைநான்‌ பெற்றெடுத்தேன்‌ 
மானம்‌ சதிதான்‌ பண்ணுதே - என்‌ 
மக்கள்‌ தொப்பை வாடுதே” 
மானம்‌ சலித்ததென்றால்‌ - அது 
மண்மேலே மழை எற்றும்‌ 
பொண்ணு சலித்தேனென்றால்‌ - நான்‌ 
எங்கேதான்‌ போய்‌ ஆறுவேன்‌” 
(ம. ௮. பக்‌, 282) 


அவருடைய அங்கலாய்ப்பிலும்‌ வானம்‌ வரவில்லை; மானம்‌ 
கான்‌ வருகிறது. ஏன்‌ இவ்வாறு ஆகிறது என்று பார்த்தால்‌ 
வானம்‌ என்ற சொல்லை அவர்களால்‌ வழங்க முடியவில்லை 
என்றுதான்‌ கருதமுடிகிறது. வழங்க முடிந்த வழக்குதானே 
மொழி! இதனை நன்கு உணர்ந்த அப்பா்பெருமான்‌ தம்‌ 
பாடல்களில்‌ வழக்கு மொழியையே துணிந்து புகுத்தியுள்ளார்‌. 
அவர்‌ காலத்திற்கு முந்திய இலக்கியங்களில்‌ காணமுடியாத 


336 


சொல்லாட்சியாக இது காணப்படுகிறது. 


“செம்மானக்‌ கதொளியன்ன மேனியான்காண்‌ 
திருவாரூரான்‌ காண்‌ என்சிந்தகை யானே” 
(6:24:1) 


(செம்மானம்‌-செவ்வானம்‌) 


“செம்மானப்‌ பவளத்தைக்‌ திகழும்‌ முத்தைத்‌ திங்களை 
ஞாயிற்றைத்‌ இயானை” (6:46:7), 


“செம்மானநிறம்‌ போல்வதோர்‌ இந்தையுள்‌ 
எம்மானைக்‌ கண்டுகொண்டதென்‌ உள்ளமே” 


(5:98:4) 


“செம்மான ஓளிகொள்‌ மேனிச்‌ சிந்தையுள்‌ ஒன்றிநின்ற 
எம்மானை நினைய மாட்டேன்‌” (4:79:1) 


எனத்‌ தொடர்கின்ற (ஒன்றுக்கு மேற்பட்ட) பாடல்‌ அடுகள்‌ 
வழக்குச்‌ சொற்களை இடமறிந்து அவர்‌ புகுத்திக்‌ காட்டி 
யிருப்பதையும்‌ நமக்குச்‌ சுட்டுகின்றன எனலாம்‌. 


த-௪ 


இலக்கிய வடிவங்களில்‌ இடம்பெறும்‌ “த” மக்கள்‌ வழக்கில்‌ 
“ச” ஆக ஒலிப்பதை நாம்‌ கேட்கலாம்‌. வைத்த-வைச்ச, தசை- 
சதை, நித்தம்‌-நிச்சம்‌-நிசம்‌-நி௪ இ போன்ற வடிவங்களை நாம்‌ 
கேட்கலாம்‌, கல்வெட்டுகளில்‌ இந்த த-௪ மாற்றங்களைப்‌ பரக்‌ 
கக்‌ காணலாம்‌. எழுதியவன்‌ வெட்டியவன்‌, எழுத்தறிவில்‌ 
குலறந்தவன்‌, அதனால்‌ தவறாக வெட்டி இருப்பான்‌ என்று 
சமாதானம்‌ வேறு சொல்லிக்கொண்டிருப்போம்‌. மாமன்னன்‌ 
இராசராசனின்‌ வாய்மொழி ஆணையைக்‌ தாங்கிய கல்வெட்டு 
“ பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர்‌ கூற்றத்துத்‌ 
தஞ்சாவூர்‌ நாம்‌ எடுப்பிச்ச கூறிறளி”' என்றே காணப்படுகிறது, 
இந்த அரச ஆணையிலும்‌ எடுப்பித்த என்பது எடுப்பிச்ச என்ப 
தாகவே காணப்படுவதால்‌ அறிவு நலம்‌ சான்றவர்களிடத்தும்‌ 
க-௪ மாற்றம்‌ சரளமாக வழங்கியதாகத்தானே கொள்ள 
வேண்டும்‌? இவ்வழக்கு, நாவுக்கரசர்‌ பாடல்களைப்‌ பார்க்கும்‌ 


337 


போது சொல்லமுடியாத இலக்கிய வடிவால்‌ என்ன பயன்‌ ? 
சொல்ல முடிந்த வழக்கையே இலக்கியமாக்குவோமே என்ற 
. துணிவுக்கு நம்மை அழைப்பதுபோல்‌ உள்ளது. 


“அடிச்சாலும்‌ மிதிச்சாலும்‌ 
ஆறுகூறு போட்டாலும்‌ ்‌ 
ஆதரிக்க வேணுமடி - ஏடி தங்கம்மா(ம. ௮. பகி. 91) 


“சூடுவச்ச வெள்ளைக்‌ காளை - குட்டி 
சுத்துகடி மத்தியானம்‌” (ம. ௮. பச்‌. 5 


என வருகின்ற நாட்டுப்புறப்‌ பாடல்களின்‌ த-௪ ஒலியே 
தேவாரப்‌ பாடல்களிலும்‌ ஓலித்தலைக்‌ கேட்கலாம்‌, 
“திச்சலுந்‌ நினையாய்‌ வினையோயறக்‌ 
கச்சமா விடமுண்ட கண்டாஎன 
வைச்ச மாநிஇ யாவர்மாற்‌ பேறரே” (5:60:2) 
வைச்ச பொருள்‌ நமக்காகு மென்று . . . அச்ச 
மொழித்தேன்‌” (4:8:4) 


இிச்சல்‌ நலிபிணிகள்‌ தீர்ப்பான்தன்னை” (6:434)0 


(விச்சை யாவதும்‌ வேட்கைமை யாவதும்‌ 
நிச்சல்‌ நீலணி வாரை நினைப்பதே” (5:92:8) 


எனவருகின்ற பாடல்‌ அடிகள்‌ த-௪ ஓலி மாற்ற வடிவை இலக்‌ 


இய வடிவாக ஏற்றுக்கொண்டமையைக்‌ காட்டுகின்றன. 


அப்பர்பெருமான்‌ துணிந்துபோற்றிய நாட்டுப்புற வழக்கு 
ஓர்‌ உண்மையை நமக்குத்‌ தெரிவிக்கின்றது. ஒலிக்கமுடியா 
ஒலியமைப்புடையன சிறந்த இலக்கியச்‌ சொற்களாயினும்‌ 
அவற்றைக்‌ தள்ளிவிட்டு, மாற்றொலி கொண்டு, பொருள்மாலற்‌ 
றம்‌ காட்டாது,வழக்கில்‌ மிகுந்துவிட்ட சொற்களை தாம்‌ 
இலக்கியச்‌ சொற்களேபோல்‌ போற்றுவதில்‌ தடையேதும்‌ 
இல்லை. மொழிக்கு அது எவ்விதத்திலும்‌ தீங்கு பயவாது என்‌ 
பதே அவ்வுண்மையாகத்‌ தோன்றுகிறது. 


பெருமாள்‌ திரு மொழியில்‌ நாட்டூய்புறப்பாடல்‌ 
நாத்குர்‌ 
திருமதி லோக நாயகி கருணாகரன்‌ 


ஆய்வு மாணவி, 


தமிழ்த்துறை, 
திருவேங்கடவன்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


திருப்பதி, 





“நாட்டுப்புற இயல்‌ என்பது நாட்டுப்புற மக்‌ 
களின்‌ மரபு வழிபட்ட படைப்புகளாகும்‌. இவ்விய 
லுள்‌ இலக்கியம்‌, கலை, பண்பாடு, பழக்கவழக்கங்கள்‌ 
போன்றவை அடங்கும்‌. நாட்டுப்புற இலக்கியத்தைப்‌ பரடல்‌ 


கதைப்பாடல்‌, பழமொழி, விடுககை, கதை என ஐந்துவகை 
யாகப்‌ பிரிப்பர்‌”. 





3௯. 


அட பணய. 








நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ எழுத்துவடிவத்தில்‌ எழுதி 
வைத்தலின்றி, செவி வழியாகவே தலைமுறைதோறும்‌ வழங்‌ 
கப்பட்டு வந்திருப்பனவாகும்‌. ௮ன்றைய சமூதாய மக்களின்‌ 
உணர்ச்சி உந்தலின்‌ அப்பட்ட வெளியீடாக இவை பரிணமிப்ப 
கால்‌ அம்மக்களின்‌ நாகரிகம்‌, பண்பாடு பழக்கவழக்கங்கள்‌ 
நம்பிக்கைகளை அறியப்‌ பெரிதும்‌ துணை புரிகின்றன. இந்‌ 
நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ இலக்கணச்‌ சிறைக்குள்‌ சிக்காது, 
காட்டாற்று வெள்ளம்போல்‌, காட்டில்‌ மலர்ந்து மணம்‌ வீசம்‌ 
மலர்களாக விளங்குகின்றன. 


நாட்டுப்புறப்பாடல்கள்‌ 


பெரும்பாலும்‌ எழுத்தறிவில்லாத 


நாட்டுப்புற மக்க 
ளிடையே தோன்றி தொன்று தொட்து 


வழங்கிவரும்‌ இந்‌ 


339 


நாட்டுப்புறப்பாடல்கள்‌ காலத்தை வென்றவையாக விளங்கு 
இன்றன. இவை கிராம மக்களால்‌ கிராம மக்களுக்காகக்‌ கிரா 
மங்களிலேயே பாடப்பட்ட பரிசுத்தமான படைப்புகளாகும்‌ 
நாட்டுப்புறப்பாடல்களின்‌ தோற்றம்‌, இயற்றியவர்‌ வரலாறு 
முதலானவற்றை அறுதியிட்டுக்‌ கூறுதல்‌ இயலாத ஓன்றாகும்‌. 
இந்நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ இயற்கையோடு இயைந்த 
வாழ்க்கை நடத்தும்‌ மக்களின்‌ ஆசைகள்‌, நம்பிக்கைகள்‌, கனவு 
கள்‌, காதல்‌ ஆகியன பிரதிபலிக்கின்றன. நாட்டுப்புறப்பாடல்‌ 
களுக்கு இசை உயிர்போன்று விளங்குகிறது. இசையற்ற 
நாட்டுப்புறப்பாடல்களைச்‌ சிறகற்ற பறவை எனலாம்‌, இலக்‌ 
கிய வரவின்‌ ஆரம்பநிலையே நாட்டுப்புறப்பாடல்களாகும்‌. 


பொதுவாக நாட்டுப்புறப்பாடல்களைத்‌ “தாலாட்டு முதல்‌ 
ஓப்பாரிவரை” என்று மனித வாழ்வின்‌ அடிப்படையில்‌ வகைப்‌ 
படுத்தலாம்‌. தாலாட்டு, விளையாட்டு, காதல்‌, திருமணம்‌, 
குடும்பம்‌, தொழில்‌, ஒப்பாரி எனப்‌ பல நிலைகளில்‌ அவற்றைப்‌ 
பகுக்கலாம்‌. மேலும்‌ அவற்றில்‌ தாலாட்டு, ஒப்பாரி, விளை 
யாட்டு, காதல்‌, திருமணம்‌, குடும்பம்‌ ஆகியவை பற்றிய பாடல்‌ 
களை அகப்பாடல்கள்‌ என்றும்‌ தொழில்‌, தெய்வவழிபாடு 
ஊர்வளம்‌, நாட்டுச்சிறப்பு, கலகம்‌, பஞ்சம்‌ ஆகியவற்றைப்‌ 
பாடும்‌ பாடல்களைப்‌ புறப்பாடல்கள்‌ என்றும்‌ இருவகைக 
ளாகப்‌ பகுக்கலாம்‌. 


நாட்டுப்‌ புறப்பாடல்‌ வகைகளில்‌ தாலாட்டு, ஒப்பாரி 

மனித வாழ்வின்‌ ஆரம்பசங்கீதம்‌ தாலாட்டென்றால்‌ 
மானிடவாழ்வின்‌ இறுதி ஓலம்‌ ஒப்பாரியாகும்‌. பூமியில்‌ பிறந்த 
தற்கு வரவேற்பு தாலாட்டென்றால்‌, பூமியிலிருந்து போனதற்‌ 
கான பிரிவு சோக$&தம்‌ ஓப்பாரியாகும்‌. 


தாலாட்டு 

தாலாட்டு தால்‌ ஆட்டு நாவை அசைத்து இசைகூட்டிப்‌ 
பாடுதல்‌, 

குழந்தையின்‌ அழுகையை அடக்க, தாய்‌ தனது இதம்‌ 
களைக்‌ குவித்து நாக்கினை ஆட்டிப்பாடுவது தாலாட்டாகும்‌. 
பெண்மை, தாய்மை உணர்வில்‌ மூழ்கி, தன்மமலையை மடி 


340 


மலே ராட்டி, மார்பிலே பாலூட்டி, தொட்டிலிட்டு, உள்ளும்‌ 
புறமும்‌ புல்லரிக்கக்‌ தான்‌ எடுத்துவந்த முத்துக்கள்‌ தாம்‌ 
தாலாட்டுப்பாடல்கள்‌. இப்பாடல்கள்‌ கற்பனை நயம்‌ சொல்‌ 
லழகு முதலியன பெற்றுச்‌ சிறக்கின்றன. தாலாட்டு பெண்மைக்‌ 
கென இறைவன்‌ கொடுத்த பெரும்பேறாகும்‌. 


மனிதஇனம்‌ என்று தகோன்றியதோ அன்றே தாலாட்டும்‌ 
பழக்கமும்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌. தாலாட்டின்‌ தேனிசை 
யில்‌, தூங்காது விழித்திருக்கும்‌ மமலையின்‌ மணி இதழ்கள்‌ 
மூடிக்கொள்கின்றன. குழந்தையின்‌ உறக்கம்‌ கண்டதும்‌ தாயின்‌ 
தாலாட்டும்‌ விடைபெற்றுக்‌ கொள்கின்றது. 


மழலையினை அதன்‌ தாய்தான்‌ தாலாட்ட வேண்டும்‌ 
என்றில்லாது, அதன்‌ சித்தி, பெரியஅன்னை, அத்தை பாட்டி 
போன்ற உறவினர்களும்‌ தாலாட்டலாம்‌. தாலாட்டுப்‌ பாடு 
பவர்‌ வேறானாலும்‌ தாலாட்டு ஓன்றாகவே அமைகின்றது, 
ஆண்பால்‌, பெண்பாலென பால்‌ குறிக்க வரும்‌ சொற்களைத்‌ 
குவிர தாலாட்டில்‌ வேறுபாடு ஏதுமில்லை. 


தாலாட்டில்‌, குழந்தை, குழந்தைக்கு வேண்டிய சாதனங்‌ 
கள்‌, குழந்தையின்‌ உறவினர்கள்‌ என்ற மூவகைக்‌ கூறுகளுண்டு . 


உள்ளடக்க வடிவமாக முன்மொழி, புனைந்துரை என்று இரு 
வகைப்‌ பாகுபாட்டினைக்‌ காணலாம்‌. 


தாலாட்டு ஆராரோ, ராராரோ, வாவாவோ, லுலுலாயி 
போன்ற இசையொலிகளுடன்‌ தொடங்கப்படுவதுண்டு. 


தாலாட்டில்‌ இடம்‌ பெறுவன 


தாலாட்டில்‌, குமந்தையில்லாத போது தாய்பட்ட துன்பங்‌ 
கள்‌, குழந்தைப்பேற்றை வேண்டிச்‌ செய்த அறங்கள்‌, குழந்தை 
யின்‌ அழமுகைக்குக்‌ காரணம்‌ வினவல்‌, குழந்தை பிறந்ததன்‌ 
காரணங்களை அடுக்கிச்‌ சொல்லல்‌, குழந்தையை வருணித்தல்‌ 
குழந்தையின்‌ ஒளிமிக்க எதா காலத்தை எண்ணு தல்‌, குழந்‌ 
தையின்‌ பொருட்களின்‌ அழகும்‌ உயர்வும்‌ தேவையும்‌ பேசுதல்‌ 
பரிசு அளித்தவரையோ செய்ப 


ம்‌ அறங் 


அல்லது உயார்வடையுச்‌ 
வரையோ பாராட்டுதல்‌, உறவினர்களின்‌ துணிவையு 


341 


களையும்‌ செல்வ வளத்தையும்‌ உரைத்தல்‌ ஆகியன இடம்‌ 
பெறலாம்‌. 


ஒப்பாரி 
இறந்தவர்களின்‌ இழப்பை எண்ணி, இவர்க்கு ஓப்பு எவரோ? 
என ஒப்பு சொல்லி, சொந்தத்தையிழந்து சோகத்‌ திலாழ்ந்து 
பாடுதல்‌ ஓப்பாரியாகும்‌. மரண நிகழ்வில்‌ சொந்தங்கள்‌ ஏற்‌ 
படுத்தும்‌ அவல ஓலமே ஓஒப்பாரியாகும்‌. இளிவு, இழவு,அசைவு, 
வறுமை ஆகியன அமழுகைப்பாட்டிற்குக்‌ காரணகர்த்தாக்களாக 
அமைகின்றன. ஒப்பாரி பெண்களால்‌ பாடப்படுவதாகும்‌. வாழ்‌ 
வின்‌ இரகசியங்கள்‌, அனுபவங்கள்‌, துன்பங்கள்‌ எதிர்பார்ப்புக்‌ 
கள்‌ அனைத்தையும்‌ ஒப்பாரிப்‌ பாடல்களில்‌ காணலாம்‌. 


பக்தி இலக்கியத்தில்‌ நாட்டுப்புறப்பாடலின்‌ தாக்கம்‌ 

சங்கம்‌ மருவியபின்‌ ௫,பி. 7 ஆம்‌ நூற்றாண்டில்‌ பக்தி 
இயக்கம்‌ தொடங்கியது. சைவமும்‌ வைணவமும்‌ மறுமலர்ச்சி 
யுற்று சமண, பெளத்த சமயங்களை வேரறுக்கத்‌ இவிர முயற்சி 
யில்‌ இறங்கின. சைவ சமயக்குரவர்களும்‌ வைணவ ஆஆழ்வரார்‌ 
களும்‌ கற்றவர்களோடு பாமரர்களையும்‌ கவரும்‌ வகையில்‌ 
தம்‌ பக்திப்பனுவல்களுக்கு நாட்டுப்புற முலாம்பூசி அவற்றைப்‌ 
பாமரர்‌ இலக்கியமாக - பொதுமக்கள்‌ இலக்கியமாக அமைத்‌ 
துப்‌ பாடினர்‌. திருப்பாவை, திருவெம்பாவை ஆகியன நாட்டுப்‌ 
பாடலின்‌ திருந்திய வடிவங்களாக, பெரியாழ்வார்‌,  குலசேக 
ராழ்வாரின்‌ தாலாட்டுப்பாடல்கள்‌, குலசேகராழ்வாரின்‌ 
தகேவகி புலம்பல்‌, குயரதன்புலம்பல்‌ ஆஅகயன நாட்டுப்‌ 
புறப்பாடலின்‌ வளர்ச்சியைக்‌ காட்டுகின்றன. மேலும்‌ திரு 
மங்கையாழ்வாரின்‌ சாழல்‌, தூது, கைகொட்டிப்பாடல்‌ (சப்‌ 
பாணி) ஆகியன பக்தி இலக்கியத்தில்‌ நாட்டுப்புறப்பாடலின்‌ 
தாக்கத்தை நன்கு புலப்படுத்துகின்‌ றன. சைவசமயக்குரவர்‌ 
பாடல்களில்‌ - வரிப்பாடல்‌, பழமொழிகள்‌ இடம்பெற, அப்பார்‌ 
பாடல்களில்‌ பழமொழிகள்‌ செல்வாக்குப்‌ பெறுகின்றன. மணி 
வாசகர்‌ பாடல்களில்‌ அம்மானைவரி, (திருவம்மானை), 
வள்ளைப்பாட்டு (இருப்பொற்சுண்ணம்‌), கும்மி, திருச்சாழல்‌, 
ஊஞசல்பாட்டு (திருப்போன்னூசல்‌) ஆகியன இடம்கொள்‌ 
இன்றன, 


342 


பெருமாள்‌ திருமொழியில்‌ நாட்டுப்புறப்பாடலின்‌ தாக்கம்‌ 
குலசேகராழ்வார்‌, பாடிய பெருமாள்‌ திருமொழிப்பாடல்களில்‌ 
கோசலை தாலாட்டு, தேவகிபுலம்பல்‌, குசரதன்‌ புலம்பல்களில்‌ 
தாலாட்டு, ஓப்பாரி என்னும்‌ நாட்டுப்‌ புறப்பாடல்களின்‌ தாக்‌ 
கம்‌ நிலவுவதைக்‌ காணமுடிகிறது. 


பெருமாள்‌ திருமொழியில்‌ தாலாட்டு 

தாலாகிய நாக்கினை ஆட்டி, தன்‌ மழலைச்‌ செல்வத்‌ 
தைப்‌ பற்றிய எதிர்காலக்‌ கனவுகள்‌ - கற்பனைகளோடு - குன்‌ 
பாசத்தையும்‌ காட்டி-இசையைக்‌ கூட்டிப்‌ பாடுதல்‌ தாலாட்டு 
எனக்‌ சுண்டோம்‌. தாயைத்‌ தவிர குழந்தையின்‌ உறவினர்‌ 
களும்‌ காலாட்டலாம்‌ என முன்னர்‌ அறிந்தோம்‌. 

பெண்மைக்கேயுரிய காலாட்டினை ஆழ்வாராகிய குல 
சேகரர்‌, தான்‌ தாய்‌ சோசலையாக மாறி மரபு மாறாது 
இராமனாகிய குமந்தையைத்‌ காலாட்டுகிறார்‌. பெருமாள்‌ 
திருமொழி எட்டாம்‌ தருமொழிப்‌ பாசுரங்கள்‌ யாவும்‌ ்ரீஇராம 


பிரானை அவன்‌ தாய்‌ கோசலை தாலாட்டுவதாகவே அமைந்‌ 
துள்ளன. 
தாலாட்டில்‌ குழந்தை, குழந்தைக்கான சாகுனங்கள்‌, 


குழந்தையின்‌ உறவினர்கள்‌ என்ற மூவகைக்‌ கூறுகளிருப்பதாகக்‌ 
கண்டோம்‌. இக்‌ கோசலைத்‌ தாலாட்டில்‌ இராமனாகிய 
குழ்ந்தை, அக்குமந்தையின்‌ உறவினர்களான தாய்‌ கோசலை, 
துந்தை தயரதன்‌. மாமன்‌ சனகன்‌ மனைவி மைதிலி, தம்பி 
பரதன்‌, இலக்குவன்‌ ஆகியோர்‌ பேசப்பெறுகின்றனர்‌, 


பொதுவாக தாலாட்டில்‌ குழந்தையின்‌ எதிர்காலம்‌ நேரக்‌ 
ப்படுகிறது. தாலாட்டுபவர்‌ மழலையின்‌ எதிர்காலம்‌ ஒளியுடன்‌ 
திகழ வேண்டுமென்றே எண்ணிப்‌ பாடுவர்‌. அனால்‌ 


குலசேக 
ரரின்‌ கோசலை காலாம்டு, 


எம்பெருமானாகிய இரஈமன்‌ 
அணைகட்டி, இலங்கையை அழித்தது. தாடகையை வதைத்குது, 
தந்தைசொல்படி காடேகியது, வாலியை அழித்தது மூகலான 
அவன்தன்‌ வாம்க்கை நிகழ்ச்சிகளைக்‌ கூடுப்‌ பாடுவதாக 
அமைந்துள்ளது, இங்கு இராமனாகிய குழந்தையின்‌ எதிர்‌ 
காலம்‌ இறந்தகாலம்‌ போல்‌ பேசப்படுகின்றது. இத்தெய்வத்‌ 


332 
தாலாட்டில்‌ கோசலை தாயை விட பக்தர்‌ குலசேகரர்‌ விஞ்சி 
நின்று, தன்னை மறந்து வெளிப்பட்டுவிடுகிறார்‌. 


இக்கோசலை தாலாட்டில்‌, தாய்கோசலை, குழந்தை 
இராமனைப்‌ பலவாறு வருணித்தல்‌, குழந்தை இராம 
னது அருஞ்செயல்களைப்‌ பேசி அவனைப்‌ புகழ்தல்‌, 
அவனது குணமேன்மைகளைக்‌ கூறி மகிழ்தல்‌, அவ 
னது குலப்பெருமை கூறல்‌, சதையாகிய பரிசினை அளித்ததால்‌ 
சனகனைப்‌ பாராட்டுதல்‌, தன்மகன்‌ இராமன்‌ எழுந்தருளியுள்ள 
திவ்யதேசத்தின்‌ வளங்களைக்‌ கூறிப்‌ புகழ்தல்‌, அவன்‌ தன்‌ 
வயிறு வந்து வாய்க்கப்பெற்று தன்னை உய்வித்த செயலைப்‌ 
பாராட்டி மகிழ்தல்‌, தெய்வத்தை மகனாகப்‌ பெற்ற ஆனந்தத்‌ 
தால்‌ ஆசைதீர தன்மகனைப்‌ பலவாறு விளித்துக்‌ கூறல்‌ ஆகி 
யன இடம்‌ பெற்றுள. 
குய்‌ கோசலை, குழந்தை இராமனை. “தாராளும்‌ நீண்‌ 
மூடி என்தாசரத”, “கருமணியே”: “சராளும்‌ வரைமார்பா” எனத்‌ 
தன்‌ அகம்குளிரப்‌ பலவாறு வருணித்துத்‌ தாலாட்டுகிறாள்‌. 


மேலும்‌ அவள்‌ குழந்தை இராமனின்‌, தென்னிலங்கைக்‌ 
கோன்முடிகள்‌ இந்துவித்தல்‌, திண்டிறலாள்‌ தாடகைதன்‌ உர 
மூருவச்‌ லைவளைத்தல்‌, பாராளும்‌ படர்செல்வம்‌ பரத 
நம்பிக்கேயருளி ஆராவன்பிளையவனோடு அருங்கானம்‌ அடை 
தல்‌, வாலியைக்‌ கொன்ற அரசு இளைய வானரத்துக்கு அளித்‌ 
குல்‌ முதலான அருட்செயல்களைப்‌ பேசி மனமாரத்‌ தாலாட்டு 
கிறாள்‌, 

கோசலை இராமனாகய குழந்தையின்‌ குணமேன்மைகளைச்‌ 
சொல்லிப்‌ பாராட்டுவது மிகவும்‌ சுவையூட்டக்கூடியதாகும்‌. 
இராமனாகிய தெய்வக்குழந்தை ஸ்வாமித்துவம்‌, வாத்ஸல்யம்‌, 
செளலப்யம்‌, செளசல்ய குணவிசேடங்களை மேன்மையுறப்‌ 
பெற்று விளங்குவதை, தாய்‌ கோசலை, “புண்டரிக மலரதன்‌ 


மேல்‌ புவனியெல்லாம்‌ படைத்தவனே”, “தாமரை மேலயன 
வனைப்‌ படைத்தவனே”, “அஆவினிலை பாலகனாய்‌ அன்றுலகை 
முண்டவனே”, *மீதவரையும்‌ அசுரரையும்‌ தசைகளையும்‌ 
படைத்தவனே”, “சிற்றவைதன்‌ சொற்கொண்ட ராமா 


“இளையவர்கட்கருளுடையாய்‌” எனப்‌ பலவாறு சொல்லித்‌ 
தூாலாட்டுவதகால்‌ அறியலாம்‌. 


344 


இரஈமனாகிய தன்‌ பிள்ளைக்குச்‌ சதையாகிய பரிசினைத்‌ 
குந்திட்ட மாமன்‌ சனகனை, தாய்‌ கோசலை, “தங்கு பெரும்‌ 
புகழ்‌ சனகன்‌” என அடைகொடுத்துப்‌ பாராட்டிப்‌ பேசுகிறாள்‌ 


குன்மகன்‌ இராமன்‌ எழுந்தருளியுள்ள திவ்யதேசமான 
கணபுரத்தின்‌ வளங்களை நாவார சொல்லிப்‌ பாடுகிறாள்‌ 
அத்தாய்‌, மதிள்‌ சூழ்ந்தது, புண்ணிய தீர்த்தங்கள்‌ நிறைந்தது, 
கற்றவர்கள்‌ வாழ்வது, காலின்‌ மணி கரையலைக்கும்‌ வளத்தது, 
காவிரி நன்னதி பாய்வது” எனத்‌ திருக்கண்ணபுரத்தின்‌ நில, 
நீர்‌, செல்வ வளங்களைப்‌ பலவாகச்‌ சொல்லித்‌ தாலாட்டு 
கிறாள்‌. 


தான்செய்த தவப்பயனால்‌ தெய்வமே தனக்குப்‌ பிள்ளை 
யாசப்‌ பிறந்த ஆனந்தத்தின்‌ மிகுதியினால்‌, “மன்னுபுகம்க்‌ 
கெளசலைதன்‌ மணிவயிறுவாய்தக்தவனே” எனப்‌ பாசம்‌ மீதுறப்‌ 
பாடிக்‌ தாலாட்டுகின்‌ றாள்‌. 


தெய்வக்குழந்தையைப்‌ பெற்ற மகிழ்வின்‌ மிகுதியால்‌ தாய்‌ 
கோசலை, தன்‌ மழமலையை பலவாறு ஆசைதீர விளித்து த்‌ 
தாலாட்டுகிறாள்‌. “கணபுரத்தென்‌ கருமணியே”, “இராகவனே?” 
“என்னுடைய இன்னமுதே”, எங்கள்‌ குலகத்தின்னமுகே”, சனகன்‌ 
திருமருகா”, “தாசர்‌” *மைதிலிதன்‌”, மணவாளா, “குயரதன்தன்‌ 
மாமதலாய்‌', “திருக்கண்ணபுரத்தரசே', “ராமா “அயோத்தி 
தகர்க்கதிபதியே', ஆலி நகர்க்கதிபதியே”, “அயோத்திமனே” 
'சிலைவலவா சேவகனே”, 'இளையவர்கட்கருளுடையாய்‌”, “எங்‌ 
கள்‌ குலத்தின்னமுதே”, “கெளசலைதன்‌ குலமதலாய்‌” தயரதன்‌ 
தன்‌ குலமதலாய்‌” எனத்‌ தாய்‌ கோசலை தாலாட்டும்‌ அடிகள்‌ 
தன்‌ குலப்பெருமையைப்‌ பாடித்‌ தாலாட்டும்‌ நிலையில்‌ அவளை 
நாட்டுப்புறத்துத்‌ தாயாகக்‌ காட்டுகின்றன. தாலேலோ என்ற 
காலாட்டுக்கே அமையும்‌ இசையொலியை ஆம்வார்‌ எட்டாம்‌ 
திருமொழியின்‌ ஒவ்வொரு பாடலின்‌ இறுதியிலும்‌ பாடி இசைக்‌ 
சின்றார்‌. 


மேலும்‌, தாய்‌ கோசலையாக மாறி, குழந்தை இராமனைத்‌ 
தாலாட்டும்‌ ஆழ்வார்‌, இராமனது வரலாற்றைக்‌ குழந்தையின்‌ 
எதிர்காலத்தை-இறந்த காலமாக்கஇப்‌ - பாடி விடுவதால்‌ குன்‌ 
தாய்மைத்தன்மையிலிருந்து சற்று இறங்க பக்தர்‌ குலசேகரரரகி 


345 


விடுகிறார்‌. தாலாட்டில்‌ தன்னை மறந்து பின்‌ பக்தியில்‌ ஆழ்ந்து 
விடுகிறார்‌. 


இவ்வாறு குலசேகராழ்வாரின்‌ கோசலை தாலாட்டில்‌ 
(பெருமாள்திருமொழி) நாட்டுப்புறப்பாடலின்‌ தாக்கம்‌ நிறைத்‌ 
இருப்பதைக்‌ காணலாம்‌. 


பெருமாள்திருமொழியில்‌ ஒப்பாரி 

இறப்புப்‌ பாடல்கள்‌ ஒப்பாரி, புலம்பல்‌ எனப்‌ பெயர்‌ பெறு 
இன்றன. மனிதன்‌ தனக்கென்றிருப்பதை இழத்துவிடின்‌, இழநீ 
ததை நினைந்து பலவாறு புலம்பி ஏங்குகின்றான்‌, தன்மீது 
பற்றுக்‌ கொண்ட ஒருவரோ - தான்‌ பற்றுக்‌ கொண்ட 
ஒருவரோ - இறந்துவிடின்‌ - அவரது இழப்பினை எண்ணி, ஒப்பு 
சொல்லிப்புலம்புவது ஒப்பாரி என்பதால்‌ ஓப்பாரியும்‌ ஒருவகைப்‌ 


புலம்பலே எனலாம்‌. 


பெருமாள்‌ திருமொழியில்‌, கண்ணனைப்‌ பத்துமாதம்‌ 
சுமந்து பெற்றெடுத்தும்‌ அவன்தன்‌ பாலலீலைகளை அனுப 
விக்க முடியவில்லையே என்று தேவகி ஏங்கிப்‌ புலம்புவதாக 
அமையும்‌ தேவ புலம்பலிலும்‌ தன்மகன்‌ இராமன்‌ தன்சொற்‌ 
படி காடேகியதை நினைந்து, தனை நொந்து, பலவாறு 
வருந்தி மகன்‌ பிரிவால்‌ துயரம்‌ மேலெழ, பலவாறு சொல்லிப்‌ 
புலம்பும்‌ தயரதன்‌ புலம்பலிலும்‌ நாட்டுப்புறப்பாடலின்‌ (புலம்‌ 
பல்‌) தாக்கம்‌ பரிணமிப்பதைக்‌ காணமுடிகிறது. 


இப்புலம்பல்‌ பாடல்களில்‌ வாழ்வின்‌ ரகசியங்கள்‌, அனுபவங்‌ 
கள்‌, துன்பங்கள்‌, எதிர்பார்ப்புகள்‌ ஆகியன இடம்பெறுகின்‌ 
றன. ஒப்பாரி பெண்களுக்கேயுரியதாக இருக்க, ஆழ்வார்‌ குல 
சேகரர்‌ தாய்‌ தேவகியாக, தந்‌ைத தசரதகனாக - இருதிலை 
களில்‌ இருந்து புலம்புவது சற்று வேறுபட்டதாகவே உள்ளது 
குனது எண்ணங்கள்‌ - எஇிர்பார்ப்புக்கள்‌ - கனவுகள்‌ வெறும்‌ 
கானலாகும்‌ போது எழும்‌ ஏக்கத்தில்‌ மனம்‌ பலவாறு புலம்பு 
வது மானிடர்‌ அனைவர்க்கும்‌ பொதுமையேயாகும்‌. இதில்‌ : 
ஆண்‌-பெண்‌ என்ற வேற்றுமை இல்லாததால்‌ பெண்டிரைப்‌ 
போல்‌ ஆடவரும்‌ பலவாறு புலம்பி - தன்‌ மனச்சுமைகளை 
இறக்கி இளைப்பாறிக்‌ கொள்ளலாம்‌. ஈண்டு, பக்தர்‌ குலசேகரர்‌ 


340 


தனயனைப்‌ பிரிந்து சோகத்திலாழ்ந்து புலம்பும்‌ தந்‌ த தசரத 
னாகக்‌ காட்சி தருவது இயல்பானதே எனத்‌ துணியலாம்‌. 


தேவகிபுலம்பல்‌ 


கண்ணபிரானுடைய குழந்தைக்‌ திருவிளையாடல்களை 
யசோகை கண்டு களித்தாற்போல்‌, தான்‌ களிக்கப்பெறாமல்‌ 
இழந்த தேவகி, பின்பு கண்ணனைக்‌ கண்டபொமழுது கழிவிரக்‌ 


கத்தோடு பேசிய பேச்சுக்களாக அமைவது இவ்வேழாம்‌ திரு 
மொழி, 


ஓப்பாரியில்‌ (புலம்பலில்‌) இறந்தாரின்‌ அருமை, பெருமை 
கள்‌, அவர்பற்றிய வருணனைகள்‌ ஆகியன இடம்‌ பெறுஇன்‌ 
றன. இங்கும்‌ கண்ணனின்‌ பிள்ளைமைப்பேற்றினை இழந்த தாய்‌ 
தேவகி, கண்ணனின்‌ அருமை, பெருமைகளை, அவனது உருவச்‌ 
சிறப்பு முதலான வருண்னைகளைப்‌ பலவாறு பாடித்‌ தன்‌ 
மனச்சுமையைச்‌ சிறிது ஆற்றிக்‌ கொள்கின்றாள்‌. 


குன்றினால்‌ குடைகவித்தது, கோலக்குரவை கோத்துது 
கன்றினால்‌ விளவெறிந்தது, காளியன்தலைமிதித்தது, பூதகயை 
அழித்தது. மூகலான கண்ணனது “அருஞ்செயல்களைக்‌ கூறிப்‌ 
புலம்பும்‌ தேவி, அவனைப்‌ பலவாறு வருணித்து, சோகத்தில்‌ 
சுகம்‌ தேடுகிறாள்‌. ஆலைநீள்கரும்பன்னவன்‌ அம்புயத்தடங்‌் 
கண்ணினன்‌, வேலை நீர்‌ நிறத்தினன்‌, வேமப்போதக மன்ன 
வன்‌, எழுமுகில்கணத்தெழில்‌ கவரேறு, களிநிலாவெழில்‌ மதி 
புரைமுகத்தன்‌, முூகிழிளஞ்‌ இசிறுதாமரைக்கையன்‌ எனக்‌ 
கண்ணனின்‌ உருவச்‌ சிறப்பைப்‌ பலவாறு கூறிப்‌ புலம்புகிறாள்‌, 


இத்‌ திருமொழியில்‌ தரலொலித்திடும்‌ திருவினையில்லாத்‌ 
தாயரில்‌ கடையாயினதாயே: “கடக்கைகண்டிடப்‌ பெற்றில 
னேயந்தோ கேசவா கெடுவேன்‌ கெடுவேனே”, “நந்தன்‌ பெற்ற 
னன்‌ நல்வினையில்லா நங்கள்‌ கோன்வசுதேவன்‌ பெர்றிலனே”, 
“திருவிலேனொன்றும்‌ பெற்றிலேன்‌ எல்லாம்‌ தெய்வநங்கைய 
சோதை பெற்றாளே”, உண்ணப்பெற்றிலேன்‌ ஓ:. கெடு 
வினையேன்‌ என்னைஎன்‌ செய்யப்பெற்றதெம்மோயே? “எழில்‌ 
கொள்நின்‌ திருக்கண்ணிணை *நோக்கம்‌ கன்னையும்‌ இழந்தேன்‌ 
இதந்தேனே', (யசோதை தொல்லையின்‌ பத்து இறுதிகண்‌ 


347 


டாளே”, தஞ்சமே லொன்றிலேன்‌ உய்ந்திருந்தேன்‌ தக்கதே 
நல்ல தாயைப்‌ பெற்றாயே, எனும்‌ அடிகளில்‌ அவளது நெஞ்‌ 
சத்து சோகங்கள்‌ மீட்டப்படுகின்றன; புலம்பலின்‌ கூக்குரல்‌ 
ஓலமிடுகின்றது. பாடல்களின்‌ இறுதியில்‌ அமையும்‌ ஏ, ஓ கார 
ஓசைகள்‌ புலம்பலின்‌ சுவைக்கு மெருகூட்டி நிற்கின்றன. 


தசரதன்‌ புலம்பல்‌ 


சக்ரவர்த்தி இராமனைப்‌ பிரிந்தளவிலே தயரதன்‌ இரங்கிப்‌ 
பேசிய பேச்சுக்களின்‌ வடிவம்‌ இத்‌ திருமொழியாகும்‌,. 


ஈண்டும்‌, இராமனின்‌ அருமை, பெருமைகள்‌, வருணனை 
கள்‌ இடம்‌ பெறுகின்றன. இராமனின்‌ அருமை பெருமைகள்‌- 
விடையோன்றன்‌ வில்லைச்‌ செற்றது, முன்னொரு நாள்‌ மழு 
வாளி சிலை வாங்கி அவன்‌ தவத்தை முற்றும்‌ .,செற்றது. 
குலப்பெருமை -: கெளசலை தன்‌ குலமதலாய்‌ மனுகுலத்தார்‌ 
குங்கள்கோவே. வருணனைகள்‌ - மல்லணைந்த வரைத்தோள்‌, 


கம்மாவின்‌ நடையன்ன மென்னடை, கமலம்‌ போல்‌ முகம்‌, 


கதுயரதன்‌ தன்மகனைக்‌ காட்டிற்கு அனுப்பக்‌ காரணமா 
யிருந்த தன்‌ மனைவி கைகேயியையும்‌ தன்னையும்‌ பெரிதும்‌ 
வெறுத்து அவர்மீதுநமக்கு இரக்கம்‌ தோன்றும்படி பலவாறு 
புலம்புகிறார்‌. தன்மனைவி கைகேயியை *“கேகயர்கோன்‌ மக 
ளாய்ப்‌ பெற்ற அரும்பாவி' “கூனுருவின்‌ கொடுந்தொழுத்தை 
சொற்கேட்ட கொடியவள்‌, என்று வசை, கூறிப்‌ பாடியதோடு, 
குன்னையும்‌ “நன்றாக நானிலத்தை அள்வித்தேன்‌ தன்மகனே 
உன்னைநானே, என்றும்‌ தன்னை வெவ்வாயேன்‌, குன்னு 
ரையை வெவ்வுரை என்றும்‌ பலவாறு நிந்தித்துப்‌ புலம்பு 
கிறார்‌. 


மேலும்‌ இத்‌ திருமொழியில்‌ தான்‌ உயிரினும்‌ மேலாக 
வளர்க்க கன்‌ பிள்ளைதனைப்பிரிந்து, காடே.கிய நிலையில்‌ 
அப்பிள்ளையைப்‌ பிரிந்திருக்கும்‌ பாசமிக்க தந்தையின்‌ நிலை 
உள்ளபடி காட்டப்பெறுகின்றது. பஞ்சணையில்‌ துயின்று, பால்‌ 
பழம்‌ உண்டு, தேரேறி தெருவீதியெங்கும்‌ ஊர்வலம்‌ சென்று, 
தன்துணையோடு மஒழ்ந்திருக்க வேண்டிய தன்‌ அருமைமகன்‌ 
- மன்னனாக முடி சூடி வேண்டியவன்‌ துறவியாகக்‌ காடேகிய 


346 


நிலையைக்‌ கண்டு நொந்து - தன்மகன்‌ அக்கானகத்தில்‌ 
எங்கோ ஓர் மூலையில்‌ படும்‌ துன்பங்களைத்‌ தான்‌ நேரில்‌ காண்‌ 
பதுபோல்‌ - அவை தன்‌ நெஞ்சத்தில்‌ பாயும்‌ ஈட்டிகள்‌ போல்‌ 
உணர்ந்து - பெரிதும்‌ அழுதுபுலம்பல்‌ - தந்‌ைத தயரதன்‌ 
நிலையில்‌ ஆழ்வார்‌ புலம்பும்‌ இப்‌ புலம்பல்‌ நம்மையும்‌ தந்‌ைத 
த௪ரதனாக்கிப்‌ புலம்ப வைத்துவிடுகிறது. 


மேலும்‌ சோகச்‌ சுவையைக்கூட்ட வரும்‌ ஏ, ஓகார ஓசைகள்‌ 


இத்திருமொழியிலும்‌ இடம்‌ பெற்றுள. 


இவ்வாறு தேவகி, தசரதன்‌ புலம்பல்களில்‌ நாட்டுப்புறப்‌ 
பாடலில்‌ (ஒப்பாரி) தாக்கம்‌ பெரிதும்‌ அமைந்துள்ளது. 


ஆய்வுக்குத்‌ துணை நின்ற நூலகள்‌ 


1. சுப்ரமணியம்‌, ௪, வே, 1978 குமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


மணிவாணன்‌, ௮, ௮, (பதிப்பு) உலகத்‌ தமிழாளர்கள்‌ நிறு 


வனம்‌, சென்னை. 113, 


1 


சரசுவதி, வி, [982 நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ சமூக ஓப்‌ 


பாயவு மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை. 


பெருமாள்‌, திருமொழிப்‌ பாசுரங்கள்‌, நாலாயிர 


திவ்யப்‌ 
பிரபந்தம்‌. 


நாட்டுர்புறம்‌ பாடல்கள்‌ 
ச. அகத்தியலிங்கம்‌ 


குமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 





குஞ்சாவூர்‌ 
நாட்டுப்பாடல்கள்‌ கிராமியக்‌ கலைகளில்‌ ஒன்று , 
கிராமியக்‌ கலைகள்‌ என்ற தொடரே ௫ிந்தனைக்கும்‌ 


செவிக்கும்‌ விருந்தாக அமைவது, இத்தொடர்‌ சின்னஞ்‌ 
சிறு குழந்தையாக இருந்த நிலையில்‌ பாட்டியின்‌ பக்‌ 
கத்தில்‌ இருந்து கேட்டு ரசித்த பழங்கதைகள்‌ பலவற்றை 
நினைவுபடுத்தும்‌. இன்னும்‌ ஏட்டில்‌ ஏறாத பழமொழிகள்‌, 
எழுதப்படாத விடுகதைகள்‌, எண்ணிமகிழும்‌ பழைமையான 
நம்பிக்கைகள்‌, புல்லரிக்கும்‌ பேய்க்கதைகள்‌, மனித ஆற்றலைக்‌ 
சுடந்து நின்ற வீரர்களின்‌ விழுமிய சாதனைகள்‌ போன்ற 
வற்றோடு நெஞ்சிலிருந்து நீங்காது நிற்கும்‌ நாட்டுப்பாடல்கள்‌ 
பலவற்றையும்‌ நம்‌ கண்முன்னே கொண்டுவந்து நிறுத்தும்‌. 
ஏட்டில்‌ ஏறாவிடினும்‌ எழுத்தில்‌ வராவிடினும்‌ பாட்டில்‌ இடம்‌ 
பெறாவிடினும்‌ நெஞ்சிலிருந்துமட்டும்‌ நீங்காது நிற்கும்‌ இவை 
களைத்தாம்‌ கிராமியக்‌ கலைகள்‌ என்ற சொல்லில்‌ அடக்கு 
கிறது தமிழ்‌ உலகம்‌. 


பாமர மக்களிடையே வாழையடி வாழையாக வாழ்ந்து 
வரும்‌ இக்கலைகளின்‌ வரலாறும்‌ மிகப்‌ பழைமையானது. 
என்று மனிதன்‌ இவ்வுலகில்‌ தோன்றினானோ அன்றே இக்‌ 
கலைகளும்‌ தோன்றிவிட்டன எனக்‌ கருதலாம்‌. கி.மு. 3200 க்கு 
முன்னர்‌. உலகன்‌ கண்‌ எல்லாக்‌ கலைகளுமே எழுதாக்‌ கலை 


320 


களாகவே இருந்தன, அப்பொழுதுதான்‌ எழுத்துருவம்‌ வழக்‌ 


கிற்கு வந்தது என மொழியியல்‌ அறிஞர்கள்‌ கருதுவது இங்கு 
நினைவு கூரத்தக்கது. 


இக்கலைகளை மட்டுமன்றி இக்கலைகள்‌ பற்றிய படிப்பை. 
யு.ம்‌ கிராமியக்‌ கலைகள்‌ (011: 1௦16) என்றே அழைப்பர்‌, பாமர 
மக்களின்‌ பண்பாடு, பழக்கவழக்கங்கள்‌, பழைமையான 
எண்ணங்கள்‌, எழுச்சி நிறைந்த ஆசைகள்‌, கற்பனைக்‌ கருத்துக்‌ 
கள்‌ போன்றவற்றைக்‌ கலப்படமின்றி ஒளிவு மறைவின்றிக்‌ 
காட்டும்‌ இக்கலைகள்‌, ஒரு நாட்டினுடைய பண்டைக்‌ கலை 
யையும்‌ கலாச்சாரத்தையும்‌ பண்பையும்‌ பண்பாட்டையும்‌ 
வாழ்வையும்‌ வளர்ச்சியையும்‌ குறையையும்‌ நிறையையும்‌ தெளி 
வாகக்‌ கலப்படமின்றிக்‌ காட்டுவன இக்கலைகள்‌. 


என்று மக்கள்‌ வாழத்‌ தொடங்களார்களோ அன்றே 
இக்கலைகளும்‌ தோன்றிவிட்டன என்று முன்னர்க்‌ குறிப்‌ 
பிட்டேன்‌. இதுபோன்றுதான்‌ எங்கெல்லாம்‌ 


பாமர 
மக்கள்‌ வாழ்கிறார்களோ 


அங்கெல்லாம்‌ இக்கலைகளை 
யும்‌ காணமுடியும்‌, கிராமப்‌ புறங்களிலும்‌ நாட்டுப்புறங்களிலும்‌ 
இக்கலைகள்‌ வாழ்கின்றன, வளர்கின்றன. நாட்டுப்புற மக்களின்‌ 
நாவிலும்‌ நடையிலும்‌ கதையிலும்‌ கவிதையிலும்‌ விழாவிலும்‌ 
பொழுது போக்கிலும்‌ வாழ்கின்றன இக்கலைகள்‌. 


ஒரு சமுதாயம்‌ எப்படித்தான்‌ முன்னேறிய சமுதாயமாக 
இருப்பினும்‌ பமைமையும்‌ புதுமையும்‌ அச்சமுதாயத்தில்‌ கலந்‌ 
திருக்கக்‌ காணலாம்‌. நாகரிகமடைந்த நாடுகளிலும்கூட இராம 
மக்களிடையே கிராமியக்கலைகள்‌ வளருகின்றன. மின்னல்‌ 
வேகத்தில்‌ வளருகின்ற நவ நாகரிகத்தைக்‌ கொண்டுள்ள நாடு 
என நாம்‌ கருதும்‌ அமெரிக்க நாட்டில்கூட எத்தனையோ மூட 


நம்பிக்கைகளையும்‌ பழக்க வழக்கங்களையும்‌ நம்மால்‌ காண 
முடியம்‌, 


ஒருவருடைய படத்தினைக்‌ கொண்ட கண்ண 
விழுந்து உடைந்துவிட்டால்‌ அவர்‌ இற 
எண்ணுகிறோம்‌. இதே எண்ணத்தை 
காண்கிறோம்‌, முகம்‌ 


ஈடி கீழே 
நீதுவிடுவார்‌ என நாம்‌ 


ன அடுமரித்த நாட்டிலும்‌ 


பார்க்கும்‌ கண்ணாடி ௨ 
சாவு உறுதி என எண்ணுகிறார்கள்‌ நி 


உடைந்துவிடின்‌ 
'யூ இங்கிலாந்துப்‌ ட/கூ.இ 
யில்‌ வாழும்‌ அமெரிக்க மக்கள்‌. 


351 


நல்லதொரு காரியத்திற்குச்‌ செல்லும்போது தனியாக ஒரு 
பிராமணர்‌ எதிரேவரின்‌ தல்லதன்று என எண்ணுகிறோம்‌. அது 
போன்றே இடக்கையைப்‌ பயன்படுத்தும்‌ ஒருவரைக்‌ காணுதல்‌ 
இடுக்கண்‌ விளைவிக்கும்‌ எனக்‌ கருதுகிறார்கள்‌ அமெரிக்கர்கள்‌. 


குறிப்பிட்ட சல நாட்களில்‌ யாரேனும்‌ இறப்பின்‌ அதனைத்‌ 
தொடர்ந்து பலசாவ்கள்‌ வரும்‌ என நாம்‌ எண்ணுவதுபோன்று 
அமெரிக்கா வாழ்மக்கள்‌ ஒரு தற்கொலையைத்‌ தொடர்ந்து 
பல நடைபெறும்‌ என எண்ணுகின்றனர்‌. இதுபோன்றே 
ஆந்தைகள்‌ அலறினால்‌ சாவு வரும்‌ என்றும்‌ அதைக்‌ தடுக்கக்‌ 
களை பிடுங்கியை அல்லது பனிவாரியைத்‌ தீயில்‌ இடவேண்டும்‌ 
என்றும்‌ எண்ணுகின்றனர்‌. 


நாகரிகமடைந்துவிட்டோம்‌ எனக்‌ கருதும்‌ சிலரோ 
அன்றிப்‌ பலரோ இத்தகைய மூட நம்பிக்கைகளிலிருந்து விடு 
படலாம்‌. அனால்‌ ஒரு நாட்டில்‌ வாழும்‌ எல்லா மக்களும்‌ | 
விடுபட்டதாகக்‌ கூறமுடியாது. நகரமக்கள்‌ அல்லது நாகரிக 
மக்கள்‌ விட்டுவிட்ட எத்தனையோ பழக்க வழக்கங்களையும்‌ 
கலைகளையும்‌ கிராம மக்களிடம்‌ காணமுடியும்‌. ஒரு பிரிவின 
ரிடையே காணப்படும்‌ பழக்க வழக்கங்கள்‌ இன்னொரு பிரி 
வினரின்‌ முந்திய பழக்க வழக்கங்களாகவும்‌ உள்ளன. 


இந்திய நாடு மிகப்‌ பழமையான நாடு. பல நூற்றாண்டு 
கட்கு முன்பே தனக்கென ஒரு வாழ்வையும்‌ வரலாற்றையும்‌ 
அமைத்துக்‌ கொண்டதுடன்‌ தனியொரு சிறந்த பாரம்பரியத்‌ 
தையும்‌ கொண்டிருந்த பெருமையுடையது பாரதம்‌. பல்வேறு 
வகையான பழக்க வழக்கங்களையும்‌ எண்ணங்களையும்‌ கருத்து 
களையும்‌ கற்பனை களற்றுக்களையும்‌ கொண்டு வாழ்நீத நாடு 
இக்கீழைநாடு. 


நாகரிகத்தில்‌ சிறந்து விளங்கும்‌ நகர மக்களையும்‌ நாகரிகமே 
இன்னதென அறியாது வாழும்‌ எத்தனையோ மலைவாழ்‌ 
மக்களையும்‌ கொண்டுள்ளது பாரதம்‌. இரண்டாயிரம்‌ அல்லது 
மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னமேயே உலக அரவ்கில்‌ நின்று 
நிலவும்‌ இலக்கிய இலக்கணங்களையும்‌ கற்பனைக்‌ காவியங்‌ 
களையும்‌ காதல்‌ இலக்கியங்களையும்‌ சவிதைச்‌ செல்வங்களை 
யும்‌ பத்திப்‌ பாடல்களையும்‌ பெற்றெடுத்த சமுதாயங்களை 


352 


மட்டுமன்றி எழுத்து இலக்கியத்தை எண்ணிக்கூடப்‌ பார்க்க 
முடியாத பாமர மக்களையும்‌ படிப்பற்ற சமுதாயத்தையும்‌ 
கொண்டுள்ளது பாரதம்‌, இதனால்தான்‌ இந்திய நாட்டில்‌ 
இலக்கியச்‌ செல்வங்களையும்‌ எண்ணற்ற நாட்டுப்‌ பாடல்களை 
யூம்‌ ஒருசேரக்கண்டு களிக்கமுடிகிறது, ' 


சில நேரங்களில்‌ இலக்‌இயக்‌ கவிதைகளிலும்‌ காப்பியங்களி 
லும்கூட நாட்டுப்பாடல்களின்‌ செல்வாக்களைக்‌ காணமுடியும்‌. 
சிலப்பதிகாரத்தில்‌ வரும்‌ கானல்வரியும்வேட்டுவவரியும்‌ நாட்டுப்‌ 
பாடல்களை நமக்கு நினைவுறுத்தும்‌, இன்னும்‌ ஆய்ச்சியர்‌ 
குரவையும்‌ வாழ்த்துக்‌ காதையில்‌ வரும்‌ ஊசல்‌ பரட்டும்‌ 
நாட்டுப்‌ பாடல்களின்‌ செல்வாக்கினை நன்கு காட்டுவனவாக 
அமைந்துள்ளன. இதுபோன்றே மண்டோதரியின்‌ புலம்பலும்‌ 
ஆ$ூய சோதியில்‌ தாயின்‌ புலம்பலும்‌ ஒப்பாரிப்‌ பாடல்களை 
நம்‌ கண்‌ முன்னே கொண்டு நிறுத்தும்‌, இதனால்‌ அறிஞர்கள்‌ 
பலர்‌, நாட்டுப்‌ பாடல்கள்‌ இல இலக்கியங்களுக்கு ௪ளற்றுக்‌ 
கண்ணாக விளங்குகின்றன எனக்‌ கூறுவார்‌. 


இத்திய நாட்டில்‌ சாதியும்‌ சமயமும்‌ அதிகம்‌. இத்தகைய 
சாதியின்‌ தோற்றத்தைப்‌ பற்றிய கவிதைகளையும்‌ கற்பனை 
களையும்‌ பலவாகக்‌ காணலாம்‌. பிரம்மனின்‌ உ ந்தியிலிருந்து 
பிறந்த்து ஒரு சாதியென்றும்‌ மூச்இலிருந்து பிறந்தது ஒரு 
சாதி யென்றும்‌ பலவேறாகக்‌ ககைகள்‌ பாரத 
தாடு முழுவதும்‌ பரந்து நிற்கக்‌ காணலாம்‌. இது போன்றே 
சாதிக்‌ கொடுமையும்‌ சமயக்‌ கொடுமையும்‌ மனித சமூதாயகத்‌ 
தைச்‌ சோமித்த நிலையில்‌ பாரதம்‌ முழுவதும்‌ சாதி எதிர்ப்‌ 
புணர்ச்சி மேலோங்கி நின்றது. 
மற்றொருவன்‌ 
ளிடையே உயர்வு 


சாதியின்‌ பெயரால்‌ ஒருவனை 
சுரண்டுவதையும்‌ சமயத்தின்‌.பெயரால்‌ மக்க 
காழ்வு கற்பிப்பதையும்‌ சண்ட நிலையில்‌ 
பாரதி “பார்ப்பானை யைரென்ற காலமும்‌ போச்சே”! என்‌ 
றும்‌ “வேதியராயினும்‌ ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயி 
னும்‌ ஒன்றே” என்றும்‌ பள்ளுப்‌ பாடினார்‌: இதே நிலையைப்‌ 
புரட்டிக்‌ கவி பாரதிதாசனிடமும்‌ காணமுடியும்‌. 


இலக்கியத்தில்‌ ஏரிவிட்ட இக்கருத்து எழுதாக்‌ கவிதை 


க, பாடாப்‌ பாட்டாக, நாடோடி இலக்கியமரக மக்களின்‌ 
மத்தியில்‌ உட௨மாடி வந்து நிலையில்தான்‌ பாறது இதற்கு 


353 


இலக்கிய உருக்கொடுத்து இனிய சுவிதையாகச்‌ சமைத்துத்‌ 
தந்தான்‌ என நம்பலாம்‌, தமிழரிடையே. நடமாடும்‌ தாட்டுப்‌ 
பாடல்‌ ஒன்று இதே உண்மையை மிக அழகாகச்‌ இித்திரித்து 
நம்மைச்‌ சிந்திக்க வைப்பது நெஞ்சிலிருந்து நீங்காத நினை 
வாக நிலைத்து நிற்கும்‌. 
கதுண்ணிக்கொரு தீட்டுமில்லை 
கண்ணே அதைத்‌ . 
தடுக்க ஒரு நாதியில்லை 
பார்ப்பானுக்கும்‌ பச்சைத்‌ தண்ணி 
கண்ணே அங்கே 
பறையனுக்கும்‌ பச்சைத்‌ தண்ணி 
காசித்தீர்த்தம்‌ ஆடப்போனால்‌ 
கண்ணே அங்கே 
காண்கிறதும்‌ பச்சைத்தண்ணி 
என்பது அப்பாடல்‌, இதே கருத்தினை ஆந்திர நாட்டுப்‌ பாடல்‌ 
ஒன்று இன்னும்‌ சற்றுக்‌ கடுமையாகக்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. 
பறையனைப்‌ பழிப்பது எதற்கடி கண்ணே ்‌ 
பள்ளனை இழிப்பது எதற்கடி பெண்ணே! 
ஊணும்‌ அவன்‌ உறக்கமும்‌ ஒன்றடி கண்ணே! 
ஓடும்‌ குருதியும்‌ சதையும்‌ நன்றடி பெண்ணே! 
என்று தொடரும்‌ இப்பாடல்‌ சாதியையும்‌ சமயத்தையும்‌ கடிவ 
துடன்‌ கடவுளின்‌ பெயரால்‌ சாதியைக்‌ கற்பிக்கிறீர்களே. அப்‌ 
படியாயின்‌ கடவுள்‌ எச்சாதி? எச்சமயம்‌? எனச்சாடி. நிற்பது 
இன்னும்‌ ஒருபடி மேலே சென்ற நிலையைக்‌ காட்டும்‌. 
பாடும்‌ பகவன்‌ எச்சாதியடி. கண்ணே! 
நாடும்‌ கடவுள்‌ எச்சமயமடி பெண்ணே! 
பொல்லாத உலகம்‌ இதுவடி கண்ணே! 
போதும்‌ இந்த வாழ்வடி பெண்ணே! 
எனப்‌ பொறுமையிழந்து நிற்கிற பேர்‌ ஊர்‌ தெரியாத இக்‌ 
கவிஞனின்‌ பாடல்‌ சாதிக்‌ கொடுமைக்குக்‌ கொடுக்கும்‌ சவுக்‌ 
கடியாக அமைகிறது. இதே கருத்தைத்தான்‌ கவிமணி தேசிக 
வினாயகம்‌ பிள்ளை தம்முடைய ஆசிய சோதியில்‌ 
ஒடும்‌ உதிரத்தில்‌--வடிந்து 
ஒழுகும்‌ கண்ணீரில்‌ 


தேடிப்‌ பார்த்தாலும்‌--சாதி 
தெரிவதுண்டோ அப்பா ? 


354 
என்றும்‌ 
எவர்‌ உடம்பிலும்‌--சிவப்பே 
இர.த்‌.த நிறமப்பா 
எவர்‌ விழி நீர்க்கும்‌--உவார்ப்பே 
இயற்கைக்‌ குணமப்பா 
என்றும்‌ 
பிறப்பினால்‌ எவர்க்கும்‌-- உலஇல்‌ 
பெருமை வராதப்பா 
சிறப்பு வேண்டுமெனில்‌.-நல்ல 
செய்கை வேண்டும்‌ அப்பா 


என்றும்‌ இலக்கியத்தில்‌ ஏற்றிவிட்ட நிலையினைக்‌ கரணுகி 
றோம்‌. இ... பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த கனகதாசா 
என்ற கன்னடக்‌ கவிஞன்‌ இன்னும்‌ ஒரு படி மேலே சென்று, 
சாதி சாதி எனக்‌ கத்துகிறீர்களே, உண்மை விரும்பும்‌ மக்க 
ளுக்கு ஏது சாதி? ஏது சமயம்‌? சேற்றில்‌ பிறக்கும்‌ காமரையை 
அணியலாம்‌. ஐயறிவுடைய பசுவின்‌ பாலைக்‌ குடிக்கலாம்‌. 
ஆனால்‌ ஆறறிவு பெற்ற மனிதர்கள்‌ மட்டும்‌ ஆகாது என்ற 
கருத்தில்‌ சாதி எதிர்ப்புக்குரல்‌ எழுப்புவதைக்‌ காணலாம்‌. இத்‌ 
குகைய இலக்கியங்கள்‌ எல்லம்‌ சமூதாயத்தின்‌ மேல்‌ தட்டில்‌ 
மலருவன என்பதும்‌ இவற்றின்‌ ஆணிவேராக, அடித்தளமாக 
நிற்பன சமுதாயத்தில்‌ காணப்படும்‌ பல்வேறு நிகழ்ச்செள்காம்‌ 
என்பதையும்‌ நாம்‌ அறிவோம்‌. சிறந்த கற்பனை வளமும்‌ சொல்‌ 
வளமும்‌ கொண்ட கவிஞார்களின்‌ கைவண்ணத்‌ 
யக்‌ கருத்துகள்‌ கதைகள்‌ போன்றவை சிற 
காப்பியங்களாகவும்‌ கற்பனை ஓவியங்க 
நாட்டு மக்களிடையே நிலவும்‌ பல 


பாடல்களாக, கவிதைகளாக, 
யாக வாழுின்ற நிலையில்‌ கவிஞர்கள்‌ 


அவற்றிற்கு இலக்கிய உருக்கொடுத்துக்‌ காப்பியங்களாகவும்‌ 
கவி மலா்களாகவும்‌ கொடுக்கின்றனர்‌. 


தில்‌ கில சமுதா 
ந்த கவிதைகளாகவும்‌ 
சாகவும்‌ மலருகின்றன. 
கருத்துக்கள்‌ நாட்டுப்‌ 
ககைகளாஈக வாமையமடு வாழை 
கைவண்ணம்‌ பெற்ற 


இராமாயண மகா 
கதைகளாகப்‌ புல நூற்‌ 
ய வாழ்ந்த நிலையில்தான்‌ வியாசரும்‌ 
வால்மீகரும்‌ அவற்றிற்கு இலக்கிய உருக்கொடுத்தனர்‌ எனக்‌ 
கூறுவாரும்‌ உளர்‌, இது போன்றுதான்‌ கிரேக்க நாட்டு இது 
காசங்களாய இலியட்டும்‌ ஆடிசியும்‌ ஓமரின்‌ கைவண்ணம்‌ 
பெற்றுக்‌ . காப்பிமங்களாக மாறின என்பர்‌ பலர்‌. 


பாரதக்‌ சதைகள்‌ கர்ண பரம்பரைக்‌ க 
றாண்டுகள்‌ மக்களிடை 


3525 


இந்திய நாட்டு இலக்கிய வகைகளில்‌ “தூது” என்பதும்‌ 
ஒன்று. தமிழில்‌ தொண்ணுற்றாறு வகைப்‌ பிரபந்தங்களில்‌ 
இது ஒன்று ஆகும்‌. இத்தகைய இலக்கிய வகையினைப்‌ பர்ரத 
நாடு முழுவதும்‌ காணமுடியும்‌. அது போன்றே சங்க காலம்‌ 
முதல்‌ சத்திமுற்றப்‌ புலவர்‌ வரை, காளிதாசன்‌ முதல்‌ கண்ண 
்‌. தாசன்‌ ஈறாக உள்ள புலவர்கள்‌ இவ்வகை இலக்கியத்தில்‌ தங்‌ 
கள்‌ கவித்துவத்தைக்‌ காட்டியுள்ளனர்‌. 


ஆனால்‌ இலக்கியம்‌ காணாத, எழுத்துருவத்தை எண்ணிக்‌ 
கூடப்‌ பார்க்கமுடியாத தோடா மொழியின்கண்‌ காணப்படும்‌ 
நாட்டுப்‌ பாடல்‌ ஒன்று கிளிகளைத்‌ தூது விடும்‌ நிலையில்‌ 
நெஞ்சை தொட்டு நிற்கக்கரணலாம்‌. கணவனைப்‌ பிரிந்து 
நோயால்‌ வாடி. வதங்கி நிற்ரும்‌ பெண்ணொருத்தி பாடுவதாக 
வரும்‌ தொடர்களின்‌ பாடல்‌ ஒன்றினைப்‌ பாருங்கள்‌, 
சின்னஞ்சிறு கிளியே 
செம்பவள வாய்க்கிளியே ! 
குங்க நிறங்‌ கொண்டு 
தவழ்ந்து வரும்‌ களியே 
வெள்ளி நிறங்‌ கொண்டு 
வேகமாய்‌ வருங்கிளியே! 
பறந்து செல்லாயோ 
பக்கத்து வீடெல்லாம்‌ 
சென்று சேராயோ 
ல சேணெடுந்‌ தாரமெல்லாம்‌. 
என்று கிளியைத்‌ தூது விடுகின்றாள்‌. கட்டிலிலே படுத்துக்‌ 
இடக்கும்‌ அவள்‌ மனக்‌ கண்ணிலே தன்‌ கணவனுடன்‌ தான்‌ 
கழித்த நாட்களும்‌ உல்லாசமாக ஆடி. ஓடிய இடங்களும்‌ 
அவன்‌ நினைவுக்கு வருகின்றன. கிளியிடம்‌ கூறுகிறாள்‌. 
குவரிந்தோ மலைதனில்‌ 
குந்தி நான்‌ இருந்தேன்‌ 
அம்மலை அழகெல்லாம்‌ 
அன்று நான்‌ கண்டு நின்றேன்‌ 
படகர்‌ தம்‌ கோயிலையே 
பார்த்துத்தான்‌ நான்‌ நின்றேன்‌ 
எத்தியோடி. கோயில்‌ தன்னை 


356 


என்றும்‌ நான்‌ கண்டு நின்றேன்‌ 
பறந்து செல்லாயே அங்குப்‌ 
பாய்ந்து நீ சேராயோ 
சென்று நீ செப்பாயோ 
என்‌ சோகக்‌ கதை தன்னை. 


என்றெல்லாம்‌ கூறிக்‌ கணவன்‌ தேனாடு மந்தில்‌ உள்ளார்‌; 


அவரிடம்‌ சென்று தன்‌ சேதியைச்‌ சொல்‌ என்று கூறி அழுகி 
றாள்‌. 


கேனாடு மந்தெல்லாம்‌ என்‌ 
கால்‌ தேய்ந்த இடமெல்லாம்‌ 
பறந்து செல்லாயேோ 
வரர நீ சேராயோ 
தேனாடு மந்தரை நீ 
பார்த்துத்‌ தான்‌ வாராயோ 
கேடி அவரைக்‌ கண்டு 
என்‌ சோகந்தான்‌ சொல்லாயோ 
தோடர்‌ இடம்‌ சென்று 
சொல்லாயோ என்‌ சேரகந்தன்னை 
சின்னஞ்சிறு களியே 
செம்பவள வாய்க்கிளியே 
தங்க நிறங்‌ கொண்டு 
குவழ்ந்து வருங்கிளியே 
வெள்ளி நீறம்‌ கொண்டு 
வேகமாய்‌ வருங்கிளியே 
பறந்து செல்லாயோ 
அங்குப்‌ பாய்ந்து நீ சேராயோ 
சின்னஞ்சிறு கிளியே 
செம்பவளக்‌ இளியே! 


எனக்‌ கூறி நிற்கும்‌ இத்தொடர்மொழி கவிதை இலக்கியம்‌ 
காணாத திலையிலும்‌ எழுச்சி மிக்கு நிற்கிறது; நட்டுப்‌ 
பாடல்களின்‌ பாரம்பரியத்தைக்‌ காட்டி நிற்கிறது. 

இத்தகைம பாடல்கள்‌ 
னிடையே வாழக்‌ காண்கிநோம்‌, 


ஆராயின்‌ இன்றைய இலக்கி 
அவை உதவும்‌, 
காணப்படும்‌ 


எத்தனையோ நாட்டு மக்க 


இவற்றையெல்லாம்‌ திரட்டி 
யங்களின்‌ அடிப்படையை ஆராய 
க பத்‌ ன அவற்றிற்குமிடையே 
கனகு அறிந்து கொள்ள முடியும்‌, 
ஆராய்ச்சிக்கும்‌ அதன்‌ ஏற்றத்திற்கும்‌ துணை புரியும்‌. 

ல்‌ புது மாதிரியான இலக்கியங்கள்‌ உருவாவதற்கே வழி 
வகுக்கும்‌ என நம்பலாம்‌. 


உறவை 


ஓ்ாாரிர்‌ பாடல்கள்‌ காட்டும்‌ எாண்கள்‌ 
சமுநாயம்‌ 
௪. மீனா 


அன்னை தெரஸா மகளிர்‌ பல்கலைக்கழகம்‌ , 
கொடைக்கானல்‌. 





இறந்தவர்களை நினைத்து அவர்கள்‌ மீது பாடப்படும்‌ 
பாடல்களே ஒப்பாரி பாடல்கள்‌. இறந்தவர்களின்‌ இழப்பை 
எண்ணி, இறந்தவர்களையும்‌ தம்மையும்‌ ஒப்பிட்டுப்‌ பாடுவது 
ஒப்பாரியாகும்‌, வாழ்வின்‌ முன்னுரை தாலாட்டானால்‌ முடி. 
வரை ஓஒப்பாரியாகும்‌. தாலாட்டில்‌ எதிர்காலக்கனவுகளை 
நினைத்தால்‌, ஓப்பாரியில்‌ இறந்த கால நினைவுகளை எண்ணிப்‌ 
பார்க்கிறோம்‌. உவகையில்‌ பிறப்பது தாலாட்டானால்‌, அவ 
லத்தில்‌ பிறப்பது ஒப்பாரி. தாலாட்டில்‌ எப்படியெல்லாம்‌ 
வாழவேண்டும்‌ என நினைத்தால்‌, ஓப்பாரியில்‌ எப்படியெல்‌ 
லாம்‌ வாழ்ந்தாய்‌ என இறந்த காலத்தை நினைவுகூர்ந்து 
வேதனைப்படுகிறோம்‌, தாலாட்டும்‌ ஒப்பாரியும்‌ பெண்களின்‌ 
படைப்பாகும்‌. தாலாட்டிற்குக்‌ குழந்தை பாடுபொருளானால்‌ 
ஒப்பாரிக்குக்‌ குழந்தை முதல்‌ வயோதிகர்‌ வரை பாடுபொரு 
ளாகும்‌. ஓப்பாரியை ஒப்ப?6ஆரி எனப்‌ பிரித்து ஓப்புச்‌ சொல்லி 
அமுதல்‌ எனப்‌ பொருள்‌ கொள்கின்றனர்‌. 


குமிழில்‌ ஒப்பாரியைப்‌ பிலாக்கணம்‌, பிணக்கானம்‌, 
கையறுநிலை, புலம்பல்‌, இரங்கற்பா, சாவுப்பாட்டு, இழவப்‌ 
பாட்டு, அமுகைப்‌ பாட்டு எனப்‌ பலவாறாகக்‌ கூறுவர்‌, ஓப்பா 
ரியை ஆங்கலெத்தில்‌ ஈது, தட, கப்‌ காப, நர௦மாறப்றுஐ 


358 


5002 என்ற சொற்கள்சுட்டுகின்றன. பாதுகாப்பை இழந்தாலும்‌ 
பாதுகாக்கப்படவேண்டியதை இழந்தாலும்‌ பெண்களிள்‌ 
ஒப்பாரிகளில்‌ சோகம்‌ கொப்பளிக்கின்றது. சணவனுக்களளைய்‌ 
பெற்றோர்க்காகவும்‌ உடன்‌ பிறந்தவர்களுக்காகவும்‌ மாமன்‌ 
மாமிக்காசவும்‌ ஒப்பாரி பாடுகின்றனர்‌. “தலைச்சன்‌ பிள்ளை 
பெற்றவளுக்குத்‌ தாலாட்டும்‌ புருஷனை இழந்தவர்க்கு ஒப்பா 
ரியும்‌ தானாகவே வரும்‌” என்ற பழமொழி இக்கருத்துக்கு 
அரணாக விளங்குகிறது, 


நமது சமுதாயத்தில்‌ பெண்சமுதாயம்‌ சார்புச்‌ சமுதாய 
மாகும்‌ (90ம்‌ 5001614) நமது சமுதாயத்தில்‌ பெண்ணா 
னவள்‌ தன்‌ வாழ்க்கை முழதும்‌ யாரையேனும்‌ சார்ந்தே வாழ்‌ 
கிறாள்‌. குழந்தைப்‌ பருவத்தில்‌ பெற்றோரைச்‌ சார்ந்தும்‌ 
இருமணத்திற்குப்‌ பின்பு கணவனைச்‌ சார்ந்தும்‌ கணவன்‌ 
இறந்து விட்டால்‌ மகனையோ, மகளையோ சார்ந்திருக்க 
வேண்டிய நிர்ப்பந்தம்‌ நமது சமூக அமைப்பில்‌ இருந்து வரு 
கிறது. எனவே கான்‌ இழப்பைப்‌ பெண்கள்‌ தாங்கக்கொள்ள 
முடியவில்லை. விதவையைப்‌ பாதிக்கும்‌ சமூகப்‌ பிரச்னைகளும்‌ 
உள்ளன. கணவனின்‌ மாறைவால்‌ பொருளாதாரப்‌ பிரச்சனை 
களும்‌ உண்டாகின்றன. ஒரு பெண்‌ அழுவது தன்னைப்‌ பாது 
காத்த கணவனை இழந்துவிட்டோம்‌ என்ற ஆற்றாமையினாலா 
கும்‌. ஒப்பாரிப்‌ பாடல்களைத்‌ தாழ்ந்த குரவில்‌ மூகாரி இரா 
கத்தில்‌ ஏக்கப்பெருமூச்சுடன்‌ பாடுவர்‌. 


இறந்தவரின்‌ பெருமையினையும்‌ இறந்தவரோடு கொண்ட 
தொடர்பின்‌ நினைவுகளையும்‌ பாடுகின்றனர்‌, மேலும்‌ 
இறந்தவரை நேசித்த முறையும்‌ தன்னுடைய நிலைமையும்‌, 
குடும்பநிலைமையும்‌ கூறப்படுகின்றன. ஈமச்சடங்குகள்‌ பாடலில்‌ 
விரிவாக விளக்கப்படுகின்றன, காலனது கொடுமையும்‌ விதியின்‌ 
வலிமையும்‌ விதவையின்‌ வேதனையும்‌ இறந்தவரால்‌ அடைந்த 
இறப்பும்‌ ஓப்பாரியின்‌ பொருளாகின்றன. 


ஒருவருடைய மனக்‌ குறையைப்‌ பிறரிடம்‌ கூறினால்‌ மனப்‌ 
பாரம்‌ குறையும்‌ என எண்ணுவது மனித இயல்பு. “இறந்த 
வரின்‌ ஆவி ஓப்பாரிகளால்‌ சுத்தி அடைவதாகவும்‌ ஒப்பாரி. 
பாடாவிட்டால்‌ ஆவிகள்‌ துன்புறும்‌ என்றும்‌ இவ்வுலகம்‌ விட்டு 
மறு உலகம்‌ செல்ல ஓப்பாரிகள்‌ இறக்கைகளாக உதவுகின்றன 


359 


என்றும்‌ ஆவிசுள்‌ மூலம்‌ தீங்குவராமல்‌: காக்கலாம்‌ என்றும்‌ 
மக்கள்‌ நம்புகின்றனர்‌” 


கணவன்‌ இறந்துவிட்டால்‌ கனவுகளில்‌ மிதக்க வேண்டிய 
வள்‌ கண்ணீரில்‌ மிதக்றொாள்‌. மாண்டுவிட்ட கணவனுக்காக 
மனைவி புலம்பும்‌ ஒப்பாரியும்‌ பெற்ற தாய்‌ தகப்பனார்க்காக 
மகள்‌ புலம்பும்‌ ஒப்பாரியும்‌ தன்னைக்‌ காத்தவர்களை இழக்‌ 
கிறோமே என்ற ஆற்றாமையினால்‌ ஆகும்‌. கணவனை இழந்த 
பெண்கள்‌ படும்‌ துயரம்‌ வார்த்தைகளால்‌ விவரிக்கமுடியாது. 
கணவனை இழந்துவிட்டால்‌ பூவும்‌ பொட்டும்‌ சொந்தமில்லை; 
அணிகலன்களால்‌ அழகு செய்ய முடியாது. சுபகாரியங்களில்‌ 
கலந்துகொள்ள முடியாது. நிசுழ்கால வாழ்க்கை சரிந்து வருங்‌ 
காலத்தில்‌ எண்ணற்ற துன்பங்களை எதிர்நோக்குகிறாள்‌.தனது 
அவல நிலையைப்‌ பாட்டாக வடிக்கிறாள்‌. 
“பொட்டிழந்தேன்‌ பூநுழந்தேன்‌ 
புண்ணியரை தானிழந்தேன்‌ 
மாலையிழந்தேன்‌ மையிழந்தேன்‌ 
மன்னவரை தானிழந்தேன்‌” 
கணவனை இழந்த பெண்ணொருத்தி தாலியைக்‌ கழற்றி 
வைக்க மனம்‌ ஓப்பவில்லையே என வருந்துகிறாள்‌. 


“தாலி பெருஞ்சரடு 
தாழம்பூ நச்சரடு 
காலிமேல்‌ கைவச்சா 
தூளாகுய்யா எம்மனசு” 


ஆயிரங்காலத்துப்‌ பயிர்‌ என்று எண்ணிச்செய்யும்‌ திருமணம்‌ 
சிலரது வாழ்வை ஆரம்பத்திலே பறித்துவிடுகிறது. 


“முகூர்த்தக்கால்‌ நட்ட இடம்‌ 
மோடு மறையவில்லை 
பந்தக்கால்‌ நட்ட. இடம்‌ 
பள்ளம்‌ மறையவில்லை 
பூத்த மரத்தடியில்‌ 
பவைநான்‌ நின்றமுதால்‌ 
பூத்தமரம்‌ இரங்கும்‌ 

பூமாறி நின்றுவிடும்‌” 


கணவன்‌ இறந்ததற்கு யார்‌ காரணமாக இருக்கலாம்‌ என 
எண்ணி வேதனைப்படுகிறாள்‌, 


360 


“தாலிக்கு அரும்பெடுத்த 
குட்டானும்‌ கண்குருடோ 
சேலைக்கு நாலெடுத்த 
சேணியனும்‌ கண்குருடோ? 
பஞ்சாங்கம்‌ பார்க்கவந்த 
பார்ப்பானும்‌ கண்குருடோ ? 
“மணவறைப்‌ பந்தலிலே 
மணக்கோலம்‌ பாராமல்‌ 
பிணவறைப்‌ பந்தலிலே 
பேரிழவே கொள்கிறேலே” 


உடன்‌ பிறப்புக்களின்‌ பாசம்‌ உறவை விட பிரிவில்‌ தான்‌ 
வெளிப்படுகின்றது. சகோதரனின்‌ இழப்பை எண்ணி ஏங்கு 
கிறாள்‌ சகோதரி, 


இன்னிக்கு எழுதுற தம்பியிருந்தா 
ஒரு எதிராளியைத்‌ தேடமாட்டேன்‌ 
படிக்கிற தம்பியிருந்தா--ஒரு 
பங்காளியைத்‌ தேடமாட்டேன்‌ 
இன்னிக்கு படிக்கிற தம்பி 

கண்‌ மறைய--ஒரு 

பங்காளியை கேடுறம்மா 
இந்தப்‌ பாவிகுறை தீரலம்மா” 


மாமனாரின்‌ இழப்புக்கு வருந்துகிற மருமகளும்‌ உண்டு, 


“பிள்ளைகளை ஆதரிச்சே வந்த 
புண்ணியருக்குப்‌ புத்தி சொன்னீர்‌--நீங்க 
பிள்ளை வீஇவிட்டு 

பிரிந்தோடி முன்‌ போனார்‌” 


மாமியார்‌ மருமகள்‌ உறவு ஆண்டாண்டுக்‌ காலமாக பகை ' 
உறவாகவே உள்ளதைத்‌ 


தமிழக வரலாறு தமக்குக்‌ காட்டு 
கின்றது 
கண்டார்‌ சரிப்பால்கென்னு 
கண்டமுவ வந்தேனே” 
அண்ணி--நாத்களார்‌ உறவும்‌ மேலேகண்ட உறவு 
போன்றதுதான்‌.எச்சிக்கையால்‌ காக்காய்‌ ஒட்டாத அண்ணியை 
எண்ணிப்‌ பொருமுகிறாள்‌ அவ்வீட்டில்பிறந்து பெண்ணொருத்தி 
“இடிச்சமாவு கொடுக்காத 
ஈர்க்கொடியாள்‌ வாசலிலே 
இடிவானம்‌ மத்தாப்பு 
எழும்புதுபார்‌ வீதுயிலே” 


குற்றாலக்‌ குறவஞ்சியில்‌ நாட்டுப்புறக்‌ கூறுகள்‌ 


இருமதி,க. தேவகி பிரகாசம்‌, 
திருவேங்கடவன்‌ பல்கலைக்கழகம்‌, 


இருப்பது. 





எந்த இலக்கியத்திலும்‌ வாய்மொழி இலக்கியப்‌ பண்பு 
என்பதுண்டு. சில இலக்கியங்களில்‌ அப்பண்பு வெளிப்படையாக 
மீக்கூர்ந்து தெரியும்‌; மற்றும்‌ சிலவற்றில்‌. மறைமூறைமுகமாக 
இருக்கும்‌”? $ என்பர்‌ அறிஞர்‌. இக்கூற்றிற்கு இணங்க, குறம்‌. 
குறவஞ்சி, குளுவ நாடகம்‌ ஆகியவற்றில்‌ வாய்‌ மொழி இலக்கி 
யப்‌ பண்புகள்‌ எனப்படும்‌ நாட்டுப்புறக்‌ கூறுகள்‌ மீக்கூர்ந்து 
காணப்படுகின்றன. இவற்றைக்‌ காணலாம்‌, 


“சிங்கா”, “சங்க என்று ஒருவரையொருவர்‌ அழைத்து, 
ஆடிக்‌ கொண்டே பாடும்‌ குறவன்‌-குறத்திப்‌ பாட்டுக்கள்‌ இன்‌ 
றும்‌ நம்‌ இராமங்களில்‌ இருவிழாக்களின்‌ போது ஆடப்‌ பெற்று 
வருகின்றன. அன்றும்‌ ஆடப்பெற்று வந்தன. குறம்‌, குறவஞ்சி 
இலக்கியங்கள்‌ தோன்றுவகுற்கு இப்பாடல்கள்‌ அடிப்படைக்‌ 
காரணமாக விளங்கின எனில்‌ மிகையாகாது. 


சில கதைப்‌ பாடல்கள்‌ புராண, ' இதிகாசக்‌ கதைமாந்தர்‌ 
களைத்‌ தலைமக்களாகக்‌ கொண்டு விளங்குகின்றன. குற இலக்‌ 
கிய வகைகளுள்‌ துரோபதை -குறம்‌, மின்னொளியாள்‌ குறம்‌, 
வித்துவான்‌ குறம்‌ ஆகியன்‌ இவ்வகையில்‌ குறிப்பிடத்தக்கவை 


362 


ஆகும்‌, இக்‌ குறவகைகளை நாட்டுப்புறக்‌ கதைப்‌ பாடல்கள்‌ 
என்று குறிப்பிடுவர்‌ அறிஞர்‌, £ 
திரும்ப வருதல்‌ (62111110) 

“மரபுத்‌ தொடர்களும்‌ கருத்துக்களும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
வருதல்‌ வாய்மொழி இலக்கியத்தின்‌ முக்கியமான பண்புகளில்‌ 
ஒன்று. அதாவது திரும்பக்‌ கூறல்‌ உலகெங்கிலும்‌ வாய்மொழி 
இலக்கியத்தின்‌ இன்றியமையாத கூறாகக்‌ கொள்ளப்படுகிறது””3 
என்பர்‌ க.கைலாசபதி, குறம்‌, குறவஞ்சி, குளுவ நாடகம்‌ 
ஆகிய இலக்கியங்களில்‌ சொற்கள்‌, பெயர்த்தொடர்கள்‌, 
தொடர்கள்‌, கருத்துக்கள்‌ அசியன திரும்பத்திரும்ப வருகின்‌ 
இன, 


சொற்கள்‌; குறம்‌, குறவஞ்? அய இலக்கியங்களிலும்‌ 
“அம்மே' என்னும்‌ சொல்‌ திரும்பத்திரும்ப வரும்‌ ஓரு பொதுச்‌ 
சொல்லாகக்‌ காணப்படுகின்றது. அவ்வாறே, குறவஞ்சி, குளுவ 
நாடகம்‌ ஆகிய இரு இலக்கியங்களிலும்‌ “சிங்கா”, “சங்கி”, “குளு 
வா்‌, “ஐயே' என்னும்‌ சொற்கள்‌ திரும்பத்திரும்ப வரும்‌ 
பொதுச்‌ சொற்களாக அமைகின்றன, இவை தவிர, பெயர்ச்‌ 
சொற்கள்‌, வினைச்‌ சொற்கள்‌ ஆகியன ஓவ்வொரு வரியின்‌ 
இறுதியிலும்‌ திரும்பத்திரும்ப வரும்‌ பாங்கினையும்‌ காணலாம்‌, 


“மாத மூன்று மழையுள்ள நாடு 
வருட மூன்று விளைவுள்ள நாடு 
வேத மூன்றும்‌ பலா உள்ள நாடு 
விசேட மூன்றுங்‌ குலாவுள்ள நாடு 
போத மூன்று நலஞ்‌ செய்சும்‌ நாடு 
புவன மூன்றும்‌ வலஞ்‌ செயும்‌ நாடு 
நாத மூன்றுரு வான குற்றால 
நாதர்‌: ஆரிய நாடெங்கள்‌ நாடே”? (பா.56:7) 
. பெயர்க சொற்கள்‌: இவைகிரும்பத்‌இரும்ப வரும்பொழுது 
பரும்‌ 7 ்‌ 
ள்‌ - ன ட விளிச்‌ சொல்லாக அமையும்‌ பாங்கினையும்‌ 


“இரதி மன்மதனே திருமகள்‌ 
ஈன்ற மன்மதனே வசத்தன்றோ்‌ 


363. 


ஏறு மன்மதனே ..- கருப்புவில்‌ த , 
..ஏந்து மன்மதனே?” (திரு.குற்‌.பா.25 :1) 


பெயர்த்‌ தொடர்கள்‌: துரோபதை குறம்‌, மின்னொளியாள்‌ 
குறம்‌, வித்துவான்‌ குறம்‌ போன்றவற்றில்‌ கதைமாந்தர்கள்‌ ஒரே 
வகையான அடைமொரழிகளால்‌ -- பெயர்த்தொடர்களால்‌ | 
குறிப்பிடப்படுகின்றனா்‌. சான்றாக, *தோறா வடிவழகி துரோ 
பதையாள்‌” என்னும்‌ தொடர்‌, துரோபதகை குறத்தில்‌ ஐந்து 
முறையும்‌, மின்னொளியாள்‌ குறத்தில்‌ பதினெட்டு முறையும்‌ 


கையாளப்பட்டுள்ளது. 


தொடர்கள்‌ கருத்துக்கள்‌, திரும்ப வருதல்‌: “*திரும்ப வரல்‌ 
பண்பை (1) தொடர்ச்சியானது (0001111015), (2) இடையீடு 
பட்டது (1915001101௦08) என இரண்டு வகையாகப்‌ பிரிக்க 
லாம்‌.”” 4 என்பார்‌, தொடர்ச்சியான திரும்ப வரல்‌ ஓரே 
கருத்து இரண்டு வரிகளில்‌ வருமிடத்து இடம்‌ பெறுகின்றது 
எனலாம்‌. துரோபதை குறத்தில்‌, பாண்டவர்‌ வனவர்சம்‌ மேற்‌ 
கொண்டு காட்டில்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌. அப்பொழுது, 
துரேோரபதை, தான்‌ குறத்தி வேடமணிந்து சென்று நாட்டின்‌ 
நிலைமையை அறிந்து வருவதாகக்‌ கூறுகின்றாள்‌. அவ்வேளை 
யில்‌, பாண்டவர்கள்‌ துரோபதையிடம்‌ “கெளரவர்களிடம்‌ அகப்‌ 
பட்டால்‌ நீ என்ன செய்வாய்‌” என்று வினவ, அவள்‌ “மாயவ 
னான கண்ணன்‌ தன்னைக்‌ காத்திடு வார்‌' என்று விடையிறுக்‌ 
கின்றாள்‌. 

“மன்னர்‌ சபை நடுவே மாளாக்‌ துகிலளித்த 

மாளாத்‌ துகிலளித்த மாயர்‌ வந்து காத்திடுவார்‌ 

ஆலிலைமேல்‌ பள்ளி கொண்ட ஆயர்‌ வந்து 

காத்திடுவார்‌”? (ப.3), 

இப்பகுதியில்‌ £மாளாத்‌ துகலளித்த”, “மாயர்‌ வந்து காத்திடு 
வார்‌, என்னும்‌ சொற்கள்‌ திரும்பவரலும்‌ அமைந்துள்ளது. 

இடையீடுபட்டுத்‌ தொடர்ந்து வரல்‌: இவ்வகை குறம்‌, குற 
வஞ்சி இலக்கியங்களில்‌ பெரும்பான்மையும்‌ இடம்‌ பெற்றுள்‌ 
ளது. குற்றாலக்‌ குறவஞ்சியில்‌ குறவன்‌ ஒருவன்‌ தன்னை அறி 


364 


மூகப்படுத்திக்‌ கொண்டு வருமிடத்து, தன்‌ வலிமையைப்‌ புலப்‌ 
படுத்திக்‌ கொண்டே வருகின்றான்‌. 
ட “குருவிகள்‌ படுக்கும்‌ குளுவனும்‌ நானே 


- பறவைகள்‌ படுக்கும்‌ குறவனும்‌ நானே 
பறவைகள்‌ படுக்கும்‌ குளுவனும்‌ நானே”” 


(குற்‌.குற.பா.85) 
இசைப்பாங்கு (ரு) 


குறவஞ்சி இசை நாட்டியமாக நடிக்கப்பெறும்‌ இறப்பு மிக்‌ 
சுது, நாட்டியத்திற்கேற்ற வகையில்‌ இசைப்பாடலுக்கேற்ற 
வகையில்‌-- கீர்த்தனங்களும்‌ இந்துப்பாக்களும்‌ குறவஞ்சியில்‌ 
நிறைந்து விளங்குகின்றன. பாடி. ஆடுவதற்கேற்ற வகையில்‌, 
தாழிசை போன்ற அமைப்பில்‌ வரும்‌ கீர்த்தனங்கள்‌ இசைப்‌ 
பாங்கு பெற்றுத்திகம்வதோடு, நாட்டுப்புறப்‌ பாடல்களையும்‌ 
நினை வூட்டுவனவாக உள்ளன. ப 


“வால சந்திரனே யெவர்க்கும்‌ ப 

வஞ்சனை யாகாது கண்டாய்‌ வெண்ணிலாவே-வீணே 
காலம்போம்‌ வார்த்தைகள்‌ நிற்கும்‌ 

கண்ட கருமம்‌ நான்‌ சொன்னேன்‌ வெண்ணிலாவே 
சோலி செய்ய வேணு மென்று ப 

துணிந்து விண்ணிலெழுந்து வந்தாய்‌ வெண்ணிலாவே 


காக்கும்‌. (தயா.குற,ப., 10) 


குறவஞ்சி இலக்கியத்தின்‌ மற்றொரு சிறப்பு அதன்‌ ஒசை 
நயம்‌ ஆகும்‌. நாற்று நடும்போதும்‌ சுண்ணம்‌ 


இடிக்கும்‌ 
போதும்‌ ஏற்றம்‌ இறைக்கும்‌ போதும்‌ நாட்டுப்புறமக்கள்‌ தாம்‌ 
ஈடுபடும்‌ வேலைக்கேற்ற சந்து நயம்‌ அமைந்த பாடல்களைப்‌ 


பாடுவதைக்‌ காண்கிறோம்‌, 


இவ்வாறு குறவஞ்சியில்‌ வரும்‌ பெரும்பான்மையான 


பாடல்கள்‌ எளிமையாகவும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களுக்கே உரித்‌ 
தான இசைப்பாங்குடனும்‌ காணப்படுகின்றன.?? 5 


365 


“குறவஞ்சி நாடகத்தில்‌ வரும்‌ தருக்களும்‌: . (தர-பல்லவி, 
அனுபல்லவி,-சரணம்‌ என்னும்‌ உறுப்புக்களோடு அமைந்த 
கீர்த்தனம்‌) சிந்துப்‌ பாடல்களும்‌ இசைப்‌ பாட்டுகள்‌, இவை 
நிறுத்திப்‌ பாடுவதற்கென்றே இயற்றப்பட்டவை, ??6 என 
மு.அருணாசலம்‌ பொய்யா மொழியீசர்‌ குறவஞ்சியின்‌ முன்னு 
ரையில்‌ குறிப்பிடுவதும்‌ ஈண்டு கருதத்தக்கது. 


சுட்டி ஒருவர்‌ பெயர்‌ கொளப்‌ பெறாமரபு 


“மக்கள்‌ நுதலிய அகன்‌ ஐந்இணையும்‌ 
சுட்டி ஒருவர்‌ பெயர்‌ கொளப்‌ பெறாஅர்‌.”” 
தி (தொல்‌,அகத்‌, நூற்‌.57) 


என்பது தொல்காப்பியம்‌ கூறும்‌ அகத்திணை மரபு. சங்க ௮௧ 
இலக்கியங்களில்‌ வரும்‌ மாந்தர்கள்‌ தலைவன்‌ தலைவி, தோழி, 
பாங்கன்‌ என்று பொதுவான பெயார்களாலேயே அமழைக்கப்பட்‌ 
டுள்ளனர்‌; இயற்பெயர்களரல்‌ அவார்களைச்‌ சுட்டிச்‌ சொல்லும்‌ 
மரபு இல்லை. 'இங்ஙகனம்‌ அகப்‌ பாடல்களில்‌ காணப்படும்‌ சுட்டி 
ஒருவார்‌ பெயர்‌ கூறப்‌ பெறாத தன்மை நாட்டுப்‌ பாடல்களின்‌ 
வழிப்பட்டது எனக்‌ கூறுவர்‌ அறிஞர்‌,??? 


“குற” இலக்கியம்‌ குறத்தியின்‌ குறித்திறனையும்‌ அவள்‌ குறி 
கூறும்‌ முறையையும்‌ அவளுடைய வாழ்க்கை நிலையினையும்‌ 
எடுத்துக்‌ காட்டுகிறது. அவ்வாறே குளுவ நாடகம்‌ குறவனின்‌ 
பறவை வேட்டைக்கே முக்கியத்துவம்‌ அளித்துள்ளது. குறம்‌, 
குறவஞ்சி, குளுவ நாடகம்‌ ஆகிய மூன்று இலக்கியங்களி 
லும்‌ முக்கிய இடத்தினைப்‌ பெறும்‌ குறவன்‌, குறத்தி, குளுவன்‌ 
ஆகியோர்‌ இயற்பெயரால்‌ சுட்டப்‌ பெறவில்லை; அவர்கள்‌ தம்‌ 
குலப்பேயராலேயே அழைக்கப்படுகின்றனா்‌. இங்ஙனம்‌ அவர்‌ 
களது இயற்பெயர்‌ சுட்டப்‌ பெறாமை, “சுட்டி ஒருவர்‌ பெயர்‌ 
கொளப்பெறா” மரபைப்‌ பின்பற்றியதேயாகும்‌ எனலாம்‌. 


புராணமரபுச்‌ செய்திகள்‌ ரலி 


“தொன்மை தானே சொல்லுங்‌ காலை 
உரையொடு புணர்ந்த பழமை மேற்றே” 
(தொல்‌,செய்‌, நாற்‌. 229). 


366 


என்று தொல்காப்பியம்‌ கூறும்‌, இதற்கு உரை எழமுகு வந்த 
நச்சினார்க்கினியார்‌, “சொன்மையாவது உரைவிராய்ப்‌ பழமை 
யவாகிய கதைப்‌ பொருளாகச்‌ செய்யப்படுவது என்றவாறு: 
அவைபெருந்தேவனார்‌ செய்த பாரதமும்‌, தகடூர்‌ யாத்திரையும்‌ 
போல்வன. சிலப்பதிகாரமும்‌ அதன்‌ பாற்படும்‌”? 8 எனக்‌ குறித்‌ 
துச்‌ செல்கின்றார்‌, இதனால்‌ மக்கள்‌ வாழ்வில்‌ வழிவழியாக 
வழங்கி வந்த கதைகளே தொன்மை எனக்‌ குறிப்பிடப்படுகின்‌ 
றன என அறியலாம்‌. எனவே “தொன்மை (௮) புராணம்‌ 
எனப்படுவது நாட்டுப்‌ புறவியலின்‌ ஒரு கூறேயாகும்‌.?? 9 
என்று தமிழண்ணல்‌ குறிப்பிடுவது இங்குக்‌ கருதத்தக்கது ஆகும்‌. 


குறம்‌, குறவஞ்சி அகிய இலக்கியங்களில்‌ புராணக்‌ கருத்‌ 
துக்கள்‌ மிகுந்து காணப்படுகின்றன. இவ்விலக்கியங்கள்‌ சமயச்‌ 
சார்புடையனவாக விளங்குவன. சமயத்‌ தொடர்பான புராணக்‌ 
கதைகளும்‌ இடம்‌ பெறுகின்றன. திரிபுரம்‌ எரித்தது, மேருவை 
வளைத்தது, நஞ்சுண்டது, நரி பரியாக்கியது, பிரமன்‌ தலையைக்‌ 
கிள்ளி யெடுத்தது போன்ற சிவனைப்‌ பற்றிய பொதுவான 
புராணச்‌ செயல்களைச்‌ சவனைப்‌ பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ 
கொண்ட சைவ சமயத்தைப்‌ போற்றும்‌ குறவஞ்சி இலக்க 
யங்கள்‌ குறிப்பிடுகின்றன. பொதுவான புராணச்‌ செய்தி 
களன்றி, அவ்வத்‌ தலத்துக்குச்‌ சிறப்பான புராணச்‌ செய்தி 
களும்‌ குறவஞ்சி இலக்கியங்களில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


இவையன்‌ றி, பாட்டுடைக்‌ கலைவி மன்மதுனையும்‌ நிலா? 
தென்றல்‌ ஆகியவற்றையும்‌ பார்த்துப்‌ புலம்பும்‌ பகுதி பெரும்‌ 
பான்மையான குறவஞ்சி இலக்கியங்களில்‌ காணச்‌ கூடிய ஒன்‌ 
றாகும்‌, 


““அரிவையோ டுதித்தும்‌ பெண்ணருமை யறிந்திலையேோ?? 
சரபேந்திர பூபாலக்‌ குறவஞ்சி (பா.19:7) 

- மாதுடன்‌ கூடப்பிறந்து மறந்தாயே திங்களே”? 
(திருமலையாண்டவா்‌ குறவஞ்சி: பா..22:3.) 


_ மூதலிய பாடல்கள்‌ எடுத்தியம்புகின்‌ றன, 


குறம்‌, குறவஞ்சிகளில்‌ பி 


ற சமயத்தவரைத்‌ தாக்கக்‌ கூறும்‌ 
புராணச்‌ செய்திகளும்‌ காண 


ப்படுகின்றன. சைவ சமயத்தினர்‌ 


367 


வைணவம்‌,சமணம்‌ ஆமை சமயங்களைக்‌ குறைத்துக்‌ கூறுவதும்‌. 
வைணவ சமயத்தினர்‌ சைவ.த்தைக்‌ தாக்கிப்‌ .பேசுவதும்‌ கிறித்‌ 
தவர்‌ இந்து சமயத்தைச்‌ சாடி உரைப்பதும்‌ குறவஞ்சி இலக்கி 
யங்களில்‌ பயின்று வரும்‌ ஒரு போக்காக உள்ளது. 


““அரிகூட அயன்கூட மறைகூடதக்‌ தினந்தேட ட 

அரிதாய்‌ நின்ற திரி கூடப்பது”? ்‌ (குற்‌.குற,பா. 57) 
என்றும்‌ 

“இசங்கண்‌ மால்‌ சிவன்‌ ஆயெநா௫ு””. 

(குற்‌.குற.பா. 56:6) 

என்றும்‌ வருவதைக்‌ காணலாம்‌. 

இக்கட்டுரையில்‌ நாட்டுப்புற இலக்கியங்களில்‌ சிறப்பாகக்‌ 
குற்றாலக்‌ குறவஞ்சியில்‌ நாட்டுப்‌ புறக்‌ கூறுகள்‌ மிகச்‌ செம்மை 
யாக, துல்லியமாக எடுத்தியம்பப்‌ பட்டுள்ளன. மேலும்‌, மேற்‌ 


கூறிய செய்திகளேயன்றி பழமொழி ஆட்சி -முதலியனவும்‌ இத்‌ 
தலைப்பின்‌ கீழ்‌ அடக்கலாம்‌ என்பது தெளிவு. 


அடிக்குறிப்புக்கள்‌ 
1. டாக்டர்‌ தமிழண்ணல்‌, “சங்க இலக்கியஒப்பீடு--இலக்கியக்‌ 
கொள்கைகள்‌,” ப.86. 
2. மு. அருணாசலம்‌, ““$8118ம 100 நீ01% 1௦16”'பக்‌. 165-166. 


(இம்‌ மூன்று குறங்களையும்‌ இந்நூலில்‌ அடக்குகிறார்‌ 
ஆரியர்‌.) 


3. க, கைலாசபதி, ““ஓப்பியல்‌ இலக்கியம்‌,?? ப.,71. 


4, 5. 511721, 17701 1௦7௦ 1112க1மா6 1 1ற01௧,0-10 ௩௨௦௭1- 
11௦00 0௨௩ %6 பெர்ம்கம்‌ 114௦ 4௪௦ 1. லேோர்ர்௩ம௦15,2. 0015 
2௦01111௦18.) 


5. வே. பிரேமலதா(பதி) “தியாகேசர்‌ குறவஞ்சி - முன்னுரை 
ப.26.”” [“குறவஞ்சிகளில்‌ காணப்படும்‌ இராகங்கள்‌ 


366 


யாவும்‌ சுத்தமான நாட்டுப்‌ பாடல்‌ மெட்டுக்களுடன்‌ 
கூடியரக்தி ராகங்களேயாகும்‌'”] 


. மூ,அருணாசலம்‌,(ப.அ), “பொய்யாமொழியீசர்‌ குறவஞ்சி”? 
முன்னுரை, ப.23, 


. டாக்டர்‌ தமிழண்ணல்‌, ஒப்பிலக்கிய அறிமுகம்‌, ப,1.29. 
. நச்சார்க்கினியர்‌ (உரை), தொல்காப்பியம்‌, 292 


. டாக்டர்‌ தமிழண்ணல்‌, சங்க இலக்கிய ஒப்பீடு -- இலக்‌ 
கியக்கொள்கைகள்‌, (ப.,191) 


முக்கூடற்‌ பள்ளு இலக்கமத்தில்‌ 
நாட்டுப்புறக்‌ கூறுகள்‌ 

இ த. இந்திரா, 

வே. வ. வன்னியபெருமாள்‌ கல்லூரி, 

விருதுநகர்‌, 





1௮ 


“நாட்டுப்புற இயலானது, மனித சமுதாயம்‌ எதை அனுப்‌ 
வித்ததோ எதைக்‌ கற்றதோ எதில்‌ பயிற்சி பெற்றதோ அவற்‌ 
றைக்‌ குவித்து வைத்திருக்கும்‌ சேமிப்பு அறையாகும்‌”'1 என்று 
ஓளரவியா எம்‌. எஸிபினோசா கூறுகிறார்‌, “*உயிர்‌ பெற்று 
வளரும்‌ சமுதாயமாகிய கற்பாறையிலிருந்து புறப்படும்‌ ஜீவ 
ஊற்றே கவிதை” என்கிறார்‌ எம்‌, பி. கம்மெொ என்னும்‌ 
மேனாட்டு அறிஞார்‌. 


உலக இலக்கியங்களின்‌ தோற்றம்‌ நாட்டுப்‌ ற இலக்கியங்‌ 
சுளில்‌ இயன்றது எனவும்‌ பின்பு அவை வளர்ச்சியுற்றுச்‌ செவ்‌ 
வையுருப்‌ பெற்ற காலத்தே ஏட்டிலக்கியம்‌ தோன்றின எனவும்‌ 
பொதுவாகக்‌ கூறுவர்‌. எனவே கோற்றக்காலத்திலும்‌ 
தொடர்ந்த காலத்திலும்‌ ஏட்டிலக்கியத்திலும்‌ நாட்டிலக்கியக்‌ 
கூறுகள்‌ அமையும்‌ வாய்ப்பு உண்டு, தமிழ்‌ இலக்கியங்களும்‌ 
இதற்கு விலக்கல்ல. 


சிற்றிலக்கியங்களில்‌ 
நாட்டுப்புற இலக்கியத்தின்‌ செல்வாக்கானது சிற்றிலக்கி 


37/0 


யங்களிலும்‌ சிறப்பாக இடம்‌ பெற்றுள்ளது. “இலக்கிய வகை. 
களான அம்மானை, தூது, மாலை, நொண்டி நாடகம்‌, பள்ளு, 
குறவஞ்சி முதலியவையும்‌ நாடோடிப்‌ பாடல்களையே ஆதார 
மாகக்‌ கொண்டு திருத்தி அமைக்கப்பட்டவை”'3 என்பார்‌ 
இரு. தி. நா. சுப்பிரமணியம்‌, இவற்றுள்ளும்‌ நொண்டி 
நாடகம்‌, பள்ளு, குறவஞ்சி முதலியன இராமப்‌ புறங்களில்‌ திரு 
விழாக்‌ காலங்களில்‌ இசையோடு பாடி நடிக்கப்‌ பெற்றன. 
கொச்சைத்‌ தமிழில்‌ உரையாடலாகவும்‌ இசைப்‌ பாடலாக 
வும்‌ அமைந்து இலக்கியத்‌ தன்மையுடன்‌ கற்போர்‌ உள்ளத்தைக்‌ 
கொள்ளை கொள்கின்றன. எனவே, இவண்‌ மூக்கூடற்பள்ளு 
. வில்‌ இடம்பெறும்‌ நாட்டுப்புற இலக்கியப்‌ பண்பினைக்‌ காண்பது 
நோக்கம்‌, 
பள்ளில்‌ 
பள்ளர்கள்‌ தங்களுக்குள்‌ ஆடிப்பாடியவைகளின்‌ அருமை 
யான தொகுப்பே பள்ளு இலக்‌இயம்‌, “நெல்லு வகையை 
எண்ணினாலும்‌ பள்ளு வகையை எண்ண முடியாது” என்ற பழ 
மொழியால்‌ பள்ளின்‌ பெருக்கக்தைக்‌ கணக்கிடலாம்‌. முதல்‌ 
பள்ளு முக்கூடற்பள்ளு. 
உழவர்‌ பதாக, பண்பாடு, பழக்க வழக்கங்கள்‌, முதவிய 
வற்றைப்‌ க பாடல்கள்‌ உணர்த்துகின்றன. உழவர்‌ 
நடுவே, தொழில்‌ நிகழும்‌ காலத்தே தோன்றும்‌ ஏச்சும்‌ 
பேச்சும்‌ காதலும்‌ கேலியும்‌ கிண்டலும்‌ பள்ளுப்‌ பாடல்களின்‌ 
பபொருளவளும்‌, அவர்கல்‌ பேசும்‌ கொச்சை மொழிகளும்‌ மாறு 
பாடின்றி இடம்‌ பெறுகின்றன. 


இசை 


இத்தூல்‌ கலிப்பா, விருத்தம்‌, எந்து முதலிய 
பேரடிகளால்‌ இயற்றப்பட்டு இசையோடு 
பினையுடையது. இவ்வாறு பள்ளில்‌ சிந்‌ 
மாகக்‌ காணப்படுகிறது, 


சிற்றடி. 
பாடப்படும்‌ இறப்‌ 
தின்‌ செல்வாக்கு அதிக 


'தானனதத்‌ தானன தனனம்‌ 
தானனதத்‌ தானன தனனம்‌ 
தானனதத்‌ தானன தனனம்‌ 


கய்யா தனனா 


371 


பூவலயக்‌ காவலன்‌ எனவும்‌ 
பூவைநிறச்‌ சேவையன்‌ எனவும்‌ 
போதுனுமெட்‌ டாதவன்‌ எனவும்‌ 


-பொய்யாமறைதோர்‌ 


- தொழில்‌ 
ப்ள்ளு இலக்கியம்‌ உழவுக்‌ தொழிலைப்‌ பற்றிய கருத்துக்‌ 
களை விரிவான முறையில்‌ எடுத்துரைக்கின்றது. இவை நாட்‌ 
டுப்‌ பாடல்களின்‌ வகையான தொழில்‌ பாடல்களோடு ஒத்து 
அமைகின்றன. உழவுத்‌ தொழிலின்‌ முக்கிய வேலைகளாக ஏர்‌ 
இடுதலை, நல்ல வித்தைத்‌ தேர்ந்து தெளிதல்‌ போன்றவற்றை 
முக்கூடற்பள்ளு இலக்கியத்தில்‌ காணலாம்‌. 
எர்‌ கால்‌ வகை 
பார்த்த மாத்திரத்திலே பாத்திரத்தின்‌ இறம்‌ அறியும்‌ 
அனுபவத்தை 
-தயரத ராமரான தாமரைக்‌ கண்ணழகர்‌ 
குனு வாங்கி மரமேமும்‌ சாய்ந்த நாளில்‌ 
கயமர-மொன்று வளைக்கையொன்று நுகமொன்று 
கழுந்தோர்க்கா லொன்று சிறு கைக்கோல்‌ ஓன்று 
வயலுழுங்‌ குத்தியொன்று வளைமேழி ஓன்றிந்த 
வகையேமும்‌ அந்த ஏழு மரத்தால்‌ செய்தே 
இயல்பாய்ப்‌ பதனம்‌ பண்ணி இருப்பதுண்டத்த 
னையும்‌ 
எண்ணி அறியவல்லார்‌ எவர்கா ணாண்டே 


என்ற பாடலில்‌ அறியலாம்‌. 


நல்‌ வித்து தேர்ந்தெடுத்தல்‌ 

சத்தரக்‌ காலிவாலான்‌ சிறைமீட்டான்‌ மணல்வாரி 
செஞ்சம்பா கருஞ்சூரை சீரகச்‌ சம்பா 

முத்து விளங்கிமலை முண்டன்‌ பொற்பாளைநெடு 
முக்கன்‌ அரிக்கிராவி மூங்கிற்‌ சம்பா 


372 


கத்தாரி வாணன்‌ காடைக்கமுத்தன்‌ இரங்கல்‌ 

மீட்பான்‌ 

கல்லுண்டை பூம்பாளை பாற்கடுக்கன்‌ வெள்ளை 
புத்தன்‌ கருங்குருவை புனுககுச்சம்‌ பாவும்‌ இரு 
பூவுக்கும்‌ விதை சேரிற்‌ போட்டே னாண்டே 


இயற்கையோடு இயைந்த இனிய வாழ்வு நடத்திய பள்ளர்கள்‌ 
இன்று போல்‌ செயற்கை உரங்களைப்‌ பயன்படுத்தி மன்‌ 
னுயிர்க்குத்‌ தீங்கு விளைவிக்காது, இயற்கை உரங்களைப்‌ பயன்‌ 
படுத்தி நல்விளைச்சலை உண்டாக்கி முற்றிய நல்வித்துக்‌ 
களைத்‌ கேர்ந்தெடுத்துப்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌,. ““இவ்வாறே 
காலம்‌ அறிந்து ' நாற்றுப்‌ பிடுங்கி, நட்டு பயிர்செய்து, பங்கீடு 
செய்துள்ளமையை அறிகிறேரம்‌, “கூடி வாழ்ந்தால்‌ கோடி 
நன்மை” என்ற பொன்‌ மொழிக்குச்‌ சான்று பள்ளவாழ்வு, 


அனுபவ அறிவு 


வானம்‌ பார்த்து மழைக்குறி அறியும்‌ வல்லுநர்களாக 
இருந்தனர்‌ என்பதை மழைப்பாடல்‌ மூலம்‌ அழியலாம்‌. 


ஆற்று வெள்ளம்‌ நாளை வரத்‌ 
தோற்று தேகுறி - மலை 
யாள மின்னல்‌ ஈழமின்னல்‌ 


சூழ மின்னுதே 


தேற்று மின்றுங்‌ கொம்பு சுற்றிக்‌ 
காற்றடிக்குகே - கேணி 

நீர்ப்படு சொறித்த வளை 
கூப்பிடு குதே 


சேற்று நண்டு சேற்றில்‌ வளை 
ஏற்றடைக்குதே - மழை 
தேடிரயாரு கோடி வானம்‌ 
பாடி யாடுதே 
போற்று இரு மாலழகர்க்‌ 
கேற்றமாம்‌ பண்ணைச்‌ ._ சேரிப்‌ 
புள்ளிப்‌ பள்ளா்‌ ஆடிப்பாடித்‌ 
துள்ளிக்‌ கொள்வோமே. 


373 


மீனின்‌ வகைகள்‌ 


மழைப்‌ பெருக்கத்தால்‌ ஆறாக ஓடிவரும்‌ நீர்ப்பெருக்கில்‌ 
துள்ளித்திரியும்‌ பல்வகை மீன்களையும்‌ பாமரன்‌ பள்ளன்‌ கூறு 
கிறான்‌. 


குற்றா லத்துரி கூட மால்வரை 
யூற்றே மேகம்‌ பொழிந்த நீர்‌ 


௩௩ ௩4௧ 


வற்றாமடுவிற்‌ பரவை குரவை 
வாளை கோளை தேறி மீன்‌ 

மயிற்தி உழுவை அயிற்கு கூனி 
மணலி அரால்‌ ஓராமீன்‌ 


பற்றா அயிரை கெண்டை கெனிறு 
பருவ ராலும்‌ அணையிலே 

பாயக்‌ காலிற்‌ பாயக்‌ குளத்தில்‌ 
பாய வயலிற்‌ பாயவே, 


மாட்டு வகை 


தங்கள்‌ தொழிலின்‌ உறுதுணையாக விளங்கும்‌ மாடுவகை 
களை 


குடைக்கொம்பன்‌ செம்மறையன்‌ 
குத்துக்‌ குளம்பன்‌ பேழை 

குடைச்‌ செவியன்‌ குற்றாலன்‌ கூடுகொம்பன்‌ 
மடபுல்லைக்‌ கரும்‌ போரான்‌ 


மயிலை கழற்சிக்‌ கண்ணன்‌ 

மட்டைக்‌ கொம்பன்‌ கருப்பன்‌ மஞ்சள்‌ வாலன்‌ 
படைப்புப்‌ பிடுங்கி கொட்டைப்‌ 

பாக்கன்‌ கருமறையன்‌ 


பசுக்காக்கான்‌ அஸிற்காலன்‌ படலைக்‌ கொம்பன்‌ 
விடத்தலைப்‌ பூ நிறத்தான்‌ 

வெள்ளைக்‌ காளையும்‌ இந்த 
விதத்திலுண்டா யிரந்தான்‌ மெய்களுண்டே 


374 


என்ற பாடலால்‌ மாட்டின்‌ பெயர்கள்‌ இயற்கையோடு 
பொருத்தப்‌ பெற்றிருத்தலைக்‌ காணலாம்‌, 


ஏசல்‌ 


நகைச்சுவை தரும்‌ உவமைகளும்‌ இளிவரற்‌ சுவைதரும்‌ 
கூறுபாடுகளும்‌ அமைந்து ஓர்‌ உருவத்தை உள்ளத்தில்‌ 
கொண்டு வரும்‌ பாடல்‌ 


மாறு கண்ணும்‌ பருத்துப்‌ பைக்‌ 

கூறு வயிறும்‌ - கீரை 
மத்துப்போல்‌ கலையும்‌ சுரை 
வித்துப்போல்‌ பல்லும்‌ 


நீது போல்‌ வெளுத்த வூளை 

யூறு நாசியும்‌ - தட்டி 
நெரிக்தமாங்‌ கொட்டைபோல்‌ ஈ 
அரித்த வாயும்‌ 


தாறுமாறாய்‌ மீசையில்‌ அஞ்‌ 

சாறு மயிரும்‌ - தூங்கற்‌ 
சண்ணைக்‌ கடாப்‌ போல்‌ நடையும்‌ 
மொண்ணை முகமும்‌ 


வேறு 8றி ஒட்டவைத்த 
ஏதுகாதுமாய்‌ - நேமி 
வீரனார்‌ முக்கூடற்‌ பண்ணைக்‌ 
காரனார்‌ வந்தார்‌. 


பெருந்தலைவர்களாலே நிலத்தை மேற்பார்க்கவும்‌ தொழில்‌ 
களைக்‌ கருத்துடன்‌ நோக்கவும்‌ ஏற்படுத்திய வேலையாளே 
பாடலில்‌ வர்ணிக்கப்பட்ட பண்ணைக்‌ காரன்‌ ஆகும்‌, இப்பண்‌ 
ணை ஃகாரனை விக்கல்‌ வாய்ப்‌ பண்ணையாண்டே” “மூட்டிக்‌ 
காற்‌ பண்ணையாண்டே”, “மந்தி முகப்‌ பண்ணையாண்டே”, 
'சட்டித்தலைப்‌ பண்ணையாண்டே”, "ஆந்தை மூக்கு மூஞ்சப்‌ 
பண்ணையாண்டே' என்ற தோற்றத்‌ தொடர்கள்‌ பண்ணைச்‌ 
காரனின்‌ இயல்பையும்‌ தோற்றத்தையும்‌ 


யெனக்‌ காட்டுகின்றன. 


375 
சமயப்‌ பூசல்‌ 


தாட்டுக்குள்‌ இரந்தும்‌. பசிக்‌ 
காற்றமாட்டாமல்‌ - வாரி 

தஞ்சையெல்லாம்‌ உண்டா ஸுங்கள்‌ 
நாகுனல்‌ லோடி 


மாட்டுப்பிற கேதிரிந்துஞ்‌ 
சோற்றுக்கில்லாமல்‌ - வெறும்‌ 
மண்ணையுண்டான்‌ உங்கள்‌ முகில்‌ 


வண்ணனல்‌ லோடி 


ஏறவெ௱ரு வாகனமும்‌ 
இல்லாமையினால்‌ - மாட்டில்‌ 
ஏறியே திரிந்தானுங்கள்‌ 


ஈசனல்‌ லோடி 


வீறு சொன்ன கென்னமாடு 
தகானுமில்லாமல்‌ - பட்சி 

மீதிலேறிக்‌ கொண்டானுங்கள்‌ 
கதுனல்லோடி. 


துமிழகத்தில்‌ பெருந்தெய்வ வழிபாடாகச்‌ சைவமும்‌, வைணவ 
மும்‌ அன்று தொட்டு இன்று வரை நிலவி வருகின்றன. அவா்‌ 
களிடையே அவ்வப்போது பூசல்‌ தோன்றினாலும்‌ பெரும்‌ 
வினையாகவோ போராகவோ மூண்டதில்லை. 


““சொன்னாலென்ன நீயும்‌ பொறு 
நானும்‌ பொறுக்கேன்‌ - கிளை 
சூழ்ந்திருக்க நாமே கூடி 
வாழ்ந்திருக்க லஈம்‌£? 
இப்பள்ளு இலக்கியத்தில்‌ இடம்‌ பெறும்‌ பாடல்‌ சமயப்‌ பூசல்‌ 
விளையாட்டாக இடம்‌ பெறுவதோடு, இரு மதங்களின்‌ கருத்‌ 
துக்கள்‌ எளிமையாக விளங்குகின்றன. 


முடிவுரை 
இவ்வாறு வாழ்வின்‌ பல சூழல்களில்‌, பல கோணங்களில்‌, 
பல நோக்கங்களில்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ பாடப்‌ பெ 


376 
கின்றன. இப்பாடல்கள்‌ உணர்வுகளின்‌ வடிகாலாகவும்‌ உற்‌ 


சாகம்‌ பெருக்குவதாகவும்‌ அறிவுறுத்துவனவாகவும்‌ உள்ளத்‌ 
துக்கும்‌ உடலுழைப்புக்கும்‌ உறுதுணையாகவும்‌ அமைகின்‌ றன, 
குறிப்புகள்‌ 
1. புலவர்‌ இரா. சுரேந்திரன்‌, எம்‌.ஏ. 

நாட்டுப்புற இலக்கியம்‌ நலந்தரு விளக்கம்‌, ப, 21 
2. மேலது ப. 31 
3. சு. சண்முகசுந்தரம்‌, எம்‌. ஏ, 


நாட்டுப்புற இலக்கியத்தின்‌ செல்வாக்கு, ப, 43 


நூது இலக்கயத்துள்‌ நாட்டுப்புற 
இலக்கயர்‌ ஈண்ரகள்‌ 
தா. ஈசுவரபிள்ளை 


இலக்கியத்துறை, 
குமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 





முன்னுரை 

தமிழ்‌ மொழியை வளப்படுத்தும்‌ சிற்றிலக்கிய வகைகளுள்‌ 
ஒன்றாகத்‌ தூது இலக்கியமும்‌ திகழ்கின்றது. காதல்கொண்ட 
ஓர்‌ ஆண்‌ அல்லது பெண்‌ உயார்திணையினரிடம்‌ அல்லது அஃறி 
ணையிடம்‌ தன்‌ காதல்‌ துயரைக்‌ கூறித்‌ தூது சென்று வரு 
மாறு வேண்டும்‌ பொருளைக்‌ கருவாகக்‌ கொண்டதே தூது 
இலக்கியம்‌ எனப்‌ பொதுவாக இலக்கணம்‌ கூறப்படுகின்றது. 
ஆனால்‌ கிடைக்கப்‌ பெறும்‌ தூது நூல்களைக்‌ காணும்போது 
காதல்‌ துயர்‌ மட்டுமன்றி அரசியல்‌, சமுதாயம்‌ மற்றும்‌ தனிப்‌ 
பட்ட காரணங்களும்‌ தூது இலக்கியத்தின்‌ பொருளாக அமை 
யுமாற்றை உணர முடிகின்றது. 


இலக்கிய உலகஒல்‌ இ.பி, 14-ஆம்‌ நூற்றாண்டில்‌ தான்‌ 
முதல்‌ தூது நூல்‌ தோன்றியுள்ளது எனினும்‌ சங்க இலக்கியத்‌ 
திலேயே, தூது விடுப்பதாக அமைந்த பாடல்களைக்‌ காணமுடி. 
கின்றது. சங்க இலக்கியம்‌, காப்பிய இலக்கியம்‌, பக்தி இலக்‌ 
கியம்‌, தற்கால இலக்கியம்‌, நாட்டுப்புற இலக்கியம்‌ என்பன 
வற்றுள்‌ தூதுச்‌ செய்திகள்‌ காணப்படுவதுடன்‌ மட்டுமன்றி 


37/6 


அரச அங்க மாலை, உலா, அங்கமாலை, ஆற்றுப்படை, பயண 
இலக்கியம்‌, நாட்டுப்புற இலக்கியம்‌ ஆகியவற்றின்‌ கூறுகளை 
யும்‌ தன்னகத்தே கொண்டு விளங்குமாற்றைத்‌ தூது இலக்கிய 
வகையின்‌ சிறப்புகளுள்‌ ஒன்றாகக்‌ கொள்ளலாம்‌. அவ்வகையில்‌ 
தூது நூல்களில்‌ இடம்பெறும்‌ நாட்டுப்புற இலக்கியக்‌ கூறுகள்‌ 
சிலவற்றை இவண்‌ கரணலாம்‌. 


தூது நூல்களும்‌ நாட்டுப்புற இலக்கியக்‌ கூறுகளும்‌ 
நாட்டுப்புறப்பாடல்களே 
யாகக்‌ கருதப்பெறுமாற்றால்‌ இ 
கிய தாது நூல்களிலும்‌ நாட்டுப்‌ 
நிற்கின்றன எனக்‌ கூறலாம்‌, 


எல்லாவற்றிற்கும்‌ முன்னோடி 
நீறிலக்கிய வகைகளில்‌ ஒன்றா 
புற இலக்கியக்‌ கூறுகள்‌ ஊடாடி, 


பாடுபடு பொருள்கள்‌ 

நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ இறைவன்‌, மன்னன்‌, வள்ளல்‌, 
அருஞ்செயல்‌ புரிந்தோர்‌, சமூதாயத்தில்‌ தாழ்‌ நிலையில்‌ வாழ்‌ 
வோர்‌, மக்கள்‌ மனதைக்‌ கவர்ந்த பொருள்கள்‌ எனச்‌ சமுதா 
யத்தில்‌ உயர்‌ நிலையிலுள்ளோர்களும்‌ காழ்திலையிலுள்ளோர்‌ 


களும்‌ சாதாரண பொருட்களும்‌ பாடற்பொருளாக அமைய 
லாம்‌. 


அது நூல்களிலும்‌ இறைவன்‌, ஞானக்குரவர்‌, மன்னன்‌. 
வள்ளல்‌. தேசபக்தர்‌, அவதானி, சாதாரண மனிதன்‌, அறிஞர்‌, 
இயக்கன்‌, புலவர்‌, பாங்கி, இயக்கி, திருத்தட்டேந்தும்‌ பெண்‌, 
தடனமாது, வேசி, விறலி என உயர்நிலை நிலையிலுள்ளவர்‌ . 
களும்‌ இடம்‌ பெறுகின்றனர்‌. மட்டுமன்றி யானை, கழுகை, 
பூனை, மான்‌ போன்ற விலங்குகளும்‌ கள்ளை, அன்னம்‌, வண்டு, 
காக்கை, குயில்‌, மயில்‌ போன்ற பறவைகளும்‌ தாமரை, 
நெஞ்சு, பணம்‌, சவ்வாது, துல்‌, செருப்பு, குந்தி, 
மேகம்‌, நெல்‌, படுக்கை, பழையது, பாக்கு, புகையிலை,பொன்‌, 
தென்றல்‌, வெற்றிலை என்பனவும்‌ பாடற்‌ பொருள்களாக 
அமைவதுடன்‌ தூது நூல்களில்‌ இன்றியமையா அங்கமாகவும்‌ 
இவை திகழ்கின்றன. 


அன்பு 
தமிழ்‌, 


வெளியீட்டு முறை 


இலக்கியத்தைப்‌ படைக்கும்‌ லவர்கள்‌ பொருட்‌ புலப்‌ 


379 


பாட்டிற்காகப்‌ பல்வேறு வெளியீட்டு முறைகளைக்‌ கையாள்‌ 
வர்‌. பழமொழிகள்‌, விடுகதைகள்‌, நம்பிக்கைகள்‌, நாட்டுப்‌ 
புறப்‌ பேச்சுக்‌ கூறுகள்‌, நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌, நாட்டுப்புறக்‌ 
கதைப்பாடல்கள்‌, காதல்‌ பாடல்கள்‌, நாட்டுப்புறக்‌ காவியங்‌ 
கள்‌, தெய்வம்‌ தொடர்பான பழங்கதைகள்‌, ஆட்டப்பாடல்‌ 
கள்‌ பழைய இசைப்பாக்கள்‌ என்பனவற்றை நாட்டுப்‌ புற 
இலக்கியக்‌ கூறுகளாகக்‌ கருதுவர்‌, (0.805901 ௩௦௧௭௦ 060126 
7௧௭௦11, 1962, 1, 12-19) இக்கூறுகளுள்‌ சில தூது இலக்‌ 
கியப்‌ புலவர்களாலும்‌ பொருட்‌ புலப்பாட்டிற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்‌ கதய பன. காணமுடிகின்றது. 


தலைவன்‌ பெருமைகள்‌ கூறுதல்‌, தூதுப்பொருளின்‌ பெரு 
மைகள்‌ கூறுதல்‌, தூது அனுப்புவோர்‌ நிலை கூறுதல்‌, தூது 
வேண்டுதல்‌, தூது பெறுவோர்‌ பெருமைகள்‌ கூறுதல்‌ என்னும்‌ 
தூது இலக்கிய உறுப்புக்களிலும்‌ இவ்வுறுப்புக்களின்‌ கீழ்‌ அமை 
யும்‌ பிற உறுப்புக்களிலும்‌ தூதுப்‌ புலவர்கள்‌ தம்‌ கருத்தைக்‌ 
கற்போர்‌ எளிதில்‌ புரிந்து கொள்ளும்பொருட்டும்‌ சுவையுடைய 
இலக்கியமாக்கும்‌ பொருட்டும்‌ பழமொழிகள்‌, நாட்டுப்புறப்‌ 
பேச்சு வழக்குக்‌ கூறுகள்‌, புராணக்‌ கதைகள்‌ என்பனவற்றைப்‌ 


பயன்படுத்தியுள்ளனர்‌. 


பழமொழிகள்‌ 

தூது நூல்களில்‌ பொதுவாகப்‌ பழமொழிகள்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன எனினும்‌ விறலி விடு தாது நூற்களில்‌ பெருமள 
விற்குக்‌ கையாளப்படுகின்றன. தாய்க்‌ கிழவி கருவுறுதல்‌, தாய்‌ 
மகளுக்கு அறிவுரை கூறுதல்‌, அவதானியின்‌ மன உறுதி, 
தோழியர்‌ பண்புகள்‌, அவதானி கைப்பொருள்‌ இழத்தல்‌, அவ 
தானி - தாய்க்கிழவி சண்டை, சபையோர்‌ அறிவுரை கூறுதல்‌ 
்‌ என்னுமிடங்களில்‌ அன்றாடம்‌ மக்களிடையே வழங்கிவரும்‌ பழ 
மொழிகள்‌ பல இடம்‌ பெறுகின்றன. கூளப்ப நாயக்கன்‌ விறலி 
விடு தூது, சேதுபதி விறலி விடுதூது, செண்டலங்காரன்‌ விறலி 
விடுதூது, சிதம்பரேசுவரர்‌ விறலி விடுகுரது, நண்ணாவூர்‌ சங்க 
மேசுர சுவாமி வேதநாயகி அம்மன்‌ பேரில்‌ விறலி விடுதூது 
என்னும்‌ ஆறு நூல்களில்‌ மட்டும்‌ 185) பழமொழிகள்‌ கையா 
ளப்பட்டுள்ளன. ஆற்றில்‌ சுரைத்த புளி (சிதம்‌, 929) அந்தகன்‌ 


380 


கண்‌ பெற்றாற்போல (வெள்ளை. 231), தெய்வம்‌ வணி 
யான பின்பு பீடம்‌ தொழுவாருண் டோ (நெல்‌,418), ஆரியக்‌ 
கூத்து ஆடுகினும்‌ காரியத்தில்‌ கண்ணாயிரு (தம்‌.226), உடம்‌ 
பறியா பேயாட்டா (சேதுபதி, 462), உருத்திராட்சப்‌ பூனை 
(மான்‌.264) போன்ற பழமொழிகளைச்‌ சான்று கூறலாம்‌. 


நாட்டுப்புறப்‌ பேச்சுக்‌ கூறுகள்‌ 


பேச்சு வழக்குச்‌ சொற்கள்‌ மக்களின்‌ அன்றாடப்‌ பேச்சு 
வழக்கில்‌ இடம்பெறும்‌ சொற்களை அம்‌ மக்களுக்காக இயற்‌ 
றப்படும்‌ இலக்கியத்திலும்‌ புலவர்கள்‌ இடம்பெறச்‌ செய்கின்ற 
னர்‌. தூது நூற்களில்‌ இலக்கிய 
களின்‌ போது இப்‌ பேச்சுவழக்குச்‌ சொற்கள்‌ பெருமளவில்‌ 
கையாளப்படுகின்றன. அட்டி, அண்ணைக்கு, ஆமக்கன்‌, எத்‌ 
தாப்பு, ஏல்வை, ஒட்டிக்கரட்டி, கமுக்கம்‌, காயக்கம்‌, இட்ட 
வரப்படாது, சங்காத்தம்‌, சமூசயம்‌, சரிப்படும்‌, சள்ளிடுதல்‌, 
சள்ளை, சித்துவம்‌, இருக்கு, துறட்டு, தொறட்டு, நோண்டி, 
பாடு, பீத்து, பூட்டக்கம்‌, பைய, மூக்கு, ரூட்டி, லூட்டி, வடக்‌ 
குத்தி, வைப்பு முதலிய சல சொற்களைத்‌ தூது நூல்களில்‌ 


இடம்‌ பெறும்‌ பேச்சு வழக்குச்‌ சொற்களுக்குச்‌ சான்று காட்ட 
லாம்‌, 


மாந்தர்களின்‌ உரையாடல்‌ 


ரச்சுச்‌ சொற்கள்‌ : ஒருவர்‌ மற்றவரை வசைபாடுதற்கும்‌ 


தன்‌ வெறுப்பை வெளிக்காட்டவும்‌ பயன்படுத்தும்‌ சொற்கள்‌ 
ஏச்சுச்‌ சொற்கள்‌ எனப்படும்‌, இப்பேச்சுச்‌ சொற்கள்‌ ஒருவரு 
டைய இயல்பை வெளிப்படுத்தும்‌ ஆற்றலுடையன, இவை 
உதாரண மக்கஞ்டைய பேசல்‌ அன்றாடம்‌ வெளிப்படுவதை 
இன்றும்‌ காணமுடிகிறது. விறலி விடு தூது நூற்களில்‌ வேசியற 
வில்‌ ஈடுபட்ட அவதானி தன்‌ கைப்‌ பொருள்களை இழந்த 
விடத்து அவளை விரட்டும்‌ நோக்குடன்‌ 


வசைபாடுமிடத்தும்‌ 
கைப்பொருள்களைப்‌ பறித்து விட்டுத்‌ தம்மை விரட்ட 
நினைத்த தாய்க்கிழவியுடன்‌ கோபம்‌ கொண்டு 
அவதானி வசைபாடுமிடத்தும்‌ இப்பேச்சுச சொற்களைத்‌ 
தூதுப்புலவர்கள்‌ அதுகம்‌ கையாளுகின்றனர்‌. தூது 
நூல்களில்‌ இடம்பெறும்‌ 


ஏச்சுச்‌ சொற்களுக்குச்‌ சான்மாக 


381 


அரசழிவான்‌, கசமாலி, களவாணிப்பயல்‌, குடிகேடி, சட்டித்‌ 
தலைப்பேய்‌, சந்ததியற்றவன்‌, சிறுக்கி, அழல்மாளி, தேசப்‌ 
படுக்காளி, பங்கறையன்‌, ப௫ுிவான்‌, பாரத்தடியன்‌, பிசினீ, 
புமூக்கச்்‌சி, பேய்ப்பட்டி முண்டை, பேயப்படுவான்‌, மொக்கை 
வாய்க்‌ குள்ளி, மாரீசக்கள்ளி, வெங்கன்‌ என்ற சொற்களைச்‌ 
சான்று காட்டலாம்‌. இச்சொற்களில்‌ ஒருவருடைய வஞ்சனை 
எண்ணம்‌, கெடுக்கும்‌ ஆற்றல்‌, கொடிய தன்மை, வறுமை நிலை, 
இக்கனமாகச்‌ சிலவு செய்யும்‌ இயல்பு, உருவ அமைப்பு என்னும்‌ 
பண்புகள்‌ வெளிப்படுமாற்றை உணர முடி௫றது, 


வழக்கு மொழித்‌ தொடர்கள்‌: (1849) மேலெழுந்த 
வாரியாகப்‌ பார்க்கும்போது ஒரு பொருளையும்‌ ஆழ்ந்து பார்க்‌ 
கும்போது - இன்னொரு பொருளையும்‌ தரும்‌ தொடர்‌ வழக்கு 
மொழித்‌ தொடர்‌ எனப்படும்‌. இன்றும்‌ கூட சாதாரண மக்க 
ளிடையே இவ்‌ வழக்குமொழித்‌ தொடரின்‌ செல்வாக்கைக்‌ 
காணமுடிகிறது. இதனால்‌ இலக்கியத்தைப்‌ படைக்கும்‌ கவிஞா்‌ 
களும்‌ தாம்‌ வாழும்‌ சமூதாயத்தில்‌ காணப்படும்‌ வழக்கு 
மொழித்‌ தொடர்களை வாய்ப்பறிந்து இயைத்துக்‌ கொள்கின்‌ 
றனார்‌. தூது நூற்களில்‌ வழக்குமொழிக்‌ தொடர்கள்‌ இடம்‌ 
பெறுதற்குக்‌ சிண்டிப்பரர்த்தல்‌ - ஆராய்ந்து பார்த்தல்‌ (பணம்‌ 
76) குட்டைக்‌ கலைத்தல்‌ - இரகசியத்தை வெளியிடல்‌ (சங்‌ 
677), குண்டியும்‌ கோவணமுமாய்‌ ஆதல்‌ - வறுமைநிலைக்குள்‌ 
ளாதல்‌ (நண்‌. 912), சூடுபட்டார்‌ - அனுபவப்பட்டவர்‌ (அழகர்‌, 
199), பற்காட்ட விடுதல்‌ - இரக்க வைத்தல்‌ (புகையிலை 48), 
பொட்டியை ரொப்புதல்‌ - வஞ்சகமாகப்‌ பிறர்‌ பொருளைக்‌ 
கவர்தல்‌ (தமிழ்‌ 255) என்பனவற்றைச்‌ சான்று கூறலாம்‌. 


புராண இதிகாசக்‌ கதைக்‌ கூறுகள்‌ 

உயார்ந்த தன்மைகளையும்‌ தத்துவக்‌ கருத்துக்களையும்‌” 
ஒன்று மறியாத பாமரர்களும்‌ உணரும்‌ பொருட்டு எளிய, 
இனிய சுதைகளால்‌ விளக்கப்படுவனவே புராண, இதிகாசக்‌ 
சதைகள்‌ ஆகும்‌. தொன்றுதொட்டு வழங்கி வரும்‌ கதைகளே 
புராணக்‌ கதைகள்‌, புராணம்‌ என்ற சொல்‌ பழமை எனப்‌ 
பொருள்தரும்‌, தொன்மை இலக்கியம்‌ முதல்‌ இன்றுவரை இப்‌ 
புரரணக்‌ ததைகளைப்‌ பயன்படுத்தும்‌ மரபைக்‌ காணமுடிகிறது. 


382 


மனிதனுடைய கற்பனையாற்றல்‌ என்று வளர்ந்ததோ அன்றே 
புராணக்‌ கதைகளும்‌ ஏற்றம்‌ பெற்றன எனக்‌ கருதப்பெறுகின்‌ 
றது, (அஜ்மல்கான்‌, தமிழிலக்கியப்‌ போக்குகளும்‌ புராண மர 
புக்‌ கதைகளும்‌, பரல்கள்‌, தொகுதி, ப,947), எனவே இவை 
மக்களிடையே தொன்மைக்‌ காலம்‌ முதல்‌ வழங்கி வந்த கதை 
கள்‌ என்பது விளங்குகிறது. பயனுடைய கருத்துக்களைக்‌ கூறல்‌ 
இறை நம்பிக்கைகளை வளர்த்தல்‌, இளைஞர்களைச்‌ சமூகது 
தின்‌ பக்கம்‌ திருப்பல்‌, இறப்புக்குப்‌ பின்னர்மேனிலையை அடை. 
யும்‌ வழிகாட்டல்‌ என்னும்‌ நோக்கங்களுக்காக மக்களிடையே 
புராணக்‌ கதைகளைப்‌ பரப்பும்‌ நிலை தோன்றியது எனக்‌ 
கொள்ளலாம்‌, 


தூது நூற்களில்‌ தலைவன்‌ பெருமைகள்‌ கூறுதல்‌ (பத்ம 
கிரி.80) தாதுப்‌ பொருளின்‌ பெருமைகள்‌ கூறல்‌ (செங்‌.269), 
பிறபொருட்களைத்‌ தூது அனுப்பாமையின்‌ காரணங்கள்‌ கூறல்‌ 
(தமிழ்‌.1687), இதற்கு முன்னால்‌ தூது சென்றோர்‌ (மான்‌.54) 
வேசி செயல்‌ (சேதுபதி,381), தலைவிபுலம்பல்‌ (அழகர்‌, 120), 
விறலி அறிவுரை கூறல்‌ (சிதம்‌.1167), பெண்ணாசையின்‌ 
கொடுமை கூறல்‌ (கூளம்‌, 924), நண்பா அறிவுரை கூறல்‌ (சேது 
பதி, 1116) போன்ற சூழல்களில்‌ தூதுப்‌ புலவர்களால்‌ சிவ 
பெருமான்‌, திருமால்‌, பிரமன்‌, துர்க்கை, கணபதி, முருகன்‌, 
அனுமன்‌ போன்ற இறைத்‌ தொடர்புக்‌ கதைகளும்‌ சந்திரன்‌, 
வாயு தொடர்பான கதைகளும்‌ பாண்டவர்‌, நளன்‌ போன்ற 
வர்‌ தொடர்பான கதைகளும்‌ கலைக்கோட்டு முனிவர்‌, அகத்‌ 
திய முனிவர்‌ தொடர்பான கதைகளும்‌ சூலிமுதுகில்‌ சுடு சோற 
ளித்தல்‌ மூதலான கதைகளும்‌ குறிப்பாகவும்‌ சற்று விளக்கமாக 
வும்‌ காட்டப்பெறுன்றன. புராண, இதிகாச, கட்டுக்கதைகள்‌ 
இல்லாத தூது நூல்களே இல்லை எனக்‌ கூறுமளவுக்குப்‌ பெரு 
மளவு இக்கதைகள்‌ குறிப்பிடப்‌ பெறுகின்றன, 


முடிவுரை 


இதுகாறுங் கண்டனவற்றால்‌ நாட்டுப்‌ 
பாசு, வாழ்க்கையுடன்‌ பின்னிப்‌ பிணைந்‌ 
வும்‌ நாட்டுப்புற இ 
ஆகிய பழமொழிக 


பூற மக்களிடம்‌ இயல்‌ 
து காணப்பெறுவன : 
லக்கியக்‌ கூறுகள்‌ எனக்‌ கருதப்பெறுவனவும்‌ 
ள, நாட்டுப்புறப்‌ பேச்சு வழக்குக்‌ கூறுகள்‌, 


383 


புராண, இதிகாசக்‌ கதைகள்‌ என்பன தூது நூல்களில்‌ இடம்‌ 
பெறுமாற்றை அறியமுடிகின்றது. இவை தவிர நாட்டுப்புற 
உவமைகளும்‌ உணர்ச்சி வெளிப்பாடு, ஓசை நயம்‌, சுவை என்‌ 
பன கருஇப்‌ பயன்படுத்தப்படும்‌ வினைஞாற்று, பெயர்‌, வினை 
எச்சம்‌, பெயரெச்ச, உம்மை அடுக்குகளும்‌ தூதுப்புலவர்களால்‌ 
கையாளப்பெற்றமையையும்‌ உணரலாம்‌, நாட்டுப்புற மக்களி 
டையே தொன்மைக்‌ காலம்‌ முதல்‌ இன்று வரையிலும்‌ இடை 
யறாது வழக்கில்‌ இருந்துவரும்‌ பழமொழிகள்‌, புராணக்‌ கதை 
கள்‌, நாட்டுப்புறப்‌ பேச்சு வழக்கு போன்ற நாட்டுப்புற இலக்‌ 
இயக்‌ கூறுகளைக்‌ தூதுப்‌ புலவர்கள்‌ தம்‌ பொருட்புலப்பாட்டுக்‌ 
கருவியாகப்‌ பயன்படுத்தியமையைக்‌ காணும்போது சிற்றிலக்‌ 
இயங்களில்‌ பெரும்பாலானவை நாட்டுப்புறப்‌ பாடல்களிலிருந்து 
்‌ இலக்கிய வடிவம்‌ பெற்றவையே (ந.வீ.செயராமன்‌, சிற்றிலக்‌ 
இயத்‌ திறனாய்வு, ப,131) என்ற கருத்தின்‌ உண்மை விளங்கு 
திறது. மேலும்‌, இதன்‌ மூலம்‌ தூதுப்‌ புலவர்கள்‌ தூது இலக்‌ 
இயத்தைக்‌ கற்றவர்க்குரிய புலமை இலக்கியமாகவும்‌ ஏனை 
யோரும்‌ விரும்பும்‌ பாமர மக்கள்‌ இலக்கியமாகவும்‌ படைத்‌ 
துள்ளனர்‌ என்றும்‌ எண்ணமுடி.கஇன்றது. 


துணை நூல்கள்‌ 


1. 818561 கர ௩, & மேத கவ], 97, உ மாம்காரு ௦11215 
0௦71ம்‌ 1 11கர்யாு, கறற்ா0ற010270௨1 110110211௦, 
0௦54671௦1௦, 1962. 


2. செயராமன்‌, ந.வீ. சிற்றிலக்கியக்‌ திறனாய்வு, இலக்கியப்‌ 
பதிப்பகம்‌, சென்னை, 1986. | 


குறுக்க விளக்கம்‌. 


அழகார்‌ ௭ அழகர்‌ கள்ளை விடுதூது. 

கூளம்‌ ௭ கூளப்பநாயக்கன்‌ விறலி விடுதூது. 

சங்‌ -- சங்கரமுர்த்தி ஐயரவர்கள்‌ பேரில்‌ 
விறலிவிடுதூது. 


சிதம்‌. --. சிகும்பரேசுவரர்‌ விறலி விடுதூது, 


செங்குந்தார்‌ 


சேதுபதி 


நண்‌ 


பணம்‌ 
பகுமகிரி 
புகையிலை 


மான்‌ 


வெள்ளை 


364 


செங்குந்தர்‌ துகில்‌ விடுதூது. 
சேதுபதி விறலி விடுதூது, 
தமிழ்‌ விடுதூது 


நண்ணாவூர்‌ சங்கமேசுர சுவாமி வேத 
நாயகி அம்மன்பேரில்‌ விறலி விடுதூது 


பணவிடுதூது. 


பத்மகிரிநாகர்‌ தென்றல்‌ "விடுதூது. 
புகையிலை விடுதூது 
மான்விடுதூ து. 


வெள்ளை ராசேந்திரன்‌ 
துகில்விடுதூது 


நநதைர்‌ பாடல்களில்‌ சரதீச்சிக்கல்‌ 


வே.௪. திருமாவளவன்‌ 
தாகூர்‌ கலைக்கல்‌ லூரி, 
புதுச்சேரி-605 008. 





முன்னுரை 

நாட்டார்‌ கதைப்பாடல்கள்‌ சமுதாயத்தின்‌ .கூட்டுப்படைப்‌ 
பாக விளங்குவதால்‌ அவற்றில்‌ சமுதாயச்‌ சிக்கல்கள்‌ பல 
இடம்பெற்றுள்ளன. செல்வநிலை, கல்விநிலை, பிறப்பு முதலிய 
காரணங்களால்‌ சமுதாயத்தில்‌ ஏற்றத்தாழ்வுகள்‌ காணப்படு 
கின்றன. உலகில்‌ வேறு எங்குமே காணப்படாத ஒரு குறிப்‌ 
பிடத்தக்க சமுதாயநிலை - சாஇய உணர்வு இந்திய 
நாட்டிற்கே உரியதாகும்‌. தமிழகத்தில்‌ வழங்கும்‌ பல கதைப்‌ 
பாடல்களில்‌ சாதிய உணர்வு பற்றிய கருத்துக்கள்‌ காணப்படு 
கின்றன. அக்கதைப்‌ பாடல்களின்‌ கதைமாந்தர்கள்‌ சாதிக்‌ 
்‌. கட்டுப்பாட்டை மீறி மானிட உணர்வாகிய காதல்‌ உணர்வைக்‌ 
காத்துக்கொள்ள முயன்றபோது சாதிவெறிக்குப்‌ பலியானதை 
இவ்வாய்வு விளக்க முனைகிறது. இவ்வாய்விற்கு முதன்மைச்‌ 
சான்றுகளாக மதுரைவீர சுவாமி கதை, முத்துப்பட்டன்‌ 
கதை, சிதம்பர நாடார்‌ கதை அகியவை அமைகின்றன. 
மதுரைவீர கவாமி கதை, முத்துப்பட்டன்‌ கதை ஆகிய இரு 
க) தகளிலும்‌ சாதி பற்றிய உயர்வுகாம்வுகள்‌ பேசப்படுகின்‌ றன. 
எனினும்‌ சாதி வெறி காரணமாக மதுரைவீரனும்‌ முத்துப்‌ 
பட்டனும்‌ கொல்லப்பட்டனர்‌ என்பதற்கு நேரடியான சான்று 
கள்‌ இல்லை, ஆனால்‌, சிதம்பர நாடார்‌ சாதி வெறி காரண 


386 


மாகக்‌ கொல்லப்பட்டார்‌. என்பதற்குச்‌ சான்றுகள்‌ கடைக்‌ 
இன்றன. 


சாதி அமைப்பு 


சாதி அமைப்பு இந்திய சமுதாய அமைப்பில்‌ குறிப்பிடத்‌ 
தக்க ஒன்று, உலகின்‌ வேறு எப்பகுதியிலும்‌ இத்தகைய 
அமைப்புக்‌ காணப்படவில்லை. சமுதாய அமைப்பாகவும்‌ இந்து 
சமயத்தோடு ஒருங்கு பின்னப்பட்டதாகவும்‌ இது காணப்படு 
திறது,1 கண்டிப்பும்‌ விரிவும்‌ சிக்கலும்‌ உடைய சமூக அமைப்‌ 
பாகச்‌ சாதி உள்ளது என்றும்‌ வேறுநாடுகளில்‌ இத்தகைய 
அமைப்பு இல்லை என்றும்‌ இந்தியாவில்‌ மட்டுமே தென்‌ 
படுகிறது என்றும்‌ முனைவர்‌ மதன்‌ குறிப்பிடுகிறார்‌.? பிரமதா 
நாத்போஸ்‌ ரிக்வேத காலத்தின்‌ இறுதியிலும்‌ இந்தோ-.ஆரியா்‌ 
கள்‌ தங்களிடையே சாதி 1!வேறுபாடுடையவர்களாக இல்லை 
என்றும்‌ இறைவழிபாட்டுப்‌ பாடலை இயற்றும்‌ எவரும்‌ 
பிராமணர்களாகப்‌ பாரறராட்டப்பட்டனர்‌ என்றும்‌ அங்ஙனமே 
படைவன்மை உடையவர்கள்‌ சத்திரியார்களாகப்‌ புகழப்பட்டார்‌ 
கள்‌ என்றும்‌ இயம்புகிறார்‌.” மேலும்‌, அவர்‌ வருணப்பாகுபாடு- 
நிறவேற்றுமை - சாதிக்குக்‌ காரணம்‌ ஆயிற்று என்இறார்‌.4 
இந்திய சமுதாய அமைப்பில்‌ ஆழ வேரூன்றியுள்ள சாதி 
மக்களுக்குள்ளே வேற்றுமைகளை விதைத்து, ஏற்றத்தாழ்வு 
களை விளைவித்து விட்டது என்பது சமூக வரலாற்று உண்மை 
யாகும்‌, 


சாதி அமைப்பிற்குக்‌ காரணங்கள்‌ 


சாதிப்‌ பாகுபாட்டிற்கான காரணங்களை அறிஞர்கள்‌ பல 
வாறாக விவரித்துள்ளனர்‌. கெட்கர்‌ சாதி என்ற சமுதாயக்‌ 
குழுவிற்கு இரு சிறப்புத்‌ தன்மைகள்‌ உள்ளன என்பர்‌, 1, ஒரு 
சாதிக்குழுவைச்‌ சேர்ந்தவர்‌ என்பது அச்சாதிக்குழுவில்‌ பிறப்‌ 
பதினால்‌ அமைவது, 2. ஒரு சாதிக்குறரிபயவர்‌ மற்றொரு சாதியில்‌ 
மணவு றவு கொள்வது வன்மையாக மறுக்கப்படுகி றது.5 
கே. தத்‌ சாதியின்‌ தன்மையினைக்‌ கீழ்க்கண்டவா 
கிறார்‌: 


சான்‌. 


று விவரிக்‌ 


1. ஒரு சாதியைச்‌ 


சேர்ந்தவர்கள்‌ மற்றொரு சாதியில்‌ 
திருமணம்‌ செய்து 


கொள்ள இயலாது, 


367 


2. பிறிதொரு சாதியினரோடு உண்ணுதல்‌, அருந்துதல்‌ 
வரையறுக்கப்படுகின்றன. 

3. பெரும்பான்மையான சாதியினர்க்குத்‌ தொழில்கள்‌ 
வரையறுக்கப்பட்டுள்ளன. 

4, பிறப்பிலேயே சாதி அமைந்துவிடுகிறது. 

5. சாதிமாற்றம்‌ என்பது இயலாது.5 


சமூகவியலாரின்‌ கருத்துகளின்படி சாதி என்ற அமைப்பிற்‌ 
குத்‌ தக்க காரணங்கள்‌ : 


1, இருமணம்‌, 2, உடன்‌ உண்ணல்‌. 3, தொழில்கள்‌. 


திருமணம்‌: ஒரு சாதிக்குள்ளேயே நிகழும்‌ நியதி உடையது. 
அதாவது, 'ஒரு சாதியைச்‌ சேர்ந்த ஆணோ பெண்ணோ தன்‌ 
சாதியைச்‌ சேர்ந்தவர்களையே மணந்துகொள்ள வேண்டும்‌. 
மாறிநடப்பது ஓழுங்கனேமான தாகவும்‌ கட்டுப்பாட்டை மீறிய 
தாகவும்‌ கருதப்பட்டது. வேற்றுச்சா இயில்‌ மணவு றவு 
கொண்டவர்கள்‌ சாதிநீக்கம்‌ செய்யப்படுவதும்‌ உண்டு. 


உடன்‌ உண்ணுதல்‌; ஒரே சாதியைச்‌ சேர்ந்தவார்கள்‌ உடன்‌ 
உண்ணுவதில்‌ தடையொன்றும்‌ இல்லை. உடன்‌ உண்ணுகுல்‌ 
ஒருவகையில்‌ கலந்துறவாடுதல்‌ என்பதன்‌ வெளிப்பாடாக 
அமைந்துள்ளது. தாழ்ந்த சாதியினரிடமிருந்து நீர்பெற்று 
அருந்துதல்‌, உணவுஉண்ணுகல்‌ இழிவாகக்‌ கருதப்பட்டது. 
ஒத்து சாதி அல்லது உயர்த்து சாதியினரிட௨மிருந்து உணவே 
நீரோ பெறுவது விரும்பப்பட்டது.! உடன்‌உண்ணுதல்‌ ஒரு 
சமூகப்‌ பிரச்சினையாகக்‌ ககைப்பாடல்களில்‌ இடம்பேற 
வில்லை. எனினும்‌, மதுரைவீர சுவாமி *ககையில்‌ பொம்மியின்‌ 
பூப்புச்சடங்கின்போது பொம்ம னன்‌ தன்‌ உற்றார்‌ உறவினர்க்‌ 
கும்‌ குடி.மக்களுக்கும்‌ விருந்து படைக்கின்றான்‌. அவ்விருந்தில்‌ 
மாதிகச்‌ சின்னானும்‌ மதுரைவீரனும்‌ உடன்‌ உண்ணவில்லை: 
உணவு பெற்றுச்‌ செல்கின்றனர்‌. இருவரும்‌ தாழ்ந்த சாதியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ என்பதுதான்‌ இதற்குக்‌ காரணம்‌. 


தொழில்கள்‌: சாதிகள்‌ தொழில்‌ அடிப்படையில்‌ அமை 
கின்றன. வருணப்பாகுபாடு சாதிப்பாகுபாடாகப்‌ பரிண 


388 


மித்ததற்குத்‌ தொழில்கள்‌ காரணம்‌, நாவிதர்‌, வண்ணார்‌, 
சக்கலியர்‌ முதலியோர்‌ தங்கள்‌ தங்களுக்கு அமைந்த தொழில்‌ 
களைச்‌ செய்வதில்‌ நாட்டம்‌ கொண்டுள்ளனர்‌. 


சாதிப்போராட்டம்‌:கைப்பாடல்களில்‌ சாதிப்போராட்டங்‌ 
கள்‌ பேசப்படுகின்றன. :“சாதிப்‌ போராட்டமும்‌ இருவகைப்‌ 
படும்‌, 1- அரிசனங்களுக்கும்‌ அரிசனங்கள்‌ அல்லாதாருக்கும்‌ 
இடையே ஏற்பட்ட போராட்டம்‌. 2- அரிசனங்கள்‌ அல்லா 
தாருக்குள்ளே நிகழ்ந்த போராட்டம்‌. இரண்டிலும்‌ பாலுறவு 
அடிப்படையாயுள்ளது”?.3 


அதாவது, தாழ்ந்த குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌ உயர்ந்த குலத்‌ 
தில்‌ பிறந்தவரோடு பால்‌ உறவு - இருமண உறவு கொள்ளல்‌, 
உயர்ந்த குலத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தாழ்ந்த குலத்தவரோடு 
உறவு கொள்ளல்‌, அதனால்‌ உண்டான போராட்டங்கள்‌ 
கதைப்‌ பாடல்களில்‌ இடம்பெற்றுள்ளன. 


மதுரைவீர சுவாமிகதையும்‌ முத்துப்‌ பட்டன்‌ கதையும்‌ 
அரிசனங்களுக்கும்‌ அரிசனங்கள்‌ அல்லாதாருக்கும்‌ இடையே 
ஏற்பட்ட போராட்டத்தைச்‌ சத்திரிப்பன. சிதம்பர நாடார்‌ 
கதை அரிசனங்கள்‌ அல்லா தாருக்குள்ளே நிகழ்ந்த போராட்டத்‌ 
தைத்‌ தீட்டிக்காட்டுகிறது. மதுரைவீர சுவாமி கதையிலும்‌ 
முத்துப்பட்டன்‌ கதையிலும்‌ சாஇக்காழ்ப்புக்‌ காணப்பட்டாலும்‌ 
கதைப்பாடல்களின்‌ தலை மாந்தர்கள்‌ சாதி காரணமாகக்‌ 
கொல்லப்பட்டனர்‌ என்பதைக்‌ இட்டவட்டமாசக்‌ கூறுமுடிய 
வில்லை. ஆனால்‌, சிதம்பரதாடார்‌ கதையில்‌ சிதம்பர நாடார்‌ 
சாதி காரணமாகவே கொல்லப்படுகிறார்‌. 


சாதிப்பாகுபாட்டில்‌ இ 
மேல்தட்டைச்‌ சேர்ந்த 
கொண்டதும்‌ 


ம்த்தட்டைச்‌ சேர்ந்த மதுரைவீரன்‌ 
பொம்மியைத்‌ இருமணம்‌ புரிந்து 
ப சாதிப்பாகுபாட்டில்‌ காழ்ந்த தாடார்‌ 
இனத்தைச்‌ சோர்ந்த சிதம்பரம்‌ பார்ப்பனக்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
பாப்பாத்தியைத்‌ இருமணம்‌ செய்துகொண்டதும்‌ தாழ்ந்த 
குலத்தைச்‌ சோர்ந்த அண்கள்‌ உயர்ந்த குலத்தைச்‌ சேர்ந்த 
பெண்களோடு பாலுறவு கொண்டதற்குச்‌ சான்றாகும்‌. 
“கத. குலத்தைச்‌ சேர்ந்த முத்துப்பட்டன்‌ தாழ்ந்த 
குலத்தைச்‌ சேர்ந்த சக்கலியப்‌ பெண்கள்‌ பொம்மக்கா 

ச 


389 


திம்மக்கா ஆ௫யோரை மணம்செய்து கொண்டது உயர்ந்த 
- குலத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தாழ்ந்த குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
களோடு மணவுறவு கொண்டதற்குச்‌ சான்றாகும்‌. 


சாதி உணர்வு: மதுரைவீர சுவாமி கதை: பொம்மியின்‌ 
காவலுக்குச்‌ சென்ற மதுரைவீரன்‌ தன்‌ காதல்‌ வேட்கையைப்‌ 
புலப்படுத்துகிறான்‌. சக்கிலியனான மதுரைவீரன்‌ உயர்ந்த 
சாதியைச்‌ சேர்ந்த தன்னைத்‌ இண்டித்‌ தன்‌ சாதி உயர்விற்கும்‌ 
கற்பிற்கும்‌ பொல்லாங்கு இழைத்துவிடுவானோ என்ற ௮ச்‌ 
சமும்‌ வேதனையும்‌ சூழப்‌ பொம்மி பேசுகிறாள்‌. அவனைச்‌ 
“சக்கிலியப்‌ பயல்‌” என்றும்‌ “சக்கிலியன்‌” என்றும்‌ குத்திக்காட்டு 
கிறாள்‌. மதுரைவீரன்‌ தன்னைக்‌ காசிராசன்‌ மகன்‌ என்றும்‌ 
சக்கலியனால்‌ வளர்க்கப்பட்டவன்‌ என்றும்‌ பொம்மியிடம்‌ 
கூறுகிறான்‌. - இதனைக்‌ கேட்டு அவள்‌ இனிதாய்‌ மனம்‌ மகிழ்‌ 
இறாள்‌.!! இதனால்‌ தாழ்ந்த குலத்தவனோடு உறவு கொள்ளு 
குல்‌ தாழ்வதாகக்‌ கருதப்பட்டது எனலாம்‌, 


தொட்டியா்‌ இனத்தைச்‌ சேர்ந்த பொம்மணன்‌ தன்‌ மகள்‌ 
பொம்மியின்‌ காதல்‌ வாழ்விற்குத்‌ துணைநிற்கமாட்டான்‌ என்ற 
சூழலில்‌ மதுரைவீரன்‌ அவளை அழைத்துக்கொண்டு திருச்‌ 
தராப்பள்ளிக்கு ஒடிவிடுகிறான்‌. பொம்மணன்‌ தன்‌ படை 
களோடு அவனைப்‌ பின்தொடர்கிறான்‌. மதுரைவீரனுக்கும்‌ 
பொம்மணனுக்கும்‌ சண்டை நிகழ்கிறது. அதில்‌ பொம்மணன்‌ 
உயிர்துறக்கிறான்‌.மதுரைவீரன்‌ திருச்சிராப்பள்ளியில்‌ விசயரங்க 
சொக்கலிங்கத்திடம்‌ படைத்தலைவனாய்ப்‌ பணியேற்கின்றான்‌. 
மதுரைவீரன்‌ தன்‌ திறமை, பதவி ஆகியவற்றால்‌ செல்வாக்குப்‌ 
பெற்றுத்‌ திகழ்கிறான்‌. இந்நிலையில்‌ அவன்‌ சாதிபற்றிய பேச்சு 
எழ இடமில்லாமல்‌ போகிறது, 


உள்ளூரில்‌ சாதி காரணமாக ஆளும்‌ வர்க்கத்திற்கு எதிராக 
வாழமுடியாமையால்தான்‌ மதுரைவீரன்‌ பொம்‌.மியோடு 
வேற்றூர்‌ செல்கிறான்‌ என்பதும்‌ சென்ற இடத்தில்‌ தகுதி 
காரணமாகச்‌ சாதி மறக்கப்பட்டுப்‌ போற்றப்படுகிறான்‌ என்‌ 
பதும்‌ கவனத்தில்‌ கொள்ளவேண்டியவை ஆகும்‌. 


இந்தியச்‌ சமுதாயத்தில்‌ சமயம்‌ மாறலாம்‌; அனால்‌ சாதி 
மாற முடியாது. சாதி பிறப்பிலிருந்து அமைவது; தந்‌ைத வழி 


390 


வருவது. ஆனாலும்‌ ஒரு சாஇயாரின்‌ பழக்க வழக்கங்களை 
தொழில்களை மேற்கொள்வதன்‌ வாயிலாக ஒருவன்‌ அச்சரா்தி 
யில்‌ தன்னை ஐக்கியப்படுத்திக்கொள்ள முடிகிறது. அதனால்‌, 
' அவார்களோடு அச்சாதியில்‌ ஒர்‌ உறுப்பினனாக வாழ 
முடிகிறது. அவர்களின்‌ அரவணைப்பும்‌ பாதுகாப்பும்‌ 
அவனுக்குக்‌ இட்டுகன்றன. கூலிவேலை செய்த அய்யங்கார்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்த ஒருவர்‌ அரிசனப்‌ பெண்ணை விரும்பிய) 
யும்‌ அதனால்‌ அவர்‌ சாதிறீக்கம்‌ செய்யப்பட்டதையும்‌ அவா்‌ 
அரிசனனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதகையும்‌ ஒரு நிகழ்ச்சி சுட்டு 
இறது.1! 


முத்துப்பட்டன்‌ கதை: சாதியில்‌ தாழ்ந்தவர்களும்‌ தங்கள்‌ 
சாதிப்பழக்க வழக்கங்களையும்‌ சாதிச்சின்னமாகிய தொழிலை 
யும்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌ என்பதில்‌ முனைப்புடன்‌ 
இருந்ததைக்‌ கதைப்பாடல்கள்‌ தெரிவிக்கின்றன, முத்துப்‌ 
பட்டன்‌ கதைப்பாடலில்‌ வாலப்பகடை தன்‌ பெண்மக்களை 
முத்துப்பட்டனுக்கு மணம்‌ முடித்துக்‌ கொடுப்பதற்குச்‌ சில 
நிபந்தனைகளை விதிக்கிறான்‌. 


 தாற்பது நாளைக்குள்‌ முப்புரிநூலும்‌ குடுமியும்‌ 
மெய்யுடன்‌ அறுத்தெறிந்து எங்களைப்போல்‌ 
ஒப்புடன்றீர்‌ செருப்புக்கட்டி வந்தாக்கால்‌ 
எப்படியாகிலும்‌ மக்களைக்‌ கைபிடித்துத்‌ தாரேன்‌:?12 
குங்களில்‌ ஒருவனாக, 


தொமழில்முறைகளையும்‌ 
ஒருவனே, தங்களின்‌ 


தங்களின்‌ பழக்க வழக்கங்களையும்‌ 
மேற்கொண்டவனாக இருக்கும்‌ 
நன்மைக்காகவும்‌ வாழக்கூடும்‌ என்பது 
வாலப்பகடையின்‌ எண்ணம்‌ ஆகலாம்‌, முத்துப்பட்டன்‌ அவன்‌ 
விதித்த நிபந்தனைகளின்படி, 

“ ஙிக்கிரமசிங்கபுரத்துச்‌ சந்தையிலே தோல்வேண்டியபடி. 
அறுத்து 
வழிநடந்‌ 
நடுவழியில்‌ பின்குடும்பியும்‌ பூ எ 


ள்‌ தூலும்‌ நன்றாகவே யறுசி 
நாலுதிசைக்கும்‌ எறிந்துவிட்டு! 13 ர ந்தனன்‌. அத்து 


விரோதமாகச்‌ செருப்பு கட்‌டிக்கொண்டு வீதி 


391 
முத்துப்பட்டன்‌. துன்னைச்‌ சக்கிலியர்‌ இனத்தோடு ஐக்கியப்‌ 
படுத்தக்கொண்டதை இதனால்‌ அறியமுடிகிறது. 


முத்துப்பட்டன்‌ சக்கிலியப்‌ பெண்களான பொம்மக்கா” 
திம்மக்கா அகியோரின்‌ பாட்டோசை கேட்டு உள்ளம்‌ இழக்‌ 
கிறான்‌; காதல்‌ கொள்கிறான்‌. ஆனால்‌, அப்பெண்கள்‌, 


சாம்ப சிவநாதா்‌ போலிருக்கறீர்‌ சுவாமி 
சக்கிலிச்ச நாங்கள்‌ தண்டப்‌ பொறுக்குமோ பூமி 


என்று சாதி காரணமாக அவன்‌ விருப்பத்திற்கு இணங்க மறுக்‌ 
ன்றனர்‌, பொம்மக்காவும்‌ திம்மக்காவும்‌ ஒரு சாதி வளைவில்‌ 
குள்‌ இருந்தே பேசமுடிகிறது. சாதி வரம்பைக்‌ கடந்து மணம்‌ 
சுலக்க விரும்பினாலும்‌ சமுதாயக்கட்டுப்பாட்டை மீறமுடி 
யாமல்‌ தவிப்பதையே காணமுடிகறது., 


காட்டுவழியில்‌ மயங்கிக்‌ கடக்கும்‌ முத்துப்பட்டனுக்கு த்‌ 
தேவையான முதல்‌ உதவியைச்‌ செய்யவேண்டிய வாலப்‌ 
“பகடை, பார்ப்பனனான அவனைக்‌ இண்டினால்‌ கீட்டுப்பட்டு 
விடும்‌; அதனால்‌ பாவம்‌ உண்டாகும்‌ என்று அஞ்சுகிறான்‌. 
“கையைக்‌ கொண்டு தட்டிச்‌ சின்னக்‌ கல்லைக்‌ கொண்டுடறிந்து” 
அவனை எழுப்ப முயல்கிறான்‌. ஓரு மனிதன்‌ துன்பப்படும்‌ 
போது அதனைக்‌ காணும்‌ இன்னொரு மனிதன்‌ மனிதநேய 
உணர்வோடு அவனுக்கு உதவ முன்வர வேண்டும்‌, அப்படி. 
வரமுடியாமல்‌ சாதி தடைக்கல்லாக அமைகிறது. 


சிதம்பர நாடார்‌ கதை: இதம்பர நாடார்‌ கதையின்‌ 
சூழல்‌ மதுரைவீர சுவாமி கதை, முத்துப்பட்டன்‌ கதை ஆகிய 
வற்றிலிருந்து வேறுபட்டுள்ளது. தென்மாவட்டங்களில்‌ சாதிப்‌ 
பிரச்சினை ஆழமாக வேர்விட்டிருந்ததை இக்கதைப்பரடல்‌ புலப்‌ 
படுத்துகிறது. உயர்ந்த சாதிக்காரர்களாகிய பார்ப்பனர்களும்‌ 
வேளாளர்களும்‌ நாடார்களை இழிவாகக்‌ கருதினர்‌, நாடார்‌ 
பெண்கள்‌ இழிவாக நடத்தப்பட்டதையும்‌ நாடார்கள்‌ கற்க. 
உரிமை பறிக்கப்பட்டதையும்‌ காணமுடி௫றது.,15 இச்சூழலில்‌ 
சிதம்பரநாடார்‌ கதை சமுதாயத்தில்‌ திலவிய சாதி உணர்வைத்‌ 
திட்டவட்டமாக விளக்குகிறது.சாதிப்படி முறையில்‌ (0௨1௦) 
முதற்பிரிவிலுள்ள பார்ப்பனரும்‌ இரண்டாம்‌ பிரிவிலுள்ள 


392. 


- வேளாளரும்‌ மூன்றாம்‌ பிரிவிலுள்ள நாடாரைக்‌ கொன்றுவிடு 
இன்றனர்‌.1 இதம்பரநாடார்‌ பாப்பாத்தி என்ற பார்ப்பனப்‌ 
பெண்ணுடன்‌ குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டதே அவர்‌ 
இறப்பிற்குக்‌ காரணமாகிறது. ர 


பறக்கை என்ற ஊரிலுள்ள வேதியர்‌ ஒருவரின்‌ பெண்‌. 
பாப்பாத்தி, அவள்‌ பதினெட்டு வயதில்‌ நல்லரவம்‌ கண்டி 
இறந்துபடுகிறாள்‌. சுடுகாட்டில்‌ அவளுக்குரிய ஈமச்சடங்குகள்‌ . 
செய்யப்படுகின்றன. பின்னர்‌ வேதியர்கள்‌ வீட்டிற்குத்‌ திரும்பி 
விடுகின்றனர்‌, புங்கடி மடத்தில்‌ தங்கியிருந்த சிதம்பரநாடார்‌ 
பாம்பை வரவழைத்துப்‌ பாப்பாத்தியின்‌ உடம்பில்‌ பாய்ந்திருந்த 
விடத்தை இறங்கச்செய்து உயிர்வரச்‌ செய்கிறார்‌. அவள்‌ 
இசைவுடன்‌ அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்கறொார்‌. 
சூலுற்று ஆறுதிங்கள்‌ ஆகும்போது தன்‌ பெற்றோர்களைக்‌ 
காணவிழைகறாள்‌ பாப்பாத்தி, அவள்‌ தன்‌ பெற்தோர்களுடன்‌ 
துங்குகிறாள்‌; அவரும்‌ அவர்களுடன்‌ குங்குகிறார்‌, அப்போது 
வெள்ளாளர்கள்‌ வேதியர்களிடத்தில்‌ 'நாடாந்தானானவனும்‌ 
நம்மோடிருக்க முறையுண்டோ'? என்றதோடு மேன்மேலும்‌ 
பார்ப்பனர்களுக்குத்‌ தூபமிடுகின்றனர்‌. 


“பலநாளும்‌ வார்மமதாய்‌ பண்டாரம்‌ பிள்ளை சொல்வான்‌ 
அண்ணே அண்ணே பாப்பானே அடியேனொரு வார்த்தை 


சொல்வேன்‌ 
நம்முடைய அகரமதில்‌ நாடானும்‌ பெண்ணைவைத்து 
இங்கேதான்‌ வந்‌தஇருக்க எல்லோருக்கும்‌ சம்மதயமோ?$8?? 


என்ற வினாவிற்குப்‌ பார்ப்பான்‌ பதிலிறுக்கிறான்‌. 


என்னுடைய அகரமதில்‌ யிருக்கவும்நான்‌ சம்மதித்தால்‌ 
உங்களுக்குக்‌ குறைகளுண்டோ அஊராரே??9 
சிதம்பர நாடாரைக்‌ கொன்றுவிட வேண்டுமென்பதில்‌ வெள்ளா 
ளா்களும்‌ வேதியர்களும்‌ இவிரம்‌ காட்டுகள்‌ றனர்‌ 
எப்படியும்‌ யிவன்தனையும்‌ யிங்கு வைக்கலாகாது 
'சறிபத்தின்‌ குட்டியிது துலையறு 


க்க வேணும்‌20 


393. 


சிதம்பரநாடாரை வெட்டுவதற்கு வஞ்சிகுல. மன்னனின்‌ 
அனுமதி கேட்டு வேதியரும்‌ வெள்ளாளரும்‌ ஒட்டனிடம்‌ ஓலை 
கொடுத்து அனுப்புகின்றனர்‌. இதனை அறித்த: சிதம்பரநாடார்‌. 
தன்னைக்‌ கொலை செய்துவிடக்கூடாது என்பதற்குச்‌ செறுக்‌ 
கன்‌ 'வழியாக வஞ்சிகுல மன்னனுக்கு ஓலை கொடுத்தனுப்பு 
றார்‌. வஞ்சிகுல மன்னன்‌ சிதம்பரநாடாரை வெட்ட அனுமது 
மறுக்கிறான்‌. ஆனாலும்‌, சிதம்பரநாடாரைக்‌ கொன்றுவிட 
வேண்டும்‌ என்பதில்‌ முனைப்புக்‌ கொண்டிருந்த வேதியர்களுள்‌ 
ஒருவன்‌, ஓட்டன்‌ தங்களிடம்‌ செய்தி சொல்வதற்கு முன்னரே 
அவன்‌ வெட்டக்கூடாது என்ற கருத்தில்‌ வெளிப்படுத்திய 
சைகையைத்‌ தனக்குக்‌ சாதகமாகக்கொண்டு வெட்டிவிடு 
கின்றான்‌. 


இறந்துபோனவளாகக்‌ கருதப்பட்ட பாப்பாத்தியைத்தான்‌ 
'இதம்பரநாடார்‌ மணந்துகொண்டார்‌. பாப்பாத்தியின்‌ தந்தை 
யும்‌ “என்னுடைய அகரத்தில்‌ சிதம்பரநாடாரைத்‌ தங்க 
வைத்துக்‌ கொள்வதில்‌ உங்களுக்குக்‌ குறைகளுண்டோ” என்று 
வினவுகிறார்‌. ஆனாலும்‌, கஊர்க்கட்டுப்பாடு சாதிக்கட்டுப்பாடு 
காரணமாகப்‌ பார்ப்பனர்களுக்கும்‌ வெள்ளாளர்களுக்கும்‌ உம்ப்‌ 
படிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால்‌ சிதம்பர 
தாடார்‌ பார்ப்பனன்‌ ஒருவனால்‌ கொல்லப்படுகிறார்‌. 


தொகுப்புரை: சாதிப்பாகுபாடு உள்ள சமுதாயத்தில்‌ 
தோன்றிய கதைப்பாடல்களில்‌ சாதியத்தின்‌ தாக்கம்‌ காணப்‌ 
படுகிறது என்பதையும்‌ அதனால்‌ கதைமாந்தர்கள்‌ பாதிக்கப்‌ 
பட்டனர்‌ என்பதையும்‌ இவ்வாய்வு புலப்படுத்துகிறது. 


அடிக்குறிப்புகள்‌ 


1. 7..8.8.0 ஆகிக1”, “01279 500481 நரசார்ர்‌8ஐ67, (1௭ வம்‌: 
185 றடு011510த 1௦156 19, நாக்‌, 1979, 2.7, 


2, மா... நர்கங்கட, பேகாதர்றத 7கரர்சா௩ ௦8 70௧௩ 711182, 
(0௮84; 5. மேம்‌ உறும்‌ ௦௦, 1964), 2. 341 


3. மாகாறாகள்க கம்‌ 8096, “நற௦0்டி ௦% 0191880101, (80: 
1961ம்‌; கல்கம்‌ 40௦8(100வ]-$ 211௦6, 1978), 22 ,127-128. 


10. 
11. 


12. 


188 
14, 


15, 


16, 


304 


1010, ஐ, 160 


ரப்‌ நாயா, “கேர 10 ]ாம்க, (00ம்‌: ரீம்‌, 1961) 


1.46. . 


ப 144, 1, 49. 


௨434. இர்ம்ரக5, “08915 7 14௦௦11 118, ($௦யல்கர; காரக 


£ய்‌1151பத 1௦10௦, 1962), 1.67. 


.. ச.வே. சுப்பிரமணியனும்‌ மற்றவர்களும்‌ (பதிப்பு), “எண்பத்‌ 


திரண்டில்‌ தமிழ்‌” (சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி 
நிறுவனம்‌, 1985) வே.௪. இருமாவளவன்‌ (கட்டுரை 
யாளர்‌) “நாட்டுப்புறவியல்‌”, ப, 883, 


. புகழேந்திப்புலவர்‌, “மதுரைவீர சுவாமி கதை? (சென்னை: 


பி. இரத்தின நாயகர்‌௮ண்ட்‌ சன்ஸ்‌; அண்டு இல்லை) 
ப. க்‌ 


மேற்படி நரல்‌, ப, 29 


8, 1 மமா510ு, “85166 கறம 11005 ௦8 8ளெர்ந்காம 10018”, 7௦1. 
1-0 0௦ 5, (டிஎம்‌: 008௦0 20011௦௧11015,1975), 90. 


றா, வானமாமலை (பதிப்பு), முத்துப்பட்டன்‌ கதை,” 
(மதுரை; மதுரைப்பல்கலைக்‌ கழகம்‌ 1971) ப,39. 


மேற்படி நூல்‌ ப, 40 


மேற்படி நூல்‌ ப, 36 


002% 1. நகார்தாஸ 7 4, 716 712087 மரீ 18மப41 1450 
(ராக்கா: 053 1969), 1.6. 


கிராமங்களிலுள்ள சாதிகளின்‌ 


பற்றிய வரை படத்‌ை 


நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ 


படிமுறை (ரேஃர்க110ற) 
கீ ஆறு. - இராமநாதனின்‌ 
காட்டும்‌ தமிழா வாழ்வியல்‌ 


17. 


18. 
19. 


20. 


395. 


ப, 32 இல்‌ காணலாம்‌. பிரிவு-3 இல்‌ சாணார்‌ என்று 
குறிப்பிடப்பட்டுள்ளது நாடார்களையே ஆகும்‌. 


௬. தங்கத்துரை (பதிப்பு), “சிதம்பர நாடார்‌ சதை, 


(மேலக்கிருஷ்ணன்‌ புதூர்‌, சி. சுப்பையா, 
வரிகள்‌ 1224.- 1226. 


மேற்படி நூல்‌, ப. 46 வரிகள்‌, 1235- 1238 
மேற்படி நூல்‌, ப, 46 வரிகள்‌ 1240.- 1241 


மேற்படி நூல்‌, ப. 46 வரிகள்‌ 1243-1244. 


1982) ப. 45, 


நாட்டுப்புறக்‌ கதைப்‌ பாடல்களில்‌ 
கல்ப்‌ மணம்‌ 


சரளா ராசகோபாலன்‌ 
தமிழ்த்துறை, இராணி மேரி கல்லூரி, 


சென்னை, 





“காற்றி லேறி விண்ணையும்‌ சாடுவோம்‌ 
காதற்‌ பெண்கள்‌ கடைக்கண்‌ பணியிலே?” 


என்று பாரதியும்‌, 


“கண்ணின்‌ கடைப்பார்வை காதலியர்‌ காட்டிவிட்டால்‌ 
மண்ணில்‌ குமரருக்கு மாமலையும்‌ ஒர்கடுகாம்‌?? 


என்று பாவேந்தரும்‌ காதலின்‌ சிறப்பைக்‌ குறிக்கின்றனர்‌. 
“காதல்‌ உயர்ந்த மானுட உணர்வு. அது சாதிக்‌ கட்டுக்‌: 
கோப்பை மீறி முளை விட்டுத்‌ துளிர்த்து, பெரிய மரமான 
கதைகள்‌ சிலவற்றை நாட்டுப்புறக்‌ கதைகளில்‌ காண முடிகறது. 
காதலின்‌ காரணமாகக்‌ கலப்பு மணத்தை மேற்கொண்ட இலர்‌, 
காதலுக்காகவும்‌ தங்கள்‌ காதலியர்‌ 
போராடித்‌ தியாக சீலர்கள்‌ எனப்‌ புகழ்‌ 
னர்‌ 


குடும்பங்களுக்காகவும்‌ 
பெற்று உயிர்‌ நீத்த 
“என்று இரு. வட்னமாமுலை “முத்துப்பட்டன்‌ கை, 


என்‌ 
னும்‌ நூலின்‌ முன்னுரையில்‌ குறிப்பிடுகிறார்‌. 


நாட்டுப்புறக்‌ கதைப்பாடல்கள்‌ பல காதல்‌ 


மணத்தை - 
அதன்‌ விளைவான கலப்பு மணத்தைப்பற்றிக்‌ 


கூறுகின்றன. ' 


397 


இப்பாடல்களில்‌-சாதித்‌ தடைகளை மீறிக்‌. காதல்‌ . துளிர்த்து 
வளர்வது போற்றப்படுகிறது. காதலித்து இறந்தவர்கள்‌ வீரா்‌ 
களாக்கப்பட்டிருக்கிறார்கள்‌; தெய்வமாக்கப்பட்டிருக்கிறார்கள்‌; 
பலகாலம்‌ வழிபடப்பட்டிருக்கிறார்கள்‌. 


முத்துப்பட்டன்‌ கதை, காத்தவராயன்‌ சதை, மதுரை வீரன்‌ 
கதை, சிதம்பர நாடார்கதை, சன்னணைஞ்சி கதை, சின்ன 
நாடான்‌ கதை, பளிச்சியம்மன்‌ கதை ஆகிய நாட்டுப்புறப்‌ 
பாடல்களின்‌ துணைகொண்டு அக்காதல்களில்‌ காணப்படும்‌ 
காதல்‌ ம்ணம்‌ - சலப்பு மணம்‌-ஆரரயப்படுகிறது. 


முத்துப்பட்டன்‌ கதை 

ஆரிய நாட்டின்‌ பட்டன்மார்‌ (அந்தணர்‌) குலத்தில்‌ பிறந்த 
முத்துப்பட்டன்‌ இளமையில்‌ பல கலைகளைக்‌ கற்றுத்‌ தேோர்நறி 
தான்‌. “சத்தியவான்‌ முத்துப்பட்டன்‌” தன்‌ தமையன்மாரோடு 
கருத்து மாறுபட்டுக்‌ கொட்டாரக்‌ கரையில்‌ இருந்த இராம 
ராஜன்‌ அரண்மனைக்குச்‌ சென்று தன்‌ திறமைகளைக்‌ காண்‌ 
பிக்க, அவன்‌ மகிழ்ந்து தன்‌ சேவகனாக அமர்த்தினான்‌ - 
நாலாயிரம்‌ பொன்‌ சம்பளமும்‌ கொடுத்தான்‌. அவனைத்‌ 
தேடிவந்த முத்துப்பட்டனின்‌ அண்ணன்மார்‌ அவனிடம்‌”? 


“சேஷையர்‌ பெண்ணையல்லோ சிறப்பூட்டக்‌ கேட்டிருக்கு 
திரவியங்கள்‌ : உண்டுமானால்‌ சீமைக்குப்போய்விடலாம்‌”* 


(ப.33) என்று கூற முத்துப்பட்டனும்‌ உடன்பட்டான்‌. அவர்கள்‌ 
தம்முர்‌ நோக்கு வருகையில்‌ ஓரிடத்தில்‌ தனியாகச்‌ சந்தியா 
வந்தனம்‌ செய்யும்‌ நேரத்தில்‌ வாலப்பகடை என்னும்‌ சக்கிலி 
யனின்‌ இரு பெண்களான பொம்மக்கா, திம்மக்கா என்னும்‌ 
சகோதரியர்‌ பாடுமோசை கேட்டது, அதனால்‌ ஏங்கிய முத்துப்‌ 


பட்டன்‌ அவர்களைக்கண்டு தன்னை மணந்து கொள்ளும்படி 
கேட்க அவார்கள்‌ அஞ்சி ஒடினர்‌. இதனால்‌ மயங்கி விமுந்த 
முத்துப்பட்டனை எழுப்பி வாலப்பகடை விவரம்‌ கேட்க 


அடுத்த நாளைக்கே அவ்விரு பெண்களையும்‌ திருமணம்‌ செய்து 
வைக்கும்படி வேண்டினான்‌. வாலப்பசகடையோ, 


396 


“சத்த மாடறுக்க வேணும்‌ ஓ நயினாரே 

-சேரிக்‌ கெல்லாம்‌ பங்கிட வேணும்‌ ஓ நயினாரே 

ஆட்டுத்‌ தோலும்‌ மாட்டுத்‌ தோலும்‌ அழுக வைப்போமே 
அதை எடுத்து உமக்கு நன்றாய்‌ அடியறுப்போமே 
அடியறுப்போம்‌, சுவடு தைப்போம்‌, வாரறுப்போமே 
அதை எடுத்துக்‌ கடைக்கு கடைக்‌ கொண்டு விற்போமே. 
சாராயம்‌ கள்குடிப்போம்‌ வெறிபிடித்த பேர்‌ 

சாதியிலே சக்கிலியன்‌ நான்‌ நயினாரே”' (ப. 39) 


என்று வாலப்பகடை கூறித்‌ தங்கள்‌ குலத்தொழிலைச்‌ செய்‌ 
தால்தான்‌ திருமணம்‌ செய்து கொள்ள முடியும்‌ என்று கூறி 
னான்‌. பட்டனும்‌ உடன்‌ பட்டதால்‌ சக்கஇலியக்‌ குலத்திற்கு 


ஏற்ற முறையில்‌ இருமணம்‌ நடந்தது. அண்ணன்கள்‌ இத்திரு 
மணத்திற்கு உடன்படவில்லை. திருமணமான அன்றிரவே 
பட்டனின்‌ மாடுகள்‌ களவு போனதாகச்‌ செய்தி 


வந்ததால்‌ 
பட்டன்‌ உடனே புறப்பட்டான்‌. 


கள்வர்களுடன்‌ நடந்த 
போரில்‌ பட்டன்‌ வெற்றி பெற்ற பிறகும்‌ மறைந்து நின்று 


ஒருவன்‌ குத்தியதால்‌ அவன்‌ இறந்தான்‌. இதை அறிந்த மனை 
வியர்‌, ப 


பணியாரம்‌ சுட்டசட்டி பாஇமணம்‌ போகலையே 

பந்தல்‌ பிரிக்கலையே வந்தஜனம்‌ போகலையே 

எம்கணவா எம்கணவா இந்தவிதி வருவாளேன்‌?? 
என்று புலம்பினர்‌, உடன்கட்டை ஏற விரும்பி சிங்கம்பட்டி 
ஐமீன்தாரிடம்‌ உத்தரவு கேட்க, அவர்களைக்‌ தனக்கு மனைவி 
யாகும்படி அவர்‌ கூறினார்‌, கற்புடைப்‌ பெண்கள்‌ இருவரும்‌ 
மறுத்து உடன்கட்டை ஏறினர்‌, ஆகாயத்தில்‌ உள்ள தேவா்கள்‌ 
முத்துப்பட்டனையும்‌ மனைவியரையும்‌ வாழ்த்‌ இனர்‌, முத்துப்‌ 
பட்டன்‌ கதையில்‌ மட்டும்‌ அற்துணச்சாதியைச்‌ சேர்ந்த பட்டன்‌ 
கீழ்ச்‌ சாதியைச்‌ சேர்ந்த சக்கிலியப்‌ பெண்களை மணப்பதாகக்‌ 
காட்டப்படுகிறது, 
காத்தவராயன்‌ கதை: 


இக்கதையின்‌ முற்பகுதி சமூகக்‌ கதையாகவும்‌, பிற்பகுதி 
ணக கதையாகவும்‌ அமைந்துள்ளது. காத்தவராயன்‌ இஒழ்ச்‌ 


309 


சாதியினன்‌. அவன்‌ சேப்பிளையான்‌ என்னும்‌ நாடு காவல்‌ அதி 
காரியின்‌ வளர்ப்பு மகன்‌. பிராமணர்கள்‌ மன்னனிடம்‌ வந்து 
முறையிடுகலோடு கதை ஆரம்பிக்கிறது. ஆரியமாலை என்னும்‌ 
பிராமணப்‌ பெண்ணைக்‌ காத்தவராயன்‌ சிறையெடுத்துச்‌ 
சென்றதால்‌ அவனைக்‌ தண்டிக்க வேண்டும்‌ என்று அரசனிஉம்‌ 
முறையிட்டனர்‌. மன்னனும்‌ சேப்பிளையான்‌ மூலம்‌ காத்தவ 
ராயனைக்‌ கொண்டுவரச்‌ செய்து கழுவேற்றினான்‌ என்பதோடு 
சுதை முடிகிறது. ப 


புராணக்‌ கதையின்படி காத்தவராயன்‌ சிவனின்‌ சாபத்‌ 
தால்‌ பிராமண குலத்தில்‌ பிறந்தான்‌. சப்த கன்னியர்கள்‌ பல்‌ 
வேறு குலத்தில்‌ பிறந்தனர்‌. ஒந்தாயி செட்டி குலத்திலும்‌ 
சவுதாயி சலப்பன்‌ குலத்திலும்‌ கருப்பாயியும்‌ நல்லதங்காளும்‌ 
இடையர்‌ குலத்திலும்‌ வண்ணாரநல்லி வண்ணான்‌ குலத்திலும்‌ 
பூவாலி மதுவெருக்கும்‌ குலத்திலும்‌ பிறந்தனர்‌. ஆரியமாலை 
மட்டும்‌ ஐயர்‌ குலத்தில்‌ பிறந்தாள்‌. ஐயர்‌ குலத்தில்‌ பிறந்த 
காத்தவராயன்‌ பல சாதஇப்‌ பெண்களை மணந்தான்‌. இவ்வாறு. 
இருவேறுபட்ட நிலையில்‌ கலப்புமணம்‌ காணப்படுகிறது. 


இக்கதையில்‌ காத்தவராயனைக்‌ கழுவேற்றுவதற்கு மூன்‌ 
சோழ மன்னன்‌ நீ “ஏன்‌ பெரும்‌ பாவம்‌ செய்தாய்‌? என்று 
கேட்கிறான்‌. அதற்கு மக்கள்‌ வணங்கும்‌ தேவரும்‌ தெய்வங்‌ 
களும்‌ பெண்களைக்‌ காதலித்து மணம்‌ செய்துள்ளார்கள்‌ என்று 
- பல சான்றுகளைக்‌ காத்குவராயன்‌ காட்டுகிறான்‌. தான்‌ 
செய்தது தவறல்ல என்று அவன்‌ நிறுவுகின்‌ றான்‌. 


பார்வதியாள்‌ தானிருக்க பரம சிவனாரும்‌ 
ஓர்சடையில்‌ கன்னிகனை ஒளித்து வாழலையோ 
நலமுடைய லட்சுமியாள்‌ நன்றாய்‌ அருஒுிருக்க 

உலக மளந்ததொரு உத்தமனாம்‌ மாயவனார்‌ 
கேச மதிலாய்‌ சிறக்கவே கொண்டருளி 

சத்திய பாமாவைக்‌ கழுவி அணையலையோ 

அன்ன மதிலேறும்‌ ஆனூதொரு பிர்மாவும்‌ 

வர்ணக்‌ கலைமகளை வாக்கிலே வைத்தருளி 

தானே படைத்துச்‌ சமைந்ததொரு ஊர்வசியை 
மானேயெனத்‌ தொடர்ந்து மருவிப்‌ புணரலையோ . 


400 


கந்தனுடன்‌ தெய்வானை கலந்து அருகிருக்க . 
வந்து குறவருட வள்ளிதனைச்‌ சேரலையோ 

இந்திரர்க்கு இந்திராணி இசைந்து அருகிருக்க 
வந்து அகலிகையை மருவிப்‌ புணரலையோ 


எடச்சிகள்‌ சேலையெலாம்‌ எடுத்து மரமேறி 


கடைக்கண்ணால்‌ பார்த்திருந்தார்‌ கன்னியர்‌ மோேலாசைய 


தால்‌ 
வார்ணமுள்ள மாயவனார்‌ வாழும்‌ இடைச்சியுடன்‌ 
வெண்ணெய்‌ திருடியுண்டு மேவிப்‌ புணரலையோ 
பார்த்தனும்‌ சுபத்திரையாள்‌ பாங்காய்‌” கலந்திருக்க 


வேத்துமையாய்‌ அல்லியரை மேவிப்‌ புணரைலையோ 
காதனமாய்க்‌ கண்ணகுியாள்‌ தானிருக்கக்‌ கோவலனார்‌ 
மாகுவியைக்‌ கூடி மருவிப்‌ புணடலையோ 


கானத்‌ தவ௫ூருக்கும்‌ கெளசிகரும்‌ ஆசையதால்‌ 
மேனகையைக்‌ கூடி மேவிப்‌ புணரலையோ 
வருந்தும்‌ வசிட்டரிஷி வையகத்தில்‌ எப்போதும்‌ 
அருந்ததப்‌ பெண்ணாளை அணைந்து கவரலையேர?? 


(ப. 38-39) 
என்று மன்னவனிடம்‌ விடுக்கும்‌ வினாக்களில்‌ பலதார மணமும்‌ 


கலப்புமணமும்‌ தவறில்லை என்பதைப்‌ பெற வைக்கிறான்‌. 
அவன்‌, 


“பூட்டை முறித்ததேனோ புதுக்களவுசெய்தேனோ 
எட்டறைக்‌ குள்ளே எதமாயிருந்த பெண்ணை 


பத்தறைக்‌ குள்ளிருந்து பதுசைக்‌ குறைத்தேனோ? (ப, 40) 


என்று கேட்கும்‌ வினாக்களால்‌ அக்காலத்தில்‌ சமுதாயத்தில்‌ 
குற்றமாகக்‌ கருதப்பட்ட செயல்களைச்‌ செய்யவில்லை என்‌ 
பதை எடுத்துக்‌ காட்டுகிறான்‌, 


மணம்‌ புரிந்ததற்கும்‌ காரணம்‌ தானல்ல; ஆரியமாலைதான்‌ 
என்று சொல்லி நடந்த நிகழ்ச்சியைக்‌ கூறுகிறான்‌. 
கரையில்‌ காத்தவராயன்‌ நீராடச்‌ சென்ற போது தன்‌ அழகைக்‌ 
கண்டும்‌ தான்‌ இசைத்த கிண்ணாரச்‌ சத்தம்‌ கேட்டும்‌ தன்‌ 


401 


னைத்‌ தொடர்ந்ததாகவும்‌ தான்‌ வாராதே என்று சொல்லி 
யும்‌ வந்ததாகவும்‌ கூறுகிறான்‌. அதனால்‌ மனதில்‌ பயங் 
கொண்டு பார்தனிலே நானும்‌ பறையன்‌ பறையன்‌ என்றேன்‌. 
என்று கூறுகிறான்‌. அதனால்‌ அனைவரும்‌ அறிய மணந்தேனே 
தவிர திருட்டுத்‌ தனமாகக்‌ கவரவில்லை என்றும்‌ குறிக்கிறான்‌. 


“காம ரதியாளைக்‌ களவில்‌ எடுத்தேனோ?”” 
“மமய்யாக யான்‌ சிறையாய்‌ விரும்பி எடுத்தேனோ ?”” 
“அசையினால்மந்திரித்து படுக்கள்வு செய்தேனோ?” 
“சோர மிகச்செய்து சிறையெடுத்துப்‌ போனேனோ?' 
“ராத்திரி வேளையிலே நற்சிறைகள்‌ எடுத்தேனோ க்‌ 
ஊரை விட்டு நானும்‌ ஓடியே போனேனோ?”'” 


என்று அக்காலக்‌ குற்றங்களை அடுக்கிக்‌ கூறித்‌ தான்தவறு 
செய்யவில்லை என்று காது்குவராயன்‌ வாதிடுகிறான்‌. 
ஆனாலும்‌ அவன்‌ கழுவில்‌ ஏற்றப்படுகிறான்‌. சிவனுடைய 
சாபத்தால்‌ அவனே விரும்‌.பிக்‌ கழுவேறியதாக நூல்‌ கூறுகிறது. 


தாழ்ந்த சாதியைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ உயர்‌ சாதிப்‌ பெண்‌ 
மட்டுமன்றிப்‌ பலகுலத்துப்‌ பெண்களையும்‌ திருமணம்‌ செய்து 
கொண்டதை இக்கதைப்‌ பாடல்‌ கூறுகிறது. 


சிதம்பர நாடார்‌ கஞ்த: 


குமரி மாவட்டத்திலுள்ள பறக்கைக்கு அருகாமையிலிருக்‌ 
கும்‌ மதிசூதனபுரம்‌ முத்தாரம்மன்‌ கோயிலிலும்‌ அதே ஊரில்‌ 
ஒரு குடும்பக்‌ கோயிலிலும்‌ இது இன்றும்‌ வில்லுப்பாட்டாகப்‌ 
பாடப்பட்டு வருகிறது, 


வேதியர்‌ குலத்தில்‌ பிறந்த பெண்ணான பாப்பாத்தி 
பாம்பு கடித்து இறந்தாள்‌. அவளைச்‌ சுடுகாட்டில்‌ கொண்டு 
வைத்துத்‌ தீ மூட்டிவிட்டு உறவினர்கள்‌ சென்றனர்‌. அந்தேரத்‌ 
தில்‌ அங்கு வந்த சிதம்பர நாடார்‌ ஈமத்‌ யிலிருந்து அவளை 
எடுத்து வந்து தன்‌ சித்து வேலையால்‌ பாம்பை வரவழைத்து 
நஞ்செடுக்க, பாம்பு ;இறந்தது, பாப்பாத்தி பிழைத்தாள்‌. 


402 


பாப்பாத்தி பக்கத்தில்‌ நின்ற நாடார்‌ மீது மையல்‌ கொண் 
டாள்‌. அவள்‌ வாழ்ந்தாலும்‌ இறந்தாலும்‌ நாடாருடன்‌ வாழ்‌ 
வேன்‌ என்று அடம்‌ பிடித்தாள்‌. நாடார்‌ அவளைத்‌ கன்‌ வீட்‌ 
டிற்கு அழைத்துச்‌ சென்று அவளுடன்‌ வாழ்ந்தார்‌. அவள்‌ ௧ 
வுற்றாள்‌. ஆறாவது மாதத்தில்‌ பாப்பாத்தி தன்தாய்‌ தந்‌ைத 
யரைப்‌ பார்க்க விரும்பியதால்‌ அவர்கள்‌ வீட்டிற்குச்‌ சென்‌ 
றாள்‌, தாய்‌ தந்தையர்‌ மகிழ்ந்தனர்‌. இச்செய்தியை அறிந்த 
வேதியர்‌ நாடாரைக்‌ திட்டமிட்டுக்‌ கொன்றனர்‌. நாடாரின்‌ 
உயிரானது மதிசூதனர்‌ கோயில்‌ சென்று தன்னை அழித்தவா்‌ 
களை அழிக்கவும்‌ தனக்குப்‌ பூசை செய்ய வரமும்‌ வாங்கி வந்து 
வேதியார்களை அழித்தது. பாப்பாத்து செய்தி அறிந்து நாக்கைப்‌ 
பிடுங்கி உயிர்‌ விட்டாள்‌. இருவரும்‌ தம்வயது ஓத்‌ தவார்களைக்‌ 
கொன்று குவித்தனர்‌. நாடார்‌ தன்வரலாற்றைக்‌ கனவில்‌ 
கூறியதால்‌ மதிசூதன புரத்தில்‌ இருந்த நாடார்கள்‌ கோயில்‌ 
கட்டி நாடார்‌, பாப்பாத்தி, தோழன்‌ செறுக்கன்‌ அ௫யோருக்கு 
விழா எடுக்கின்றனர்‌, இந்நரல்‌ உயர்சாதிப்‌ பெண்ணே, வேறு 
சாதி ஆடவனை விரும்பி அவனுடன்‌ வாழ்க்கை நடத்தியதை 
எடுத்துரைக்கிறது. 


மதுரை வீரன்‌ கதை: 


சக்கிவியனான மதுரைவீரன்‌ நாயக்க மன்னன்‌ 


மகளான 
பொம்மியைக்‌ காதலித்து மணந்தான்‌. 


அகுன்‌ விளைவாக 
ஏற்பட்ட போரில்‌ மன்னனைக்‌ கொன்றான்‌. திருச்ச சென்று 


திருமலை மன்னனின்‌ படைக்காவலன்‌ ஆனான்‌. வெள்ளையம்‌ 
மாள்‌ என்னும்‌ நாட்டியக்‌ காரியை விரும்பித்‌ தூங்கும்‌ போரது 
தூக்கி வந்தான்‌. கள்வனென்று தவறாக உணர்ந்து மாறுகால்‌ 
மாறுகை வாங்கித்‌ தண்டிக்கப்பட்டான்‌. பொம்மியும்‌, வெள்ளை 
யம்மாளும்‌ உடன்கட்டை ஏறுகின்ற 
கிறது. இழிசாதி ஆண்மகன்‌ அரச குடும்பத்தைச்‌ சேர்ந்தவளை 
யும்‌ ஆடல்‌ அழஇ ஒருத்தியையும்‌ குனக்குரியவளாக்கிக்‌ 
கொண்டதை இக்கதை காட்டுகிறது, 


னார்‌ என்று இக்கதை முடி 


சின்னணைஞ்சி கதை: 


தென்‌ காசி ராசாவின்‌ மகளைக்‌ இருமணம்‌ செய்ய வேண்‌ 
டிய இளவரசரான சிவனணஞ்ச பெருமாள்‌, வண்ணான்‌ மாட 


403 


னின்‌ மனைவியான சன்னணைஞ்ச மேல்‌ ஆசை வைத்தான்‌. 
அவள்‌ காதலிக்க மறுத்தாள்‌, அவனுடைய வாட்டத்தை 
அறிந்த அமைச்சர்கள்‌ மந்திரவாதியிடம்‌ வசிய மருந்து வாங்கி 
வத்து வெற்றிலையுடன்‌ சேர்த்து ஒரு சிறுவனின்‌ மூலம்‌ சின்ன 
ணைஞ்சியிடம்‌ கொடுத்தனர்‌. அவள்‌ அதைத்‌ இன்றவுடன்‌ 
- இவணைஞ்ச பெருமாள்‌ மேல்‌ காதல்‌ கொண்டு அவனிடம்‌ ஓடி. 
வந்து வாழ்ந்தாள்‌. அதனால்‌ பெண்‌ கொடுக்க விரும்பிய தென்‌ 
காச ராசா சவெனணஞ்ச பெருமாள்‌ மீது படையெடுத்தார்‌. 
போரில்‌ பெருமாள்‌ புறமுதுகிட்ட போது அங்கே நின்ற வண்‌ 
ணார்கள்‌ அவனை வெட்டிக்‌ கொன்றனர்‌. சன்னணைஞ்சி இக்‌ 
குளித்து உயிர்‌ விடுகிறாள்‌. இருவரும்‌ தெய்வமாகின்றனர்‌. இக்‌ 
கதையிலிருந்து அரசகுடும்பத்தைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ வண்‌ 
ணாத்தியுடன்‌ வாழ்ந்தமை தெரிய வருகிறது. ப 


சின்ன நாடான்‌ கதை அல்லது குமாரசாமி கதை 

ஐந்து செல்வக்‌ குடும்பங்களின்‌ ஓரே வாரிசாக சன்ன 
நாடான்‌ இருந்தான்‌. அவர்கள்‌ ஈராண்டு வயதுடைய தங்கை 
மகளான பூவணைஞ்சுவைப்‌ பதினெட்டாண்டு வயதுடைய 
குமாரசாமிக்குத்‌ தருமணம்‌ செய்து வைத்தனர்‌, அவனோ 
நாவிதர்‌ சாதியைச்சேர்ந்த ஐயங்குட்டி என்ற பெண்ணை 
விரும்பினான்‌. திருமணம்‌ ஆகாமலே இருவரும்‌ அன்புடன்‌ 
வாழ்ந்தனர்‌. குமாரசாமியின்‌ அத்தை மகள்‌ பூப்பெய்திய பின்‌ 
அவளுடன்‌ வாழும்படி அவனை அழைத்தனர்‌, அவனோ ஐயங்்‌ 
குட்டியையும்‌ குழந்தைகளையும்‌ விட்டுவர மறுத்து விட்டான்‌. 
இதனால்‌ வெகுண்ட தந்தையும்‌ அிற்றப்பனும்‌ அவனைக்‌ 
கொன்று தலையைப்‌ புதைத்தனர்‌. உடலைக்‌ தகனம்‌ செய்கு 
போது பூவணைஞ்சும்‌ ஐயம்‌ குட்டியும்‌ சிதையில்‌ விழுந்து 
மாண்டனர்‌. இவர்களுக்கு மக்கசா கோயில்‌ கட்டி கதைப்‌ 
பாடலைப்‌ பாடி வருகன்றனர்‌. இக்ககையிலிருந்து நாடார்‌ 
குலமகன்‌ நாவிதகக்குலப்‌ பெண்ணுடன்‌ வாழ்ந்த நிகழ்ச்சி வரு 
கிறது, ப 
பளிச்சியம்மன்‌ கதை: 


மேல்மலையடிவாரத்தில்‌ சவ சைலம்‌ என்றொரு கிராமத்‌ 
தில்‌ சேதுராயர்‌ சாதியைச்‌ சேர்ந்த இளைஞன்‌ ஒருவன்‌ மலைப்‌ 


404 


பளிங்கர்‌ சாதியைச்‌ சேர்ந்த பெண்ணைக்‌ காதலித்தான்‌, 
அவன்‌ தன்‌ பெற்றோரிடம்‌ கூறி அவளைத்‌ திருமணம்‌ செய்து 
வைக்கும்படி வேண்டினான்‌. அவர்களோ அவனை வீட்டில்‌ 
அடைத்துக்‌ காத்தனர்‌. இருமாதங்கள்‌ காத்திருந்த கர்தலி 
நம்பிக்கையிழந்து காதலனைத்‌ தேடிச்‌ சென்றாள்‌. வழியில்‌ 
கருணையாறு குறுக்கிட்டது, அதனால்‌ ஒரு பாறையின்‌ பல்‌ 
நின்று பார்த்தாள்‌, நாட்கள்‌ கழிந்தன, கடைசியில்‌ எலும்புக்‌ 
கூடு மிஞ்சியது, இக்கதையில்‌ காதல்‌ மணம்‌ பெறாமல்‌ போறது. 
மக்கள்‌ காதலுக்குப்‌ பலியானவளைப்‌ பளிச்சியம்மன்‌ எனப்‌ 
பெயரிட்டு வழிபட்டனர்‌, இவளுக்குக்‌ கருணையாற்றங்கரையில்‌ 
சிலையொன்று இருக்கிறது, இக்கதை நிறைவேறாத காதலைப்‌ 
பற்றி உரைக்கிறது. 


மேற்‌ காட்டியவை அனைத்தும்‌ சமூகக்‌ கதைப்பாடல்களே, 
இதைப்படிப்பவர்‌ அல்லது கேட்பவர்‌ சாதி வேறுபாடு மறந்து 
கலப்பு மணம்‌ செய்து கொள்ள ஊக்கம்‌ கொண்டு விடுவார்‌ 
என்று அஞ்சிய பெரியோர்கள்‌ இந்தச்‌ சமூக நிகழ்ச்சிகளைப்‌ 
புராணக்‌ கதைகளாக மாற்றினர்‌, காதலர்கள்‌ பெரும்பாலும்‌ 
பின்‌ தங்கிய மக்களால்‌ வழிபடப்படுகின்றனர்‌. வட்டார வீரார்‌ 
களாகப்‌ புகழ்‌ பெற்ற இவர்களைக்‌ தமிழகத்தின்‌ ராபின்‌ வுட்‌ 
கள்‌ எனலாம்‌, இவர்கள்‌ இறக்கும்போது வீரா்‌ நிலையினின் று 
தேவதை, குலதெய்வம்‌, காவல்‌ தெய்வம்‌ என்ற நிலைகளுக்கு 
மாறிவிடுகின்றனர்‌. இத்துடன்‌ பெருந்தெய்வங்களுக்கு வாயில்‌ 
தெய்வங்களாகவும்‌ மாறிவிடுகின்‌ றனர்‌. மதுரை வீரன்‌ மீனாட்டு 
கோயிலிலும்‌ காத்தவராயன்‌ மாரியம்மன்‌ கோயிலிலும்‌ வாயில்‌ 


- தெய்வமாக உள்ளனர்‌ என்று திரு. சண்முக சுந்தரம்‌ குறிப்பிடு 
கிறார்‌. (மதுரை வீரன்‌ கதை ப. 170) 


காதல்‌ மணம்‌ செய்து கொண்டவர்களுக்கு 


ணு உயர்சாதி 
மக்கள்‌ ஆதரவு தரவில்லை. ஆனால்‌ அவர்கள்‌ இறந்த பிறகு 
பாமர மக்கள்‌ அவர்களைத்‌ தெய்வமாக்‌இ வழிபட்டிருக்கின்ற 


னர்‌. தஞ்சை மாவட்டத்தில்‌ காத்‌ 


தவராயன்‌ காமாட்சி அம்ம 
னின்‌ புதல்வனாக, காத்தவராய 


' சுவாமியாக்கப்பட்டிருக்கி 
றான்‌. கன்னை வளர்த்த சேப்பிளையானுக்கு, 


405 


:தரருலவும்‌ பெருங்கடல்‌ சூழ்ந்த வையகமும்‌ 
பேருள்ள மட்டும்‌ பெருமைகள்‌ கொண்டாட 
இப்பூமி தன்னில்‌ என்பேர்‌ விளங்குமட்டும்‌ 
* செப்பமுடன்‌ உன்பேரு செலுத்தி வைப்பேன்‌”” (ப. 57) 


என்று வரம்‌ கொடுக்கிறான்‌ காத்தவராயன்‌. 


முத்துப்பட்டன்‌ இறத்த பிறகு அவனுக்குக்கோயில்‌ 
அமைத்து விழாக்‌ கொண்டாடுகின்றனர்‌, முத்துப்பட்டன்‌, 
பொம்மக்கா, திம்மக்கா ஆகிய மூவருக்கும்‌ பட்டவரா யன்‌ 
கோயிலில்‌ சிலை அமைத்துள்ளனர்‌. மக்கள்‌ நேர்த்திக்‌ கடனா 
கச்‌ செருப்புகளைச்‌ சேர்க்கின்றனர்‌. 


மதுரை வீரன்‌ மாறுகால்‌, மாறுகை வாங்கி இறக்கும்போது 
தெய்வமாகிறான்‌. குமரமுத்து நாயக்கன்‌ மேல்‌ ஆவேசம்‌ 
வந்து பேசுகிறான்‌. 

ஏன்னை நினைக்காமல்‌ இதுவரையில்‌ இருந்தீர்‌. 

பொருத்தி பசியாறிப்‌ பூரித்தே னிப்போது 

என்பெயரைச்சொல்லி யீய்ந்தால்‌ விபூதி தன்னை 

வந்தபிணி நோயும்‌ மானிடர்க்குத்‌ இருமப்பா”” 
என்று சொல்லித்‌ தான்‌ கொன்ற சேனைகளை எழுப்புகிறான்‌. 
(ப. 61) இருமலை நாயக்கருக்கும்‌ குழந்தைப்‌ பேறளிக்கிறான்‌. 
இருமலை நாயக்கர்‌ ௮க்‌ குழந்தைக்கு வீரன்‌ என்று பெயர்‌ 
சூட்டுகிறார்‌. 

ததம்பர நாடார்‌ கதையில்‌, 

“சையது தான்கொடுத்தார்‌ புகழ்பெரிய நாடாரும்‌ 


இதம்பர நாடாரும்‌ பூசையுண்டு கிறப்புடன்‌ வீற்றிருந்‌ 
தாரே” (ப. 56) 


என்பதால்‌ சிதம்பர நாடார்‌ தெய்வமாக்கப்பட்டமை தெரிய 
வருகிறது. இச்சான்றுகளிலிருந்து காதல்மணம்‌ - கலப்புமணம்‌- 
கொண்ட காதலர்கள்‌ தெய்வமானகை அறியமுடிகிறது. 


கலப்பு மணம்‌ செய்து கொண்டவர்கள்‌ அவல வீரா்‌ 
களாகவே இருக்கின்றனர்‌. அவர்கள்‌ காதலில்‌ வெற்றி பெற்று 


406 


சமுதாயத்தில்‌ இன்ப வாழ்வு வாழ்வதாகக்‌ காட்ட வலினல்‌, 
கலப்பு மணங்கள்‌ பெரிதும்‌ அந்தணர்‌ குலத்தை யொட்டி 
அமைந்ததால்‌ அவர்கள்‌ அதைக்‌ கடுமையாக எதிர்த்துள்ளனர்‌. 
முத்துப்பட்டன்‌ கதையில்‌ முத்துப்பட்டன்‌ கலப்பு மணம்‌ செய்து 
கொண்டதற்காகத்‌ தண்டனை பெறவில்லை, ஆனால்‌ அவ 
னுடைய உடைமைகளைக்‌ கவர்ந்ததால்‌ அவன்‌ போராடிய 
போராட்டத்தில்‌ வஞ்சனையாகக்‌ கொல்லப்பட்டான்‌. சிதம்பர 
நார்டார்‌ கதையில்‌ நாடார்‌ வேதியர்களால்‌ வெட்டிக்‌ கொல்லப்‌ 
படுகிறார்‌. காத்தவராயன்‌ கதையில்‌ காத்தவராயன்‌ கழுவேற்‌ 
றப்படுகிறான்‌. மதுரைவீரன்‌ கதையில்‌ மதுரைவீரன்‌ மாறுகால்‌ 
மாறுகை வாங்கப்பட்டு இறக்கிறான்‌. 


கலப்புத்‌ இருமணம்‌ செய்து கொண்ட வேதியர்கள்‌, கீழ்க்‌ 
குலத்தவர்களை வலிந்து அழைத்து மணம்‌ செய்து கொண்ட 
காகத்‌ தெரிகிறது. முத்துப்பட்டன்‌ சதையில்‌ அந்தணன்‌ முத்துப்‌ 
பட்டன்‌ சக்கிலியப்பெண்களின்‌ பாடலில்‌ கட்டுண்டான்‌. பெண்‌ 
களும்‌ தந்தையும்‌ தங்கள்‌ சாதுப்புன்மை கூறிய போதும்‌ அப்‌ 
பெண்டிரை மணந்தான்‌. காத்தவராயனின்‌ கின்னரி நாதத்‌ 
திலும்‌ அழகிலும்‌ மயங்கிய ஆரியமாலை, காத்தவராயன்‌ 
தன்னைப்‌ பறையன்‌ என்று கூறியபிறகும்‌ அவனை மணத்தாள்‌. 
சிதம்பர நாடார்‌ கதையில்‌ பாம்பால்‌ இறந்த 
நாடார்‌ எழுப்ப, அவள்‌ அவரைக்கண்டு 
ஊர்‌ திரும்ப மறுக்கிறாள்‌, 


பாப்பாத்தியை 
மையலுற்றுத்‌ தன்‌ 


காதலிக்கும்‌ தலைவர்கள்‌ பலரை விரும்புவதாகவும்‌ 
காணப்படுகிறது. முத்துப்பட்டன்‌ சகோதரியர்‌ இருவரை ஒரே 
நேரத்தில்‌ சுண்டு கஈதல்‌ கொண்டு மணக்கிறான்‌, மதுரைவீரன்‌ 
பொம்மி, வெள்ளையம்மாள்‌, பெயர்‌ தெரியாத பல பெண்கள்‌ 
ஆகியோரை விரும்புகிறான்‌. பலதார மணம்‌ சமுதாயத்தில்‌ 
கடியப்படா நிலை இதனால்‌ தெரிய வருகிறது, காதல்‌ என்பது 
ஆடவர்‌ வாழ்வில்‌ ஒருமுறைமட்டும்‌ கோன்றுவதாகப்‌ படைக்கப்‌ 


படவில்லை. காத்தவராயன்‌ க௪௮தையில்‌ காத்தவராயன்‌ 
கின்‌ சாபத்தால்‌ ௭ 


தெய்வத்‌ 
மூவரை மணப்பகாகக்‌ காட்டப்படுகிறான்‌. 
அக்‌ கதைகள்‌ எல்லாவற்றிலும்‌ தலைவன்‌ 


இறந்தவுடன்‌ 
தலைவியர்‌ உயிர்‌ வாழாநிலை காணப்படுகிறது, ஸி 


காத்துவரார்‌ 


407 


யன்‌ கதையில்‌ தெய்வப்‌ பெண்களாதலால்‌ இறக்கும்‌ முறை 
கூறவில்லை. காமாட்சி சொன்னதன்‌ பேரில்‌ காத்தவராயன்‌ 
கூட்டிக்கொண்டு போனதாகக்‌ கூறப்படுகிறது. முத்துப்பட்டன்‌ 
கதையிலும்‌ மதுரைவீரன்‌ கதையிலும்‌, சின்ன நாடான்‌ கதை 
யிலும்‌ சன்னணைஞ்சி கதையிலும்‌ தலைவன்‌ இறந்தவுடன்‌. 
குலைவி உடன்கட்டை ஏறுகிறாள்‌. சிதம்பர நாடார்‌ கதையில்‌ 
சுலைவி நாக்கைப்‌ பிடுங்கிக்கொண்டு இறக்கிறாள்‌. 


ஆய்வு முழிவுகள்‌;: , 
1. சமுதாயக்‌ கட்டுப்பாட்டை மீறியும்‌ அத்களத்க்கில்‌ தலப்புதி 
திருமணங்கள்‌ நடந்தன. 


2. சில ஆடவர்கள்‌ பலரைக்‌ காதலித்து மணந்துள்ளனர்‌. 


சலப்புத்‌ இருமணங்களுக்குச்‌ சமூதாயம்‌ அகுறவு தரவில்லை. 
- அப்படிக்‌ இருமணம்‌ செய்து கொண்டவர்கள்‌ பழி வாங்கப்‌ 
பட்டனர்‌. 


4, காதல்‌ மணத்தால்‌ உயிரிழந்தவர்கள்‌ தேவர்களாக மாற்றப்‌ 
பட்டனர்‌. அவார்கள்‌ வழிபாட்டுக்கு உரியவர்கள்‌ 


ஆனார்கள்‌. 


5. ' கலப்புத்‌ திருமணத்தில்‌ - காதல்‌ திருமணத்தில்‌ உறுதி 
கொண்டிருந்த மகளிர்‌, கணவன்‌ வனக. தாங்களும்‌ 
உயிர்‌ துறக்கன்றனர்‌. 


உசாத்துணை நூல்கள்‌: 


1. சண்முக சுந்தரம்‌, ௬, மதுரைவீரன்கதை, சென்னை, 1984 


2. தங்கத்துரை.ச௬ு, சிதம்பர நாடார்‌ கதை , நாகர்‌ கோயில்‌, 
1982 


.3. வானமாமலை. நா, முத்துப்பட்டன்கதை, காத்தவரஈயன்‌ 
கதைப்பாடல்‌, மதுரைப்‌ பல்கலைக்கழக வெளியீடுகள்‌ 
1977. 


6காவிலன்‌ சரித்தரமுர்‌ பிற கண்ணகி 
கதைகளும்‌ 
பீ. டாக்டர்‌ நசீம்தீன்‌ 


உள்‌ விரிவுரையாளர்‌, 
கேரளப்‌ பல்கலைக்கழகம்‌, 





கண்ணக௫ கோவலன்‌ பற்றிய இலக்கியங்கள்‌ தமிழில்‌ பல 
உள்ளன. அனைத்துக்கும்‌ மகுடம்‌ சூட்டினாற்போல்‌ சிலப்பதி 
காரம்‌ அமைந்துள்ளது. நாட்டுப்புற வழக்காறாகவும்‌ கண்ண 
கதை பல வடிவங்கள்‌ பெற்றுள்ளது. இவற்றிலிருந்து இறிது. 


மாறுபட்டு மன்னான்‌ எனும்‌ பழங்குடிகளின்‌ “கோவில 
சரித்திரம்‌” அமைந்துள்ளது. 
“கோவலன்‌ கத”, “கண்ணகி கதை”, கோவலன்‌ 


கார்ண்ணகை ககை', “கோவலன்‌ வட்டப்பாறையில்‌ வெட்டுண்ட 
கதை: எனப்‌ பல வடிவங்களில்‌ இக்கதை தமிழக;த்தில்‌ வழங்‌ 
கப்படுகிறது. பழங்குடிகளிடையே வறங்கப்படும்‌ இக்கதை 
“கோவிலன்‌ சரித்திரம்‌” என்றும்‌ *கோவிலன்‌ கூத்து” என்றும்‌ 
பெயர்‌ பெற்றுள்ளது. தமிழில்‌ ௪.சு, சங்கரலிங்கம்‌ கவிராயர்‌ 
கிராமீய நாடகமாக “கோவிலன்‌ சரித்திரம்‌” என்னும்‌ நூலை 
1923-இல்‌ வெளியிட்டுள்ளார்‌, இந்நூல்‌ 16-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்தவரெனக்‌ கருதப்படும்‌ புகமேந்தியாரின்‌ *கோவிலன்‌ 
கதை” எனும்‌ நூலின்‌ நாடக வடிவம்‌ அகும்‌, புசழேந்தியின்‌ 
நூல்‌ 19 (4-ஆம்‌ ஆண்டு பதிப்பிக்கப்பட்டுள்ளது. கவிராயரின்‌ 


40௦ 


கோவிலன்‌ சரித்திரமும்‌” பழங்குடிகளின்‌ கதைப்பாடலும்‌ 
பாடல்‌ அமைப்புக்களால்‌ முற்றிலும்‌ மாறுபட்டவையாகும்‌. 


“கோவலன்‌ கர்ண்ணகை கதை” எனும்‌ நாட்டுப்புறக்‌ 
கதைப்‌ பாடல்போலவே இப்பழங்குடிகளின்‌ கதைப்‌ பாடலும்‌ 
மூன்பு வில்லுப்பாட்டாகவே வழங்கியிருக்கலாம்‌, பிறகதைப்‌ 
பாடல்களில்‌ போலவே பழங்குடிகளின்‌ கதைப்பாடலிலும்‌ 
கர்ணகை பாண்டியனைப்‌ பழிவாங்கப்‌ பிறப்பெடுத்த காளி 
யின்‌ வடிவாகக்‌ கூறப்படுகின்றாள்‌. 


பிறகதைகள்‌ வட்டாரச்‌ சிறுதெய்வ வணக்கத்தோடு 
(ர எமர்‌) கண்ணகியை இணைக்கின்றன. இவ்வமைப்பு 
“கோவிலன்‌ சரித்திரத்தில்‌” இல்லை. காளி கர்ணகையாகப்‌ 
பிறப்பெடுக்கும்‌ போது மட்டும்‌, 


“பொன்னு வருவாச்சியம்மா இவ்வுலகத்தில்‌ வந்தா 
பொன்னு ட ர பட ரல்‌ இவ்வுலகத்தில்‌ வந்தா” 
(கோ.௪,.36). 


என்று தங்களது வணக்க தெய்வத்தோடு காளியை இணைத்துப்‌ 


பாடுகின்றனர்‌, 


பிற கதைப்‌ பாடல்கள்‌ அது வழங்கும்‌ சமுதாயங்களின்‌ 
சிறு தெய்வங்களைப்‌ பெருமைப்ப டூத்துகன்‌ றன. இப்பழங்குடி 
கள்‌ இக்கதைப்‌ பாடலைப்‌ பாடிவருவது தங்கள்‌ வணக்க தெய் 
வத்தைப்‌ பெருமைப்படுத்தும்‌ நோக்கத்தினால்‌ அல்ல என்பது 
தெளிவாகின்றது. காடுகளில்‌ வாழுகின்ற இம்மக்களுக்கு ஒரு 
பொழுதுபோக்குச்‌ சாதனமாகவே இக்கதைப்பாடல்‌ அமைத்‌ 
துள்ளது என்று கூறலாம்‌,3 


பிற கண்ணகி கதைப்‌ பாடல்களில்‌ கோவலனின்‌ தாய்‌ 
பற்றிய குறிப்பில்லை. ஆனால்‌, இப்பழங்குடிகளின்‌ கதைப்‌ 
பாடலில்‌ கோவலனீன்‌ தாய்‌ *வர்ணமாலை' எனக்‌ குறிப்பிடப்‌ 
படுகின்றாள்‌, தற்போது காவிரிப்பூம்பட்டினத்தில்‌ வாழும்‌ 
மீனவர்களுடைய பாடலில்‌ கோவலனின்‌ தாய்ப்‌ பெயர்‌* வண்ண 
மாலை” எனக்‌ குறிப்பிடப்படுவதாக தி, முத்துக்கண்ணப்பர்‌ 
குனது ஐந்தாம்‌ உலகக்‌ தமிழ்‌ மாநாட்டுக்‌ கட்டுரையில்‌ குறிப்‌ 
பிடுகின்றார்‌.3 


410 


“தாய்‌ பேரு வண்ணமாலை ... ஏலேலோ 
குகப்பன்‌ பேரு மாச்சாட்டான்‌ ... ஏலேலோ??? 


எனும்‌ மீனவர்‌ பாடலையும்‌ சான்றாகக்‌ காட்டுகின்றார்‌. 
“பெரிய எழுத்துக்‌ கோவிலன்‌” கதையிலும்‌ வண்ணமாலை குறிப்‌ 
பிடப்படுகிறாள்‌. கேரளப்‌ பல்கலைக்கழகச்‌ சுவடிக்‌ காப்பகத்தில்‌ 
உள்ள ஏட்டுப்‌ பிரதியிலும்‌ வண்ணமாலை : பற்றிய குறிப்புக்‌ 
காணப்படுகிறது, இக்‌ கதைப்‌ பாடல்கள்‌ எல்லாம்‌ குமிழகத்தில்‌. 
வழங்கிவந்த ஒரு பொதுவான நாட்டுப்புறக்‌ கதையிலிருந்து 
தோன்றின என்று மு.ரவு செய்யலாம்‌. மேலும்‌ இப்பழங்குடி 
களின்‌ முன்னோர்‌ முன்பு மதுரையை ஓட்டிய பகுதிகளில்‌ 
வாழ்ந்திருந்தனர்‌ என்று இவர்களது - வாய்மொழி வரலாறு 
கூறுகிறது. 


மாதவியின்‌ தாயைப்‌ பற்றிச்‌ சிலப்பதிகாரம்‌ மூதலான 
இலக்கியங்கள்‌ குறிப்பிடும்போது இப்பழங்குடிகளின்‌ பாடலில்‌ 
அவள்பற்றிய குறிப்பில்லை. பாண்டிய அரூ9ியின்‌ பெயா்‌ 
“கோப்புலிங்கியம்‌மா” என்றும்‌, கண்ணகியை அடைக்கலம்‌ 
பெற்றவள்‌ “ஆய்ச்சியார்‌ அம்மிணி: என்றும்‌ கோவிலன்‌ சரித்‌ 
திரம்‌ கூறுகிறது. 


இவ்வாறு இப்பழங்குடிகளின்‌ கோவிலன்‌ சரித்திரத்தைக்‌ 
கண்ணகி பற்றிய பிறககதைகளேரடு ஒப்புமை செய்யும்போது 
மேலும்‌ பல ஓறிறுமைகளும்‌ சல வேறுபாடுகளும்‌ தெரிகின்றன. 

காளி பாண்டிய மன்னனைப்‌ பழிவாங்கவே அவனுக்கு 
மகளாகப்‌ பிறந்தாள்‌ என்பஇல்‌ எல்லாக்‌ கதைப்‌ பாடல்களும்‌ 
ஒற்றுமை கொள்கின்றன. வெட்டுண்ட காளிபக்கனான எண்‌ 
ணெய்‌ வணிகனே கோவலனாகப்‌ பிறந்தான்‌ என்று பிறகதைப்‌ 
பாடல்கள்‌ குறிப்பிடுகின்றன.வணிகனொருவனை ஒற்றன்‌ என்க 
குற்றஞ்சாட்டிக்‌ கொன்றதன்‌ வினைப்பயனாகப்‌ படைத்தலை 
வன்‌,கோவலனாகப்‌ பிறந்தான்‌ என்இ 
கோவிலன்‌ சரித்திரத்தில்‌ இது போ 
வில்லை. வெங்கல வணிகவான 
கோயிலில்‌ கொன்ற அரசனைப்‌ 
யாகப்‌ பிறந்தா 


றது சிலப்பதிகாரம்‌.அனால்‌ 
ன்ற அமைப்புக்‌ காணப்பட, 


பழிவாங்கக்‌ காளி கர்ணகை 


ள்‌ என்று கூறுகிறது கோவிலன்‌ சரித்திரம்‌, 


411 


கேரளத்திலே வழங்கும்‌ “மணிமங்கா தோற்றம்‌” முதலான 
தோற்றம்‌ பாட்டுக்கள்‌ வேறுமுறையில்‌ இக்கதையினைக்‌ கூறு 
இன்றன, தாருகனைக்‌ கொல்லக்‌ காளி பிறக்கின்றாள்‌. 
சிவனின்‌ நெற்றிக்‌ கண்ணிலிருந்து தோன்றினாள்‌. அரசனின்‌ 
மனைவி சிவனின்‌ அருள்பெற்ற கனியைப்புசித்து ஒரு குழந்தை 
யைப்‌ பெற்றாள்‌ (பாலகன்‌). குழந்தையான காளி ஓர்‌ அரசனின்‌ 
மகளாக வளர்க்கப்படுகிறாள்‌. காளி (கன்னி), பாலகன்‌ இரு 
மணம்‌ நடைபெறுகிறது. திருமணம்‌ நடைபெற்றதும்‌ மனைவி 
யூடன்‌ நண்பனது வீட்டுக்கு வந்துவிடவேண்டுமென ஒப்பந்தம்‌ 
ஒன்றிருந்தது. அதன்படி அங்குச்‌ செல்கின்றனர்‌. சென்ற இடத்‌ 
இல்‌ சிலம்பு விற்கச்‌ சென்று கொலைப்படுகன்றான்‌ பாலகன்‌, 
தெய்வ அம்சமான “கன்னியை” அதுவரை பாலகன்‌ தீண்ட 
வில்லை. அவன்‌ இறத்தபின்‌ ஏழுநாட்கள்‌ அவனைத்‌ தடவி 
உயிர்ப்பிக்கன்றாள்‌. பின்னர்‌ அவனைதி தேவனாக்கிவிட்டு 
அரசனைப்‌ பழிவாங்குகறாள்‌. பின்னா்‌ இவனிடம்‌ தானிருக்க 
இடம்கேட்டாள்‌. கொடுங்களூரில்‌ அவள்‌ தெய்வமாக இருத்தப்‌ 
பட்டாள்‌” என்கிறது, தோற்றம்பாட்டும்‌. 


சிலப்பதிகாரம்‌ சண்ணூயின்‌.. முற்பிறப்புக்‌ கூறாமல்‌ 


கோவலனின்‌ முற்பிறப்பு பற்றிக்‌ கூறுகிறது“. பிற்காலக்‌ கதைப்‌ 
பாடல்கள்‌ இருவரது முற்பிறப்பையும்‌ கூறுகின்றன. ஆனால்‌, 
“காவிலன்‌ சரித்திரம்‌, கோவிலனின்‌ மூற்பிறப்புபற்றிக்‌ கூற 
வில்லை; இப்பிறவியிலேயே வர்ணமாலைத்தாய்‌ ஈர்க்குக்சியின்‌ 
மேல்‌ நின்று தவம்‌ செய்தமையால்‌ ஓவபெருமானால்‌ அருளப்‌ 
பட்டவளாகக்‌ கோவிலனைக்‌ கூறுகிறது. இது தெக்களன்‌ . 
பாட்டுக்களில்‌ ஒன்றான “தக்ஷ சரிதத்தில்‌” தக்ஷன்‌ ஊ௫ுிமேல்‌ 
நின்று தவமிருந்து குழந்தைவரம்‌ பெற்றதை ஒத்தமைகின்றது . 
கதைப்‌ பாடல்களில்‌ மாதவி பணம்‌ பறிக்கும்‌ கணிகை 
யாகக்‌ காட்டப்படுகின்றாள்‌. சிலப்பதிகாரம்‌ அவளைச்‌ இறந்த 
பண்புடையவளாகசக்‌ காட்டுகின்றது. “பெரிய எழுத்துக்‌ கோவி 
லன்‌ கதையில்‌” கோவிலனோடு மாதவியும்‌ உயிர்துறக்கிறாள்‌; 
அவ்விருவர்‌ சாம்பலையும்‌ கண்ணகி கங்கையில்‌ கரைக்கின்றாள்‌ 
கோவிலன்‌ சரித்திரத்தில்‌ குடிப்‌ பெண்டாட்டியான தானே 
- தலைக்‌ கொள்ளிவைப்பேனென்று -வாதம்‌ செய்து. பின்னா்‌ 
மடி௫ன்றாள்‌ மாதகை, முதலில்‌ கோவிலனின்‌ பணத்தையெல்‌ 


412 


லாம்‌ பறித்துக்கொண்டு விரட்டிய மாதகையே பின்னர்‌ 
அவனுக்காக உயிர்‌ துறப்பதாசக்‌ காட்டப்படுகிறது, சிலப்பதி 
கார மாதவி மெருகூட்டப்பட்ட பாத்திரம்‌ என்பதும்‌ இவற்‌ 
றால்‌ தெளிவாகின்றது, 


“கோவலன்‌ கர்ண்ணகை கதையில்‌” மதுரையில்‌ கண்ணசயை 
விட்டுச்‌ செல்லக்‌ கோவலன்‌ வீடுதேடி அலையும்போது பல 
சாதிமக்களைப்‌ பற்றிய குறிப்புக்‌ காணப்படுகிறது. “கோவிலன்‌ 
சரித்திரம்‌” இம்மரபைப்‌ பின்பற்றித்‌ கர்ணகையோடு மிதந்து 
வந்த பேழையைக்‌ கொண்டுவரும்போது பல இன மக்கள்‌ 
வாழும்‌ வீதிகள்‌ பற்றிக்‌ கூறுகிறது. மேலும்‌ இக்கதைப்பாடல்‌ 
கோவிலன்‌ கர்ணகுியை மருதாபுரிப்‌ பட்டினத்தில்‌ ஆய்ச்சியார்‌ 
அம்மிணியிடம்‌ அடைக்கலமாக இருத்துவதன்‌ முன்னர்‌ பல 
சாதிமக்கள்‌ வாழும்‌ வீதிகளைக்‌ கடந்து வந்ததாகக்‌ காட்டு 
கிறது, 


கண்ணகி பற்றிய ஏனைய கதைப்‌ பாடல்கள்‌ சிறுதெய்வ 
வழிபாட்டின்‌ (96 9/0091ம்ற) ஒரு பகுதியாக உருப்பெற்றுள்‌ 
ளன. சிறு தெய்வ வழிபாட்டைக்‌ கண்ணடி, . காளி வழிபாட்‌ 
டோடு இணைக்கும்‌ முயற்சியாகவும்‌ தங்களது வணக்க தெய்‌ 
வத்திற்குச்‌ சமுதாய மஇப்பூட்டும்‌ (500181 518108) முயற்சியாக 
வும்‌ இக்கதைப்பாடல்களின்‌ தோற்றத்தைக்‌ கூறலாம்‌, ஆனால்‌ 
"கோவிலன்‌ சரித்திரம்‌ இது போன்ற எம்மூயற்ியையும்‌ 
கொண்டதாக அமையவில்லை, கர்ணகை இவர்களது வணக்க 
தெய்வமும்‌ அல்லள்‌, 


இவை போன்ற காரணங்களால்‌ “கோவிலன்‌ சரித்‌இரம்‌: 
பல கதைப்‌ பாடல்களின்‌ ஓப்புமையடன்‌ 


பாடப்படுவதாக 
இருக்கலாம்‌ எனத்‌ 


தோன்றுகிறது. கதை அமைப்பில்‌ பூல 
சிதைந்த வடிவங்கள்‌ கொண்டிருப்பதும்‌ கருகத்தக்கதாகும்‌, இச்‌ 
கதைப்‌ பாடலின்‌ வடிவம்‌ ஒருகாலத்‌ 
வாய்மொழியாக மரபுவழி மாற்றம்‌ 
ருக்கலாம்‌; அல்லது வேற்றினத்‌ 
பாடல்‌ இப்பழங்‌ குடிகளிடையே 
கற்றபோது மறதி எனுங்‌ குறைப 
வும்‌ வாய்ப்பிருக்கிறது., 


தில்‌ மூழூமையாக இருந்து 
பெற்றபோது சிதைவுற்றி 
தாரிடமிருந்து இக்கதைப்‌ 
பர வியிருக்கலாம்‌: அவ்வாறு 
ஈட்டினால்‌ சிதைவுற்றிருக்க 


413 


தமிழகத்திலும்‌ கேரளத்திலும்‌ வழங்கும்‌ கண்ணகி பற்றிய 
பாடல்களுடன்‌ ஒப்புமைப்படுத்திப்‌ பார்த்தபோது இவர்களது 
கதைப்‌ பாடலுடன்‌ ஓத்தவை கிடைத்தில. எனவே இக்கதைப்‌ 
பாடல்‌ இப்பழங்குடிகளுக்கே சொந்தமானது எனக்‌ கொள்‌ 
வதில்‌ தவறில்லை. 


இக்கதைப்‌ பாடலில்‌ அமையும்‌ கண்ணகி கதை கதுக்ஷ்சரிதக்‌ 
கதை அமைப்போடு சிலவகைகளில்‌ ஒற்றுமை கொண்டுள்ளது. , 








கோவிலன்‌ சரித்திரம்‌ : தக்சரிதம்‌ 


வ வவ ய யயவையு 








1) காளி பாண்டியனுக்கு மக 


1) தக்ஷனின்‌ குழந்தையாக 
ளாகப்‌ பிறத்தல்‌, 


உமை பிறத்தல்‌, 


2) கர்ணகை கோவிலனை 2) தக்ஷனின்‌ மகளான தாச்‌ 
._ மணத்தல்‌. கசாயினி பண்டார உர 
வில்‌ வந்த சிவனை மணத்‌ 

குல்‌, ்‌ 


3) கர்ணகை தன்‌ தந்த | 3) தாச்சாயினி 
யான பாண்டியனின்‌ அழி 
வுக்குக்‌ காரணமா கல்‌, 


தக்ஷனின்‌ 
அழிவுக்குக்‌ காரணமா தல்‌. 


தணைஸ்‌, 


பாரதக்‌ கதையோடு இதனை ஓப்பிடும்‌ போது சில 
ஒற்றுமைகள்‌ காணப்படுகின்றன. சூரியனின்‌ சக்தியால்‌ பிறந்த 
கர்ணனை, குந்தி பேமையில்‌ வைத்து ஆற்றில்‌ மிதக்கவிட்‌ 
டாள்‌. அவன்‌ பிறக்கும்போதே கர்ணகுண்டலங்களோடு 
தோன்றியவன்‌. கர்ணகையோவெனில்‌ காளியின்‌ சக்தியால்‌ 
பிறந்தவள்‌. அவளும்‌ பேழையில்‌ வைத்து அப்புறப்படுத்தப்‌ 
பட்டாள்‌. அவள்‌ பிறக்கும்போதே கால்களில்‌ சிலம்புகள்‌ இருந்‌ 
தன. 


“ஒருகால்‌ மணிச்‌ சிலம்புடனே 
ஒருகால்‌ முத்துச்‌ சிலம்புடனே 
கழுத்தில்‌ பூமாலையுடனே பிறந்து””, (கோ.௪.38) 


414 


என்கிறது கோவிலன்‌ சரித்திரம்‌, கர்ணசை என்னும்‌ - பெயா்‌ 
கூட இதுபோன்ற ஓர்‌ ஓப்புமையாக்கமாகவே தோன்றுகின்றது. 
(கர்ணன்‌; கர்ணகை). எனவே இக்காதைப்‌ பாட்ல்‌ தோன்றிய 
சமூதாயத்தில்‌ வேறு பல கதைப்பாடல்களும்‌ வழங்கியிருக்க 
லாம்‌. அல்லது அக்கதைகள்பற்றிய அறிவாவது இப்பழங்குடி 
களுக்கு முன்பு இருந்திருக்கலாம்‌. 


.திலப்பஇகாரம்‌, பெரிய எழுத்துக்‌ கோவிலன்கதை, 
கோவிலன்சரித்திரம்‌ ஆகியவற்றை ஓப்பீடு செய்வதால்‌ சில 
செய்திகள்‌ தெளிவாகின்றன. 


இதுபோன்ற மீட்டுருவாக்க (760015110011௦10) "அடிப்படை 
யில்‌ ஆராய்ந்தால்‌ ஒரு முடிவுக்கு வரலாம்‌, மூன்னார்‌ 'மக்சு 
- ஸிடையே வழங்கிவந்த ஒரு நாட்டுப்புறக்‌ கதைக்கு மெருகு 
ஊட்டிய படைப்பாகச்‌ சிலப்பதிகாரத்தைக்‌ கூறலாம்‌, ஒரு 
வணக்க தெய்வத்தைச்‌ (யே!) சமுதாய மதிப்புடையதாக்க 
அல்லது மக்கள்‌ மனதைக்‌ கவர இயற்கை இந்த நிகழ்ச்சிகளை 
மழ 24810௧!) நம்பிக்கைகளோடு (061168) இணைத்துச்‌ சல 
நிகழ்ச்சிகளுக்குக்‌ காரணம்‌ காட்டத்‌ கோன்றிய முயற்சிகளாக 
நாட்டுப்புறக்‌ கதைப்பாடல்களைக்‌ கூறலாம்‌, இன்றைக்கு 
நமக்குக்‌ கிடைக்கும்‌ கண்ணகி பற்றிய நாட்டுப்புறக்‌ கதைகள்‌ 
சிலப்பதிகாரத்திற்கும்‌ மிகப்‌ பிற்‌ பட்டவையாகவே கருதப்பட 


வேண்டும்‌. இதனைக்‌ &ழ்க்‌ காணும்‌ பாகுபாடு கெளிவாக 
விளக்குகிறது. 








பவணவகை க வகஞ்கமாயா 





ஸூ ௬ சூ பக்‌ ௩ ௦ 


[ 


ல 
செகவளயக் வம்ப வ ளை. 


400 


ந பு 76 (00.பர.மம.ஐ0ச) / ௫ ஈழம்‌ ற.,ப௫ .0௦0மம.ப௪ஐ 
6 5 ்‌ பய்யாக்கெயபயர்தத ப்பட்ட பயம்‌ 
1 ய்‌ 76 ௫௫ ,20-1/மு௩.ப/ற ரச. பர 
76 76 ்‌ படா -கவுதா இயம 5௫. பர 
ந ட 76 (ஒயர சமுரா 502 பம.பாட) 11/07 மீரா .பரா 
8 1 ப்‌ 76. ப்‌ ராமூ.மஏ்‌ சாடு முராரமரா (.ம.மம௰ 
3 | (| (சாராரும்‌ /மப2மரா முய0௩௫ மறா£ம82) 
௪ 1பச௪ ரூற்ம ரப இருமி 10900/ம.பலற ராம எு௫ 2 
76 24 [ ப ருபா நிஜு-2 மம 
“இமாம்‌ ப 
ரூ.பஜி.ஏழ௮ | ரமப | “ரா... 1௪ ௫1ற ௮0 / 125.2072(8] 
௮90 ர5, பற | 8900, | கரரபமது _ 


றழப்மு - 





416 


மய ம்ரநா ரா ரரரராமுறு ௮/௫) முழு.ப௫ 





(நீளா ரா ரராமுு அமரா முழு (269 “மடி பம.ரஞீஏர 1 'முனாமுழ5- 1/7 
புய ஒமங பரி ப. மயா (1 சய்ம உஙயமரி ர மயா மஹய/ (1 பார்க ஒர்ாமநாட0 (ர 
(ஓ மற மர 
(ராப 92 ராம-மராம! 
ய இழ) லல 2௦௫௪௪௫! 
பமந மய ரஐறையருிர இராக முய்ாறு ரா. ப௮ ௮௦ மயா 
ராணா முலு அ ம.மமமமல  ஓரிமம.௫ 10.2 ற2ஐர7 முஸீா£ம £ம76--9] (9. ப௫௰.1௦.ப௫( 
(முல்‌ முய கமமாம 00௫ முய ரள ஐ(7ம900ஒ 0௦5/5 ச'ஐ ரா. (க'ம௦0௫ ,ம௦பமு 
ர. பஜ) த/க முழறாராரமாபடு ற மம 
(முகம 7[17707௩ம ராத அத ர ்்ம ஆகரிகா 


9 ய- ரர] 


ரீரா ௦022 ௪(0ாம 0௪/௨1) அபடியிவறு 
ப.மசமமு மய ஐமிமறு ஏ.ர்ம இயா907 அறு 00010 மு.ப உ௱(ம்ட்‌ ராஜி 

்‌ | (229 ம மாமாடி ப ௫.௨.8 
ராரழுமருழுராமரு சர்ொ௪ (மிழ்‌. மூராு சிரா ஈஞ-ய மூருதநாபகஐ ய கள. மறாரமீற்றலி 
209292, றபகிஒமுயு பரா மலடு 517 1மநாழமி ய.ர -1ம முழாாமழாம00 சா ்‌ 


சற்று முழ பனு ஐய: 


: 10) 0010.16ஓ 














௮-௮ அசைய களைக ௫ வாரம்வப அதுத டைபி மின்‌ எஙியகளை வாய ககணககிஅியுடைய பசக ்‌ 
ர்‌ 





ர.ர௫௫'ழ.௪ 2ம00.பஐ 


௪ அவ பபப பபப ட்பப்ப்பயபயயயயயயயவயயவமயகையயய வையக ய யாய! 


சம முடிய ஐ/மிஜ:00,2 ாழுாறு ரா... ரம 


41.7 


, (ராமங்மு றல 

லு மதி மி.ர.யாத இறா 

ஓுரஞ்ரர புதிய 

முழு -॥-1ரமநா உனா 

“ஒரு. 0௦005 ரூழு-1.பீழமி (15 னை எற்ற ௪ 122/7.ப011.0(இ) "புடி 
சரன்‌ மர்டர்‌. ருள்‌ ்‌ 616. ப. ஐு/௪ முழாகு[மீ௫ முல பு 1.ப15. ன 

“ரம மஞம/ன மிகமு ரமா (2 ்‌ க றா றய மி.மி “ம6 
மரல்‌ ழு எடம்‌ ராமா (6 ரா மமா எழு (0 


(ஏுு்பமி சு ராக) “மிய ஞர்‌ - (கமாஸ்‌ 
ர [68 பறை ஒந்மா ர மமயஞ ரூம்‌ ழ ஒரூ. பம ரூறமு.பம.மம.ர.ப) இமிழ்‌ ர.பகிறு 


20௦9 “ரர 7 பர மரற ரம்‌ யம ராடி : 6 “மம டிழுர] 20 அண்டா 
“மனா முறாஞு.ா௮0௦ அராமிாஏஸ்‌ (1 [ரழமயாம மடு மம.உ முழாாமமா00 (1 மல உமா (7 
10 யர ' 
மம ழுழு பப உம ௫ டு.பசத ம “ன. 


"முமமுழாமு'இ (6 1 மழு ராடி ஐராராழா ரம (6 |௩றசரு தழ (6 
(௫01.௮ [0.பளாஇ.ய.ம௫ 


ஙு மம ௪01/0) 
“மு௫ டியா மு.ம20.0ஐ /(0.பர௫9/௦8) ' ௪/7 பம௫ம.॥௮௭ 
ஒ.யமஉஙமும பமஞ்டிப[மீ௫ு உ ரமட/2௪த/௪ முயாரா.1௦௪ 


“மு௫ஜிறாஒ மிபரஇ.ய, மாறு கற இயாற ரா௫ிமு௮ற ஒற்று .ப்0.முழா -7,00/7 


99.ப.மல௫ 009 பாம(0௫.2- 71056) (2 |௪.0௩.மம௫ - ரம /ரமுமயமறு (0 (மஸ.பஓறு மம (5 


418 


மரம ர ரார2 ரர.ம9.ரய2] ராக. ராரம0 


"1905025707 ரூ. மம... 
(98 2உழம ர018ர 


'முமமுதாமஇ “15207 மமழாழமி௫ பர7 
(909751) 


மம்மு (இ 


(ராமராம சாம சரக) முழுழும "(பு பகிரமாஉ முராசமுஙம 
பூரஐ ரூ.௨௯. "முஜற.யரா 19-7௪ மு.ப2ஐ'ழ.யஐ மஎ ராரா மச ௫1௧/௪ பரமிடுர௦/௪) ௪] (.ம 17 (ரச பதத 


9706 டட ய ரமா ரம்‌இ (6 [சரா ாராமு/7 டு.மமஈ .ம௦ம5௬/௩.பசஐ (6 ௪௭௫ 
வண ணை ச சச சத பயை ணை தைவ வண” டை ௮௮ பனை ணவ ணைன க னை கை கை சாகாத எட்ட பல வணக கதை வல்‌ ணை 


07..்‌.ப ௫ ராம 


77.௫ ஏழ.2 .மசமுறடி.பஐற 5௨ மு.ப நி௫£ர0.டி ஈழ 


419 


கண்ணகி பற்றிய கதைவேறுபாடுகள்‌ தமிழகத்திலும்‌ 
கேரளத்திலும்‌? நிறையக்‌ காணப்படுகின்றன. இவையெல்லாம்‌ 
பத்ரகாளியின்‌ அம்சமாகவே கண்ணகியைக்‌ கூறுகின்றன. 
“கோவிலன்‌ .சரித்திரம்‌” எனும்‌ மன்னான்களின்‌ கதைப்பாடல்‌ 
ஓரளவு புகழேந்தியாரின்‌ “கோவிலன்‌ கதை' யோடு ஓற்றுமை 
கொள்கிறது. புகழேந்தியாரின்‌ காலம்‌ கி.பி, 15- அல்லது 16-. 
ஆம்‌ நூற்றாண்டு எனப்‌ “புகழேந்திப்‌ புலவர்‌” எனும்‌ நூல்‌ 
கூறுகிறது. கோவிலன்‌ சரித்திரத்தில்‌ கதைச்‌ சிதைவு மிகுதி 
யாகக்‌ காணப்படுகிறது. எழுத்து வடிவம்‌ பெறாமல்‌ பல்லாண்டு 
களாக வாய்மொழியாகப்‌ பாடப்பட்டு வந்தமையால்‌ இச்‌ 


கிதைவு ஏற்படுகிறதெனலாம்‌. 


கண்ணகியைக்‌ காளியின்‌ அவதாரமாகக்‌ கருதி வழிபடு 
வோர்கூடக்‌ காளியின்‌ உக்கிரத்‌ தன்மையையே வழிபடுகின்ற 
னார்‌. எனவே காளிவழிபாட்டின்‌ ஒருவகையென்றே கண்ணகி 
யைத்‌ தெய்வமாகக்‌ காட்டும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களின்‌ 
முயற்சிகளைக்‌ கூறலாம்‌. சிலப்பதிகாரம்‌ இவற்றிலிருந்து சிறிது ப 
வேறுபடுகிறது. இப்பழங்குடிகளின்‌ “கோவிலன்‌ சரித்திரம்‌” 
பொழுது போக்குச்‌ சாதனமாகவே, அவர்களிடையே நிலவு 


கிறது, 


பயன்பட்டநூற்களும்‌, குறிப்புகளும்‌ 


1. கட்டுரையாளரால்‌ ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. இடம்‌: 
கேரளமாநிலம்‌, இடிக்கி மாவட்டம்‌, “மணிப்பாறக்குடி” 
(கரிம்பன்‌), பாடியோர்‌: கணபதிராமன்‌ - வயது 65; 
பஞ்சன்‌ நாகமணி (காணி) - வயது 62. கல்வியறி 
வில்லை: பரம்பரையாகக்‌ சகுற்றுக்கொண்டது. விழாக்‌ 
கரல இரவுகளில்‌ ஆடப்படும்‌ கூத்து இது, ஒலிப்பதிவு 
செய்த நாள்‌: 27--5--79 இரவு. 


2. “குமுதம்‌”, தமிழ்‌ வாரஇதழ்‌ - 29-1--81, 


3. சிலப்பதிகாரம்‌” - கட்டுரை காதை: 139 .. 170. 
ந.மு. வேங்கடசாமி நாட்டார்‌ உரை, கழகப்பதிப்பு- 


1959. (6-ஆவது பதிப்பு) 


420 


4, “தோற்றம்‌ பாட்டு' - கட்டுரையாசிரியரால்‌ 10---3--19%6 
்‌ இரவு 10 மணிக்கு ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பாடி 
யோர்‌: க, வாசுதேவன்‌ நாயர்‌ குழுவினர்‌; இடம்‌: 
உள்ளூர்க்‌ கோணம்‌ மகாதேவர்‌ கேரயில்விழா. (கழகக்‌ 
கூட்டம்‌, திருவனந்தபுரம்‌), 


5. *சிலப்பதிகாரம்‌' - கட்டுரை காதையில்‌, - “பராசரன்‌ வார்த்‌ 
இகன்‌ மகனுக்குப்‌ பரிசளித்தான்‌. வார்த்திகன்‌ திருட 
னெனச்‌ சிறையிடப்‌ பட்டான்‌, ஐயைகோட்டம்‌ அடை 
பட்டது. அரசனறிந்து தவறுக்கு மன்னிப்பு வேண்டிய 
பின்‌ கோட்டக்‌ கதவு திறந்தது” எனும்‌ கதை பிற்‌ 
காலக்‌ கதைப்பாடல்களில்‌ காளி பாண்டியனைப்‌ பழி 
வாங்கப்‌ பிறப்பெடுத்த கதையாக மாற்றப்பட்டுள்‌ 
ளது. எனவே தற்போதுள்ள கதைப்பாடல்கள்‌ இலப்பது 
காரத்தின்‌ பின்னர்‌ தோன்றியிருக்கலாம்‌ எனும்முடிவை 
வலியுறுத்துகின்‌றன. 


6, (0) புகழேந்தியார்‌ - “கோவிலன்கதை”, மதுரை 1914. 


(1) செல்வக்‌ கேசவராய முதலியார்‌ - “கண்ண சரித்திரம்‌” 


திருநெல்வேலி சைவ இித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 
1915. 


(111) சங்கரலிங்க, கவிராயர்‌ ௪௬. - “கோவலன்‌ சரித்திரம்‌” 
(கிராமீய நாடகம்‌) பி, ரத்தின நாயகர்‌ சன்ஸ்‌, 1923. 


0) நடராசன்‌, இ. (பதிப்பாளர்‌) ன்‌ 


6 ௭ * _ி 
ட்‌. கோவலன்‌ சார்ண்ணகை 
கதை' சர்வோதய 


இலக்கியப்‌ பண்ணை, 


1979. து 
(7) இரத்தின நாயகர்‌ சன்ஸ்‌ (பதிப்‌) - “பபரிய எழுத்துக்‌ 
கோவலன்‌ கை” சென்னை. ்‌ 


(15) குமரேசன்‌, பட 4 “சிலம்பின்‌ கதை வேறுபாடு” அ௮ச்சடப்‌ 
படாத எம்‌.ஏ, பொருட்கட்டுரை, கேரளப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ 1975. 


421 


7. (0 உள்ளூர்‌ 8: பரமேஸ்வரஜயார்‌ - :மணிமங்கா தோற்றம்‌ 
பாட்டு 18வி/க& $கர்ம்ரறுக... ம்கார்ர்பாகறா” 11/8 ம்ாயாா 
701. 1. 1957. 


(ம்‌) கோவிந்தபிள்ளை, 0.8. - “பழய பாட்டுகள்‌? (மலை 
யாளம்‌) திருவனந்தபுரம்‌” 1939. 


(ட்‌ கரறர்க றர112ம்‌ 2 - 8கறறமரம்‌ மகதம்‌ கரம்‌ 69௦ 71௦7 ன்‌ 
(கர நிகரர்மத', “$சக!க ரம4165” நர௦ரீ க. 00றவ18- 
எஸ சோுறண0ரகர்ம்0ற 7/0100ம6, 1/ரரகறம்யா. 1955. 


(வல்லவர்‌ உ.த - இகர வறம்‌ 711/0 1095, 
188114”, மோொமாவுமா 1970, (182131௧1810) 


(ஸு) கறம்றம்கரர ]8கோகருகாகா 381881. - மரஹ்முகார்‌ கேரமம6க1 
ர ர்க, 1969, (148183௧120) 


(ழி ர. பேமறமட்கா ஞ்டயம்க] - ந $கறக!மம்‌ 1 கதம்‌ 10 
75 ஊவிஉ 1701121௦1௦” “இம்ம்ம்‌ 10. 1701141௦76 0௦% 182௧18”, 
001166 ௦0% 1௦156, 1 ம்யமு 19 78. 


(1) *ர்சந்வம கோம் மமம்‌ 7.57. - -(பரர்காக 1$6181811116 107180 


311018] (சீ விஷக1கம) சரவ கர்ந ககேம்மயு 
127௦1 ய 1981. 


கட்டபோர்ழ குர்மிர்பாடல்‌, வீரபாண்டியக்‌ 
1 |பரம்டு கதைப்பாடல்‌ ஒர்‌-ஒர்பார்வு. 


மு. மாணிக்கம்‌ 
குமிழ்ப்‌ பேராசிரியர்‌, 
பழனி 





நாட்டுப்புற மக்களிடையே வாய்மொழி இலக்கியமாகக்‌ 
கதைப்‌ பாடல்கள்‌ பல வழங்கி வருகின்றன. வீரர்களைப்‌ 
புகழ்ந்து பாடும்‌ நாட்டுப்புறக்‌ கதைப்‌ பாடல்கள்‌ மக்களிடையே 
செல்வாக்குப்‌ பெற்றுள்ளன. “*திருநெல்வேலி மாவட்டத்திலும்‌ 
இராமநாதபுரம்‌ மாவட்டத்திலும்‌ கட்டபொம்மன்‌ கதைப்‌ 
பாடல்களைக்‌ கூத்தாக நடிக்கிறார்கள்‌, தென்னார்க்காடு செங்‌ 
கற்பட்டு மாவட்டங்களில்‌ தேசிங்குராஜன்‌ கதை பாட்டாகப்‌ 
பாடப்படுகிறது. கோயம்புத்தூர்‌ மாவட்டத்தில்‌ கள்ளழகர்‌ 
அம்மானை பாடப்படுகிறது. நாட்டுப்‌ பாடலாக முதலில்‌ 
தோன்றிய நல்லதங்காள்‌ சுகை, பாட்டாகப்‌ பாடப்பட்டது. 
மன்றி நாடகமாகவும்‌ நடிக்கப்பட்டது'” என்கிறார்‌ நா, வான 
மாமலை. கதைப்பாடல்களைப்‌ புராணக்‌ கதைப்‌ பாடல்கள்‌, 
வரலாற்றுக்‌ கதைப்பாடல்கள்‌, சமூகக்‌ கதைப்பாடல்கள்‌, 
இலக்கியக்‌ கதைப்பாடல்கள்‌ என்று வகைப்படுத்தலாம்‌. கதைப்‌ 
பாடல்கள்‌ எல்லாம்‌ பாடப்படுபவையாயும்‌ பஈமர 
பேசும்‌ மொழி நடையிலும்‌ அமைந்துள்ளன. பாமரமக்களின்‌ 
மனதைச்‌ கவரும்‌ வகையில்‌ ஆங்காங்கே பழமொழிகளும்‌ உவ 


மக்கள்‌ 


423 


ன மகளும்‌. பாடல்‌. களிலே வரக்காணலாம்‌. பெரும்பாலானபா டல்‌ 
ஞ்ல ஆசிரியர்‌ பெயர்‌ மறைந்து போய்விட்டது. 


கட்டபொம்மு கும்மிப்பாடல்‌, வீரபாண்டியக்‌ சுட்டபொம்மு 
 ஈதைப்பாடல்‌ என்னும்‌ இரண்டு கதைப்‌ பாடல்களும்‌ பஞ்‌ 
சாலங்‌ குறிச்சியில்‌ 18-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ பாளையக்‌ 
ஈரராக ஆண்டு வந்த கட்டபொம்மன்‌ ஆங்கிலேயரை எதிர்த்‌ 
ட்‌ ப்‌ போரிட்டுப்‌ புரட்9ு செய்து மாண்ட வரலாற்றைப்‌ பாடு 
ன்றன. இரண்டு பாடல்களுமே கும்மிப்பாடல்களாகப்‌ பாடும்‌ 
இயல்புடன்‌ அமைந்துள்ளன. “கட்டபொம்மன்‌ சரித்திரக்கும்மி 
என்று வீரபாண்டியக்‌ கட்டபொம்மன்‌ சதைப்‌ பாடலின்‌ 
தாடக்கத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இறை வண்க்கப்பா டலில்‌ 











“எர பொருந்துங்‌. கட்டபொம்மு துரைமீதில்‌ 
செந்தமிழ்க்‌ கும்மி தமிழுரைக்க 
கார்நிறம்‌ பெற்றருள்‌ வேழ முகத்தோனே 


கந்தர்‌ நின்பொற்‌ பாதங்‌ காப்பாமே”', 


என்று வருறைது. கட்டபொம்மு கும்மிப்‌ பாடலில்‌ 


பாண்டிய கட்டபொம்மேந்திரன்‌ மேல்‌ 
வாஞ்சையாய்க்‌ கும்மித்‌ தமிள்‌ பாட இரு 
வாக்கருள்‌ வாய்ச்‌ சக்க தேவியம்மா 
பூலோக பாண்டியன்‌ கட்டபொம்மு துரை 
. மேலும்‌ கும்மித்‌ தமிள்‌ பாட்டுரைக்க 
சலமுடை யோர்‌ புகளும்‌ சக்காதேவி 
செங்கண்‌ மலற்‌ பாதங்‌ .காப்போமே”' 


ல என்று வருகிறது. இரு பாடல்களின்‌ தொடக்கத்திலும்‌ 
றை வணக்கத்தில்‌ சக்சுதேவியையும்‌ பிற தெய்வங்களையும்‌ 
ணங்கிக்கும்மிப்‌ பாடல்‌ பாட அருள்புரிக என்று வேண்டுவதாக 







இவ்விரு. பாடல்களையும்‌ பாடிய ஆசிரியர்கள்‌ யார்‌ 
றார்‌ என்பதை அறிய முடியவில்லை. ஆசிரியர்‌ பெயர்‌ மறைந்த 
கிலையிலேயே :இவ்விரு பாடல்களும்‌ மக்களால்‌ பாடப்பட்டு 
வந்துள்ளன. அண்மைக்காலத்தில்‌ வீரபாண்டியக்‌ கட்ட 


424 


பொம்மன்‌ கதைப்பாடலை நா, வானமாமலை என்பவரும்‌ கட்ட 
பொம்மு கும்மிப்‌ பாடலை டாக்டர்‌ திரு, தி. நடராசன்‌ என்‌ 
பவரும்‌ பஇப்பித்து வெளியிட்டுள்ளனர்‌. 


கட்டபொம்மு கும்மிப்‌ பாடலைப்‌ பாடிய நாட்டுப்புறக்‌ 
கவிஞா்‌ தனக்குப்‌ படிப்பறிவு இல்லை என்று பாடுகிறார்‌. 


“பாட அறியேன்‌ படிப்பறியேன்‌ 
பாட்டின்‌ வகைதுகை நானறியேன்‌ 
பாட்டிலிருக்குஞ்‌ சரஸ்பதியே 
எந்த னாவிலிருக்க வேணுமம்மா 
யேடறியேன்‌ எழுத்தறியேன்‌ 
யேட்டின்‌ வகை துகை நானறியேன்‌ 
யேட்டிலிருக்கும்‌ சரஸ்பதியே 
எந்த னாவிலிருக்க வர வேணுமம்மா?”?, 

வீரபாண்டியக்‌ கட்டபொம்மன்‌ கதைப்‌ பாடலில்‌, திருநெல்‌ 
வேலிக்‌ கலெக்டர்‌ ஜாக்சன்‌ துரையிடம்‌ புதுக்கோட்டை மன்னர்‌ 
கட்டபொம்மு கொள்ளையடிப்பதிலேயிருந்து தம்மைக்‌ காக்க 
வேண்டுமென்றும்‌ கட்ட பொம்மனைக்‌ கூப்பிட்டு விசாரிக்க 
வேண்டுமென்றும்‌ முறையிடுவதாகப்‌ பாடப்பட்டுள்ளது 


“ பட்டிக்கா டெங்கும்‌ பறிபோச்சே கட்டைப்‌ 
படப்பிலே வெகு கொள்ளையாச்சே 
கட்டபொம்முதுரை துஷ்டரையா அவர்‌ 
கன்னக்‌ களவிலே மிச்சமய்யா 
இப்படிக்‌ கொள்ளை யடித்தாக்‌ கால்‌ நாங்கள்‌ 
யென்னமாய்க்‌ காலம்‌ கழித்திடலாம்‌ 
இப்போதவரை வரவழைத்துத்‌ துரை 
யிந்தச்‌ சணம்‌ ஞாயம்‌ கேட்காவிட்டால்‌ 
யெங்களுக்குக்குடி யங்கேயில்லை அவர்‌ 
குங்களாலே வெகு துன்பமையர”? 


ஆனால்‌ கட்டபொம்மு கும்மிப்‌ பாடலில்‌ சமூசாரிகள்‌ (நடுத்தர 
விவசாயிகள்‌) ஆங்கில அதிகாரியிடம்‌ கட்டபொம்மு கொள்ளை 
யிட்ட செய்தியைச்‌ சொல்லி மூறையிடுவதாகப்‌ பாடப்‌ 
பட்டுள்ளது, 


425 


“மட்டுக்‌ கடங்காத கட்டபொம்முதுரை 
மன்னனும்‌ கொள்ளைகள்‌ செய்து கொண்டான்‌ 
கட்டபொம்முக்குக்‌ கொள்ளை கொடுப்போமே நாங்கள்‌: 
கும்பினி காணிக்கை கட்டுவோமோ ப 
கொள்ளை கொடுத்து அரண்மனை பூமியில்‌ 
குடித்தனங்களு மேது செய்வோம்‌”. 


கட்டபொம்மனுக்கு ஜாக்சன்துரை கடிதம்‌ எழுது, 
கிறான்‌. கடிதம்‌ கண்டும்‌ அவன்‌ வருவதில்லை. கட்டபொம்மு 


“நம்மைப்‌ போலொரு மனுஷ னவனை 
நாமென்ன சந்திப்புக்‌ காண்குறது 

வானம்‌ பொனளியிது பூமி விளையிது 
மன்னன்‌ காணிக்கை யேன்‌ கொடுப்பேன்‌”? 


என்று ஏழு ஆண்டுகளாகக்‌ கம்பெனியாருக்குக்‌ கட்டவேண்டிய 
காணிக்கைப்‌ பணம்‌ கேட்டனுப்பிய ஆங்கில அதிகாரியின்‌ 
கடிதம்‌ கண்டு கூறுவதாகக்‌ கட்டபொம்மு கும்மிப்பாடல்‌ பாடு 
கிறது. மேலும்‌ சண்டைக்குத்‌ தயாராவதாகப்‌ பாடுகிறது . 
ஆனால்‌ வீரபாண்டியக்‌ கட்டபொம்மன்‌ கதைப்‌ பாடலில்‌ ஜாக்‌ 
சன்‌ கடிதம்‌ கண்ட கட்டபொம்மன்‌ அவனைப்‌ பேட்டி காணப்‌ 
படையுடன்‌ புறப்படுவதாகப்‌ பாடப்பட்டுள்ளது. 


“காயிதம்‌ போட்டவன்‌ சாசசன்‌ மேசரைக்‌ 
கண்ணாகவே பார்த்திட வேணு மென்றார்‌ 
ஆயிரம்‌ பேருஞ்‌ சபாரி யென்றாரந்தச்‌ 
சாகிசர்‌ சமர்த்துகள்‌ பார்ப்போ மென்றார்‌?”, 


பேட்டி காணப்‌ புறப்படும்போது சக்கதேவி கோயிலில்‌ 
சென்று வணங்கிப்‌ பல்லி சோதிடம்‌ பார்க்கின்றனர்‌, 


“நின்று தொழுதான்‌ பிரதானி, அப்போ 
நிமித்தஞ்‌ சொன்னாளே சக்கதேவி 
பல்லிநிமித்தம்‌ பலபலென்று செல்ல 
நல்லது சோ௫ியம்‌ பாருமென்றார்‌ 
வல்லவன்‌ தும்பிச்சி நாயக்கரும்‌ சோசியம்‌ 
மார்க்கமாய்ப்‌ பார்த்து மொழிதந்தனராம்‌??, 


426 


இவ்வாறு பல்லிச்‌ சகுனம்‌ பார்த்த கட்ட பொம்மனுக்குத்‌ 
தும்பிச்சி நாயக்கர்‌ பல்லிச்‌ சகுனத்தின்‌ பலன்‌ சொன்னதாக 
வீரபாண்டியக்‌ கட்டபொம்மன்‌ கதைப் பாடலில்‌ வருகிறது. 
ஆனால்‌ கட்டபொம்மன்‌ கும்மிப்‌ பாடலில்‌ வெள்ளையன்‌ தாய்‌ 
அவனைப்‌ புறப்படவிடாமல்‌ தடுக்கும்போது கயநிமித்தம்‌ கண்ட 
செய்தியைக்‌ கூறுவதாக வருகிறது. இனிமேல்‌ நடக்கப்‌ போகிற 
நிகழ்ச்சிகளையெல்லாம்‌ தான்‌ கனாக்‌ கண்டதாகக்‌ கூறிப்‌ 
போருக்குப்‌ போகாதே என்று தன்மகனைக்‌ தடுப்பதாக வரு 
கிறது, 


“பொல்லாத துற்குறி சகண்டேனடா 
கோட்டையைச்‌ சுற்றிக்‌ கும்பினிப்‌ பாளையங்‌ 
கொண்டு வளையவுங்‌ கண்டேனய்யா 
ஆண்செெடி வீசுந்‌ தென்பாஞ்சை நகரை 
அளித்துப்‌ போடவுங்‌ கண்டேனய்யா 
பெண்வாடை, வீசுந்‌ கதென்பாஞ்சை நகர்தனில்‌ 
பெணமாய்‌ உருளச்‌ சகுனங்‌ கண்டேன்‌ 
றாமநாதபுரம்‌ கோட்டைதனில்‌ துரை 
ராசரையும்‌ கைதி பண்ணக்‌ கண்டேன்‌ 
கயத்தாறு புளிய மரத்திலே கட்டப்‌ 
பொம்முத்தலை தூங்கக்‌ கண்டேன்‌ 
அமச்சரையும்‌ கொன்று றாசமாதர்களையும்‌ 
பாளையங்‌ கோட்டை தனிலே யடைக்கக்‌ சண்டேன்‌ 
ரத்தச்‌ சகுனங்‌ கண்டேனையா யிப்போ 
நடக்கக்‌ கூடாது வெள்ளை யய்யா”? 


நிமித்தம்‌ பார்ப்பதும்‌, சக்களாக்‌ கண்டு பலன்‌ கூறுவதும்‌ 
தாட்டுப்புற மக்களிடையே உள்ள வழக்கம்‌. இரு பாடல்களி 
லும்‌ இவை வந்துள்ளன. வெள்ளையத்‌ தேவனின்‌ மனைவி 
அவனைப்‌ போருக்குப்‌ போகாதே என்று கடுக்கும்போதுதான்‌ 
கண்ட பொல்லாத சொப்பனத்தைக்‌ கூறித்‌ குடுக்கிறாள்‌, இரு 
நூல்களிலுமே வெள்ளையத்‌ தேவனைப்‌ போருக்குப்‌ போகாதே 
என்று தடுக்கும்‌ மனைவியின்‌ புலம்பலில்‌ தான்‌ கண்ட துன்னி 
மித்தங்களைக்‌ கூறிப்‌ புலம்புவகாகப்‌ பாடப்பட்டுள்ளது. கட்ட 
பொம்மன்‌ கும்மிப்‌ பாடலில்‌ வெள்ளையத்‌ தேவன்‌ மனைவி 


427 


“கைச்‌ செம்பில்‌ நீர்‌ வார்த்திடவே 

கைச்‌ செம்புத்‌ தட்டி விழுந்திடுமாம்‌ 

கைச்‌ செம்புத்‌ தட்டி விழுந்திடவே 

கலங்கினாள்‌ வெள்ளையன்‌ மங்கையர்தான்‌ 

போக வேண்டாஞ்‌ சுவாமி போக வேண்டாம்‌ நானும்‌ 
பொல்லாத துற்குறி கண்டேனைய்யா?”' 


என்று தன்‌ கணவனைத்‌ தடுப்பதாக வந்துள்ளது. வீரபாண்டி 
யக்‌ கட்டபொம்மன்‌ கதைப்‌ பாடலில்‌ 


பொல்லாத சொப்பனங்‌ கண்டே ளனென்றாள்‌ 
இப்போ போகாதே யென்றுபின்‌ தொடர்ந்தாள்‌. 
வழக்குஞ்‌ சொல்ல மனந்துணிந்தாள்‌ மண 
வாளன்‌ மடியைப்‌ பிடித்திழுத்தாள்‌. 


என்று தொடங்கிப்‌ பின்பு நடக்கவிருக்கும்‌ நிகழ்ச்சிகள்‌ அனைத்‌ 
தையும்‌ தான்‌ கனாக்‌ கண்டதாகக்‌ கூறித்‌ குடுக்கிறாள்‌. கும்‌ 
மிப்‌ பாடலில்‌ வெள்ளையன்‌ தாய்‌ கூறுவதாக உள்ள செய்தி 
கள்‌ கதைப்‌ பாடலில்‌ வெள்ளையன்‌ மனைவி கூறுவதாகப்‌ 


பாடப்பட்டுள்ளன. 


கதைப்‌ பாடலில்‌ கட்டபொம்மன்‌ சென்னைக்குச்‌ சென்று 
கவர்னரைச்‌ சந்‌ தித்து வருவதாகப்‌ பாடப்பட்டுள்ளது. ஆனால்‌ 
கும்மிப்‌ பாடலில்‌ அச்செய்தி இல்லை. ஊமைத்துரையைக்‌ காட்‌ 
டிக்‌ கொடுத்தது ஒரு பெண்‌ என்று கதைப்பாடலில்‌ பாடப்பட்‌ 
டுள்ளது. ஆனால்‌ கும்மிப்பாடலில்‌ வெள்ளைப்‌ பட்டாளமே 
வளைத்துப்‌ பிடித்ததாகப்‌ பாடப்பட்டுள்ளது. 


இரு பாடல்களிலும்‌ பல ஓற்றுமைகளும்‌ சில வேற்றுமை 
களும்‌ இருக்கக்‌ காண்கிறோம்‌. இரு நூல்களுமே கட்டபொம்‌ 
மன்‌ செய்த கொள்ளைகளைக்‌ கூறுகின்றன, கொள்ளைக்கார 
னாக இருந்தாலும்‌ அவன்‌ ஆங்கிலேயரால்‌ தூக்கிலிடப்பட்ட 
பின்னா்‌ மக்களுக்கு அவன்மீது மதிப்பும்‌ மரியாதையும்‌ ஏற்பட்ட 
நிலையில்‌ அவன்‌ வரலாற்றை நாட்டுப்புற மக்கள்‌ கதைப்‌ 
பாடல்களாகப்‌ பாடிப்‌ போற்றினர்‌. வீரர்களைப்‌ போற்றும்‌ 
மரபு இக்‌ கதைப்‌ பாடல்களில்‌ நன்கு வெளிப்படுகிறது, நாட்‌ 
டுப்புற மக்களின்‌ நம்பிக்கைகள்‌, பழக்க வழக்கங்கள்‌ எல்லாம்‌ 


426 


வெளிப்படுகின்றன. இவ்விரு பாடல்களையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்‌ 
கும்போது கதைப்‌ பாடல்‌ அளவில்‌ பெரிதாகவும்‌, ஓரளவுக்கு 
நன்கு கற்றவராலே பாடப்‌ பட்டிருப்பதாகவும்‌ தோன்றுகிறது. 
கும்மிப்பாடல்‌ பஈடியவர்‌ படிப்பறிவு மிகக்‌ குறைவாக உள்ளவ 
ராகத்‌ தோன்றுகிறது, இந்நூல்‌ அளவிலும்‌ சிறிது. இரு பாடல்‌ 
களிலும்‌ ஆங்கிலச்‌ சொற்களும்‌ நாட்டுப்புற மக்கள்‌ பயன்‌ 
படுத்தும்‌ வட்டார வழக்குச்‌ சொற்களும்‌ மிகுந்து காணப்படு 
கின்றன. 


வீரபாண்டியக்‌ கட்டபொம்மன்‌ கதைப்பாடலும்‌ கட்ட 
பொம்மன்‌ கும்மிப்‌ பாடலும்‌ நாட்டுப்புற இலக்கியத்தில்‌ சிறப்‌ 
பிடம்‌ பெறத்தக்க இயல்புகளுடன்‌ திகழ்கின்றன. 


வீரபாண்டியக்‌ கட்டபோம்முக்‌ கதைர்பாடல்‌ 
- ஒரு கண்டணோாட ழ்‌. 


ச. இரவி, 
பாரதியார்‌ பல்கலைக்கழகத்‌ கமிழ்த்துறை, 


பாரதியார்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 





0.1 தோக்கம்‌ 


குமிழகத்தைச்‌ சேர்ந்த கிருநெல்வேலிப்‌ பகுதஇுபில்‌ பாஞ்‌ 
சாலங்‌ குறிச்சிப்‌ பகுதியை 1790 ஆம்‌ ஆண்டு பிப்ரவரி 2 
முதல்‌ கி.பி. 1799 அக்டோபர்‌ 16 வரை ஆட்சி செய்தவன்‌ 
வீரபாண்டியக்‌ கட்ட பொம்மன்‌, பிற பாளையக்காரர்களும்‌ 
மன்னர்களும்‌ ஆங்கிலேய ஏகாதிபத்தயத்திற்குப்‌ பயந்து 
அடிமையாக அடங்கிக்‌ கிடந்த போது அஞ்சாத சிங்கமாக 
எதிர்த்துப்‌ போராடித்‌ தூக்குக்‌ கயிற்றையும்‌ பஞ்சு மெத்தை 
யாக ஆக்கி கொண்டவன்‌ வீரபாண்டியக்‌ கட்ட பொம்மன்‌. 
- அவன்‌ இத்தியாவின்‌ முகல்‌ விடுகலைப்‌ போராட்டவீரன்‌ 
என்பதை நோக்கமாகக்‌ கொண்டு இக்கட்டுரை ஆராயப்படு 
கின்றது. 


10 கதைச்‌ சுருக்கம்‌ 

எட்டப்பன்‌ ஜாங்சன்‌ துரையிடம்‌ வீரபாண்டியக்‌ கட்ட 
பொம்மனைப்‌ பற்றிச்‌ ல குற்றச்‌ சாட்டுகளைக்‌ கூறுகின்றான்‌ . 
இதனால்‌ தன்னை வந்துப்‌ பார்க்கும்‌ படி வீரபாண்டியக்‌ கட்ட 
பொம்மனுக்கு உத்தரவிட்டு ஜாங்சன்‌ பவ்வேறு இடங்களுக்குச்‌ 


430. 


சென்று விடுகிறான்‌. இறுதியாக இருவரது சந்திப்பும்‌ இராம 
நாதுபுரத்தில்‌ நிகழ்கின்றது. ஜாங்சன்‌ வீரபாண்டியனை 
மரியாதைக்‌ குறைவாக நடத்திக்‌ கைது செய்ய முற்படும்‌ 
போது அஸ்டன்‌ துரையைக்‌ கொன்றுவிட்டு வீரபாண்டியனும்‌ 
கும்பி ஊமைத்துரையும்‌ தப்பி விடுகின்றனர்‌. ஆனாலும்‌ 
அங்குஇருவரது படைகளும்‌ மோதுகின்றன. முடிவில்‌ இராமநாத 


பரத்துக்கடை வீதிகள்‌ கொள்ளையடிக்கப்பட்டு, சேவகர்‌ 
செலவுக்காக தூத்துக்குடியில்‌ வெள்ளையா வீட்டிலும்‌ 
கொள்ளையடிக்கப்பட்டு வீரபாண்டியன்‌ பாஞ்சாலங்குறிச்‌ 


சிக்குச்‌ செல்கின்றான்‌. தானாபதி ஆங்கிலேயரிடம்‌ பிடிபட்டு 
விசாரணைக்காகச்‌ சென்னை கவர்னரிடம்‌ அனுப்பிவைக்கப்‌ - 
படுகின்றான்‌. அங்கு அவன்‌ வீரபாண்டியன்‌ நிரபராதி. என 
நிரூபித்துவிட்டு, ஜாங்சனுக்குக்‌ கண்டனையைகத்‌ தேடித்‌ 
குந்தும்‌ அவர்கள்‌ கேட்டுக்‌ கொண்டதற்கிணங்க, கட்ட 
பொம்மனை வந்து பார்க்கும்படியும்‌ செய்கின்றான்‌ 
அப்போது கட்டபொம்மன்‌ சென்னை கவர்னர்‌ கூறிய குற்றச்‌ 
சாட்டுக்களை மறுத்துச்‌ சமாதானத்துடன்‌ பாஞ்சாலக்குறிச்‌ 
சிக்குத்‌ திரும்பவும்‌ வருகின்றான்‌. 

கானாபதியின்‌ மகன்‌ திருமணத்திற்காக ஆங்கிலேயர்கள்‌ 
காவல்காத்த தானியக்‌ களஞ்சியங்களைக்‌ கொள்ளையிட 
முதலில்‌ வீரபாண்டியன்‌ மறுத்து விடுகிறான்‌. பிறகு தானா. 
பதியின்‌ வற்புறுத்தலால்‌ ஊமைத்துரையின்‌ குலைமையில்‌ 
திருநெல்வேலி, தூத்துக்குடி. போன்ற இடங்களில்‌ கொள்ளை 
யடிக்கப்படுகிறது, இதனால்‌ அக்னியூ என்ற ஆங்கிலேய 
படைத்தளபதியின்‌ தலைமையில்‌ பாஞ்சாலங்‌ குறிச்சியின்‌ மீது 
போர்‌ தொடுத்துக்‌ கைபற்றுகின்றனர்‌. கோல்வியடைந்த 
வீரபாண்டியன்‌ கொண்டைமானிடம்‌ தஞ்சமடைய, அவனே 
ஆங்கிலேயருக்குக்‌ காட்டிக்‌ கொடுத்து விடுகின்றான்‌. இதன்‌ 


விளைவாக முதலில்‌ தானாபதியும்‌ பிறகு கட்டபொம்மனும்‌ 
துரக்கில்‌ இடப்படுகின்‌ றனர்‌. 


பாளயங்கோட்டைச்‌ சிறையில்‌ 
துப்பிய இடத்தில்‌ கொள்ளையடித்து 
அவன்‌ பாஞ்சாலங்கு றிசஓயில்‌ மன்னை 
வலிமையான கோட்டையொன்றைக்‌ 
ஆங்கிலேயப்படை ஊமைத்துரையுடன்‌ 


இருந்த ஊமைத்துரை 
விட்டுச்‌ செல்கிறான்‌. 
விட மக்கள்‌ ஆகுரவுடன்‌ 
கட்டி முடிப்பதற்குள்‌ 
போரிட்டு வெற்றி 


431 


பெறுகிறது. ஊமைத்துரை மருதுசகோதரார்களிடம்‌ தஞ்சம்‌ 
அடைகின்றான்‌. இதனைக்‌ கேள்வியுற்ற ஆங்கிலேயப்படை 
அங்கும்‌ வந்து மருது வீரார்களைத்‌ தோற்கடித்து விட்டு 
அவர்களைக்‌ தூக்கிலிடுகின்றது. இங்கேயிருந்தும்‌ தப்பி ஓடிய 
ஊமைத்துரை கன்னிவாடிமலையில்‌ ஆங்கிலேயரிடம்‌ பிடிபட்டு 
தூக்கிலிடப்படுகின்றான்‌. இவ்வாறு இக்ககதைப்பாடல்‌ அமை 
கின்றது , 
2.0 இக்கதைப்பாடல்‌ உணர்த்தும்‌ உண்மைகள்‌ 

இக்‌ கதைப்பாடல்‌ சில மாறுபடக்‌ கூறிச்‌ சென்றாலும்‌ 
அதீதமான கற்பனைகளுக்கு இடம்‌ தரவில்லை. மாறாகப்‌ பல 


உண்மைகளை வெளிப்படுத்துகின்றது, அவைகளைக்‌ கீழ்‌ 
வருமாறு காணலாம்‌, 


1. வீர பாண்டியன்‌ பாஞ்சால நாட்டை. ஆட்சி செய்கின்ற 
போது நாயக்கர்‌ ஆட்சி மறைந்து விட்டது பெயரளவிற்கே 
ஆர்க்காட்டு நவாபு ஆட்சிசெய்து கொண்டிருக்க அவனிடம்‌ 
ஆங்கிலேயர்கள்‌ வரிவசூலிக்கும்‌ உரிமையினைப்‌ பெறுகின்றனர்‌. 


2. இந்தச்‌ சூழ்நிலையில்தான்‌ எட்டப்பன்‌ வீரபாண்டி 
யனைப்‌ பற்றி ஜாங்சன்‌ துரையிடம்‌ முறையிடுகின்றான்‌. 
எனவே கட்ட பொம்மன்‌ ஆட்சி செய்கின்ற போது எட்டப்பன்‌ 
எதிரி என்பகையும்‌ ஜாங்கசனுக்கும்‌ எட்டப்பனுக்கும்‌ மிகுந்த 
நெருக்கமே இருந்தது என்பதையும்‌ அறிய முடிகிறது. 


3. செக வீரபாண்டியன்‌ மகன்‌ வீரபாண்டியக்‌ கட்ட 
பொம்மு என்பதையும்‌ (அவரது தம்பி ஊமைத்துரை என்பதை 
யும்‌) இவர்கள்‌ கம்பளத்து : நாயக்கருள்‌ தோக்குலவார்‌ 
சாதியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்பதையும்‌ இக்கதைப்பாடலின்‌ 
ஆரம்பம்‌ உணர்த்துகின்றது. 


4. வெள்ளையர்களுக்கு எதிராக நடந்த போராட்டத்‌ 
தில்‌ வீரபாண்டியனும்‌, ஊமைத்துரையும்‌ நடத்திய கொள்ளை 
கள்‌ அனைத்துமே வெள்ளையர்களைப்‌ பழி வாங்கும்‌ செய 
லாகவே கருதினார்கள்‌. 


.. சென்னை கவர்னர்‌ -வீரபாண்டியனை : வரிகட்டச்‌ 


432 


சொல்வதின்‌ மூலம்‌ வெள்ளையர்களுக்கு வரிவசூல்‌ செய்து 
தருவது ஐமீன்தார்களின்‌ கடமை எனத்‌ தெரிய வருகின்றது. 


6. கட்டபொம்மனுக்கும்‌ ஆங்கிலேயர்களுக்கும்‌ நடந்த 
மூதல்‌ நாள்‌ போரில்‌ ஜாங்சன்‌, மக்களீயடு, காலின்ஸ்‌ ஆகிய 
மூன்று ஆங்கிலேயர்கள்‌ இறந்ததாகக்‌ கதைப்பாடல்‌ கூறுஇன்‌ 
றது, இதில்‌ மக்ளீயடுக்கும்‌, காலின்சுக்கும்‌ பாஞ்சாலங் குறிச்சி 
யில்‌ சமாதிகள்‌ இருக்கின்றன. ஜாங்சன்‌ இப்போரில்‌ இறக்க 
வில்லை என நா, வானமாமலை கூறுவது ஆராய்ந்து பார்க்கத்‌ 
குக்கது, 


7. இக்கதைப்‌ பாடலின்‌ மூலம்‌ அங்கிலேயருடைய 
பகுதிகள்‌ இராணுவ வீரர்களின்‌ பெயர்கள்‌, கட்டபொம்மன்‌ 
அவையில்‌ இருந்தவர்கள்‌, கோட்டை கட்டிய விதம்‌ 
வற்றைத்‌ தெரிந்து கொள்ள முடி௫ன்றது. 


8. முதல்‌ போரில்‌ காலன்துரையை பாதர்வெள்ளை கொன்ற 
செய்தியும்‌ பின்‌ பாதர்வெள்னை மடிந்த செய்தியும்‌ முக்கியம்‌ 
பெறுகின்றன. 


ஆகிய 


9.முதலில்‌ தானாபதியை நாகலாபுரக்கோட்டையில்‌ வேப்ப 
மரத்தடியிலும்‌ இரண்டாவதாக வீரபாண்டியக்கட்ட 


பொம்‌ 
மனையும்‌, வீமன்‌ கருத்தய்யாவை கயத்தாறு புளிய மரத்‌ 
திலும்‌ மூன்றாவதாக மருதுசகோ தரர்களையும்‌ சவஞானகி 
தையும்‌ சிவகங்கை நாட்டிலும்‌ நான்காவதாக ஊமைத்‌ 
துரையைப்‌ பாஞ்சை எல்லையிலும்‌ ஆங்கிலேயர்கள்‌ 
தூக்கிலிட்டதாக இக்கதைப்பாடல்‌ உணர்த்துகின்றது. 
30 வேறுபாடு 
வீரபாண்டியக்‌ கட்டபொம்மு கதைப்பாடலானது, மற்ற 


கதைப்‌ பாடல்களில்‌ இருந்தும்‌ வரலா 
களில்‌ வேறுபடுகின்றது. 


1. ஜாங்சன்‌ துரையைப்‌ பேட்டி காண, 
செல்லும்‌ இடங்கள்‌, வீரபாண்டியக்‌ 
பாடலில்‌ ஏழ இட 
நான்கு இடங்களி 


இறிலிருந்தும்‌ ல இடங்‌ 


வீரபாண்டியன்‌ 
கட்டபொம்மு கதைப்‌ 
ங்களிலும்‌, கட்டபொம்மு கும்மிப்‌ பாடலில்‌ 
லும்‌ காணப்படுகின்றன. இடங்கள்‌ வேறு 


433 


பட்டாலும்‌ கட்டபொம்மனை வரச்சொல்லி ஏமாற்றிய 
செய்தியை இரண்டு கதைப்‌ பாடல்களுமே கூறுவது குறிப்‌ 
பிடத்தக்கது. 


2. தானாபதியின்‌ மகன்‌ இருமணத்திற்கு : நெற்களஞ்சியங்‌ 
கள்‌ கொள்ளையடிக்கப்பட்ட இடங்கள்‌ கதைப்பாடல்களில்‌ 
வேறுபடுகின்றன. கட்டபொம்மு. கும்மிப்பாடலில்‌ ஆத்தூர்க்‌ 
்‌ களஞ்சயத்திலும்‌ வீரபாண்டியக்‌ கட்டபொம்மு கதைப்‌ பாட 
லில்‌ திருநெல்வேலி.பிலும்‌ வேறுபிரதஇபில்‌ ஸ்ரீவைகுண்டத்தில்‌ 
கொள்ளை பிடப்பட்டிருப்பதாகவும்‌ கூறப்பட்டிருக்கின்றது- 
ஆனால்‌ இவை அனைத்துமே ஆங்கிலேயர்களுக்கு வரிசெலுத்து 
வதற்காக இருத்த நெற்களஞ்சியங்கள்‌ என்று குறிப்பிடுவதில்‌ 
ஒன்றுபடுகின்‌ றன. 


3. பாஞ்சாலங்‌ குறிச்சிப்‌ போரில்‌ ஜாங்கன்‌ .இறந்ததாகக்‌ 
கதைப்பாடல்‌ கூறுகின்றது. ஆனால்‌ நா. வானமாமலை 
இக்கூற்றை மறுக்கின்றார்‌. 


4. அக்காலத்தில்‌ தூத்துக்குடியில்‌ வாணிபம்‌ செய்தவர்‌ 
கள்‌ பிரெஞ்சுக்காரார்கள்‌ என்பது கதைப்பாடல்‌ கூற்று, டச்சுக்‌ 
காரர்கள்‌ இருந்ததாக வரலாறு கூறுகின்றது. 


3. ஊமைத்துரையை அக்னியூ தூக்கில்‌ இட்டதாகவும்‌ 
பின்‌ அக்னியூவையே ஆங்கிலேயர்கள்‌ தூக்கில்‌ போட்டதாக 
வும்‌ வீரபாண்டியக்‌ கட்டபொம்மு கதைப்பாடல்‌ கூறுகின்றது: 
அக்னியூவை தூக்கில்‌ போடவில்லை என்பதும்‌ ஊமைத்‌ 
துரையைகத்‌ தூக்கிலிட்டவர்கள்‌ வெல்ஷ்துரை என்றும்‌ 
வரலாறு கூறுகின்றன. அக்னணியூவைத்‌ தூக்கிலிட்டார்கள்‌ 
என்று சொல்வது ஆங்கிலேயர்களைகத்‌ திருப்து படுத்தவே 
என்பது குறிப்பிடத்தக்கது, 


௦. ஊமைத்துரை திண்டுக்கல்‌ மலைக்குச்‌ சென்ற பின்‌ 
தற்கொலை செய்து கொண்டதாகக்‌ கட்டபொம்மன்‌ கதைப்‌ 
பாடலும்‌ பாஞ்சாலங்குறிச்கதி எல்லையில்‌ தூக்கிலிட்டதாக 
வீரபாண்டியக்‌ கட்டபொம்மு சதைப்‌ பாடலும்‌ இருப்பத்‌ 
தூரில்‌ பிடிபட்டு தூக்கிலிடப்பட்டதாக வெல்ஷ்‌ எழுதிய 
குறிப்பும்‌ கூறுகின்றன. 


434 


இவ்வாறு வேறுபாடுகள்‌ காணப்படினும்‌ அடிப்படைச்‌ 
செய்திகள்‌ பெரும்பாலும்‌ ஒன்றாகவே அமைந்திருக்கின்றன - 


4. வீரபாண்டிக்‌ கட்டபொம்மன்‌ கொள்ளைக்காரனா? 


வீரபாண்டியக்‌ கட்டபொம்மனைக்‌ கொள்ளைக்காரனென்‌ 
றும்‌ தேசபக்தனென்றும்‌ கூறுகின்றவர்கள்‌, ஒரே விதமான 
நூல்களை ஆதாரமாகக்‌ கொண்டுள்ளதையும்‌ வீரபர்ண்டி 
யனின்‌ நினைவை அகற்ற ஆங்கிலேயர்கள்‌ பல்வேறு முயற்சி 
களை எடுத்துக்‌ கொண்டதையும்‌ வீரபாண்டியன்‌ கொள்ளை 
யன்‌ அல்ல என்பதற்கு மூன்று காரணங்களையும்‌ நா. வானமா 
மலை அவர்கள்‌ வீரபாண்டியக்‌ கட்டபொம்மு கதைப்‌ பாடலின்‌ 
முன்னுரையில்‌ மிகத்‌ தெளிவாகக்‌ குறிப்பிட்டிருக்கின்றார்கள்‌. 


மற்ற பாளையக்காரர்கள்‌, தங்களைக்‌ கொள்ளையிட்டு 
வெள்ளையர்கள்‌ சேமித்து வைத்து இருக்கும்‌ பண்டங்களைத்‌ 
இருப்பிக்‌ கேட்கவே அஞ்சியபோது., வீரபாண்டியனும்‌ ஊமைத்‌ 
துரையும்‌ வரிவசூல்‌ செய்ய வெள்ளையருக்கு உரிமையில்லை 
என்று முழங்கெுயதோடு, வெள்ளையர்கள்‌ சேமித்து வைத்த 
நெற்களஞ்சியங்களைக்‌ குறிப்பாகத்‌ இருநெல்வேலி, தூத்துக்‌ 
குடிப்‌ பகுதிகளில்‌ சூறையாடிய செய்திகளை இக்கதைப்‌ பாடல்‌ 
சுட்டுகின்றது. 


மேலும்‌ ஊமைத்துரையின்‌ கூற்றாக 


“வீரபாண்டியக்‌ 
கட்டபொம்முக்‌ கதைப்பாடலில்‌” 


“வானம்‌ பொழிந்தது பூமி விளைந்தது 
மன்னவன்‌ கும்மினிக்கேன்‌ கொடுப்பேன்‌ 9 
சீனிச்சம்பா நெல்லு ஏன்‌ கொடுப்பேன்‌? 
கம்பிச்‌ சீரகச்‌ சம்பா நெல்லு ஏன்‌ கொடுப்பேன்‌?” 
(....) 
நானும்‌ உழுது விதைக்கும்‌ போது அவன்‌ 
கானும்‌ உழவுக்கு வந்தானே? 
2 
மன்னவன்‌ கும்பினி வந்தாக்கால்‌ கத்தி 
வாள்முனையில்‌ கிஸ்‌இப்பண மென்றான்‌”” 


435 


ள்ன்று ஆசிரியா்‌ குறிப்பிடுவது வெள்ளையஏகாதிபத்தியத்‌ 
திற்கு எதிராக வரிகொடுக்க . மறுத்ததோடு அவர்களுக்கு 
எந்தவித உரிமையும்‌ இங்கு இல்லை என்பதை எடுத்துக்காட்டு 
வ்தாக அமைகின்றது. 


இக்கதைப்பாடலின்‌ ஆரம்பத்தில்‌ எட்டயபுரத்துப்‌ பகுதி 
களைக்‌ கொள்ளையடித்துத்‌ துன்புறுத்தியதாக எட்டப்பன்‌ 
ஆங்கிலேயரிடம்‌ மூறையிட்ட புகார்களை வீரபாண்டியக்‌ 
க்ட்ட பொம்மன்‌ மறுத்ததோடு, கிழக்கிந்திய நிர்வாகக்‌ 
சூழுவும்‌ மறுத்துப்‌ பொய்ப்புகார்‌ என நிராகரித்து விடுகின்றது. 


இந்நிகழ்ச்சியைத்தான்‌ ம, பொ, சவஞானம்‌ அவர்கள்‌ 
“விடுதலைப்‌ போரில்‌ தமிழகம்‌” என்ற நூலில்‌ குறிப்பிட்டிருக்க 


வேண்டும்‌. (பக்கம்‌ 46-47) 

ஆரம்‌ எழுதிய “*தட்சிண சரித்திரம்‌”, கர்னல்‌ வெல்ஷ்‌ 
எழுதிய “இராணுவ நடவடிக்கைகளின்‌ ஞாபகங்கள்‌?” 
ஸ்டுவர்ட்‌ எழுதிய ““இருநெல்வேலி சரித்திரம்‌”, நெல்ஸன்‌ 


_ எழுதிய “மதுரை சரித்திரம்‌”, டெய்லரது கையெழுத்துப்‌ 
பிரஇகள்‌, ““இருநெல்வேலி கெஸட்டியன்‌””, “*மதுறை கெஸட்டி 
யர்‌?” பேட்டின்‌ ““இருநெல்வேலி சரித்திரம்‌?” இரான்‌ எழுதிய 
பாளையக்காரர்‌ யுத்தங்கள்‌”, கால்டுவெல்‌ எழுதிய “திருநெல்‌ 
வேலி சரித்திரம்‌” ஆகியவைகள்‌ ஆங்கிலேயர்கள்‌ எழுதியவை 
. குறிப்பாக ஊமைத்துரையைத்‌ தூக்கிலிட்டவன்‌ ஆங்கிலேயப்‌ 
படைத்தளபதி வெல்ஷ்‌ என்று வரலாறு சூறிப்பிடுகின்றது. 
அவன்‌ கட்டபொம்மனுடைய பரமவிரோதுி எதிரியின்‌ குறிப்பு 
அவனுக்குச்‌ சாதகமாகத்தான்‌ இருக்குமே யொழிய நடு 
நிலைமையுடன்‌ எழுதியிருக்க முடியாது: 

எனவே இவைகளை ஆதாரமாகக்‌ கொண்டு கால்டுவெல்‌ 


தமிழ்வாணன்‌ போன்றோர்‌ வீரபாண்டியனைக்‌ கொள்ளைக்‌ 
காரன்‌ என்று சொல்வது பொருத்தமாகாது. 


5.0 முதல்‌ சுதந்திரப்‌ போராட்ட வீரன்‌ 
இ.பி. 1827 இல்‌ நடந்த சிப்பாய்க்கலகம்‌ தான்‌ இந்தியாவின்‌ 


மூதல்விடுதலைப்‌ போர்‌ என இந்திய வரலாறு கூறுகின்றது; 
(இத்திய அரசு சி.பி, 1957 இல்‌ இந்திய விடுதலைப்‌ போராட்‌ 


436 


டத்தின்‌ நூற்றாண்டு விமாவைக்‌ கொண்டாடியது, இதனை 
ம.பொ. இவஞானம்‌ தமது “விடுதலைப்போரில்‌ தமிழகம்‌” 
என்ற நூலில்‌ மிகவும்‌ வன்மையாகக்‌ கண்டித்து, முக்கிய அம்‌ 
சங்கள்‌ எல்லாம்‌ வடக்கேதான்‌ நிகழ்கின்றன என்று எண்ணு 
இன்ற மனப்பான்மைதான்‌ இதற்குக்‌ காரணம்‌ என்கிறார்‌, 


இக்கருத்து தவறானது. இதற்கு முன்பே ஆங்கிலேயருக்கு 
எதிராக ஹைதர்‌ அலி, திப்பு சுல்கான்‌, புலித்தேவன்‌, வீர 
பாண்டியக்கட்டபொம்மனின்‌ முன்னோர்கள்‌, கிளர்ச்சி செய்யத்‌ 
தொடங்கிவிட்டனர்‌. குறிப்பாகப்‌ புலித்தேவன்‌ இ.பி, 1736 
முதல்‌ 17/90 வரை மேற்குப்‌ பாளையங்களுக்குத்‌ தலைமைதாங்கி 
ஆங்கிலேயருக்கு எதிராக வரிகட்ட மறுத்து பனிரெண்டு 
ஆண்டுகாலமாக அவ்வப்போது போரிட்டிருக்கின்றான்‌. இவர்கள்‌ 
வீரபாண்டியக்கட்டபொம்மனுக்கு முன்பாகவே ஆங்கிலேயருக்கு 
எதிராகக்கிளர்ச்சி செய்தாலும்‌ வீரபாண்டியக்‌ கட்டபொம்‌ 
மனே முதல்விடுதலைப்‌ போராட்டத்‌ தலைவனாகின்‌ றான்‌. 
ஏனென்றால்‌ கி.பி, 1792இல்‌ தான்‌ ஆங்கிலேயரது நேரடியான 
ஆட்சி இத்தியாவில்‌ வருகின்றது. எனவே அதற்கு முன்பு நடந்த 
போராட்டங்களை விடுதலைப்போர்களாகக்‌ கருகுமுடியாது. 
எனவே 8.பி, 1792-இல்‌ தொடங்கித்‌ தொடர்ந்து 9 ஆண்டுக்‌ 
காலம்‌ நடைபெற்ற பாஞ்சைப்‌ போர்தான்‌ இந்திய சுதந்திரப்‌ 
போரின்‌ முதல்‌ நிகழ்ச்சி எனக்கொள்ளலாம்‌. 


குமிழகத்தில்‌ மட்டுமல்லாது பாரகுத்திலேயே சுதந்தரப்‌ 
போரைக்‌ துவக்கிய “முதல்‌ வீரன்‌” என்ற பெருமை வீரபாண்‌ 
டி யக்கட்டபொம்மனுக்கு உண்டு என்று ம.பொ.சிவஞானம்‌. 
தமது விடுதலைப்போரில்‌ தமிழகம்‌ என்ற நூலில்சுட்டிக்கா ட்டி 
யிருப்பது ஏற்புடையதாக அமைகின்றது. வீரபாண்டியக்கட்ட 
பொம்மனைப்பற்றி “£ விடுதலைப்போரில்‌ கர்நாடகம்‌”? விடு 


தலைப்‌ போரில்‌ கேரளம்‌”? என்ற நூல்களும்‌ சுட்டிச்‌ செல்க 
இன்றன, 


“வீரபாண்டியக்‌ கட்டபொம்மு கதைப்பாடல்‌! 
யருக்கு எதிராக நடத்திய 
மூலம்‌ அவனையே சுதந்‌ 
வீரனாகக்‌ காண்ப 


கின்றது எனலாம்‌. 


ஆங்கிலே 
கூறுவதின்‌ 
திரப்‌ போராட்டத்தின்‌ முதல்‌ விடுதலை 
தற்கு முக்கியச்‌ சான்றாதாரமாக 


போரா ட்டங்களைக்‌ 


விளங்கு 


437 


6.0 முடிவுரை ப 
1 இக்கட்டுரையில்‌ வீரபாண்டியக்‌ கட்டபொம்மு கதைப்‌ 
பாடல்‌” ஓன்றை மட்டும்‌ மையமாகவைத்து, வீரபாண்டியக்‌ 


கட்ட பொம்மன்‌ இத்தியாவின்‌ முதல்‌ விடுதலைப்‌ போராட்ட 
வீரன்‌எனச்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்டிருக்கன்றது,. இக்கதைப்‌ பாட 
லின்‌ மூலம்‌ பல்வேறு உண்மைகள்‌ எடுத்துக்‌ காட்டாக, மற்ற 
கதைப்‌ பாடல்களுக்கும்‌ வரலாற்றுக்கு மிடையேஉள்ள வேறு 
பாடு சுட்டிக்காட்டப்பட்டு, அவற்றில்‌ அடிப்படைச்‌ செய்திகள்‌ 
பெரும்பாலும்‌ ஒன்றாகவே அமைந்திருப்பதும்‌ எடுத்துக்‌ 
காட்டப்பட்டிருக்கின்றது. இறுதியாக வீரபாண்டியனைக்‌ 
கொள்ளைக்காரர்கள்‌ என்று சொல்வோருடைய கூற்றை 
மறுத்து இந்தியாவின்‌ முதல்‌ விடுதலை வீரன்‌ என மதிப்பிடப்‌ 
பட்டிருக்கின்றது. 


பயன்பட்ட நூல்கள்‌ 
1. ' வானமாமலை, நா., (பதி) வீரபாண்டியக்‌ கட்டபொம்மு 


கதைப்பாடல்‌, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, மதுரை, முகுற்‌ 
பதிப்பு, 1971, 

2. வானாமாமலை, நா, (ப.இ) கட்ட பொம்மு கூத்து, மதுரை 
பல்கலைக்‌ கழகம்‌, மதுரை. 

3, நடராஜன்‌, தஇி., (பதி) கட்டபொம்மு கும்மிப்பாடல்‌ 
ஜனவரி வெளியீடு, நாகர்‌ கோயில்‌-2, முதற்பதுப்பு 
1978. 

4, சிவஞானம்‌, ம.பொ, விடுதலைப்போரில்‌ தமிழகம்‌ பூங்‌ 

. கொடிபதிப்பகம்‌, சென்னை, இரண்டாம்‌ பதிப்பு, 1983 


வெள்ளைக்கார சாமி கதை ந்கற்ளின்‌ 
முரண்பாடு 
ஏ. ஆதித்தன்‌; 
மொழியியல்‌ துறை? 


மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, 





இலண்டன்‌ மாதகரைச்‌ சேர்ந்த வெள்ளைக்காரர்‌ ஒருவரை 
மக்கள்‌ தெய்வமாகக்‌ கருதி வழிபாடு செய்துவருவதனைக்‌, 
குமரி மாவட்டத்திலுள்ள பூவியூர்‌, பூஜைப்புரை விளை, சமா 
தானபுரம்‌ என்னும்‌ மூன்று கிராமங்களில்‌ காணமுடி௫ன்றது. 
இவ்வழிபாட்டின்‌ அடிப்படை நிகழ்ச்சியினைச்‌ சுட்டும்‌ வகை 
யில்‌” வெள்ளைக்கார சாமி கதை" என்னும்‌ பெயரில்‌ கதைப்‌ 
பாடல்‌ ஒன்று காணப்படுகின்றது, இக்‌ ககைப்பாடலின்‌ நிகழ்ச்‌ 
யில்‌ காணப்பெறும்‌ முரண்பாட்டினைச்‌ சுட்டுவதே இக்கட்டு 
ரையின்‌ நோக்கமாகும்‌. 

வெள்ளைக்கார சாமி வழிபாடு நடைபெறும்‌ மூன்று ஊர்‌ 
களிலும்‌ சிவன்‌ ஆலயத்தில்‌ தான்‌ வெள்ளைக்கார சாமி வழி 
பாடு நடைபெறுகின்றது. பூவியூரில்‌ மட்டுமே சிவன்‌ ஆலயத்‌ 
திலிருந்து சுமார்‌ இருநூற்றைம்பது அடிகளுக்கு அப்பால்‌ வெள்‌ 
ளைக்கார சாரமிக்கெனத்‌ தனியாக ஆலயம்‌ ஒன்று அமையப்‌ 
பெற்றுள்ளது. ஏனைய இரு ஊர்களிலும்‌ வெள்ளைக்கார 
சாமிக்குச்‌ சிவன்‌ ஆலயத்துடன்‌ இணைந்த சிறிய பீடமே 
காணப்படுகின்றது. பூவியூரில்‌ அமையப்பெற்றுள்ள வெள்ளைக்‌ 
கார சாமி ஆலயமே குறிப்பிடப்‌ பெற்றுள்ள மூன்று ஆலயங் 


439 


களிலும்‌ தொன்மையானது எனத்‌ தொல்லியல்‌ அறிஞர்கள்‌ 
கருதுகின்‌ றனர்‌. 


ஆண்டுதோறும்‌ தை மாதம்‌ நடைபெறும்‌ சிவாலயத்‌ திரு 
விமாவின்போது வெள்ளைக்கார சாமிக்கும்‌ விமா நடைபெறு 
ன்றது. வெள்ளைக்கார சாமிக்குச்‌ சுருட்டு, மது, இறைச்சி, 
அங்கி ஆகியன படையலாக வைக்கப்படுகின்றன. 


கதைப்பாடல்‌ சுட்டும்‌ செய்தி 

இலண்டன்‌ மாநகரைச்‌ சேர்ந்த வெள்ளைக்காரத்‌ துரை 
குனக்குக்‌ கப்பல்‌ ஓன்று செய்யவேண்டும்‌ என்ற எண்ணத்தில்‌ தன்‌ 
னைச்‌ சார்ந்தவர்களுடன்‌ கப்பல்‌ செய்வதற்குரிய மரங்களைத்‌ 
தேடும்‌ முயற்சியில்‌ ஈடுபடுகின்றான்‌. இறுதியாக இலண்டன்‌ 
மாநகரிலிருந்‌து குமரி மாவட்டம்‌ வந்தடைந்து அங்குள்ள காக்‌ 
காச்சி மலையிலுள்ள மரங்களை வெட்டி அவற்றை வண்டியி 
லேற்றி இலண்டன்‌ மாதகர்‌ வந்தடைகின்றான்‌. தச்சர்கள்‌ 
முயற்சியால்‌ கப்பல்‌ வேவேலை முடிவடைகின்றது. 


கப்பலின்‌ கொடி. மரத்திற்கு ஏற்ற மரம்‌ கிடைக்கப்பெறா 
மையினால்‌ வெள்ளைக்காரத்துரை மீண்டும்‌ குமரி மாவட்டம்‌ 
வருகின்றான்‌. காக்காச்சி மலையின்கண்ணுள்ள கழுகன்‌ திட்‌ 
டுப்பாறை என்னும்‌ பகுதியில்‌ செங்கிடாய்க்காரன்‌ என்னும்‌ 
காவல்தெய்வம்‌ உறையும்‌ மரம்‌ ஒன்றினைக்‌ ' கொடிமரத்தின்‌ 
பொருட்டு வெட்டியெடுத்து வண்டியிலேற்றி இலண்டன்‌ மா 
நகர்‌ வந்தடைகின்றான்‌. 
கொடிமரத்தை முழுமைபெறச்செய்த பின்னர்‌ வெள்ளைக்‌ 
காரத்துரை கப்பலை டோவர்‌ ஜலசந்தியில்‌: நீரோட்டம்‌ பார்க்‌ 
இன்றான்‌. பின்னர்‌ அக்கப்பல்‌ பல்வேறு நகர்கள்‌, தீவுகள்‌ கடல்‌ 
கள்‌ ஆஇியவற்றைக்கடந்து இறுதியாகக்‌ கேரளமாநிலத்தில்‌ 
மேலைக்‌ கடலோரப்பகுதுியில்‌ அமைந்த காயாங்குளம்‌ துறை 
மூகம்‌ வந்தடைகின்றது. 
காயாஈங்குளம்‌ துறைமுதத்துல்‌ பல்வேறு வகையான 
பொருட்களை ஏற்றிக்‌ கொண்டு அக்கப்பல்‌ மீண்டும்‌ இலண்டன்‌ 
மாநகரை நோக்கிச்‌ செல்கின்றது, செல்லும்‌ வழியில்‌ கன்னியா 
்‌ குமரிக்கு அருகாமையிலுள்ள தவிட்டுத்துறை என்னும்‌ பகுத 


440 


யில்‌ கப்பல்‌ செங்கிடாய்க்கார சாமியால்‌ பழிதீர்க்கும்‌ வகையில்‌ 
வீழ்கடிக்கப்படுகின்‌ றது. ௫ 


தான்‌ உறைகின்ற மரத்தினைக்‌ கொடிமரத்திற்காக வெட்‌ 
டியதன்‌ காரணமாகவே கப்பல்‌ இலண்டன்‌ மாநகர்‌ நோக்கிச்‌ 
செல்லும்போது செங்கடாய்க்கார சாமி பருந்து வடிவமெடுத்து 
கப்பலின்‌ கொடிமரத்தில்‌ அமர்ந்துகொண்டு கப்பலை வெள்‌ 
கைக்காரத்‌ துரையின்‌ கூட்டத்தினரோடு மூழ்கடித்து விடு 
கின்றான்‌. 

தவிட்டுத்துறையின்கண்‌ கப்பல்‌ வீழ்கியதன்‌ காரணமாக 
இறந்துபட்ட அனைவரும்‌ இத்துறைக்கு அருகாமையிலுள்ள. 
மன்னத்தேவன்‌ பாறையில்‌ செங்கிடாய்க்கார சாமிக்கு வலங்‌ 
கையர்கள்‌ வழிபாடு நடத்துதவனைக்‌ கண்ணுற்றனர்‌. தங்கள்‌ 
தவறினை உணர்ந்த வெள்ளைக்காரர்கள்‌ அனைவரும்‌ ஆவி 
வடிவில்‌ மன்னத்தேவன்பாறைக்குச்‌ சென்று செங்கிடாய்க்கார 
சாமியை வேண்டி நிற்கின்றனர்‌. இகன்‌ காரணமாகச்‌ செங்கி 
டாய்க்காரசாமி மனமுவந்து பல்வேறு வரங்களை வெள்ளை 
யரா்களுக்கு வழங்குகின்‌ றான்‌, 


இதுவே கதைப்பாடல்‌ சுட்டும்‌ கதை நிகழ்ச்சியாகும்‌, இந்‌ 
நிகழ்ச்சிக்குப்‌ பின்னரே வெள்ளைக்காரத்துரைக்கு முன்னா்‌ 
குறிப்பிடப்பெற்ற மூன்று ஊர்களிலும்‌ வழிபாடு நடைபெறுவ 
தாகத்‌ தெரியவருகின்றது, 


கள ஆய்வு சுட்டும்‌ முரண்பாடு 


கதைப்பாடல்‌ குறிப்பிடும்‌ செய்திகளுக்கும்‌ வெள்ளைக்கார 
சாமி வழிபாடு நடைபெறும்‌ கிராமங்களிலிருத்து சேகரிக்கப்‌ 
பெற்ற செய்திகளுக்குமிடையே மிகுந்த வேறுபாடு காணப்படு 
கின்றது. 


வன்னிக்கு சாமி வழிபாடு நடைபெறும்‌ கரர்மங்களில்‌ 
மிகவும்‌ முதன்மை வாய்ந்த இடம்‌ பூவியூர்‌ என்ற இராமம்‌ 
_ ஆகும்‌. இங்கு மட்டுமே வெள்ளைக்கார சாமிக்கெனத்‌ தனி 
கட ஆலயம்‌ அமைந்துள்ளது. இந்த 
தான்‌ கதைப்பாடலின்‌ செய்‌ 
அமைந்துள்ளது. 


?்‌ ஆலயத்தஇள்‌ வரலாறு 
தியினின்றும்‌ முரண்படும்‌ வகையில்‌ 


441. 


பூவியூர்‌' கிராம மக்கள்‌ அனைவருமே கதைப்பாடல்‌ செய்‌ 
திக்குப்‌ புறம்பான ஒரு கதையினைக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. இம்‌ 
மக்களிடமிருந்து சேகரித்த செய்தியின்படி . பறங்கித்துரை 
"என்னும்‌ வெள்ளைக்காரத்துரை தனது கப்பலின்‌ கொடிமரத்‌ 
இன்‌. பொருட்டு செங்கிடாய்க்கார சாமி உறையும்‌ மரத்தினை 
வெட்டியதர்கவும்‌ இதனால்‌ கோபங்கொண்ட செங்கிடாய்க்‌ 
காரசாமி பறங்கித்துரையினைப்‌ பழிவாங்கியதாகவும்‌ தெரிய 
வருகின்றது. 


கொடிமரத்தினைப்‌ பறங்கித்துரை வெட்டியதன்‌ காரண 
மாகக்‌ கோபங்கொண்டிருந்த செங்கிடாய்க்காரசாமி அவனைப்‌ 
பழிவாங்கத்‌ தக்க தருணம்‌ பார்த்திருக்கன்றான்‌. ஓரு நாள்‌ 
பறங்கித்துரை பூவியூரிலுள்ள சிவன்‌ ஆலயத்தின்‌ அருகாமையில்‌ 
குதிரையில்‌ வரும்போது செங்கிடாய்க்கார சாமி அவனைப்‌ 
பழிவாங்கிவிடுகன்‌ றான்‌. ப 


சிவனாலயத்தின்‌ அருகே வரும்போது இடீரெனத்‌ தன்‌ 
நெஞ்சில்‌ அடிவிமுந்தவுடன்‌ ஓன்றும்‌ புரியாமல்‌ குதிரையிலி 
ருந்து ழே விழுகின்றான்‌ பறங்கித்துரை. மரணத்தறுவாயிலி 
ருந்த பறங்கித்துரை தனக்கு எப்படி இந்நிலை எற்பட்டது என்ப 
குனைப்‌ புரியாது வருந்திக்கொண்டிருக்கும்‌ வேளையில்‌ பறங்்‌ 
_ கஇத்துரைக்குச்‌ செங்கிடாய்க்கார சாமி காட்சி கொடுக்கின்றான்‌. 


சூழ்நிலையைப்‌ புரிந்துகொண்ட பறங்கித்துரை தன்னு 
டைய தவறினை உணர்ந்து செசங்கிடாய்க்கார சாமியிடம்‌ 
கொடிமரத்திற்கான மரத்தினை வெட்டியது குறித்து மன்னிப்‌ 
புக்கோருகின்றான்‌. மனமிரங்கிய செங்கிடாய்க்காரசாமி பறங்‌ 
இத்துறையினை மன்னித்துத்‌ தக்சு உதவிகள்‌ செய்வதாக வாக்‌ 
களிக்கின்றான்‌. அதன்‌ பின்னர்‌ பறங்கித்துரை மரணமடைஇன்‌ 
றான்‌, 

அன்றிரவு பூவியூர்‌ இராம மக்கள்‌ சிலரின்‌ களவில்‌ செங்க 
டாய்க்கார சாமி தோன்றிப்‌ பறங்கித்துரை மரணமடைந்த 
செய்தியினையும்‌ இறுதியில்‌ தன்னிடம்‌ மன்னிப்புக்கேட்ட 
செய்தியினையும்‌ சுட்டிப்‌ பறங்கித்துரையினைக்‌ கன்னுடைய 
ஆலயத்திற்கு அருகாமையில்‌ நல்லடக்கம்‌ செய்து வழிபாடு 
நடத்துமாறு கூறுகின்றான்‌. 


442 


செங்கிடாய்க்கார சாமியின்‌ ஆணைக்கிணங்க பூவியூர்‌ மக்‌ 
கள்‌ பறங்கித்துரையினைச்‌ செங்கிடாய்க்கார காமி ஆலயத்தின்‌ 
தென்புரத்தில்‌ சுமார்‌ இருநூற்றைம்பது அடிகளுக்கு அப்பால்‌ 
அடக்கம்‌ செய்து ஒர்‌ ஆலயமும்‌ எழுப்பி வழிபாடு செய்து வரு 
கின்றனர்‌. 

இங்ஙனம்‌ வாய்மொழியாகப்‌ பெறப்பட்ட செய்திக்கும்‌ 
கதைப்பாடல்‌ சுட்டும்‌ செய்திக்குமிடையே மிக்க வேறுபாடு 
காணப்படுகின்றது, 


முரண்பாட்டின்‌ உண்மை 

கதைப்பாடல்‌ செய்திக்கும்‌ வாய்மொழிச்‌ செய்திக்குமிடை 
யே காணப்பெறும்‌ வேறுபாடு காரணமாக உண்மைச்செய்தி 
யினைக்‌ கண்ட்றிதல்‌ கேவையாகின்றது, வாய்மொழியாகப்‌ 


பெறப்பெற்ற செய்தியில்கான்‌ ஓரளவு உண்மை காணப்பெறு 
கின்றது, 


பூவியூர்‌ கிராமத்தில்‌ காணப்பெறும்‌ 
ஆலயம்‌ ஒரு கல்லறையின்மீது எழுப்பப்பெற்றுள்ளது. சுமார்‌ 
ஏமாண்டுகளுக்கு முன்னர்‌ ஊர்‌ மக்களிடையே 


வள்ளைக்காரசாமி 


,கோன்றிய 
கருத்து வேறுபாடு காரணமாக இவ்வாலயத்தினைப்‌ புதுப்பிக்‌ 
கும்‌ மூயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அவ்வமயம்‌ ஆலயத்தின்‌ 
அடிப்பகுதியில்‌ ஒரு கல்லறை இருப்பது தெரியவந்தது, இதனை 
அக்கிராம மக்கள்‌ அனைவரும்‌ நேரில்‌ பார்த்திருக்கின்றனர்‌. 


இக்கல்லறையில்‌ புதைக்கப்பட்டிருப்பது ஒரு வெள்ளைக்‌ 
காரர்‌ என்பதற்கு இரண்டு சான்றுகள்‌ கிடைத்துள்ளன. இவ்‌ 
வாலயத்தின்‌ அருகாமையில்‌ சுமைதாங்கி ஒன்று காணப்பெறு 


கின்றது. இச்சுமைதாங்‌இயில்‌ “ஓ-வெள்ளைக்கார மரணம்‌” 


என்ற வாசகம்‌ சிதைந்த நிலையில்‌ காணப்பெறுகின்றது, இன்‌ 
னமும்‌ பூவியூரிலிருந்து சுமார்‌ ஒரு கல்‌ தொலைவிலுள்ள தென்‌ 
தாமரைகுளம்‌ என்னும்‌ இராமத்இன்கண்‌ காணப்பெறும்‌ ப 
பளத்தில்‌, பெரும்பகுதி புதையுண்‌ 
“குதிர வெள்ளைக்காரன்‌ பூவி ஊ 
காணப்படுகின்ற து3 


உப்‌ 
டு கிடக்கும்‌ ஒரு கல்வெட்டில்‌ 
ர்‌ மரண” என்னும்‌ வாசகம்‌ 


443 


ஈண்டுக்‌ குறிப்பிடப்பெற்ற இரு செய்திகளினின்றும்‌ வெள்‌ 
ளைக்கார சாமி ஆலயத்தில்‌ காணப்பெறும்‌ கல்லறையில்‌ 
புதைக்கப்பட்டிருப்பது ஒரு வெள்ளைக்காரர்‌ என்பதனை 
உறுதி செய்யலாம்‌. 


பறங்கித்துரையும்‌ அவனது கூட்டத்தினரும்‌ பாறைகள்‌: 
காணப்படும்‌ கடற்கரைப்பகுதியாகிய கன்னியாகுமரியை 
அடுத்து அமைந்துள்ள மன்னத்தேவன்‌ பாறைக்கு அருகாமையில்‌ 
கப்பலில்‌ வரும்போது எதிர்பாராத விதமாகக்‌ கப்பல்‌ உடைந்து 
மாண்டு விடுகின்றனர்‌. இதற்குச்‌ செங்கிடாய்க்கார சாமிதான்‌ 
காரணம்‌ என மக்கள்‌ நினைத்தமையால்‌ இக்‌ கதைப்பாடல்‌ 
புனையப்பட்டுள்ளது. என்னும்‌ கருத்து மறு ஆய்விற்கு உட்படு 
கின்றது. 


வரலாற்று நிகழ்ச்சி 

பறங்கித்துரை செங்கிடாய்க்கார சாமியால்‌ பூவியூரில்‌ 
தண்டிக்கப்பெற்றுப்‌ பின்னர்‌ நல்லடக்கம்‌ செய்யப்பெற்றிருக்‌ 
கும்‌ நிலையில்‌ பூவியூரில்‌ பிறந்து வளர்ந்த இக்ககைப்பாடல்‌ 
ஆரியர்‌ இரு. முத்தையா என்பவர்‌ கதைப்பாடலில்‌ வெள்‌ 
ளைக்காரத்துளை தவிட்டுத்துறைக்கு அருகாமையில்‌ கப்பலில்‌ 
வரும்போது செங்கிடாய்க்கார சாமியால்‌ பழிவாங்கப்பெற்‌ 
றான்‌ என ஏன்‌ குறிப்பிடவேண்டும்‌? 


வெள்ளைக்கார சாமியின்‌ அடிப்படைக்ககை நிகழ்ச்சி பூவி 
யூரில்‌ நடைபெற்திருக்கலாம்‌. அது வெவ்வேறு இடங்களில்‌ 
வெவ்வேறு வகையாக வழங்கியிருக்கலாம்‌.. இறுதியில்‌ அடிப்‌ 
படைக்கதை நிகழ்ச்சியை விடவும்‌ கதைப்பாடலில்‌ குறிப்பிடப்‌ 
பெறும்‌ கதைநிகழ்ச்சியே பெரிதும்‌ வழங்கி வந்தமையால்‌ ஆசி 
ரியர்‌ இந்நிகழ்ச்சிக்கு வடிவம்‌ கொடுக்திருக்கலாம்‌,5 


பறங்கித்துரை யார்‌? 

பறங்கியாகள்‌ என்னும்‌ சொல்‌ முதலில்‌ போர்த்துக்கீசியா்‌ 
சுளைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்பட்ட போதிலும்‌ பிற்காலத்தில்‌ 
இந்தியர்‌ அல்லாத பிற வெளி நாட்டவர்களைக்‌ குறிக்கப்பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. 


44 


இறித்தவ மதத்தினைச்‌ சார்ந்த ஒருவர்‌ பூவியூரில்‌ மரண 
மடைந்திருக்கன்றார்‌. இவர்‌ இலண்டன்‌ மாநகரைச்‌ சார்ந்த 
வெள்ளைக்காரர்‌ எனத்தெரியவருசன்றது. இவர்‌ செங்கிடாய்க்‌ 
கார சாமி அலயத்தின்‌ அருகாமையில்‌ நல்லடக்கம்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளார்‌. அவருக்குக்‌ தை மாதத்தில்‌ வழிபாடு நடைபெறு 
இன்றது, 


இவர்‌ கப்பல்‌ செய்வதற்காகவே இலண்டன்‌ மாநகரத்‌ 
இலிருந்து குமரி மாவட்டம்‌ வந்ததாகக்‌ கதைப்பாடலில்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளது., 


கப்பலுக்குரிய மரங்களை வெட்டி. இலண்டன்‌ மாதகருக்குக்‌ 
கிடாய்‌ பூட்டிய வண்டியில்‌ எடுத்துச்செல்கிறான்‌ பறங்கித்துரை 


கொடிமரத்திற்கு உரிய மரத்தினை வெட்டவில்லை என்‌ 
பதுனை உணர்ந்த பறங்கித்துரை மீண்டும்‌ குமரி மாவட்டம்‌ 
வந்து கமுகன்திட்டுப்பாறையிலுள்ள மரத்தினை வெட்டி வண்‌ 
டியில்‌ ஏற்றி இலண்டன்‌ மாநகர்‌ செல்கின்றான்‌. ்‌ 


எல்லா வேலைகளையும்‌ முடித்து டோவர்‌ ஜலசந்தியில்‌ 
நீரோட்டம்‌ பார்த்த பின்னா்‌ இந்தியாவுக்குக்‌ கப்பலில்‌ பறங்‌ 
கித்துரை புறப்பட்டு வருகின்றான்‌. இலண்டன்‌ மா நகரிலிருந்து 
காயாங்குளம்‌ வந்தடையும்‌ கப்பல்‌ இடைப்பட்ட இவுகள்‌, கடல்‌ 
கள்‌, நகரங்களைக்‌ கடந்து வருகின்றது. காயாங்குளத்துற்கும்‌ 
இலண்டனுக்கும்‌ இடையே காணப்பெறும்‌ இடங்களாக ஆரி 
யர்‌ குறிப்பிடுவன பல பொருந்துமாறு அமையவில்லை, 


ப பல்வேறு பொருட்களை ஏற்றிய ,பின்னர்‌ பறங்கித்துரை 
யின்‌ கப்பல்‌ காயாங்குளத்திலிருந்து புறப்பட்டு இலண்டனி 
லிருந்து வந்த வழியே செல்லாமல்‌ கன்னியாகுமரி வழியாக 
இலண்டன்‌ மாநகர்‌ செல்கின்றது, இதந்த வழி கப்பல்‌ பயணத்‌ 
திற்கு ஏற்ற வழி அன்று, 


பறங்கித்துரை கப்பலில்‌ 


வரும்போதுதான்‌ தவிட்டுச்‌ 
துறையில்‌ செங்குட ன்‌ பணக்‌ பகத 


| ஈய்க்கார சாமியால்‌ பழிவாங்கப்பட்டுள்‌ 
ளான எனபகுனை நிறுவும்‌ வகையில்‌ கப்பல்‌ வந்த வழியே 
இலண்டன்‌ செல்லாமல்‌ கன்னியாகுமரி வழியாகச்‌ செல்கன்‌ 


445 


றது. இக்கதைப்பாடல்‌ செய்தி பெரும்பாலும்‌ நம்பும்படியாக 
அமையவில்லை எனலாம்‌. 


பறங்கித்துரை வாணிபம்‌ செய்வதன்‌ பொருட்டுப்‌ பூவியூர்‌ 
கராமப்பகுதிகளுக்கு வந்தமைக்கான சான்றுகள்‌ எதுவும்‌ 
இல்லை. ஈண்டுக்‌ குறிப்பிடப்பெறும்‌ பறங்கித்துரை திறித்தவ 
மிஷனரியைச்‌ சார்ந்தவராகத்கான்‌ இருத்தல்‌ இயலும்‌. வெள்‌ 
ளைக்கார சாமியாகதக்‌ தெய்வமுற்றுச்‌ சாமியாடுபவருக்கு முத 
வில்‌ அணிவிக்கப்பெறுவது கிறித்தவப்‌ பாதிரிமார்கள்‌ அணியும்‌ 
அங்கதான்‌ (08550014. இறந்த வெள்ளைக்காரத்துரை, பாதிரி 
யாராக இருக்கலாம்‌ என்பகுற்கு இது சான்றாக அமை 
கின்றது. 


்‌ கன்னியாகுமரிக்கு அருகாமையிலுள்ள வட்டக்கோட்டை 
என்னும்‌ பகுஇக்குச்‌ செல்லும்‌ போதுதான்‌ பூவியூருக்கு அருகா 
மையில்‌ பறங்கித்துரை கொல்லப்பட்டதாகக்‌ கருதுகின்றவா்‌ 
களும்‌ உண்டு.7 இதன்படி பறங்கித்துரை ஒரு தளபதி எனக்‌ 


குறிப்பிடப்படுகின்றது. இதற்குக்காரணமாக அமைவது 
வட்டக்கோட்டை என்னும்‌ பகுதியே, வட்டக்கோட்டை 
என்பது திருவிதாங்கூர்‌ மன்னா்கள்‌ காம்‌ ஓய்வெடுப்பகன்‌ 


பொருட்டுக்‌ கன்னியாகுமரிக்கு மூன்று கல்‌ அருகாமையில்‌ 
அமைத்துள்ள ஒரு தங்கும்‌ விடுதியாகும்‌, இது பாதுகாப்பின்‌ 
பொருட்டு அமைக்கப்பெற்ற கோட்டை அன்று. இப்பகு இயின்‌ 
கண்ணுள்ள கடலின்‌ வழியாக எதிரிகள்‌ . வருதல்‌ அரிது, அந்து 
அளவிற்கு இதுபாறைகள்‌ நிறைத்த கடற்கரைப்‌ பகுஇயாகும்‌, 


பறங்கித்துரை பாதிரியாராக இருந்தால்‌ ஏன்‌ கொலை 
செய்யப்‌ படல்‌ வேண்டும்‌? 1818 ஆம்‌ அண்டில்கான்‌ பூவி 
யூரூக்கு அருகாமையிலுள்ள தென்காமரைக்குளம்‌ பகுதியில்‌ 
ரிங்கல்‌ டோப்‌ என்பவர்‌ பெரும்பான்மையான இந்துக்களைக்‌ 
கஇறித்தவர்களாக மாற்றியுள்ளார்‌. இவரது கூட்டத்தினரைச்‌ 
சேர்ந்தவனாகத்தான்‌ ' பறங்கித்துரை இருத்தல்‌ இயலும்‌, 
ரிங்கல்‌ டோப்‌ தளவாய்‌ வேலுகத்தம்பியின்‌ தாக்குதலுக்குப்‌ 
பின்னர்‌ சிலகாலம்‌ கழித்து இந்தியாவிலிருந்து இலங்கை 
சென்றதாகக்‌ குறிப்பிருப்பதால்‌ பறங்கித்துரையாகக்‌ குறிப்‌ 
பிடப்பெறுபவன்‌ இவராக இருத்தல்‌ இயலாது, 


446 


மதமாற்றம்‌ ஏற்படுத்திய சூழ்நிலையே பரங்கித்துரையின்‌ 
கொலைக்குக்‌ காரணமாக அமைந்திருக்கலாம்‌. வெள்ளையா்‌ 
அரசின்‌ தண்டனைக்குப்‌ பயந்துதான்‌ மக்கள்‌ பறங்கித்‌ துரை 
யினைச்‌ சவனாலயத்தின்‌ காவல்தெய்வம்‌ கொன்றுவிட்ட 
தாகக்‌ கதை புனைந்திருக்கலாம்‌. பறங்கித்துரை கொலை 
செய்யப்பட்ட. இடத்தில்‌ அக்காலத்தில்‌ எவ்விதமான குடி 
யிருப்புகளும்‌ இல்லை என்பது இராம தில அளவு முறையி 
லிருந்து தெரியவருகின்றது, இது உண்மைச்செய்தியை மறைப்‌ 
பதற்குப்‌ பெரிதும்‌ துணைசெய்துள்ளது. 


காலை செய்யப்பெற்ற பறங்கித்துரைக்கு ஏன்‌ வழிபாடு 
நடக்துகுல்‌ வேண்டும்‌? ஆங்கிலேய அரசின்‌ தண்டனை 
யிலிருந்து முழுமையாகக்‌ தப்பித்துக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ 
தான்‌ மக்கள்‌ வெள்ளைக்கார வழிபாட்டினைத்‌ தொடங்கியுள்‌ 
ளனர்‌, இதனை அரண்செய்யும்‌ வகையில்‌ பிற்காலத்தில்‌ ஒரு 
நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது, 


வெள்ளைக்காரன்‌ கொலை செய்யப்பட்டதனை யாரோ 
பிற்காலத்தில்‌ ஆங்கிலேய அரசுக்குக்தெரிவிக்க,, ௮௬ அதி 
காரிகள்‌ பூவியூருக்கு வருகை புரிந்தனர்‌ எனவும்‌ அவ்வமயம்‌ 
வெள்ளைக்காரத்துரைக்கு அலயம்‌ எழுப்பப்பெற்று வழிபாடு 
நடைபெறுதல்‌ கண்டு அதிகாரிகள்‌ பாராட்டிச்‌ சென்றுள்ளனர்‌ 
எனவும்‌ தெரியவருகின்றது. கொலையினை ஆராயும்‌ வகை 
யில்‌ வந்த அரசு அதிகாரிகள்‌ வெள்ளைக்கார சாமி கூப்பிட்‌ 
டால்‌ குரல்‌ கொடுப்பார்‌ என்பதனை அறிந்துகொள்ள வந்த 
தாகச்‌ சிலர்‌ குறிப்பிட்டுள்ளனம்‌.! 

பறங்கித்துரையினை த்‌ குன்னுடைய கிராமத்து மக்கள்‌ 
கொன்றுவிட்டகாகக்‌ குகைப்‌ பாடல்‌ எழுதினால்‌ 


ஆங்கில 
அரசின்‌ தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்பதனை 
- அறித்து ஆசிரியர்‌ ஒரு கற்பனைக்‌ கதையினை உருவாக்‌இயுள்‌ 


ளார்‌.10 


இறந்துபட்ட பறங்கித்துரை யார்‌ என்பதனைப்பற்றி 
முழுமையாகத்‌ தெரிந்துகொள்ளத்‌ இருவிதரங்கூர்‌ 
ஆலய வரலாறு மேலும்‌ துணைபுரியலாம்‌. 
சாமிஆலயத்தில்‌ காணப்பெறும்‌ 


கிறித்தவ 
வெள்ளைக்கார 
கல்லறையிலுள்ள எலும்புக்‌ 


447 


கூட்டினை ஆய்ந்தால்‌ மேலும்‌ சில உண்மைகள்‌ கிடைக்கப்‌ 
பெறலாம்‌. 


குறிப்புகள்‌ 

1. டாக்டர்‌ ஏ,ஏகாம்பரநாதன்‌, தொல்லியல்துறை, சென்‌ 
னைப்‌ பல்கலைக்கழகம்‌ அவர்களுடன்‌ நிகழ்ந்த 
நோர்முக உரையாடல்‌ கருத்து. 


2. தகவலாளர்கள்‌ . 


(1 திரு.சி.ஆர்‌. சிதம்பரநாதன்‌, பூவியூர்‌ ஆலய அறங்்‌ 
காவலம்‌ குழுத்தலைவர்‌, வயது 65. 


(2) தஇரு.ஏ. எஸ்‌. கண்ணன்‌, இவ-சக்தி நற்பணி மன்ற 
ஆலோசகர்‌, வயது 45. 


(3) இரு.ச. சிவனணிந்த பெருமாள்‌, பூவியூர்‌ ஆலய அறங்்‌ 
காவலர்‌ குழு முன்னாள்‌ உறுப்பினர்‌, வயது 85. 


(4) இரு.உ.தங்கையா, பூவியூர்‌ ஆலய அறங்காவலர்‌ குழு 
முன்னாள்‌ உறுப்பினர்‌, வயது 625. 


(5) தஇரு.௮. தங்கநாடார்‌, வெள்ளைக்காரசாமி அருள்‌ 
பெற்றுச்‌ சாமி ஆடுபவர்‌, வயது 68. 


(6) திருமதி. சன்னப்பிள்ளை. பூவியூர்‌, வயது 87. 


3. ஆதித்தன்‌, ஏ., *வெள்ளைக்காரசாமி சுதை- ஒரு திற 
னாய்வு”, செந்தமிம்‌, தொகுதி 78, எண்‌, 3(1984), 
பக்கம்‌.121-130. 


4. பெருமாள்‌, ஏ, என்‌., வெள்ளைக்காரன்‌ கதை, உலகத்‌ 


தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை. 1983, 


3. கதைப்பாடல்‌ ஆசிரியர்‌ திரு. முத்தையா அவார்களின்‌ முன்‌ 
னோர்‌ மன்னத்தேவன்‌ பாறைக்கு அருகாமையிலுள்ள 
சரவணன்‌ மேரி என்னும்‌ பகுதியைச்‌ சார்ந்தவர்களா 
குலின்‌ வெள்ளைக்காரத்துரை மன்னத்தேவன்‌ பா 
றைக்கு அருகாமையில்‌ கப்பலில்‌ வரும்போது பழி 
வாங்கப்படுகின்றான்‌ என இவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


445 


இரு.சி.திருவனந்த பெருமாள்‌, பூவியூர்‌ ஆலய அறங்‌ 
காவலர்குழு முன்னாள்‌ உறுப்பினர்‌, வயது 67. 


6. பூவியூர்‌ ஆலய அறங்காவலர்‌ குழுத்தலைவர்‌ திரு, சி, ஆர்‌, 
சிதம்பரநாதன்‌ அவர்களின்‌ பாட்டனார்‌ இரு, சிதம்பர 
நாதன்‌ அவர்களிடம்‌ இரு. முத்தையா அவர்கள்‌ 
இலண்டனுக்கும்‌ காயாங்குளத்திற்கும்‌ இடையே 
காணப்படும்‌ இடங்களைக்‌ குறிப்பிடுமாறு கேட்டுள்‌ 
ளார்‌. அதனடிப்படையில்‌ திரு, முத்தையா அவர்கள்‌ 
காம்‌ கேள்விப்பட்ட வெளிநாட்டுப்‌ பெயர்களையும்‌ 
இலண்டனுக்கும்‌ ' காயாங்‌ குளத்திற்குமிடையே 
கதைப்‌ பாடலில்‌ இணைத்துக்‌ சுட்டியிருக்கன் றார்‌. 

- திரு. சி, ஆர்‌, சிதம்பரநாதன்‌, பூவியூர்‌ ஆலய அறங்‌ 
காவலர்‌ குழுத்‌ தலைவர்‌, வயது, 65. 


7. ஆனந்த விகடன்‌, 26. 2. 84, பக்‌. 26. 30. 
* ஆனந்த விகடன்‌, 4, 3, 84 பக்‌, 64-68. 


8. ௪. சிவனணிந்த பெருமாள்‌, பூவியூர்‌ ஆலய அறங்காவலர்‌ 
ஒழு முன்னாள்‌ உறுப்பினர்‌, வயது. 85, 


9. ஆனந்த விகடன்‌, 4, 3. 84, பக்‌, 67. 


10. ஆதித்தன்‌, ஏ., “வெள்ளைக்கார சாமி கதை- ஒரு திற 


னாய்வு”, செந்தமிழ்‌, தொகுதி, 78. எண்‌, 3 (1984) 
பக்‌. 130. 


அண்ணன்மார்‌. சாரி கநை காட்டும்‌ 
நம்பிக்கைகள்‌ 
ப. குழந்தைசாமி 


குமிழ்‌ மொழித்‌ துறை, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 





ஒகு குறிப்பிட்ட சமுதாயத்தின்‌ நாகரிகத்தையும்‌ பண்பாட்‌ 
டையும்‌ அறிய, அ௮ச்சமுூதாயம்‌ கொண்டிருக்கும்‌ நம்பிக்கைகள்‌ 
டெரிதும்‌ துணைபுரிவனவாகும்‌. மக்கள்‌ கூட்டமாகிய சமுதாயத்‌ 
இல்‌ மக்களால்‌ நம்பிக்கைகள்‌ உருவாக்கப்பட்டு, மரபு வழியா 
கச்‌ சமூகத்தால்‌ போற்றப்படுகின்றன. 


நம்பிக்கைகள்‌ காலங்காலமாகத்‌ தொடர்ந்து வருதலு 
முண்டு; ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில்‌ முன்னில்லாகு நம்பிக்‌ 
- கைகள்‌ தோன்றுவதுமுண்டு; முந்தைய நம்பிக்கைகள்‌ வழக்கற்‌ 
றுப்‌ போவதுமுண்டு. இவ்வாறு நம்பிக்கைகளின்‌ தொடர்தல்‌, 
தோன்றல்‌ மறைதல்‌ ஆகிய நிலைகளைப்‌ பற்றியறிய்‌ அவ்வக்‌ 
காலச்‌ சமுதாய நம்பிக்கைகளை அறியவேண்டுதல்‌ ' தேவையா 
கின்றது. அவ்வகையில்‌ கி.பி. பதினைந்தாம்‌ நூற்றாண்டளவில்‌ 
கொங்குநாட்டு மக்களிடையே நிலவிய நம்பிக்கைகளையறிய 
“அண்ணன்மார்சாமி கதை: என்னும்‌ .. நாட்டுப்புறக்‌ கதைப்‌ 
பாடல்‌ துணையாக அமைகின்றது. வாய்மொழியாக வழங்கு 
வந்த இக்கதைப்‌ பாடலைப்‌ பிச்சன்‌ என்பார்‌ ஏட்டில்‌ எழுத 


450 


யுள்ளார்‌ என்பதை அவையடக்கப்‌ பாடலால்‌ அறியமுடிகின்‌' 


றது. இத்நாட்டுப்புறக்‌ கதைப்பாடல்‌ வழி அறியலாகும்‌ நம்பிக்‌ 
கைகள்‌ பற்றி இக்கட்டுரை விளக்குகின்றது. 


நம்பிக்கைகள்‌ வழிச்‌ சமுதாயச்‌ சிறப்பு 


நம்பிக்கைகள்‌ காரண காரியத்‌ தொடர்புகளுக்குட்பட்‌ 
டவை, காரணகாரியத்‌ தொடர்புகட்குட்பட்டுச்‌ சான்றுகளின்‌ 
வாயிலாக நிறுவ முடிவதை நம்பிக்கை என்றும்‌ சான்றுகளின்‌ 
அடிப்படையிலோ அல்லது காரணகாரியக்‌ தொடர்பின்‌ வாயி 
லாகவோ விளக்கமுடியா தனவற்றை ஹடநம்பிக்கை என்றும்‌ 
வகைப்படுத்தலாம்‌ என்பார்‌ ௧, காந்த (பக்‌.106-107). 


சிந்தனைத்திறனும்‌ அறிவு வளர்ச்சியும்பெற்ற சமுதாயத்‌ 
தில்‌ மூடநம்பிக்கைகள்‌ குறைவாகக்‌ காணப்படலாம்‌. நம்பிக்கை 
களைப்‌ போற்றும்‌ நிலைகொண்டு, அச்சமூதாய நிலையினை 
அறிவுதிலையிலும்‌ சிந்தனை நிலையிலும்‌ அறிந்துணர இயலும்‌. 
அவ்வகையில்‌ நம்பிக்கைகள்‌ *மூதாய நிலையினை-அறியத்‌ 
துணை செய்கின்றன. கீழ்வரும்‌ பிரிவுகளாக நம்பிக்கைகள்‌ 
வகைப்படுத்தப்பட்டுக்‌ கட்டுரையில்‌ விளக்கப்படுகின்‌ றன. 


தெய்வம்‌ தொடர்பான நம்பிக்கைகள்‌ 


சமூதாய நம்பிக்கைகளுள்‌ தெய்வ நம்பிக்கை மிதப்‌ பழங்‌ 
காலந்தொட்டு நிலவி வருவனவற்றுள்‌ ஒன்றாகும்‌, அண்ணன்‌ 
மார்‌ சாமி கதை கடவுள்‌ வழிபாட்டு நாட்டுப்புறக்‌ கதைப்‌ 
பாடலாகும்‌. எனவே, அதன்கண்‌ தெய்வ நம்பிக்கைகள்‌ இடம்‌ 
பெறுவது இயல்பே, மும்மூர்த்இ (ப.158), பாற்கடல்‌ கடைந்தது 
(ப.92), இறைவன்‌ உலகுக்குப்‌ டியனத்தல்‌ (ப,75), ஓரடியால்‌ 
உலகளந்தது (ப,153), அந்தெழுக்இன்‌ பெருமை (ப.191), எழு 
தும்‌ பிரமன்‌ (ப.298) முதலிய மைய நம்பிக்கைகள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. கரகம்‌ டைத்துப்‌ பூசை செய்தல்‌ (ப.87), 
தினைப்புனத்தில்‌ தெய்வ கன்னியர்க்‌ 
காதோலை கருகுமணி கருகுவளைய 
விளைச்சல்‌ ஏற்படும்‌ என்பன பே 
கதைப்‌ பாடல்வழி அறியமுடிகின்‌ ற 
றும்‌ கொங்குநாட்டு மக்களிடம்‌ கா 


குப்‌ பொங்கல்‌ வைத்துக்‌ 
ல்‌ வாங்கி வைத்தால்‌ நல்ல 
ன்ற நம்பிக்கைகளை இக்‌ 
8. இந்நம்பிக்கைகள்‌ இன்‌ 
ணப்படுகின்றன. 


45] 


தேருக்கு நரபலியிட வேண்டும்‌ என்னும்‌ நம்பிக்கை (ப..143) 
இக்கதையில்‌ குறிக்கப்படுகின்றது. 


மாட்டுச்‌ சாணத்தில்‌ பிள்ளையார்‌ பிடித்து அதற்கு அரு 
கம்புல்‌ முதலியன சூட்டி. வழிபடும்‌ வழக்கமும்‌ அதில்‌ தெய்வ 
முறையும்‌ என்ற நம்பிக்கையும்‌ இன்று கொங்கு நாட்டு மக்களி 
டையே திலவுவன, இந்நம்பிக்கை வயப்பட்ட பறக்கம்‌ இக்‌ 
கதைப்‌ பாடலில்‌ கீழ்வரும்‌ அடிகளால்‌. குறிக்கப்படுகின்்‌றது. 


விக்கினேஸ்வரரை சுவாமி வினாயகரை உண்டுபண்ணி 
அருகுகுனைச்‌ சூடி ...... .  ப,310) 


கடவுள்‌ (மாயவா்‌) சாபமிடும்‌ நிகழ்ச்சி, பிள்ளைவரம்‌ 
வேண்டி. மதுக்கரைச்‌ செல்லாண்டியம்மனுக்குக்‌ குன்றுடையா 
னும்‌ தாமரை நாச்சியும்‌ தேரோட்டும்போது, பங்காளிகள்‌ 
அவர்களைப்‌ பலியிடச்‌ சதி செய்கின்றனார்‌. அப்போது மாயவ 
னார்‌ வந்து தேரை உதைத்தெறிந்து செல்லாண்டியம்மனுக்கு ச்‌ 
சாபமிடுவதாகச்‌ சுட்டப்பட்டுள்ளது (ப.,145), இங்குக்‌ தெய்‌ 
வகு்திற்கு இன்னொரு தெய்வம்‌ சாப்மிடல்‌ என்ற நிலை சுட்‌ 
டப்பட்டுள்ளது. மகனுக்குத்தாய்‌ சாபமிடும்‌ காட்சியும்‌ இக்‌ 
கதைப்‌ பாடலில்‌ காட்டப்படுகின்றது (ப.269). 


சிலப்பதிகார வேட்டுவவரியுள்‌ சாலினி மேல்‌ தெய்வம்‌ வந்து 
அருள்கூறியதகாகக்‌ காட்டப்பட்டுள்ளது. இன்றும்‌ கொரங்கு 
நாட்டுப்‌ புறங்களில்‌ காணலாகும்‌ இவ்வழக்கம்‌, நம்பிக்கை இக்‌ 
கதைப்‌ பாடலில்‌ (பக்‌.52, 384, 389) குறிக்கப்படுகின்றது. தெய்‌ 
வம்‌ சன்னத்தம்‌ ஆகியிருப்பவர்‌ வேப்பிலை கொண்டு பாம்பு 
விடம்‌ (நஞ்சு) கர்க்கும்‌ நிலை இன்றும்‌ கொங்கு நாட்டுப்புற 
அண்ணன்மார்‌ கோவில்களில்‌ நடைபெறும்‌ நிகழ்ச்சியாகும்‌. 
இந்‌ நிகழ்ச்சி இக்‌ கதைப்பாடலில்‌ (ப.95) குறிக்கப்‌ படுகின்றது. 


கோவிலில்‌ திருநீறு கொடுப்பது போலவே, கோவில்‌ புனித 
நீரை மக்கள்‌ மீது தெளிப்பது கொங்குநாட்டுப்புறக்‌ கோவில்‌ 
களில்‌ காணக்கிடக்கும்‌ நம்பிக்கை- வயப்பட்ட பழக்கமாகும்‌, 
இதனால்‌ தோய்‌ நீங்குமென்றும்‌ பேய்பிசாசு அண்டா என்றும்‌ 
நம்பிக்கை கொண்டுள்ளனர்‌. டவ்வழக்கம்‌ இக்கதைப்பாடலில்‌ 
குறிக்கப்படுகின்றது (ப,96). 


452 


இந்நம்பிக்கைகள்‌ இன்றும்‌ நாட்டுப்புற மக்களால்‌ ப பின்‌ 
பற்றப்படுவதால்‌ இவற்றின்‌ நிலைபேற்றினை அறியமுடி.கன்‌ 
றது. 


விலங்கு, பறவை பற்றிய நம்பிக்கைகள்‌ 


பல்லி ஓலித்தலைச்‌ சகுனமாகக்‌ கருதுவது சங்க காலத்‌ 
தொட்டு வரும்‌ நம்பிக்கையாகும்‌. அண்ணன்மார்சாமி கதை 
யிய்‌ இரண்டிடங்களில்‌ பல்லி சகுனம்‌ சொல்லும்‌ நிகழ்ச்சி 
காட்டப்பட்டுள்ள து. 


பாழ்மூலையில்‌ பல்லி சொன்னாலும்‌(ப.194) ே மலேகெவுளி 
சொன்னாலும்‌ தீமை நேரும்‌ (ப,268) என்ற முறையில்‌ பல்லி 
பற்றிய நம்பிக்கை காணப்படுகின்றது. 


காகம்‌ வலம்போதல்‌, காடான்‌ (காடை) இடமாதல்‌ 
போன்றன நல்ல நிமித்தங்களாக நம்பப்பட்டன. ஆயினும்‌ 
காகம்‌ வலமானால்‌ சிறைக்‌ தண்டனை இிடைக்கும்‌ என்ற நம்‌ 
பிக்கையும்‌ (ப.234) சுட்டப்படுகின்‌ றது. 


நாரன்‌ வலமாதல்‌, போத்து இடமாதல்‌, ஒரி குறுக்கே 
போதல்‌, முன்னே வந்து கருநாய்‌ கால்தூக்கி நீர்‌ கழித்தல்‌ ஆகி 
யன தீநிமித்தங்களாக நம்பப்பட்டன(ப.270),இதனால்‌ சகுனம்‌ 
பற்றிய நம்பிக்கையையும்‌ அறிய முடிகின்றது. 


பன்றி வளர்த்தால்‌ பிள்ளைவரம்‌ கிடைக்கும்‌ என்ற நம்‌ 
பிக்கை (ப,140)இக்‌ கதைப்பாடலில்‌, புதிய முறையில்‌, குறிக்கப்‌ 
படுகின்றது. 


ஆடு, கோழி, பன்றி ஆகியவற்றைப்‌ பலியிட்டுத்‌ தெய்வ 
அருள்‌ பெறலாம்‌. குழந்தைப்‌ பேறு பெறலாம்‌ 
பிக்கை இக்கதையில்‌ (ப.389) காட்டப்படு 
தவமிருக்க ஏற்ற இருக்கை என்ற நம்பிக்‌ 
லில்‌ குறிக்கப்படுகின்றது (ப,87). 


என்ற நம்‌ 
கின்றது. புலித்தோல்‌ 


கை இக்கதைப்‌ பாட 


விலங்கு, பறவைகள்‌ 


நிமித்தகாரணிகளாகவும்‌ பலிப்‌ 
பொருள்களாகவும்‌ ற 


இக்கதைப்‌ பாடலில்‌ சுட்டப்பட்டுள்ளன. 


453 


குழந்தை பற்றிய நம்பிக்கை 

குழந்தையில்லாமல்‌ தாமரைநாச்சியும்‌ குன்றுடையானும்‌ 
பெருங்கவலைகொண்டு, தவம்‌ செய்து குழந்தைப்‌ பேறு பெறத்‌ 
றனர்‌ என்று கதையமைப்புள்ளதால்‌ மலடிநிலை, குழந்தை 
பெற மேற்கொண்ட தவச்‌ செயல்கள்‌ முதலியன இக்கதைப்‌ 
பாடலில்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 


மலடியாகிய தாமரைநாச்சியார்‌ தன்‌ பங்காளி வீட்டுப்‌ 
பிள்ளைகளைக்‌ காணப்‌ பாய்ச்சலார்‌ வருகின்றபோது, 


நம்மைந்தர்களைப்‌ பார்க்க மலடி வருகின்றாள்‌ 
அந்தத்தோசி வருகிறாள்‌ தொட்டாலும்‌ ஆகாது 
மலடி நிழல்பட்டால்‌ மைந்தர்களுக்காகாது. (ப.141) 


என்று பங்காளி மனைவிமார்‌ கூறியதாகக்‌ குறிக்கப்படுவதால்‌ 
மலடி நிழல்‌ பட்டால்‌ மைந்தா்களுக்காகாது என்ற அக்கால 
நம்பிக்கை தெரியவருகின்றது. 5 
குழந்தைப்‌ பேறில்லாதோர்‌ குழந்தைபெறச்‌ செய்ய வேண்‌ 
டிய வழிமுறைகளாகக்‌ எழ்க்கண்டவ ற்றை இக்கதைப்பாடல்‌ 
மூலம்‌ அறிய முடிகின்றது, 
1. தவம்‌ செய்தல்‌ (பக்‌.74, 82), 2 தருமங்கள்‌ செய்தல்‌ 
(பக்‌.111, 140) 
3. கோவில்களில்‌ தேரோட்டுதல்‌ (ப.143), 
4. சன்யாசி கோவிலுக்குப்‌ போதல்‌, பொன்னம்பலம்‌ 
போதல்‌ (ப,151) 


5. மகாதீர்த்தமாடல்‌, கடலாடல்‌, மாமாங்கமாடல்‌ (157) 


6. பன்றி வளர்த்தல்‌ (ப.140). 


குழந்தையில்லாமல்‌ அண்ணன்மாரின்‌ பெற்றோர்‌ நீண்ட ' 
காலம்‌ துயரப்பட்டனர்‌ என்ற கதையமைப்பு இவ்வாறு குழந்‌ 
தைப்‌ பேற்றுக்கான நம்பிக்கைகள்‌ மிகுதியாக இடம்பெற 
வேண்டிய நிலையை ஏற்படுத்தியுள்ளது எனலாம்‌. 


454 


முன்னோர்‌ பெயரையிடுதல்‌ என்ற தம்பிக்கை வயப்பட்ட 
பழக்கம்‌, கோளாத்தாக்‌ கவுண்டர்‌ என்ற தாத்தாபெயரைப்‌ 
பேரனுக்கு இட்ட முறையால்‌ (ப.3325) அறிய முடி௫ன்றது. 


மரணம்‌ பற்றிய நம்பிக்கைகள்‌ 
உடலிலுள்ள உயிரைப்‌ பிரித்துக்கொண்டு செல்பவளாகக்‌ 


கூற்றுவனை நம்பியதை அண்ணன்மார்சாமி கதை காட்டுகின்‌ 
றது. 


எமன்‌ தூதனுப்பி உயிரைக்‌ கொண்டு செல்வதாகவும்‌ 
(ப.,120) உயிர்‌ பிரியும்‌ காலம்‌ வரும்போது எமன்‌ (காலன்‌, 
்‌ மாற்றான்‌) அழைப்பான்‌ என்ற நம்‌.பிக்கையும்‌ சுட்டப்படுகின்‌ 
இது. 


கனவு பற்றிய நம்பிக்கைகள்‌ 


நன்மை விளையக்‌ காண்டல்‌, தமைவரக்‌ காண்டல்‌, நடப்‌ 


பதை அறிதல்‌ என்ற முறைகளில்‌ கனவு இக்கதைப்‌ பாடலில்‌ 
சுட்டப்பட்டுள்ளது, 


சோழநாட்டுக்‌ குடியானவர்கள்‌ தாங்கள்‌ சொள்ளை 
கொடுத்த துயரத்தை அரசரிடம்‌ முறையிட எண்ணும்போது, 
பொன்னர்‌ சங்கர்‌ வந்து காப்பார்‌ என அவர்களில்‌ ஒரு குடி 
யானவர்‌ கனவு கண்டு கூறுவதாக 


அமைக்கப்பட்டுள்ளது., 
(ப.210) சோம மன்னரின்‌ பிரதானி 


வரவிருப்பதைக்‌ கனவு 
கண்டு தங்கை பொன்னரிடம்‌ கூறுகின்‌ றாள்‌. இவை நிகழவிருப்‌ 
பதை அறிவிப்பதாக அமைகின்றன (ப.215) 


வள நாடு நோக்கி வந்த சோழர்‌ மகன்‌ நடுவழியில்‌ திரும்பி 
செல்வதைக்‌ கனவின்மூலம்‌ அறிந்து பொன்னரிடம்‌ கூறுகின்‌ 


றாள்‌ தங்கை (ப.228), இந்நிகழ்ச்சி கனவுகண்டு உரைப்பதாக 
அமைந்துள்ளது. 


இறைவன்‌ கனவில்‌ வந்து வமிகாட்டுவார்‌, அறிவுரை கூறு 
வார்‌ என்ற நம்பிக்கையினை, ஆசாரியார்‌ கனவில்‌ ஆதிரெகு ' 
ராமர்‌ வந்து ஊருக்கு மேற்கே உலைவையுமென்று சொன்ன 
தாகக்‌ கூறப்படும்‌ (ப,258) நிகழ்ச்சியால்‌ அறிய முடிகின்றது. 


455 


அண்ணன்மார்‌ சத்தியத்திற்கும்‌ படையெடுத்தும்‌ சென்றி 
ருந்தபோது தங்கை இய சொப்பனங்‌ கண்டாள்‌ என்று கூறப்‌ 
பட்டிருப்பது (ப.307) பின்னர்‌ வரும்‌ தீயநிகழ்ச்சிகளை முன்னர்‌ : 
அறிவிக்கும்‌ பாங்கில்‌ இக்கனவு அமைந்திருப்பதை அறிய முடி 
கின்றது. இது போலவே குடையூர்‌ செல்வி என்பவள்‌ குமார 
சங்கர்‌ வேடுபடையை வீழ்த்திக்‌ கொள்ளையிட்ட பொருளை 
மீட்டுச்‌ செல்வதாகவும்‌ கனவுகண்டு கூறுவது (ப.203) பின்வரும்‌ 
இமையை முன்னறிவிப்பதாக அமைந்திருக்கின்றது. 


மேற்‌ கண்டவைகளால்‌ நன்மை தமை முதலியன பின்‌ 
வரப்போவதை முன்‌ அறிவிக்கக்‌ கூடிய நிலையில்‌ கனவுகள்‌ 
இக்கனவுப்பாடலில்‌ அமைக்கப்பட்டுள்ளதை அறியமுடிகின்றது. 
கனவு காண்பதற்கு எதிர்ப்‌ பலனைத்தரக்‌ கூடிய நிலை இங்குச்‌ 


சுட்டப்படவில்லை. 


நாள்‌, திசை பற்றிய நம்பிக்கைகள்‌ 
வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை, சுக்கிரவாரம்‌ (செவ்வாய்‌) 


முதலியவை கூட்டப்பட்டுள்ளன. 


வெள்ளிக்கமமை விடிய ஐந்து நாழிகையில்‌ செயல்களை 
மூகன்முதலில்‌ தொடங்கவேண்டும்‌ என்ற நம்பிக்கை இக்கதைப்‌ 
பாடலில்‌ சுட்டப்பட்டுள்ளது (பக்‌. 112, 114, 165), 


தங்கட்டுிழமை தெய்வம்‌ பிறந்தநாளாகக்‌ குறிக்கப்பட்டுள்‌ 
ளது (ப. 129). இராகு காலத்தில்‌ நற்செயல்கள்‌ செய்யக்கூடாது 
என்ற நம்பிக்கை காணப்படுகிறது. செவ்வாய்க்கிமமை பூசைக்‌ 
குரிய நாளாகக்‌ கூறப்பட்டுள்ளது (ப. 370). 


திசைகள்‌ பதினாறு என்ற நம்பிக்கையை (ப. 352) இக்‌ 
கதைப்பாடலால்‌ அறியமுடிகின்றது. மேற்கு-மேட்டுவாசல்‌: 
தெற்கு-சொர்க்கவாசல்‌, கிழக்கு-சாமிகொலுவிருக்கும்‌ வாசல்‌, 
வடக்கு-மாயன்பதுயிருக்கும்‌ வாசல்‌ என்றவாறு இசைகள்‌ பற 
ஜிய நம்பிக்கை சுட்டப்படுகின்றது (ப. 352) வடக்கிருந்து உயிர்‌ 
விடல்‌ (ப.. 297) இக்கதைப்‌ பாடலில்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


வலம்‌ வருதல்‌, கோவிலில்‌ வலது சுற்றாகச்‌ சென்று வழி 


படுதல்‌ என்ற நம்பிக்கை இக்கதகைப்பாடலில்‌ சுட்டப்படுகின்‌ 
றது. (பக்‌. 94, 252. 


்‌ 456 


விண்ணுலக நம்பிக்கைகள்‌ ப 

இறந்தவர்கள்‌ : மீண்டும்‌ பிறப்பர்‌ என்ற நம்பிக்கை 
அண்ணன்மார்சாமி கதையில்‌ ? கூறப்படுகின்றது. பஞ்சபாண்ட 
வார்களும்‌ பாஞ்சாலியும்‌ அண்ணரிருவராகவும்‌ அத்தை பிள்ளை 
மூவராகவும்‌ தங்கையாகவும்‌ பிறப்பெடுத்தனர்‌ என்று (பக்‌.107, 
154, 372) இதில்‌ கூறப்பட்டுள்ளது. பாரதக்‌ கதையின்‌ தாக்கம்‌ 
இந்நம்பிக்கை ஏற்படக்‌ காரணமாயிருந்திருக்கும்‌ எனலாம்‌. 


இறந்தபின்‌ இறைவன்‌ பாதத்தைச்‌-சொர்க்கத்தையடை. 
கின்றனர்‌ என்று நம்பினர்‌ (ப, 186), இறந்தவர்‌ அருகில்‌ அழு 
தால்‌ இறந்தவர்க்குப்‌ புண்ணியமும்‌ மோட்சமும்‌ இல்லை 
என்ற நம்பிக்கை (ப. 344) இக்கதைப்‌ பாடலில்‌ காணப்படுகன்‌ 
றது. 


இறந்தவர்களின்‌ உயிரை ஓமப்புகையின்‌ மூலம்‌ திரும்பவும்‌ 
அழைக்கமுடியும்‌ என்ற நம்பிக்கை இப்பாடலில்‌ (பக்‌. 345, 346, 
348) சுட்டப்படுகின் றது, 


மீவியல்பாற்றல்‌ பற்றிய நம்பிக்கைகள்‌ 

தெய்வக்‌ கன்னிகள்‌ வானுலகத்திலிருந்து பொன்னேணி 
வழியாக நிலவுலகம்‌ வரல்‌ (ப, 78), நிலவுலகிலிருந்து வானுலகம்‌ 
செல்லல்‌ (ப,349) என்ற மீவியல்பாற்றல்‌ பற்றிய நம்பிக்கை: 
கள்‌ இக்‌ கதைப்‌ பாடலில்‌ பயின்நு வருகின்றன. 


பெரியக்காண்டி, ஓடக்காரனை எரித்ததாகவும்‌ (ப, 91) 
கன்னிகள்‌ வேண்டுதற்தணெங்க மீண்டும்‌ எழுப்பித்ததாகவும்‌ 
சுட்டப்பட்டுள்ளது, மந்தரம்‌ பற்றிய நம்பிக்கையும்‌ பில்லி சூனி 
யம்‌ (மருந்து) பற்றிய நம்பிக்கையும்‌ (ப, 98) இ௫ச்கதைப்‌ பாட. 
லில்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 

ப ஒமகுண்டத்தில்‌ நெய்சொரிந்து தவளர்த்தல்‌ என்ற முறை 
யில்‌ மாறித்‌. தேன்வார்த்துத்‌ ஓ வளர்த்தல்‌ (ப, 353) என்ற 
புதிய திம்பிக்கை தோன்றியுள்ளது. இது உள்ளதைக்‌ கொண்டு 
யலை முடித்தல்‌, நிறைவு பெறுதல்‌ என்ற அடிப்படையில்‌ 
ஆளப்பட்டுள்ளது. வீரமலைவனத்தில்‌ நெய்‌ எ க பஸ்‌ 


அங்கு எளிதில்‌ கிடைக்கக்கூடிய தேனைக்கொண்டு ஓமம்‌ 


457 


வளர்த்தல்‌ நடைபெறுகின்றது. இகனால்‌ இறைவனுக்குப்‌ 
போதும்‌ கஇடைக்காததற்காக அலையவேண்டியதில்லை என்ற 
சமூதாய எண்ணம்‌, நம்பிக்கை பெளிப்படுகின்றது. மேலும்‌ 
கொங்கு - தேன்‌ என்ற நிலையில்‌ கொங்கு நாட்டில்‌ அதிகம்‌ 
கிடைக்கக்கூடிய தகேனைச்‌ சொரிந்து ஓமம்‌ வளர்க்கப்பட்டது 
எனவும்‌ கூறலாம்‌. இதனால்‌ நம்பிக்கைகளில்‌ தேவைக்கேற்ப 
மாற்றம்‌ செய்யலாம்‌ என்ற சிந்தனை வயப்பட்ட எண்ணம்‌ 
வெளியாகின்றது. வேளாள வகுப்புப்பெண்‌ ஓமம்‌ வளர்த்த 
தாகக்‌ கூறப்பட்டுள்ளது (ப. 323). மிகப்பெரிய மரபு மாற்றமா 
கவும்‌ பெண்‌ வளர்க்கும்‌ ஓமத்தாலும்‌, நினைத்த முழுப்பயன்‌ 
அடைய முடியும்‌ என்ற நம்பிக்கை (ப. 353) இக்கதைப்பாடல்‌ 
வழி அறியலாகும்‌ செய்தியாகும்‌, - 


மேலும்‌ மகாமுனி (ய. 104), பூதம்‌ களைப்பிடுங்கல்‌ 
(ப. 136), காவல்‌ தெய்வமாகச்‌ சடாமுனியிருத்தல்‌ (ப, 1625) 
போன்ற நம்பிக்கைகள்‌ அண்ணன்மாரர்சாமி கதையில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. இவை முற்காலப்‌ பூதவழிபாட்டின்‌ எச்சங்களாக 
அமைத்திருக்கின்றன எனலாம்‌. 


சோதிட நம்பிக்கை 


சாஸ்திரி, வேதியன்‌ என்ற இருவகைச்‌ சோதிடர்களை 
அண்ணன்மார்சாமி கதை குறிக்கின்றது (ப. 194), பன்னிரண்டு 
ராசி என்ற (ப. (94) நம்பிக்கை சுட்டப்‌ பட்டுள்ளது. பெயா்‌ 
வைக்க நாள்‌, நட்சத்திரம்‌ பார்த்துச்‌ செய்து நம்பிக்கையும்‌ 
(ப. 119) இருமணத்துிற்குச்‌ சோதிடப்‌ பொருத்தம்‌ பார்த்த 
செய்தியையும்‌ (ப. 246) அறிய முடிகின்றது, | 


குறிபார்க்கும்‌ நிலையில்‌ கோடங்கி (ப, 88) என்பவன்‌ 
சுட்டப்படுகின்றான்‌. பிறர்‌ துணையின்றிகத்‌ தானே குறிபார்த்‌ 
துணரும்‌ முறையினை இக்கதைப்‌ பாடலால்‌ அறிய முடிகின்றது. 
தேங்காயைச்‌ சாணப்பிள்ளையாருக்கு முன்‌ உடைக்கும்போது 
சிதறாமல்‌ சரியாக உடைத்தால்‌ தான்‌ நினைத்த செயல்‌ நல 
மாகும்‌ என்றும்‌ தேங்காய்‌ பலவாகச்‌ சதறினால்‌ செயல்‌ இங்‌ 
காய்‌ முடியும்‌ என்றும்‌ நம்பிய நம்பிக்கையை இக்கதைப்‌ 


பாடல்‌ உணர்த்துகின்றது (ப. 309), 


458 


கல்வியை ஆரம்பிக்கும்போது ஆ௫ரியரிடத்தில்‌ நன்னாளில்‌ 
ஏடு வாழ்த்தி வாங்க வேண்டும்‌ என்ற நம்பிக்கையை இக்‌ 
கதைப்பாடல்‌ தெரிவிக்கின்றது (ப. 165). 


(இ)ராசியுள்ள குன்றுடையான்‌ (ப, 125) என்று குன்றுடை 
யான்‌ புகழப்படுவதால்‌ மனிதர்களுக்குள்ள தனித்‌ திறமை. 
நம்பிக்கை. வெளிப்படுகின்றது, 


விதி பற்றிய நம்பிக்கை சமுதாயத்தில்‌ இருந்து வந்ததை 
இக்க்தைப்பாடலால்‌ அறியமுடி௫ன்றது, தலையெழுத்து, “தலை 
நாளின்‌ சொல்‌, வேதா வகுத்தது என்றவாறு விதி அழைக்கப்‌ 
படுகின்றது (ப. 198), வலிமை வாய்ந்தது, வந்தபின்‌ போகாது, 
மகாதேவரால்‌ மூடப்படுவது விதி என்ற நம்பிக்கை (ப. 271) 
இக்கதைப்பாடலில்‌ சுட்டப்படுகின்றது. மூதேவி பற்றிய நம்‌ 
பிக்கை (ப. 269) இக்கதைப்பாடலில்‌ சுட்டப்படுகின்றது, 


மருத்துவ நம்பிக்கைகள்‌ 
மகப்பேற்றுக்‌ காலத்தில்‌ சுக்கு, மிளகு ஆகயைவற்றின்‌ 

பொடியையும்‌ வென்னீரையும்‌ கொடுத்தால்‌ “சுகப்‌ பிரசவம்‌” 

ஆகும்‌ என்ற நம்பிக்கை இக்கதைப்‌ பாடலில்‌ சுட்டப்பட்டுள்‌. 


ளது (ப. 119, 159), ப 


காதில்‌ சுக்குப்பொடி வைத்து ஊூஇனால்‌ மூர்ச்சை தெளி 
யும்‌ என்ற நம்பிக்கை இக்கதைப்பாடலில்‌ 


காணப்படுகின்றது, 
(ப. 165). 
பிற 


மடிச்சாதம்‌ எடுத்தால்‌ நன்மை விளையும்‌ என்ற நம்பிக்கை 
யில்‌ மையார்‌ பூசையில்‌ (இறைவனுக்குப்‌ 
சாதம்‌ எடுத்தல்‌ என்ற நம்பிக்கை வயப்ப 
132) இக்கதைப்‌ 


படைத்தல்‌), மடிச்‌ 
ட்ட பழக்கம்‌ (ப. 116, 
பாடலில்‌ சுட்டப்படுகின்றது. 
சந்திரனைப்‌ பாம்பு அணிந்ததால்‌ சந்திரகிரகணம்‌ ஏற்படு 
கின்றது என்ற நம்பிக்கை (ப. 237) இதில்‌ சுட்டப்படுகின்றது. 
பொய்‌ வழக்குக்‌ கூறின்‌ தலைமேல்‌ மரம்‌ விழும்‌, ஊன 
ழூற்ற குழந்தைகள்‌ 'பிறக்கும்‌ என்ற நம்பிக்கை (ப. 281) இதில்‌ : 


459 


சுட்டப்படுகின்றது. பர இதுபோன்ற நம்பிக்கைகள்‌. சமுதாயச்‌. 
சர்மைக்கு உதவியாக அமைகின்றன. 


- பெண்‌ பாவத்திற்குப்‌ பெரிதும்‌ அஞ்சினர்‌ ஏன்பதும்‌ அது 
இராப்‌ பழிதரும்‌ என்று நம்பினர்‌ என்பதும்‌ இக்கதைப்பாடல்‌ 
்‌ உணர்த்தும்‌ நம்பிக்கையாகும்‌ (பக்‌. 326, 327, 328, 329). 


வழக்கை நிருபிக்கச்‌ சத்தியம்‌ செய்தல்‌ என்ற நம்பிக்கை 
வயப்பட்ட பழக்கம்‌ இக்கதையில்‌ (ப. 298) குறிக்கப்பட்டுள்ளது" 


இருட்டி (இருஷ்டி) படும்‌ என்ற்‌ நம்பிக்கையும்‌ அதற்கு 
ஆலாத்தி சுத்தவேண்டும்‌ என்ற்‌ நம்பிக்கையும்‌ (ப. 253) இக்‌ 
கதைப்‌ பாடலில்‌ சரணைப்டுகவ ளி, 


முடிவுரை 

இவ்வாறாகப்‌ பலவகை நம்பிக்கைகள்‌ அண்ணன்மார்சாமி 
கதையில்‌ அமைந்துள்ளன. இவற்றுள்‌ கன்னிமார்‌ வழிபாட்டு 
மூறைகள்‌, பிள்ளை வளர்த்தால்‌ பிள்ளைப்‌ பேறுகிட்டும்‌, பெண்‌ - 
ஓமம்‌ வளர்த்தாலும்‌ ஓமப்‌ பயன்‌ உண்டாகும்‌, கேன்‌ சொரி 
குல்‌, மடிச்சாரம்‌ எடுத்தல்‌ போன்ற பல புதிய நம்பிக்கைகள்‌ 
அறியக்‌ கடக்கின்றன. வேளாளர்குலப்‌ பெண்‌ ஓமம்‌ வளர்த்‌ 
குல்‌ என்பது பார்ப்பன மரபு முறையில்‌ பெறும்‌ மாறுதலை 
உண்டு பண்ணியள்ளது, இதனாலும்‌ தந்தையின்‌ பாத்துரப்‌ 
படைப்பாலும்‌ அக்காலச்‌ சமுதாயத்தில்‌ பெண்களுக்கிருந்த 
சரிநிகர்‌ ௪ம உரிமை தெளிவாகின்றது. நம்பிக்கைகளில்‌ 
தொடர்தல்‌, தோன்றல்‌, மாற்றம்‌ ஏற்பட்டுள்ளதை அறிய 
_ முடிகின்றது. 


அண்ணன்மாரா்சாமி கதை கடவுள்‌ வழிபாட்டு முறையில்‌ 
அமைந்த: வாழ்க்கை வரலாற்று வீரக்‌ கதைப்‌ பாடலானகதால்‌ 
அதில்‌ தனிமனித நம்பிக்கைகளும்‌ சமுதாய நம்பிக்கைகளும்‌ 
சுட்டப்பட்டுள்ளன. கதையமைப்பு குழந்தை பற்றிய நம்பிக்கை 
கள்‌ அதிகமாக இடம்பெறக்‌ காரணமாக அமைந்துள்ளது, 
உள்ளதைக்கொண்டு நிறைவுபெறும்‌ மனப்பாங்கும்‌ மரபில்‌ 
தேவை யேற்படின்‌ மாற்றம்‌ செய்யலாம்‌ என்ற நம்பிக்கையும்‌ 
நீதியைப்‌ போற்றும்‌ நல்லெண்ணமும்கொண்டு இச்‌ சமுதாயம்‌ - 


460. 
இருந்ததை இக்‌ கதைப்பாடல்‌ நம்பிக்கைகள்‌ விளக்கி நிற்கின்‌ 
. றன, 

பயன்பட்ட நூல்கள்‌: 

1. சக்திக்கனல்‌ (பதி), அண்ணன்மார்சுவாமி கதை, 


வெற்றிவேல்‌ பதிப்பகம்‌, 1982. 


2. காந்தி, ௧., தமிழர்‌ பழக்க வழக்கங்களும்‌ நம்பிக்கைகளும்‌ 
சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 1980. 
3, வளவன்‌, சா., 


கோவை; 
மூன்றாம்‌ பதிப்பு, 


நாட்டுப்புறவியல்‌ கட்டுரைகள்‌, ரா ன்னை ; 


மைதிலி  லவகன்‌ 1985. 


பத்திரகாளியம்மன்‌ கதைப்பாடல்‌ - ஒர்‌ ஆய்வு 


கல்யாண செல்வராசு, 

அருள்மிகு பழனியாண்டவர்‌ கலை 
பண்பாட்டுக்‌ கல்லூரி, 

பழனி, 





முன்னுரை 


இன்றைய திருந்திய இலக்கிய வளர்ச்சிக்கு முன்னோடி. 
யாக இருப்பவை . நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ ஆகும்‌. 


“நாட்டுப்புற இலக்கியத்திலிருந்தே எஏட்டிலக்கியங்கள்‌ 
தோன்றி வளர்ச்சி பெற்ற தென்பதை அனைவரும்‌ ஓப்புக்‌ 
கொள்கின்றனர்‌. எனவே, நாட்டுப்புற இலக்கிய ஆய்வு ஏட்டி 
லக்கிய வரலாற்றை அறிந்து கொள்ளத்‌ துணைபுரியும்‌ என 
லாம்‌. மேலும்‌, அரசியல்‌, மொழிவரலாறுகளை அறிந்து 
கொள்ளவும்‌ நாட்டுப்புற இலக்கிய ஆய்வு பயன்படும்‌” என்பர்‌. 


“புலநெறி இலக்கிய ஆய்வும்‌ புதுநெறி இலக்கிய ஆய்வும்‌ 
முறையாக நடந்தால்‌ அது இன்று காணும்‌ சிறுகதை, நாவல்‌ 
* முதலிய புதுநெறி இலக்கியங்கள்‌ சமுதஈய வளர்ச்சிக்கு உதவும்‌ 
வகையில்‌ சரியான நெறியில்‌ வளர ஒருவகையில்‌ உதவுவதாக 
அமையும்‌, இங்கே குறிப்பிட்ட பொதுநெறி இலக்கயெங்களில்‌ 


462 


நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌, நாட்டுப்புறக்‌ கதைகள்‌, விடுகதைகள்‌, ப 
பழமோழிகள்‌ ஆகியனவும்‌ அடங்கும்‌,'”? 


இவ்வாறு வரலாறு, அரசியல்‌, பண்பாடு, நாகரிகம்‌, 
சமூகச்‌ சூழல்கள்‌ ஆகியவற்றினை அறியவும்‌ பற்றுக்கோடா 
கவும்‌ இருப்பவை நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌, தாட்டுப்புறக்‌. 
கதைகள்‌ ஆகும்‌, 


இந்நோக்கிலேயே அமைந்துள்ளது பத்திரகாளியம்மன்‌ 
கதைப்பாடல்‌. இது நெல்லை மாவட்டத்தில்‌ பத்திரகாளி 
எனும்‌ தெய்வத்தின்‌ பெயரால்‌ வழங்கி வருகிறது. எனவே, 
இது தெய்வக்கதைப்‌ புனைபாடல்‌ (8சீருாம்1௦81 1811௧4) என 
லாம்‌. 


இக்கதைப்பாடல்‌ பாத்திரப்படைப்பும்‌ உறவு முறைகளும்‌, 
நாடார்‌ முதலிய ஏழு குலத்தோர்‌ வரலாறு, பனை தோன்‌ றிய 
கதை, வரலாற்றுப்‌ பிண்னணி, அரசியல்‌, பின்னணி, பாலியல்‌ 
உணர்வுகள்‌, வரம்‌ கொடுக்கும்‌ மரபு, எண்கள்‌ ஓருமைப்பாடு 
என்ற வகையில்‌ இக்கட்டுரையில்‌ ஆராயப்பட்டுள்ளதைக்‌ 
காணலாம்‌. 


பாத்திரப்‌ படைப்பும்‌ - உறவு முறைகளும்‌ 


இக்கதைப்பாடலில்‌ இறைவன்‌ - தேவர்‌ - அரக்கர்‌ - ரிஷி 
முனிவர்‌ - மக்கள்‌ எனப்‌ பாத்திரங்கள்‌ படைக்கப்பட்டுள்ளன. 
தெய்வமல்லா பாத்திரப்படைப்பு முறைகள்‌ பற்றிப்‌ பின்வரும்‌ 
அட்டவணை விளக்குகிறது, 


சிவன்‌, பார்வதி -- கணவன்‌, மனைவி 
திருமால்‌ கக்க பார்வதியின்‌ குனயன்‌ 
டல்‌ -- திருமாலின்‌ வாகனம்‌ 
சண்டத்தி -- சிவனின்‌ உச்சியிலிருந்து 

தோன்றியவள்‌ 
சண்டன்‌ லு 


சண்டத்தியின்‌ கணவன்‌ 


தக்கன்‌ - தெதொக்கன்‌ 
இடும்பன்‌ - கடும்ப்ன்‌ 
கண்டன்‌ 

முண்டன்‌ - தாருகன்‌ 


நத்திதேவார்‌ க 


ஏமு கன்னியா ன 


மூதேவி, இலக்குமி, 
ஏழமுதலைப்பாம்பு, 
பெரும்பேய்‌, 


மழமுவு,மான்‌, இஞ்சு டட வை 


ட காளி ஸு 


வயிரவன்‌ யை 
வார்ணவீரபத்துரன்‌ ட 


தேவலோகக்‌ கன்னியா 
ஏழுபேர்‌ - 


வித்யாகர முனிவன்‌ -- 


வித்யாதரமுனி 
தேவலோகக்‌ கன்னியா 
'கள்‌ ணி 
தேவேந்திரன்‌ னை 
தாருகன்‌ வ 


463 


சண்டன்‌ சண்டத்தியின்‌ 
பிள்ளைகள்‌ : 


. சிவனின்‌ அருகிலிருப்பவா்‌ 


(கயிலாசத்தில்‌) 

அசுரர்களை அழிக்க சிவனின்‌ 
வேண்டுதலால்‌ நந்திதேவர்‌ 
படைத்தது. 


பாற்கடலைக்‌ கடைய அதிலிருந்து - 
தோன்றியவை 
பாற்கடலிலிருந்து வந்த தஞ்சை 
சிவன்‌ உண்டவுடன்‌ அவன்‌ கன்னத்‌ 
திலிருந்து பிறந்தவள்‌. | 
காளிக்கு புட்டாபுரத்தில்‌ துணைக்கு 
சிவனால்‌ அனுப்பப்பட்டவன்‌ 
(வனின்‌ வியர்வையால்‌ உஇத்‌- 
குவர்கள்‌) 


வென்‌ நீராடும்‌ குளத்தில்‌ நீராடி 
விளையாடி. மறைந்தவா்கள்‌. 


தகேதேவலோகக்‌ கன்னியர்கள்‌ மீது 
மோகங்கொண்டவர்‌. 


இவர்களுக்கு ஏழு பிள்ளைகள்‌ 
தேவலோகத்து அதிபதி 


(அசுரன்‌) காளியோடு போர்‌ செய்‌ 
துவன்‌ 


464 


ஒடு மண க. பனைகளாக மாறியவர்கள்‌ (காளி 
மாற்றினாள்‌) காளி தாருகனோடு 
போர்‌ செய்து களைப்புற்றிருக்க, அவ 
ளுக்கு நீர்‌ கொண்டுவரப்‌ பிள்ளைகள்‌ 
. காட்டுக்குச்‌ சென்ற போது அங்கிருந் 
கதுவரா்கள்‌, 

சமுகரன்‌ ., -. தாருகனை, காளி அழித்ததால்‌ சின 
மற்றவன்‌. 

காலதூதுவர்‌ -- சிவனது குளத்துக்குக்காவலர்‌ 

வார்ணன்‌ -- சிவன்‌ தேவலோகக்‌ கன்னியர்‌ ஏழு 

போர்களின்‌ சேலையை எடுத்துவைதீ 

துக்‌ கொண்டு நிர்வாணமாக அப்‌ 

பெண்களை வரச்சொன்ன போது 

மழைபெய்தான்‌ 

அக்னி ஏழு பெண்களும்‌ வாடை வாட்ட 

அதனால்‌ சூடேற்றும்‌ பொருட்டு 

சிவனால்‌ அழைக்கப்பட்டவர்‌, 

ரிசியவர்‌ ஏழமுகன்னியார்களை அடக்க திருமா 

லால்‌ அமைக்கப்பட்டவர்‌. 

அந்தரக்‌ கன்னியர்களின்‌ 


பிள்ளைகள்‌ -- ஏழு கன்னியரும்‌ திருமாலின்‌ மோகத்‌ 

தாலும்‌ ரிசியவரின்‌ அருளாலும்‌ 
பிறந்தவர்கள்‌, 

மன்னன்‌ “- சோழ மன்னன்‌ 2. பாண்டி 
நாட்டை ஆண்டவன்‌ 

சம்பரன்‌ -ு சோழனின்‌ ஆளுகைக்குட்பட்டு 
மதுரைக்‌ கொற்கையை ஆண்டு 
வந்தான்‌ 

சங்கன்‌ 


சோழனின்‌ அமைச்சன்‌. 
பூசாரி, மனைவி ம 


சிவன்‌ கோயிலுக்கு பூஜை செய்து பின்‌ 
காளியின்‌ பிள்ளைகளுக்குத்‌ தேவார 
மூதம்‌ கொடுப்பதாகச்‌ சிவனிடம்‌ 
ஒப்புக்‌ கொண்டவர்கள்‌ 


465 


எனில்‌ கவை கரவிரவ்வதைகியம் பளை துவாக கவரா ச கம த ணக கன கை கக கைவ ககக ககக கக ககக ககக ககன னன ககன ளு ச ணன கணக கா சானா கக ச சனக ககா கைகா சகசைகை கைக்‌ 


100 17.மம[] டா உ.பாஜ ஐய 1 


இமா 70 மாடு. ரகத்‌ 02 ஈம 909/7 ச 
ழு ம்பு முரற மர ரமமமுராற ட 
100 ஐ. 000 ஐ 
122 771000. 0/6 டா ரமமர கச. பர ப கு.ப 1-ம்‌ ர 
கு 
ஒல/€ முலய ரூ..ர/ பற -705-7, பற --ர.ய9 1097-705-:1,பமஐ௨௫-7.பம % 
ரு(.ப௪ஒ ப 
இரா ௦.20 1.10 ௩௦ ரூ... பற மல.பாமமு- ஏ.பி 19 ம பாடி௫ு- 7. ற்சி 
105 [டிழுழ5'ஜ-ரம௦[] ரா.ம்‌/ பற ஷர மர முப ஐல ட) 
ல த அன பட ட டத கக தட அதத அ தர கத கபன்‌ க பிட்‌ அ அக்க டட த படப்பட அய பபபல கல்ப வ றத த்‌ பனை 
ராம. ப௫/ சம. பாட /௪ ரா.ம/ பற ௭௫ ப பா/ மசயறாறு பாயச மய 0 9 





2919 ஐரா மழ சராமு/ச நாழுாமாமாரா 07, பற - 1117 மாமு (ம 


466 


இவற்றில்‌ காளி, சண்டன்‌, சண்டத்தி அன்றைய்கள்‌ ஏழு 
போர்‌, தேவலோகக்‌ கன்னி, வித்யாதரனுக்குப்‌ பிறந்த ஏழு 
பிள்ளைகள்‌, அந்தரக்கன்னியர்‌, ரிஷியவர்‌ - மால சிவர்களுக்‌ 
குப்‌ பிறந்த குழந்தைகள்‌ ஏழுபேர்‌ ஆகிய அனைவரையும்‌ 
காளியே வளர்த்து வந்தாள்‌ என்று கூறப்படுகிறது. 


இவ்வாறு இறைவன்‌ தேவார்‌ - மக்கள்‌ - அரக்கர்‌ ஆகிய 
வார்கள்‌ எவ்வித சாதிப்‌ பாகுபாடுகளும்‌, வர்ண பேதமும்‌ இல்‌ 
லாது உறவு முறையுடையவார்களாக இருப்பதை .அறியமுடி 
கிறது, 


நாடார்‌ முதலிய ஏழு குலத்தவர்‌ வரலாறு 


85 


மதுரையின்‌ வடபகுதியைச்‌ சேரனும்‌ தென்‌ பகுதியைப்‌ 
பாண்டியனும்‌ நடுப்பாகம்‌ சோழனும்‌ ஆண்டு வந்தனர்‌'”,3 
“அப்போது வைகையில்‌ வெள்ளம்‌ வர பல முறையில்‌ கரையை 
அடைத்தும்‌ முடியவில்லை, சோழன்‌ அமைச்சன்‌ சங்கனை 
ஆலோசனை கேட்க, காளியின்‌ திறப்பாட்டைக்‌ கூறினான்‌””,4 
அதன்படி அவளை அழைக்கச்‌ சென்றபோது காளி கயிலாசம்‌ 
சென்றிருக்க, காளியின்‌ மக்களை அழைத்து வந்து மண்‌ சுமக்‌ 
கச்‌ சொல்ல அவர்கள்‌ “*காளிபுத்திரா்‌ ஆனதனால்‌ நாங்கள்‌ 
கையில்‌ கூடை எடுப்பதில்லை*?5 என்று மறுக்க அமைச்சனின்‌ 
ஆலோசனைப்படி 


காளியின்‌ 7 பிள்ளைகளுக்கும்‌ ஏழு குழி 
தோண்டி, 


அதில்‌ தலை தெதரியப்‌ புதைத்துவைத்து யானையை 
விட்டுத்‌ தலையை மிதிக்கச்‌ சொல்‌ என்று மன்னன்‌ கூறினான்‌ ... 


இக்குழி தோண்டுவதைக்கண்டு அஞ்சிய, “இளையவன்‌ 
பயத்தால்‌ கூடை சுமந்தான்‌”?6 இவ்வாறு 
துன்புறுத்திய செய்தியறிந்த 


சாபமிட்டாள்‌. 


காளிமக்களைத்‌ 
காளி சோழ நாடு வறட்டுயுறச்‌ 


சோழன்‌ சிவனிடம்‌ கருணை வேண்ட இவன்‌ காளியிடம்‌ 
நடந்த செய்தி கேட்க, சிவன்‌ இது மன்னன்‌ குற்றமில்லை: மநீ 
திரியின்‌ குற்றம்‌ என்றும்‌ அதனால்‌ ' சோழனுக்கு அருள்வாய்‌ 
என்றும்‌ கூறினான்‌. 


467 


காளி சினந்து, கோளு சொன்ன மந்திரிக்குப்‌ பட்டம்‌ கிடை 
யாது; என்னுடைய மக்களுக்குப்‌ பட்டம்‌ கொடுக்க வேண்டும்‌ , 
சோழராஜனின்‌ தென்பகுதியை என்‌ மக்களே ஆளவேண்டும்‌. 
அப்படியானால்‌ வறட்டி நீங்கச்‌ செய்வேன்‌ என்று கூற, "சோழன்‌ 
அதனை:ஏற்று “சோழ மன்னனின்‌ தென்மதுரைப்பட்டணத்தை 
சம்பரன்‌ ஆண்டு வருகிறான்‌. அவனை வென்று உன்‌ விருப்பம்‌ 
போல்‌ ஆள்வாயாக”?? என்று காளியிடம்‌ கூறினான்‌. 


இதனை ஏற்ற காளி சம்பரனோடு போரிட்டு அவனை 
அழித்தாள்‌. பின்‌ மந்திரி சங்கனைக்‌ கொல்ல விழையும்‌ 
போது, அவன்‌ காளியிட.ம மன்னித்து அருளும்படி வரம்‌ 
வேண்ட, காளியும்‌ என்‌ மனதுபடி நடந்து கொண்டால்‌ உன்‌ 
னைக்‌ கொல்லாது விடுவேன்‌; அதுதான்‌ உன்‌ பெண்மக்கள்‌ 
ஆறு பேரையும்‌ என்‌ ஆண்மக்கள்‌ ஆறு பேருக்கும்‌ மணம்‌ 
முடித்து வைக்க வேண்டும்‌ என்று கூற அமைச்சன்‌ இசைந்‌:்‌ 
_ தான்‌”, 


இவ்வாறு போர்‌ முடிந்ததும்‌ காளி கைலாசம்‌ சென்றிருந்‌ 
தாள்‌. தாய்‌ திரும்பி வந்து களைப்பாரும்‌ பொருட்டு காளியின்‌ 
மக்கள்‌, 
1. கருக்குமணியன்‌ -- கருக்குமணி கோபுரத்தையும்‌ 


2. நாட்டுவர்ணன்‌ -- நாட்டு வர்ணக்‌ கோபுரத்தையும்‌ 


3. நாம்டுக்‌ _. 
கோட்டையன்‌ . நாட்டுக்கோட்டைக்‌ கோபுரத்தையும்‌ 
4, நட்டாத்தி -- நாட்டாத்தி மண்டபத்தையும்‌ 
மேல்நாட்டார்‌ -- மேல்நாம்டுச்‌ சாவடியையும்‌ 
கட்டினார்கள்‌. 
6. புளுக்கையன்‌ ௪ மேற்கண்ட எடுபிடி வேலையையும்‌ 
7. காவேரி என்பவன்‌ விடம்‌ தீர்க்கும்‌ பண்டிதனாகவும்‌ 


விளங்கினார்கள்‌. காளி திரும்பியதும்‌ தன்மக்கள்‌ கோட்‌ 
டையைப்‌ பார்த்து ஒவ்வொரு கோட்டை கட்டியவனுக்கும்‌ 
பெயர்‌ சூட்டி இன்னின்னவற்றிற்கு அதிகாரம்‌ உடையவர்கள்‌ 
என்றும்‌ நியமித்தாள்‌. 


408 


பனை தோன்றிய வரலாறு 


தாருகன்‌ வதையால்‌ களைப்படைந்த காளி தன்‌ மக்களை 
வனத்தில்‌ சென்று தண்ணீர்‌ கொண்டுவரப்‌ பணித்தாள்‌. 
அதன்படி மக்கள்‌ செல்ல, அங்கிருந்த சுனையில்‌ ஒரு முனிவரும்‌ 
மனைவியும்‌ நீர்பருகி அங்கிருக்க, காளி மக்கள்‌ இதனைத்‌ 
தாயிடம்‌ கூற, அவர்களைப்‌ பிடித்துவரக்‌ காளி பணித்தாள்‌. 
அவர்களைப்‌ பிடித்து வந்து தலை8€ழாய்‌ நிறுத்திச்‌ சாபமிட 
பனைகளாக : வளர்ந்தார்கள்‌. “பத்தினியாக நின்ற பனை: 
பாளை போட்டுக்‌ காய்த்தது, காளியின்‌ மக்கள்‌ பனங்கொட்‌ 
டைகளைப்‌ புதைத்துப்‌ பயிராக்கினார்கள்‌. 


தேவர்கள்‌ பனைத்தொழிலால்‌ நீங்கள்‌ வாழுங்கள்‌” என்று 
வாழ்த்தினார்கள்‌ என்று ஒரு வகையாகவும்‌ 

சிவனிடம்‌ தாளி தன்‌ மக்களுக்கு அன்னபோஜனம்‌ 
வேண்ட, சிவன்‌ அதனை ஏற்றுப்‌ பூசாரியிடமும்‌ கூறிவைத்தார்‌. 
அதன்படி பூசாரி அதில்‌ வழுவினார்‌, சினந்த காளி, பூசாரியை 
யும்‌ அவர்‌ மனைவியையும்‌ காலைவாரி குலைகீழாய்‌ நட்டு, 
ஆண்பனையாகவும்‌ பெண்பனையாகவும்‌ வளரும்படிச்‌ செய்‌ 
தாள்‌. பனைமரமாய்‌ நின்ற அவர்கள்‌ காளியிடம்‌ அருளும்படி 
வேண்ட காளியும்‌ இசைந்து, உனக்கு உயிருடன்‌ ஆயிரம்‌ வயது: 
வெட்டினாலும்‌ ஆயிரம்‌ வயது”” என்று வரம்‌ கொடுத்தாள்‌ 
பின்‌ காளி கன்‌ மக்களுக்குப்‌. பனையின்‌ பயன்களை விரிவாக 
எடுத்துரைத்காள்‌. விடிய ஐந்துநாமிகையில்‌ பனையின்‌ பாலை 
இறக்கிப்‌ பருகுமாறும்‌ விடிற்யகாலத்தை அறியும்‌ பொருட்டுத்‌ 
இனமும்‌ கருக்குருவி வந்துசத்தம்‌ எழுப்பும்‌ என்றும்‌ வரம்‌ 
கொடுத்தாள்‌? 18 
வரலாற்றுச்‌ செய்தி 


காளிக்கும்‌ தாருக 
யின்‌ படை 


னுக்குமிடையே பேரர்‌ மூண்டது. காளி 
அசுரர்களைக்‌ கொன்று குவித்தது. இதனால்‌ இனங்‌ 
அசுரத்கலைவன்‌ தாருகன்‌ காளியை நேருக்குநோ்‌ 
எதிர்த்தான்‌. இப்போர்‌ பன்னிரெண்டு ஆண்டுகள்‌ நடைபெற்‌ 
றது..!! என்ற செய்தி இருக்கிறது. இவைபோன்று காப்பியங்‌ 
களிலும்‌ போர்க்களச்‌ செய்‌இகள்‌ வருவதை “இராமாயணப்‌ 
போர்‌ 18 திங்கள்‌, பாரதப்போர்‌ [8 இனங்கள்‌, தேவாசுரப்‌ 


கொண்ட 


469 


போர்‌ 18 ஆண்டுகள்‌, சேரன்‌ செங்குட்டுவன்‌ கனக விசயர்க 
ளோடு நடத்திய போர்‌ 18 நாழிகை'” என்ற கருத்தின்‌ மூலம்‌ 
உணரலாம்‌. 


இருமாலின்‌ மோகத்தாலும்‌ ரிஷியவர்‌ அருளாலும்‌ அந்தரக்‌ 
கன்னியர்‌ எழுவருக்கும்‌ பிறந்த பிள்ளைகளை ரிஷியவார்‌- காளி 
யிடம்‌ வளர்க்குமாறு ஓப்படைக்க, காளி அக்குழந்தைகளை 
அமைத்துக்கொண்டு இராமேஸ்வரம்‌ சென்று இறைவனிடம்‌ 
வரம்‌ பெற்றாள்‌” என்றும்‌ பின்‌, “மதுரை வந்து மீனாட்சி 
யின்‌ அருள்பெற வேண்டி மா மணிமண்டபம்‌ அமைத்து அதில்‌ 
டிள்ளைகளை அமரச்‌ செய்தாள்‌”? என்றும்‌ கூறப்படுகிற்து. 


இராமேஸ்வரம்‌ திருத்தலம்‌ காளிவழிப்பட்டது என்ற 

செய்தி வெளிப்படை, இவ்வரலாற்றுச்‌ செய்தியைத்‌ தணித்து 
ஆய்வு செய்தால்‌ வரலாற்றுத்‌ கெளிவு கிட்டலாம்‌. 
அரசியல்‌ பின்னணி 

- வைகையணை உடைந்து, அதனைப்‌ பலவழியிலும்‌ அடைக்க 
முடியாத மன்னன்‌ திகைக்க, அமைச்சன்‌ காளியின்‌ மக்கள்‌ வந்‌ 
தால்‌ அணை அடைபட்டுவிடும்‌ என்றுகூற, அதன்படி மன்னன்‌ 
அம்மக்களையும்‌ பிடித்துவரச்‌ சொல்ல, 


அம்மக்கள்‌ எழுவரும்‌ வந்ததும்‌ மன்னன்‌ ஆணையிட. அத 
னைக்‌ காளிமக்கள்‌ மறுத்தனர்‌. சனந்த சோழமன்னன்‌ அவர்‌ 
களுக்குத்‌ தனித்தனியே குழிகோண்டிப்‌ புதைத்து யானையை 


விட்டு மிதிக்கவிட முதல்‌ குலை, ““தலையற்றாலும்‌ கூடை 
தொடோம்‌”” என்று கூறிக்கொண்டே' அரசனைநோக்இ 
உருண்டு ஓடியது. இரண்டாவது தலை “*அத்தலைக்கு 


இத்தலை பொய்த்தலையோ அறிவு கெட்ட சோழராசனே”” 
என்று சொல்லிக்‌ கொண்டே உருண்டோடியது என்று கூறப்‌ 


படுகிறது. 


இவ்வாறு அரசனின்‌ ஆணை மறுக்கப்படும்‌ போது 
கொலைக்களமிடுதல்‌, பட்டத்து யானையை விட்டு மிதிக்கவிடு 
குல்‌ போன்றவைகள்‌ வரலாற்றில்‌ பின்னணியாக அமையும்‌. 
இதனை, “அப்பரடிகளை மகேந்திரவர்மன்‌ யானையை விட்டு 


470 


மிதிக்க விடுதல்‌, சுண்ணாம்புக்‌ காளவாயில்‌ விடுதல்‌”்‌ போன்ற 
வற்றால்‌ உணரலாம்‌, ப 


இதில்‌ வரும்‌ வைகை உடைப்பும்‌ அதனை அடைக்கும்‌ 
செய்தியும்‌ “*திருவிளையாடற்‌ புராணத்தில்‌, பாண்டிய மன்னன்‌ 
காலத்தில்‌ என்றும்‌ அதை அடைக்கும்‌ பொருட்டு மக்கள்‌ எல்‌ 
லாரையும்‌ மன்னன்‌ அழைத்தான்‌ என்றும்‌ ௮தை அடைக்கும்‌ 
பொருட்டு மூகாட்டிக்காக இறைவன்‌ (சிவன்‌) பிட்டுக்கு மண்‌ 
சுமந்தான்‌ என்றும்‌ கூறப்படுகிறது.”” இவற்றைப்‌ பார்க்கும்‌ 
போது ஒவ்வொரு மன்னார்‌. காலத்திலும்‌ வைகை அடிக்கடி 
மழையின்‌ போது உடை பட்டு வந்துள்ளது என்று உணர முடி 
கிறது, 


பாலியல்‌ உணர்வுகள்‌ 


“இவனின்‌ உச்சியிலிருந்து சண்டத்தி தோற்றம்‌ செய்தாள்‌. ' 
அவளுக்கு வயது பத்து ஆகியது, அப்போது அவள்‌ பூப்பெய்தி 
னாள்‌. எனவே சண்டத்தி இனிமேல்‌ கயிலாயத்தைக்‌ கண்டக்‌ 
கூடாது என்பதில்‌ உரிய வயதைப்‌ பெற்றதும்‌ பெண்கள்‌ பூப்‌ 
பெய்தும்‌ உண்மை உரைக்கப்படுகிறது. 


“தேவலோகக்‌ கன்னியர்‌ எழுவரும்‌ பூலோகம்வர, வித்தியா 
குர முனிவன்‌ அவர்கள்‌ மீது மோகம்‌ கொள்ள, அதன்‌ விளை 
வாக அ௮க்கன்னியர்‌ எழுவரும்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றனர்‌”? 
என்றும்‌ 


சிவன்‌ நீராடும்‌ குளத்தில்‌, தெரியாமல்‌ வந்து தேவலோகக்‌ 
கன்னியர்‌ நீராட, சினந்த இவன்‌ திருமாலிடம்‌ முறையிட? 
“திருமால்‌ களவு செய்பவர்கள்‌ ஆடவார்களாக இருந்தால்‌ 
அவர்களுக்கு அதிகமோசம்‌ செய்வேன்‌. பெண்களாக இருந்தால்‌ 
அவர்களைக்‌ கற்பழிப்பேன்‌?? என்றுரைத்தார்‌ என்றும்‌ 


மேலும்‌ அக்‌ கன்னியர்களின்‌ சேலை ை 


க ்‌ ய எடுத்துக்கொண்டு 
சேலை வேண்டுமானால்‌ 


து நிர்வாணமாக வந்து பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌”" என்று கூறுவதிலும்‌ 


்‌ பாலியல்‌ உ ணர்வுகள்‌ 
பொகிந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


471 


கதை மாறுபாடு. , 

இதில்‌ வரும்‌ கதை இருமால்‌ செய்ததாக வருகிறது. இரு 
மாலின்‌ அவதாரமாகிய கிருஷ்ண அவதாரத்திலும்‌ இவை 
இருஷ்ணலீலை என்று குறிக்கப்படுகன்றன. அந்து கிருஷ்ண 
வலீலையையே மக்கள்‌ மத்தியில்‌ கதைப்பாடல்களில்‌ திருமால்‌ . 
செய்ததாகவும்‌ பரவியுள்ளது. 


வரம்‌ அளிக்கும்‌ மரபு 

சண்டத்தியின்‌ பிள்ளைகள்‌ ஏழுபேரும்‌ சிவனிடம்‌, *“ஏழு 
க.டலுக்கப்பாலே இரும்பாலே கோட்டை வேண்டும்‌; ஆணாகப்‌ 
பிறந்தவர்கள்‌ எங்களை : அழிக்கக்‌ கூடாது. நாங்கள்‌ போர்‌ 
புரியும்‌ நேரத்தில்‌ எங்கள்‌ கையில்‌ ஆயுகும்‌ இருக்க வேண்டும்‌. 
எங்கள்‌ உடம்பில்‌ வெட்டுப்பட்டு ஒருதுளி ரத்தம்‌ சிந்துமானால்‌ ப 
அதிலிருந்து ஒன்பது அசுரர்‌ பிறக்க வேண்டும்‌. நான்‌ போரிடும்‌ 
போது எதிர்ப்படையின்‌ பலத்தில்‌ பாதி எங்களை வந்தடைய 
வேண்டும்‌.”?? என வேண்ட. சிவன்‌ வரம்‌ அளித்தார்‌. 


இதுபோன்ற வரம்‌ பெறும்‌ செய்தி காப்பியங்களில்‌ இடம்‌ 
பெறுவதுண்டு, இதனை :*கைகேயி தசரதனிடம்‌ வரம்‌ பெற்‌ 
றாள்‌”? எப இரலை மூலம்‌ அறியலாம்‌. 


எண்களும்‌ நாட்டுப்புற மரபும்‌ 
பொதுவாக நாட்டுப்புறக்‌ கதைப்பாடலில்‌ 'ஏழுலகம்‌, ஏமு 
ராஜா, ஏழுமனைவியர்‌ என்று ஒரு குறிப்பிட்ட எண்‌ தொகுதி 
யைக்‌ கொண்டு தொடங்குவதாக இருக்கும்‌. இம்மரபு இக்‌ 
கதைப்பாடலிலும்‌ காணப்படுவது குறிப்பிடக்‌ தக்கதாகும்‌. 


இதில்‌, காளிக்குப்‌ பிறந்த பிள்ளைகள்‌ ஏழுபேர்‌. சண்டத்தி, 
சண்டனுக்குப்‌ பிறந்த பிள்ளைகள்‌ ஏழுபேர்‌. தேவலோகக்‌ கன்‌ 
னியர்‌ வித்தியாதர முனிவனுக்குப்‌ பிறந்த பிள்ளைகள்‌ ஏழு 
போர்‌, அந்கரக்கன்னியர்‌ - திருமால்‌ - ரிஷியவர்களுக்குப்‌ பிறந்த 
பிள்ளைகள்‌ எமுபோர்‌. 

மேலும்‌ சண்டத்தியின்‌ மக்கள்‌ சிவனிடம்‌ வரம்‌ வேண்டும்‌ 
போது, ஏழு கடலுக்கப்பாலே இரும்பாலே கோட்டை வேண்‌ 
டும்‌” என்கிற போது குறிக்கப்படுவது ஏமுகடல்‌, 


472 


இவற்றைப்‌ பார்க்கும்போது கதைப்‌ பாடல்களில்‌ ஓரே 
எண்‌ திரும்பித்‌ திரும்பி வருவதைப்‌ பார்க்க முடிகிறது. 

குமிழிலக்கிய வரலாற்றில்‌, சங்கம்‌ பற்றிய ஆய்வைப்‌ 
பார்க்கும்போது கூட அண்டு, புலவர்‌ - புரவலர்‌ இவர்களின்‌ 
எண்கள்‌ ஒரு வர்க்க எண்ணாக அமைந்திருப்பதையும்‌ நாம்‌ 
இவற்றோடு கருதத்தக்கதாகும்‌. 


முடிவுரை : 


பத்திரகாளியம்மன்‌ கதைப்பாடலில்‌ இக்‌ கட்டுரையில்‌ 
கண்டவற்றையல்லாமல்‌, இன்னும்‌ சல பழக்கவழக்கங்கள்‌, 
தெய்வங்களின்‌ திருவிளையாடல்கள்‌, வரலாற்றுச்‌ செய்இகள்‌, 
கடவுளர்‌ உறவு முறைகள்‌ போன்றவைகளும்‌ ஆங்காங்கே 


காணப்படுகின்றன. ஆயின்‌,இவை பற்றி இங்கு ஆராயவில்லை 
இது தனி ஆய்வுக்குரியது. 


குறிப்புகள்‌ 


1. ஆறு. இராமநாதன்‌, நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ காட்டும்‌ 
தமிழர்வாழ்வியல்‌, பக்கம்‌. 4 


ள்‌ 1 சிறப்புரை பக்கம்‌. 31717 


பத்திரகாளியம்மன்‌ கதைப்பாடல்‌ பாடல்‌, வரி 1321 - 22 


2 ய பா.வரி 1346-47 


சோ மே (0 


ஷி 9 பா.வரி 1379 

2 பா.வரி 1389 

வ பா.வரி 1555-1590 

ன பா.வரி 1395-1760 
பா.வரி 855....959 


2.௨2 ௮ ஓ 


35 பா.வரி 1470-1545 


[ல] 
[... 
௬. 


33 ர பா..வரி 324 


473 


கள்ளழகர்‌ அம்மானைரில்‌ புறத்திணை 
மரபுகள்‌ 
ஜி. சாருமுகி தேவி 


பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌, 
கோயம்புத்தூர்‌, 





காதலும்‌ வீரமும்‌ சங்கத்தமிமரின்‌ இரு விழிகளாகத்‌ 
திகழ்ந்தமையால்‌ இவையே பாடுபொருளாயின. காதலைப்‌ 
பாடாத கவிஞனே இல்லை. கொல்லேற்றுக்‌ கோட்டை 
அஞ்சியவனை மறுமையில்‌ கூட மகளிர்‌ மணக்கவில்லை 
காதல்‌ வீரத்தின்‌ அடிப்படையில்‌ கோன்றுகிறது. வீரத்தின்‌ 
முடிவு காதலில்‌ கனிகறது, இத்தத்துவத்தைப்‌ பெருதோக்காகக்‌ 
கொண்டு சங்க இலக்கியப்‌ புலவர்கள்‌ பாடினர்‌. இப்பா டல்‌ 


கள்‌ அகம்‌ புறம்‌ என வகுக்கப்பட்டன. 


6 பாருணர்வு | 

உயிரினங்களின்‌ அடிப்படை உணர்வுகளுள்‌ இதுவும்‌ 
ஒன்றாகும்‌. இப்போருணர்வு, தான்‌ இருக்கும்‌ இடம்‌, காலம்‌ 
சூழல்‌ ஆகியவற்றிற்கேற்ப வலுப்பெறுகிறது. வலிமைக்கும்‌ 
வாய்ப்புக்கும்‌ ஏற்ப இக்குணம்‌ பல்வேறு வடிவில்‌ வெளிப்பகு 


கிறது. போரின்‌ இன்றியமையாமையைக்‌ குறிப்பிடும்‌ அறிஞ 
ரொருவர்‌, 


“மனித இனவாழ்வில்‌ போர்‌ என்பது ஓர்‌ உயிரியல்‌ தேவை: 
அஃது ஓழமுக்கங்களை நெறி நிறுத்தி வகைப்படுத்தும்‌ .. 
இன்‌ றியமையாத ஒரு கருவி”? 


474 


என்பர்‌. சங்கப்பாடல்களில்‌ போரின்‌ மூலம்‌ வீரம்‌ மட்டும்‌ 
சிறப்பிக்கப்‌ பெறவில்லை. அவர்களது அறமும்‌ பிற நற்பண்பு 
களும்‌ இணைத்தே ௫றப்பிக்கப்படுகின்றன, 


போரின்‌ தேவை 


உரிமைகளைக்‌ காக்கவும்‌ மான இழிவைத்‌ தடுக்கவும்‌ 
தற்காப்புக்காகவும்‌ தன்‌ குடிமக்களிடையே அமைதி வாழ்வை 
நிலை நாட்டவும்‌ அயல்‌ நாட்டார்‌. அறதெறி மீறிய வன்‌ 
மூறைச்‌ செயல்களை எதிர்த்து ஓடுக்கவும்‌ அரசு பேரர்‌ 
மூயற்சியை மேற்கொள்ள வேண்டியதாகிறது. இப்போருணர்வு 
உயிரினத்தின்‌ இயற்கை என்பதுற்கு, 


“ஒருவனை ஒருவன்‌ அடுதலும்‌ தொலைதலும்‌ 
புதுவது அன்று; இவ்வுலகத்து இயற்கை”*. 


என்ற இடைக்குன்றூர்க்கிமாரின்‌ பாடல்‌ அரணாகிறது. 
புறம்‌ 


புறப்பாடல்கள்‌ பெரும்பான்மையும்‌ வீரத்தைச்‌ 


சொல்லு 
கின்றன. 


அக்காலத்தில்‌ வேந்தர்கள்‌ மிகுந்த வீரமும்‌ அஞ்சா 
நெஞ்சமும்‌ உடையவர்களாக விளங்இனர்‌, 


என்‌ ஐமுன்‌ நில்லன்மின்‌ தெவ்விர்‌: பலர்‌ என்ஜஐ 
முன்‌ நின்று கல்‌ நின்றவர்‌ 


என்று புலவர்கள்‌ மாற்றரசரை அச்சுறுத்தும்படி, வேந்தர்கள்‌ 
வீரத்தில்‌ சிறந்து விளங்களா்‌ என்பது பெறப்படும்‌. 


புறத்தின்‌ அறம்‌ 


சங்ககால மறம்‌ அறத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்ததாகும்‌. 
தைன டப்ப சங்கத்‌ தமிழரின்‌ அற அடிப்படையில்‌ 
வழக்கங்களையும்‌ பண்பாட்டையும்‌ 
போருக்குமுன்‌ பசுக்களைக்‌ கவர்தல்‌ புறத்திணையில்‌ இடம்‌ 
பெறும்‌ முக்கியமான செயலாகும்‌. இலம்பில்‌ கண்ணகி எரிடூட்‌ 
டும்‌ பொழுது “பார்ப்பனர்‌ முதியோர்‌ குழவிகளை நீக்கித்‌ 
தீத்திறத்தார்‌ பக்கமே சோர்க இ??, என்று கூறுஇறார்‌., இது 
மனிதாபிமானமும்‌, உயிர்களிடம்‌ அருளும்‌ உள்ள ஒரு உயர்ந்த 


ஒழுக்க 
எடுத்தியம்புகின்றன, 


475 


பண்பாகும்‌. மாற்றானை மறைந்திருந்து கொல்லாமை, 
. பகைவன்‌ ஆயுதங்கள்‌ இல்லாதபோது போர்‌ செய்யாமை, 
ஒரே வகையான படைகொண்டு போர்‌ செய்தல்‌, புறமுதுகிட்‌ 
டேோடுவோரை எதிராமை ஆகியவை புறப்பாடல்களில்‌ மர 
பாகவும்‌ அறமாகவும்‌ கருதப்படுகின்‌ றன, 


புறத்திணைகள்‌ 
“கைக்கிளை முதலாப்‌ பெருந்திணை இறுவாய்‌ 
மூற்படக்‌ இளந்த எழுதிணை என்ப”. 


என்ற அகத்திணையியல்‌ முதல்‌ நூற்பாவால்‌, அடுத்துக்‌ கூறப்‌ 

படுவன எழுதணை உள்ளன என்பது பெறப்படும்‌. தொல்‌ 
காப்பிய எழுதிணைகளைப்‌ புறத்திணைகளாகக்‌ கூறுகிறார்‌. 
அவை: வெட்சி (கரந்தை) வஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை, 
காஞ்சி, பாடாண்‌ என்பனவாகும்‌, 


புறத்துறைகள்‌ 
... உணர்ச்சிக்கூறு ஓர்‌ இலக்கியத்தில்‌ சிறந்த இடம்‌ பெற்றிருப்‌ 
பின்‌, அவ்விலக்கியமும்‌ சிறப்புற்றுத்திகழும்‌, இவ்வுணர்ச்சக்‌ 
கூறு செவ்விலக்கியங்களில்‌ பண்படுத்தப்பட்டு, மெருகூட்டியே 
கூறப்படுகின்றன. ஆனால்‌ தாட்டுப்புற இலக்கியங்களில்‌ 
இவ்வுணர்ச்சிக்கூறு பண்படுத்தப்‌ படுவதில்லை. மாறாக, 
இருப்பது அப்படியே மக்களிடம்‌ பயின்று வழக்குகளாலேயே 
கூறப்படுகிறது. கள்ளழகர்‌ அம்மானையில்‌ இடம்பெற்றிருக்‌ 
கும்‌ புறத்தணைச்செய்தகள்‌ இவ்வித்தணைக்கு உரியவை 
என்று கொள்ளும்படியாக இடம்பெறவில்லை. பொதுவாக 
அங்கங்கே கூறப்‌ பெற்றிருக்கும்‌ அனைத்துப்‌ புறத்துறைச்‌ 
செய்திகளும்‌ ஆராயப்‌.பெறுகின்றன. தொல்காப்பியர்‌ கூறிய 
வற்றுள்‌ இதில்‌ இடம்பெற்றிருக்கும்‌ புறத்துறைகள்‌ சில: 
படையியங்கு அரவம்‌ 

போருக்குச்‌ செல்லும்‌ பொழுது, படைகள்‌ அணிவகுத்துச்‌ 
செல்லுவதால்‌ ஒலி உண்டாவது இயல்பு. மேலும்‌, அவர்கள்‌ 


படையெடுத்து - வருவதைப்‌ பகையரசருக்கு அறிவிக்க, மூரசு 
அடித்தல்‌, கொம்பினை ஊதுதல்‌, பலவிதமான கருவிகளைப்‌ 


476 
பயன்படுத்தி அதிகமான ஓசையை எழுப்புவர்‌. இதனையே 


படையியங்கு அரவம்‌ எனத்‌ தொல்காப்பியர்‌ குறிஞ்சியின்‌ 
புறனாகிய வெட்சியின்‌ துறைகளுள்‌ ஒன்றாகக்‌ கூறுகிறார்‌: 


ஆனை படை சேனை களம்‌ 
ஆனைமேல்‌ பேரிகை அதிர்ந்து முழங்கிடவே 
குதிரைமேல்‌ டங்காவும்‌ கூட முழங்கிடவே 


இங்கு முழங்குகல்‌ என்ற சொல்லால்‌ மிகுதியான ஓசை புலப்‌ 
படுத்தப்படுகிறது. மேலும்‌. தொர்ந்து வரும்‌ அடிகளில்‌ 
அண்டங்களே அதிரும்படியாகப்‌ படையெடுத்துச்‌ செல்லுவது 
கூறப்படுகிறது. இங்கு புறநானூறு கூறும்‌ *இண்பிணி முரசம்‌ 
இழுமென முழங்கச்‌ சென்று” என்ற தொடர்‌ நினைவு 


கூர்க 
குக்கது, 


புடைகெடப்‌ போகிய செலவு 


பகை மன்னரை அழிக்கும்‌ பொருட்டும்‌ போரெரடுத்துச்‌ 
செல்லுதலே புடைகெடப்‌ போகிய செலவு என்ற துறையாகும்‌. 
அரசன்‌ வெற்றி பெற்றால்தான்‌ ஏத்தப்படுவான்‌. 


அத்தை 
வரும்‌ படையெடுத்துச்‌ 


செல்லும்பொழுதே, தங்களை 
நோக்கி வரும்‌ படை அனைத்தும்‌ வேரோடு. அறுத்து விட்டு 
வருவதாகக்‌ கூறிச்‌ செல்கின்றனர்‌ 


“வந்த படையெல்லாம்‌ வாளுக்கிறையிடவே 
வேடுபடைபெல்லாம்‌ வேரறுத்துத்தான்‌ வாரோம்‌””, 


கூற்றுவனை ஓக்க வீரர்கள்‌ வளைந்தவில்லினை ஏந்திச்‌ செல்‌ ப 


வதைக்‌ கண்ட பெரிய கூகைகள்‌ போரில்‌ இவன்‌ உறுதியாக 
வெற்றிபெறுவதால்‌, தங்களுக்கு நிறைய உணவு கிடைக்கும்‌ 
என்று அவனைக்‌ தொடர்ந்து சென்றன என்பது ஒரு பாடல்‌ 
கூறும்‌ செய்து, 


உண்டாட்டு 
உண்ட களிப்பினால்‌ அயரும்‌ விளையாட்‌ 


பூரணர்‌ பொருள்‌ கொள்ளுகிறார்‌. 
நிகழும்‌, 


டு என இளம்‌ 
இது எல்லாப்‌ போரிலும்‌ 


வீரார்கள்‌ போரிட்ட களைப்பு நீங்கும்‌ வண்ணம்‌, 


477 


இரவு உணவு உண்ட பின்பும்‌ வெற்றியை அடைந்த: பின்பும்‌ 
அனைவரும்‌ ஒருங்கு கூடிக்‌ கொண்டாடுவகதாகும்‌. புறத்திணை 
யில்‌ ஆநிரைகளைக்‌ கவர்ந்து பங்கிட்டுக்‌ கொண்ட பின்பு 
விளையாடுவதாகும்‌. ஆனால்‌ கள்ளழகர்‌ அம்மானையில்‌ .வேடு 
வர்கள்‌ இரவில்‌ வந்து நெல்லி வளநாட்டைக்‌ கொள்ளை 
யடித்து. விட்டுச்‌ சென்ற பிறகு மகிழ்ச்சியினால்‌ பெரருள்களை 
அங்கேயே வைத்துவிட்டு விளையாடுகின்றனர்‌. இதனையும்‌ 
உண்டாட்டு எனக்‌ கொள்வதில்‌ தவறில்லை. 


விளையாடிப்‌ போவோமென்று விபரமில்லா 
வேட்டுவர்கள்‌ 
குட்டுக்காரம்‌ கட்டுவாருந்‌ தயவாயிருப்பாரும்‌ 
சடுகுடுப்பான்‌ போடுவோரும்‌ சந்தோஷம்‌ பேசுவாரும்‌.”? 
ஆர்‌ அமர்‌ ஒட்டல்‌ 
வெல்லுவதற்கு அரிய போரில்‌ வெற்றி பெற்றுப்‌ பகைவரை 
அழித்தலைக்‌ கூறுகிறது. கட்டான்‌ பொன்னரை சூழ்ச்சியூடன்‌ 
அழைத்துச்‌ சென்ற பிறகு, வேட்டுவப்படை வளதநாட்டை நோக்‌ 
கிப்‌ படையெடுத்து வருகிறது. அப்போது சாம்பன்‌ என்னும்‌ 
சிறந்த வீரன்‌ வேட்டுவப்படையை அழித்து விட்டு வந்து 
சங்கனிடம்‌ _ 


““கூற்றுவனூர்க்கே குடியேற்றி விட்டு வந்தேன்‌.” 


எனக்கூறுகிறான்‌. அவன்‌ வெல்லுதற்கு அரிய அலையுாரக்கானி 
படையை வென்றது கூறப்படுகிறது. 


சீர்சால்‌ வேந்தன்‌ சிறப்பு எடுத்துரைத்தல்‌ 

வேந்தனது வீரச்சிறப்பைப்‌ பகையரசருக்கும்‌, வெற்றி 
வாகையின்‌ பின்‌ மக்களுக்கும்‌ எடுத்துக்‌ கூறுவதே சீர்சால்‌ 
வேந்தன்‌ இறப்பு எடுத்து உரைத்தல்‌ என்னும்‌ துறையாகும்‌. 
சாம்பன்‌, சங்கனைப்‌ பல முடையவன்‌ என்றும்‌ பொன்னரை, 
எட்டுயானைப்‌ பலமுூடையவன்‌ என்றும்‌ கூறி அவார்களது அர 
யல்‌ சிறப்பையும்‌ பண்பையும்‌ கூறுகிறான்‌. 


““இன்பமுள்ள தம்பிசங்கன்‌ ஏழானைப்‌ பல .மூடையான்‌ 


478 
எட்டானைப்‌ பலமுடையான்‌ எழிலான பொன்னாண்டார்‌ 


கறந்து வைத்த பால்தனையே காகம்‌ குடியாது 
நாற்குணமுள்ளவர்கள்‌ நளினமுள்ள வீரியார்கள்‌.”” 


தலைத்தாள்‌ நெடுமொழி தன்னொடு புணர்த்தல்‌ 


இது வஞ்சினம்‌ கூறுதல்‌ ஆகும்‌, இவ்வாறு வஞ்சினம்‌ 
கூறுவதால்‌ வெற்றி இவன்பக்கம்‌ என்பது மறைமுகமாக 
வெளிப்படுத்தப்படுகிறது. வேடுவர்களின்‌ தலைவனான தலை 
யூரூக்காளியின்‌ புலியைச்‌ சங்கன்‌ வெட்டியதால்‌, “என்‌ புலியை 
வெட்டியவனை வெட்டினால்தான்‌ நான்‌ வேட்டுவ இனத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌”' என்று வஞ்சினம்‌ கூறுகிறான்‌. 


“வேங்கைதனைக்‌ கொன்றவனை விட்டுவிடப்‌ 


போறதில்லை” 
வெட்டாது போனாக்கால்‌ வேட்டுவனும்‌ நானல்லவேஈ.” 


விசைவரு புனலைக்‌ கற்சிறைபோல ஒருவன்‌ தாங்கிய பெருமை. 


விரைவாக வருகின்ற அருவியை ஒரு பாறை தாங்கனாற்‌ 
போல ஒருபெரும்படையை எஜிர்த்துத்‌ தனி ஒருவன்‌ போர்‌ 
செய்தலாகும்‌. வீரன்‌ ஒருவன்‌ வலிமைமிக்க பகைப்படை 
முழுவதும்‌ தன்னை எதிர்த்துவரத்‌ தன்‌ வெற்றி பொருந்திய 
வாளினைக்‌ கையிலேந்தித்‌ தன்னைக்‌ கடந்து மாற்றான்‌ படை 
செல்லாதவாறு காக்கிறான்‌ என்பது ஒரு புறப்பாடல்‌.கள்ளழகர்‌ 
அம்மானையில்‌ சங்கன்‌ ஒருவனே வருகின்ற வேட்டுபடை முழு 
வதையும்‌, காலனுக்கு விருந்தாக்கினான்‌. 


“கண்ட வேடரத்தனையும்‌ காலனுக்கு விருந்தாக்கி 
குண்ணுடையான்தன்‌ மகனும்‌ குலவையிட்டு அந்தநேரம்‌ 
என இத்துறை விளக்கம்‌ பெற்றது, ப 


தோற்றோர்‌ தேய்வு 

போர்க்களத்‌ இலே பகைப்படை கையிழந்து காலிழந்து, 
இரத்த வெள்ளத்தில்‌ முழுகுகறது என்பதிலிருந்து தகோழற்றவரின்‌ 
அழிவு விளக்கப்படுகிறது. 


479 


. “ஓடுதே ரத்த வெள்ளம்‌ உயர்ந்தகளம்‌ தனிலே 
பிணங்கள்‌ தலையுருள புரண்டோடும்‌ ரத்த வெள்ளம்‌ 
முண்டங்கள்‌ கூத்தாட முடுங்கியங்கே தானோடும்‌,”” 


என்று வேட்டுபடை வீரர்கள்‌, பிணங்களாகவும்‌ தலையில்லாத 
உடலாகவும்‌ ரத்த வெள்ளத்தில்‌ அடித்துச்‌ செல்லப்பட்டது 
கூறப்பெறுகிறது. 


உள்ளியது முடிக்கும்‌ வேந்தனது சிறப்பு 

எண்ணியதை முடிக்கும்‌ அரசனது சிறப்பை எடுத்துரைப்‌ 
பது இத்துறையாகும்‌. தம்மை எதிர்த்து வந்த படையை 
வெல்வகைக்‌ காட்டிலும்‌ ஓர்‌ அரசனுக்குச்‌ சிறப்பு வேறொன்று 
மில்லை, 


“குத்தி வெட்டிக்‌ கருவறுத்தார்‌ குருதிளு மாறோட 
வேட்டுவரைக்‌ குத்தி விண்ணுலகந்‌ தானேற்றி”” 


வேட்டுவரை அழிக்சு எண்ணிய சங்கன்‌ அவ்வாறு செய்து 
வெற்றியடைந்தது கூறப்பெறுகிறது. 


பிறசெய்திகள்‌ 


புறத்துறையுள்‌ அடங்கும்‌ செய்திகள்‌ மேலே ஆராயப்‌ 
பட்டன. இவற்றைத்‌ தவிர இடம்‌ பெற்றிருக்கும்‌ சில கருத்துக்‌ 
கள்‌ இனி ஆராயப்‌ பெறுகின்றன. 


ஆலோசித்தல்‌ 


அரசன்‌ கன்படை. வலிமை, மாற்றான்‌ படைவலிமை 
ஆகிய இரண்டையும்‌ அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்துப்‌ 
பின்பே படையெடுப்பான்‌. தலையூருகாளி, சங்கன்‌ நாட்டின்‌ 
மீது படையெடுத்துவர, தன்‌ படையையும்‌, அமைச்சர்களையும்‌ 
கூட்டி ஆலோசித்த பின்னரே நெல்லிவள நாட்டை அழித்து 
வரப்‌ போர்‌ தொடுக்கிறான்‌. 


““தலையூருக்காவியவன்‌ தன்படையைக்‌ கூட்டமிட்டு 
மந்திரி கர்த்தரையும்‌ வகையுடனே கூட்டமிட்டு,?” 


480 


போருக்கு முன்‌ இறைவனுக்குப்‌ படைத்தல்‌ ப 

நாட்டுப்புறங்களில்‌ பெரும்பான்மையும்‌ சிறுதெய்வங்களே 
வழிபாட்டிற்குரியன. இவை பெரும்பான்மையும்‌, மக்களின்‌ 
முன்னோர்களாகவே இருக்கும்‌.கள்சழகர்‌ அம்மானையில்‌ களித்‌ 
இன்னு மல்லனுக்கு உணவு படைத்து வரம்‌ கேட்கின்றனர்‌. 
ஆட்டுக்கிடா நூறு, கம்பரிசியுருண்டை,களிஉருண்டை, நாற்கலம்‌ 
அரிசிச்சோறு, முட்டையிடுங்கோழி முந்நூறு, எழுபதுவண்டி. 
சோறுகறி ஆகிய அனைத்தும்‌ படைத்து வெற்றி வேண்டுகின்ற 


னர்‌, 
வெற்றி வேண்டல்‌ 


படையெடுத்துச்‌ செல்லுமூன்பு அப்போரில்‌ வெற்றி பெற 
இறைவனை வேண்டுவது வழக்கம்‌, அத்தைபிள்ளை மூவரும்‌ 
படையெடுத்துச்‌ செல்லுகையில்‌, :*நச்சுப்‌ பொய்கையில்‌ நீர்‌ 
குடியாமல்‌ தருமனைகச்காத்தது போலவும்‌ பாரதப்போரில்‌ 
அர்ச்சுனனுக்குப்‌ பாசுபதம்‌ கொடுத்துப்‌ பாண்டவர்களையே 
வெற்றியடையச்‌ செய்தது போலவும்‌ கண்ணனே! என்னைக்‌ 


காத்து வெற்றியடையச்‌ செய்ய வேண்டும்‌ என வேண்டுகின்ற 
னர்‌: 


அஞ்சா வரங்கொடுத்து அர்ச்சுனனைக்‌ காத்ததுபோல்‌ 
எந்தனையுங்காத்து ஈடேற்ற வேணுமையா,?? 


பரிசில்‌ கொடுத்தல்‌ 

புரவலார்களை நாடி வரும்‌ புலவ 
தல்‌ பற்றி 
தில்‌ உள்ள 
செயலைப்‌ 


ர்களுக்குப்‌ பரிசில்‌ கொடுத்‌ 
'பரிசில்கடாநிலை” என்ற துறையே தமிழ்‌ இலக்கியத்‌ 
து. சிறப்பாக ஒரு செயலைச்‌ செய்தவர்களுக்கு இச்‌ 
பாராட்டியும்‌, எஇர்காலத்தில்‌ ஊக்குவிக்கவும்‌ பரிசு 
தருதல்‌ உளவியல்‌ சார்ந்த ஓர்‌ அம்சமாகும்‌, ஊக்குவிப்பதால்‌ 
ஒருவன்‌ மேன்மேலும்‌ வளர்ச்சியடைஇறான்‌. கள்ளழகர்‌ அம்‌ 
மானையில்‌, சாம்பன்‌ தன்னை எதிர்த்துவந்த வேட்டுவர்‌ 
படையோடு போரிட்டு வென்று விடுகிறான்‌, இதனை அறிந்த 
சங்கன்‌, சாம்பனுக்குச்‌ சிறந்த பரிசுப்‌ பொருள்களைக்‌ கொடுக்‌ 
கிமான்‌, ௮ணிகலன்சளைப்‌ பூட்டுகிறான்‌, 


461. 


“வெட்டி வந்த சாம்புவர்க்கு வெகுமதிகள்‌ தான்‌ 
கெடுத்தார்‌ 

முன்கை சமுதாரி முழுக்கடையும்‌ தான்‌ டூட்டி 

சந்தன கஸ்தூரி த௱னுமிகக்‌ கொடுத்து.” 


போரில்‌ வெற்றி பெற்றால்‌ தானமிடல்‌ 

தங்காள்‌ போர்க்களத்திற்குச்‌ செல்லும்‌ பொழுது, வெற்றி 
பெற்ற பின்பு தானமிடுவதற்காகப்‌ பொன்னை எடுத்து மடியில்‌ 
கட்டிச்‌ செல்வதாகக்‌ கூற்று. அமைகிறது. அரசன்‌ தன்‌ 
வெற்றியைக்‌ -கொண்டாடும்‌ முறைகளில்‌ இதுவும்‌ ஒன்று. 


முடிவுரை | 

காப்பியங்கள்‌ தோன்றுவதற்கு வீரவழிபாடு முக்கியமாக 
இருப்பதுபோல, கதைப்பாடல்‌ தோன்றுவதற்கும்‌ வீரச்செயல்‌ 
அடிப்படையாகிறது, தமிழில்‌ உள்ள பெரும்பாலான கதைப்பாடல்‌ 
கள்‌ வீரார்களின்‌ தீரச்செயல்களைக்‌ கூறுவனவாகவே எழுந்திருக்‌ 
கின்றன. வீரம்‌ உடையவனே சிறந்த ஆண்மகன்‌ எனப்‌ 
போற்றப்பட்ட காப்பிய காலத்தை அடியொற்றி இத்தகைய 
கதைப்பாடல்கள்‌ எழுந்திருப்பதால்‌, இவற்றிலும்‌ வீரமே 
பின்னணியாகக்‌ கொள்ளப்பெற்றிருக்கிறது. 


ஊத்துக்கோட்டை எட்டக்‌ கருணீகர்‌ 
பிள்ளைமார்‌ சைவரான கதை 
ச. முருகானந்தம்‌ 


குமிழ்‌ உதவிப்‌ பேராசிரியர்‌, 
காமராசர்‌ கல்லூரி, தூத்துக்குடி , 








பெடககைகைடபகா, 





கமிழ்நாட்டின்‌ வடகோடி மாவட்டம்‌ செங்கற்பட்டு 
மாவட்டமாகும்‌. சென்னைக்கு வட.மேற்குத்‌ இசையில்‌, செங்‌: 
க௰பட்டு மாவட்ட எல்லைக்கோட்டுக்கு மிக அண்மையில்‌ உள்ள 
வட்டம்‌ ஊத்துக்கோட்டை வட்டம்‌, சென்னையிலிருந்து 
திருப்பதி செல்லும்‌ வழித்தடம்‌ (பேருந்து) ஊத்துக்கோட்டை 
வட்டத்தின்‌ ஊடே செல்இறது, சென்னையிலிருந்து பெரிய 
பாளையம்‌, அரியப்பாக்கம்‌, பாலவாக்கம்‌, ஊத்துக்கோட்டை 
வழியாகச்‌ செல்லும்‌ பெருஞ்சாலை ஆந்திரப்‌ பிரதேசத்தைத்‌ 
தமிழ்‌ நாட்டுடன்‌ இணைக்கிறது. பெரியபாளையத்திலிருந்து 
ஊத்துக்கோட்டை மேற்குத்‌ திசையில்‌ 18 ஓ.ம. தூரத்திலும்‌ 
ஊத்துக்கோட்டையிலிருந்து திருவள்‌ஞர்‌ தெற்குத்‌ இசையில்‌ 
24 கி.மி. தூரத்திலும்‌ அமைந்துள்ளன. 


முன்னர்‌ ஊத்துக்‌ 
கோட்டை துணை வட்டமாக 


இருத்தது; இப்போது தனி 
வட்டமாக உயர்ந்துள்ளது. குற்றவியல்‌ நீதி மன்றங்கள்‌ முதலி 
யன திருவள்ளூரில்‌ உள்ளன. ஊத்துக்கோட்டை வட்டமக்கள்‌ 
திருவள்ளூர்‌ நீதிமன்ற எல்லையின்‌ அதிகாரத்துக்கு உட்பட்ட 


வார்கள்‌... 


483 


கருணிகப்‌ பிள்ளைமார்‌ என்பவர்‌ தமிழ்நாட்டுக்‌ கிராமங்‌ 
களில்‌ கிராம அதிகாரி (ராம கர்ணம்‌) எனும்‌ பதவியிலிருந்த 
கணக்கர்ச்‌ சாதியினர்‌ ஆவர்‌.1॥ இவர்கள்‌ ,உழுவித்துண்ணும்‌ 
வேளாளர்‌. இவர்க்குப்‌ : “பிள்ளை என்ற சர்தியைச்‌ சுட்டும்‌ 
பின்னொட்டு உண்டு? இவர்கள்‌ சங்க காலம்‌. தொட்டு (எண்‌ 
பேராயத்தின்‌ கரணத்தியலவர்‌ இவரே) பரம்பரை பரம்பரை 
யாகவே3 வருவாய்த்துறையில்‌ பதவி வஇித்தவர்கள்‌4, இவர்‌ 
களுள்‌ சீர்கருணீகர்‌, சரட்டுக்‌ கருணீகர்‌, கைகாட்டிக்‌ கருணீகர்‌, 
மற்றவழிக்கருணீகர்‌ என நான்கு உட்பிரிவுகள்‌ உண்டு”, இவர்‌ 


களுள்‌ சரட்டுக்கருணிகர்‌ சமயரீதியாக, வைணவர்‌; மற்றவார்‌ 
சைவர்‌. உணவுப்பழக்கத்தைப்‌ பொறுத்த மட்டில்‌ சீர்கருணீகர்‌ 
மரக்கறி உணவு உண்பவர்‌; மற்றவர்‌ இறைச்சி முதலான 


உணவ வகைகளையும்‌ உண்பவர்‌. 


சைவர்‌ என்ற சொல்லுக்குப்‌ பல பொருள்‌ உண்டு... அவற்‌ 


னுள்‌ சிவன்‌, முருகன்‌ முதலான கடவுளை வழிபடுவோர்‌ 
என்பது ஒரு பொருள்‌: இறைச்சி, மீன்‌, முட்டை முதலான 
உணவ வகைகளை உண்ணாதவா்‌ என்பது மற்றொரு 


பொருள்‌. இவ்விரண்டாவது பொருள்‌ பொருத்தமில்லை எனி 
னும்‌ மக்கள்‌ மத்தியில்‌ சைவம்‌, அசைவம்‌ எனும்‌ பெயர்கள்‌ 
மேற்குறித்த உணவுப்‌ பழக்க வழக்கத்தினைச்‌ சுட்டும்‌ 
பான்மையனவாகி வழக்கில்‌ இருத்தல்‌ வெளிப்படை. 


ஆதிநாளில்‌ ஊத்துக்கோட்டை வட்டம்‌, அரியப்பாக்கம்‌, பால 
"வாக்கம்‌ ஆகிய சகளர்களைச்சேர்ந்த கருணிகப்‌ பிள்ளைமார்‌ 
வைணவசமயத்தைச்‌ சேர்ந்தவராகவும்‌ ஊன்‌ உணவு உண்பவரா 
கவும்‌ இருந்தனர்‌. பின்னர்‌ நடந்த௫ல நிகழ்ச்சிகளால்‌ மனம்‌ மா.றி 
சைவ சமயத்தைச்‌ சார்ந்தவாாகவும்‌ சைவ உணவுப்பழக்கம்‌ 
உடையவராகவும்‌ ஆயினர்‌. இத்தகைய மனமாற்றத்துக்கு 
அவர்களை உந்தித்‌ தள்ளிய நிகழச்சிகளாக இருகதைகள்‌, வழி 
வழியாகச்‌ செவிவழிச்‌ செய்தி போல்‌ சொல்லப்பட்டு வருகின்‌ 
றன. அக்‌ கதைகள்‌ பற்றிய ஆய்வே இக்கட்டுரை, இனி: கதை 


களைப்‌ பார்ப்போம்‌, 
கதை 1 
“ரொம்ப நாளிக்கு முன்னால ஒன்‌ தாத்தாவுக்குத்‌ 


464 


தாத்தா காலத்துக்கும்‌ முன்னி, நாம பெருமாளதான்‌ கும்பிட்‌ 
டுக்கிட்டு இருந்தம்‌. இப்படி ... இருக்கும்‌ போது ... ஒரு 
வருஷ்ம்‌ பொரட்டாசி மாசம்‌ மூணாஞ்‌ சனிக்கிழமை மத்து 
யானம்‌ பன்னெண்டு மணிக்கு புள்ளையார்‌ பூஜை பண்ணி 
பெருமாள்‌ படத்துக்கு தொள மாலை போட்டு, அஞ்சி எலை 
வச்சி, வடை பாயாசத்தோட படையல்‌ போட்டு சாம்பு 
ராணியை துூரப கல்சத்தில கொட்டி தூபம்‌ காட்டி கற்பூரம்‌ 
ஏத்தி தேங்கா ஓடைச்சி, “கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்‌ 
தா£ண்ணு சொல்லிக்கனே மணி அடிச்சிக்கிட்டு குவார்த்தம்‌ 
காட்றாங்க ...அந்நேரம்‌ பாதீது வட்டுக்குப்‌ பின்னால மாட்டுக்‌ 
கொட்டாவுல கட்டியிருந்த வண்டிமாடு, சும்மா, ஆளு ஓசரம்‌ 
இருக்கும்‌ அவ்ளோ பெரிய மாடு, “அம்மா” ன்னு ஒரே கத்தா 
கத்தி, துள்ளி வுழுந்து, நாலு கரல பரப்பிக்கினு வாயில 
தொப்பும்‌ நொரையுமா தள்ளி செத்துப்‌ போச்சி, ஒடனே 
பூஜ அறையில இருந்த ஒரு கட்டுக்கொழுத்தி மேல தெய்வம்‌ 
வந்து “நான்தான்டா திருத்தணி மூருகன்‌...நீங்க என்ன வுட்‌ 
டுட்டா பெருமாள சேவிக்கிறீங்க...அதனால தான்டா இந்தக்‌ 
கதி பண்ணன்‌)” அப்படின்னு சொல்லிடுச்சி, ஒடனே அங்க 
கூடியிருந்தவங்க எல்லாம்‌) தெவடல பளப்பளான்னு 
போட்டுக்கிணு”' முருகா, நாங்க செஞ்சது தப்புதான்‌... பெரிய 
மனசு பண்ணி எங்கள மன்னிச்சுடு... “சுக்குக்கு மிஞ்சின வைத்‌ 
யம்‌ இல்ல. சுப்பிரமண்யனுக்கு மிஞ்சின தெய்வம்‌ இல்ல “அப்‌ 
படின்னு பெரியவங்க சொல்வாங்க, ஓன்னக்‌ கோடிச்சா மல 
மாதிரி வர்ற ஆபத்தெல்லா(ம்‌) பனி மாதிரி போயிடாதா... 
இனி மேலு நாங்க பெருமாள கோடிக்கவே மாட்டம்‌... 
முருகா, எங்களோட புள்ளங்களுக்கு ஒன்‌ பேர வச்ச, ஒன்‌ 
சன்னதிக்கு வந்து காது குத்தி, மயிர்‌ வாலவ்‌இ ஒன்னயே கொல 
தெய்வமா வெச்சி கொண்டாடறம்‌”ண்ணு சத்திய வாக்கு 
குடுத்துட்டாங்க' அந்த நாள்ல இருந்து கான்‌ நமக்குக்‌ கொல 
தெய்வ(ம்‌) முருகன்‌, அதுல இருந்து நாம திருப்பஇக்குப்‌ போற 
தும்‌ இல்ல, அப்படித்‌ தப்பித்‌ தவறிப்‌ 
கையெடுத்துக்‌ கும்பார்தும்‌ இல்ல. சும்மா போனம்‌, பார்த்தம்னு 
பாத்துட்டு வந்துடுவோம்‌. வீட்ல பெருமாளு படத்தைக்‌ கூட 
மாட்டறது இல்லை. சனிக்கிழமை விரதத்தை வட்டுட்டதால 


என்ன காரணம்னாலும்‌ சனிக்கிழமை ராத்திரி வெறும்‌ வயித்‌ 
தாட படுக்கிறதும்‌ இல்ல”?6 


போயிட்டாலும்‌ 


485 


கதை 2 


“ஏழு தலைமுறைக்கு முன்னால்‌ நம்ம வம்சத்தில்‌ நம்ம 
கோத்திரத்திலேயே - அப்ப நாம பாலவாத்தல இருந்தம்‌ - ஒரு. 
கட்டுக்கொழுத்தி இருந்தாங்க, அவங்க நெற மாசம்‌ கர்ப்பம்‌ 
ஆச்சு. முந்நூறு நாளு முடிஞ்சுது. இடுப்பு நோவு எடுத்ததும்‌ 
அமட்டச்சிக்கு ஆள்‌ அனுப்பனாங்க. அமட்டச்சியும்‌ வந்துட்டா. 
உள்ளறையில புள்ளதாச்சி இடுப்பு நோவு தாங்க முடியாம 
துடிக்கிறா.... வெந்நீர்‌) ஒஓத்தணம்‌ தராங்க..என்னன்னமோ 
கைவைகத்யம்‌ எல்லாம்‌ அமட்டச்சி செய்றா. ரொம்ப நேரம்‌ 
பாடாப்படுத்தன பின்னாலபகவானும்‌ கண்ண தொறந்தானன்‌). 
நல்லபடியா எந்த விச்னமும்‌ இல்லாம ஆம்புளைக்‌ கொழந்தை 
பொறந்தது. பிற்பாடும்‌ இடுப்பு நோவு நிண்ண பாடில்ல. 
என்னடாது? ரெட்டை கொழதந்தகையா இருக்குமா...ண்ணு 
அமட்டச்சி நெனச்சிக்கிணு இருக்கா...கொஞ்ச நேரத்ல ஒரு 
நாகப்பாம்பு பொறந்தது. எல்லாரும்‌ பயந்துட்டாங்க, ஓரே 
அதிசயமாப்‌ போச்சி. பாம்புக்குட்டி எப்படி பொம்பள வயித்‌ 
தில பொறக்கும்‌? என்னமோ தெய்வச்செயல்‌ தான்‌ அப்‌ 
படின்னு அந்தப்‌ பாம்புக்‌ குட்டியையும்‌ கொழந்த மாதிரியே 
சுத்தம்‌ பண்ணி தொப்புள்‌ கொடியை அறுத்துப்‌ போட்டு 
அமட்டச்்‌9 பிரசவம்‌ பாத்தா. தூாயார்க்காரியும்‌ கொழந்தைக்‌ 
கும்‌ பாம்புக்குட்டிக்கும்‌ எந்த வித்யாசமும்‌ பாக்காம, இன்‌ 
னொரு கொழந்தயாட்டம்‌ பாலு கொடுத்து வளத்தா.... 
ஆச்சு...பையனும்‌ வீர்னும்‌ சூர்னும்‌ மாதிரி வளந்தானன்‌) .. . 
பாம்பும்‌, சும்மா ஜாட்டெ மாரி, பதினாறு அடி நீளத்துக்கு 
வளந்தது. எப்பப்பாத்தாலும்‌ பையனும்‌ பாம்பும்‌ ஒண்ணா 
எண பிரியாம ஓண்ணாவே சாப்டுவாங்க ... ஒண்ணாதானன்‌) 
வெள்ளாடுவாங்க...ஒண்ணாவே ஒரே படுக்கைல படுத்துத்‌ 
தூங்குவாங்க....அந்தப்‌ பையன்‌ முந்தி பொறந்ததால அவன்‌ 
அண்ணன்‌...பிந்திப்‌ பொறந்ததால இந்தப்‌ பாம்பு தம்பி,.. 
கூடப்பொறந்த' ரத்கபாசம்‌ பாம்புக்கு ரொம்ப ஜாஸ்‌ தி. 
கொஞ்ச நேரம்‌ அண்ணன்காரன பாக்கலண்ணாலும்‌ தாயார்க்‌ 
காரி காலைச்‌ சுத்திச்சுத்தி வரும்‌, வாயில்லா ஜீவன்‌... 
பேசத்‌ தெரியாது... அண்ணன்‌ எங்க...காணமேன்னு கேக்கத்‌ 
தெரியாது....அகனால தாயார்க்காரிய ஒரு வேல செய்ய வுடாம 
தொந்தரவு பண்ணும்‌ “ஒன்‌ அண்ணன்‌ வெளியே வேலயா 


486 


போயிருக்கான்டா...இதோ வந்துருவா னிட னுச ம்தரல்‌ 
பொறுத்துக்க”? அப்படிண்ணு சொன்னாதான்‌) வ டம்‌ 
இருக்கும்‌...வெளிய போன அண்ணன்காரன்‌ திரும்பி வீட்டுக்‌ 
குள்ள வந்தான்னா ஓடிப்போய்‌ அவன்‌ மேல ஏறிக்கிணு கைல, 
கால்ல சுத்துக்கும்‌; மூஞ்ச நக்கும்‌, கழுத்துல ஏறி கீழமேதொங்்‌ 
கும்‌; மடியில படுத்துக்கும்‌...அவனும்‌ பாசத்தோட தடவிக்குடுப்‌ 
பானன்‌)... கம்பிக்குக்‌ குடுக்காம எதயும்‌ சாப்பிட மாட்டான்‌) 
மொகுல்ல தம்பிக்குச்‌ சாப்பாடு கொடுத்துட்டு தான்‌இவன்சஈப்டு 
வாஸனன்‌). இப்படி... வளந்தாங்க. பெரியவன்‌-அண்ணன்கார 
னுக்கு மைனர்‌ தீந்துப்போச்சி, மேஜர்‌ ஆயிட்டான்‌...இசுமு 
பிரகாரம்‌ வர்ற கணக்குப்புள்ள உத்யோகம்‌ மூத்கவனுக்கு 
வந்து அவனும்‌ சார்ஜ்‌ எடுத்து கிட்டான்‌...கொஞ்ச நாள்ல.. 
ஊர்ல ஓரு தகறாறு வந்துட்டுது... ஊர்க்கணக்குப்‌ புள்ளய 
கலக்டரு என்னா சமாச்சாரம்னு ரிப்போட்டு கொரடுக்கச்‌ 
சொல்லிக்‌ கேட்டாரு, கணக்குப்புள்ள கொடுத்த ரிப்பேோட்டு 
பிரகாரம்‌ தப்புப்‌ பண்ணவன கலக்டரு தண்டிச்சாரு, இதனால 
கணக்குப்புள்ள மேல தப்புப்பண்ணவனுக்கு ஓரே கோவம்‌... 
பழிவாங்கணும்னு வெறி... அதனால கணக்குப்புள்ளய சம்பந்‌ 
தப்படுக்கி அவர்‌ மேல ஒரு பொய்க்கேசு ஜோடிச்சிப்‌ பிராது 
குடுத்திட்டான்‌. கணக்குப்புள்ளக்கி சம்மன்‌ வந்துட்ட... இருவள்‌ 
ஞூர்ல கோர்ட்டு... தாயார்க்காரிக்குரொம்ப பயமாப்போச்சு... 
இங்கிலீஸ்கார தொரதான்‌ ஐட்ஐு... டுபாக்க, 

லாம்‌ இங்கிலீஸ்காரன்‌ வெச்ிருப்பான்‌ இல்லியா? 
நம்ம புள்ளய என்ன பண்ணுவாே 
னோண்ணு கிலி, சுட்டுருவாங்களேோ இ 
வாங்களோண்ணு பயம்‌, ஆனாலும்‌ என்னா செய்ய முடியும்‌? 
போய்த்தானே ஆவணும்‌... அண்ணன்காரனும்‌ பெறப்பட்டு 
போயிட்டான்‌...தாயார்க்காரி அழுதுகிட்டு இருக்கா... 
விடிகாலமே எழுந்து, ஸ்நான பானம்‌ பண்ணி, ஜபம்‌ தபம்‌ 
முடிச்சி, அண்ணன்காரன்‌ திருவள்ளூர்க்குப்‌ பொறப்பட்டு 
போனவிஷயம்‌ தம்பிகாரனுக்குத்‌ தெரியாது. என்னடாது... 
காலீல இருந்து அண்ணன்கார(ன்‌) கண்ல படலியேண்ணு தம்பி 
காரனுக்குத்‌ கோணிப்‌ போச்சு. ஆதுதாகாரியக்‌ கேப்பம்ணு 
தது பாத்தா, ஆத்தாக்காரி அழுதுகிட்டி 
யம்ணு புரியல, தாயார்‌ காலச்‌ ௪௪2 


[$ரங்கி எல்‌. 

அதனால 
னா எது பண்ணுவா 
ல்ல.. தூக்ல போட்டுரு 


487 


“ஒன்னு பெருங்குரலு எடுத்து - பெர்லம்ப ஆரம்பிச்சுட்டா. 
“ஒன்‌ அண்ணன்‌ திருவள்ளூர்‌ கோர்ட்ல இருக்கான்டா... தொர 
என்ன செய்வாரோ, ஏது செய்வாரோ”ன்னு விஷயத்தைச்‌ 
சொல்லிட்டா ... இதைக்கேட்டது தான்‌ தாம்சம்‌. நாகப்பாம்‌ 
புக்கு கோவம்‌ வந்துட்சி, “புஸ்‌”. ஸான்னு படம்‌ எடுத்து சீறிக்‌ 
இனே திருவள்ளூரு இருக்கிற தெசைய நோக்கி கல்‌ 
லுண்ணும்‌ பாக்காம, முள்ளுண்ணும்‌ பாக்காம, மேடுண்‌ 
ணும்‌ பாக்காம பள்ளமுண்ணும்‌ பாக்காம காடுகழ 
னில்லாம்‌ பூந்து பூந்து ஓடுது... . "எவ்வளவு வேகமா 
போவ முடியுமோ அவ்வளவு வேகமா போச்சி, அதுக்குள்ள 
ஜட்ஜ்‌, கணக்குப்புள்ளய - அதுதான்‌ அண்ணன்காரன - கூண்‌ 
டுல ஏத்தி வெசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. . வக்கீலு சாட்சிங்க 
அப்புறம்‌ அவங்களுக்கு வேண்டியவங்க எல்லா(ம்‌) கூடிப்போய்‌ 
கோர்ட்டே ரொம்பிப்‌ போச்சி. ஐட்ஜ்‌ விசாரணை பண்ணிக்‌. 
இட்டிருக்காரு. அண்ணன்காரன்‌” நான்‌ தப்பெதுவும்‌ பண்ணல”. 
அப்படிண்ணு சத்தியப்பிரமாணம்‌ பண்ணிக்கிட்டிருக்கான்‌. . . 
இந்த சமயத்தில நாகப்பாம்பு கோர்ட்டுள்ள நொழஞ்‌ 
இட்டுது. . . அண்ணன்காரன்‌ சண்லபட்டது தான்‌ தாம்சம்‌. . 
அவன நோக்கி ஒரே பாச்சலா பாஞ்சி கூண்டுல போய்‌ வுழுந்‌ 
து... இதைப்பாத்த ஜனங்க “ஐயோ பாம்பு” ஐயோ பாம்புன்னு 
அலறி அடிச்சுகிணு அங்கயும்‌ இங்கயும்‌ ஒடறாங்க. . .இதுக்குள்ள 
பாம்பு அண்ணன்சகாரன்கிட்டபோய்‌ காலைச்‌ சுத்தி, இடுப்பைச்‌ 
சுத்தி, மாரைச்சுத்தி, கழுத்தைச்‌ சுத்தி, தல மேல ஏறி படத்த 
கொட மாதிரி விரிச்சுக்கிணு ஐட்ஜஐப்‌ பாத்து ஆடுது. . . இந்த 
அதிசத்தப்பார்த்து யாருக்கும்‌ கையும்‌ ஓடல... காலும்‌ ஓடல.. 
நாக்காலியவுட்டு எழுந்து நிண்ண ஐட்ஜாக்கு"என்னசெய்யறது 
எது செய்யறதுண்ணு ஓண்ணுமே புரியல... வாய்‌, கை வராம 
அப்படியே மரம்‌ மாதிரி நிண்ணுட்டாரு... கோர்ட்டே பயந்து 
போயி மூச்சு பேச்சு வுடாம அப்படியே இருக்குது,..ஒரு எல £ழ 
வுமுந்தாகூட சத்தம்‌ கேக்கும்‌, அவ்வளவு நிசப்தமா இருக்கும்‌. 
ஆனா கணக்குப்புள்ள மட்டும்‌ கொஞ்சம்கூடப்பயப்படாம 
ஏதோ பூமாலய தோள்ள போட்டுச்சிணு இருக்கிறது மாதிரி 
சிரிச்சிகிட்டே நிகஃகிறாரு. எல்லாரும்‌ இந்த அதிசயத்தைப்‌ 
பாத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப கணக்கப்புள்ள்‌ எல்லாரை 
யும்‌ பாத்து “பயப்படாம அவங்கங்க இடத்தில ஓக்காருங்க, 


இது ஒண்ணும்‌ செய்யாது” ண்ணு சொல்லி தைர்யம்‌ கொடுத்து 


488 


ஒக்கார வெக்கிறாரு. ஐட்ஜும்‌ தைர்யம்‌ வத்து நார்க்காலியில 
ஒக்காந்து கணக்குப்பிள்ளயப்‌ பாத்து நீ யாரு, இந்தப்‌ பாம்பு 
யாரு, உங்க போக்கு என்ன வரத்து என்ன, எல்லாத்தையும்‌ 
வெவரமாச்‌ சொல்லு”ண்ணு கேக்கறாரு, ஓடனே கணக்குப்‌ 
புள்ள அவரும்‌ அவரு தம்பியும்‌ பொறந்த கதையில இருந்து 
இதுவரைக்கும்‌ நடந்த,த எல்லாம்‌ சொல்லி, தன்ன குன்‌ எதிரி 
இப்படிப்‌ பொய்க்கேச ஜோடிச்சி இங்கே கொண்டாந்து 
நிறுத்தி வைச்சியிருக்கிற சதையை ஆதியோடு அந்தமா 
சொல்லி நிறுத்கனாரு. தன்னோட கூடப்பிறந்த தம்பிப்பாம்பு 
இதக்‌ கேள்விப்பட்டுத்தான்‌ இங்கே வத்து சேந்துட்டுதுண்ணு * 
சொன்னாரு, ஓடனே ஜட்‌ஐு பாம்பைப்பாத்து “உன்‌ அண்ணன்‌" 
நிரபராதியா ? “அப்படிண்ணு கேட்டாரு, அதுக்கு அந்தப்பாம்பு 
“ஆமாம்‌ ஆமாம்‌ ஆமாம்‌'ண்ணு சொல்ற மாதிரி . அண்ணன்‌ 
காரன்‌ கலயில தன்னோட படத்கதைப்பட்டு பட்டு பட்டுண்ணு 
அடிச்சிச்‌ சத்தியம்‌ பண்ணிச்‌. ஜட்ஜ்‌ உடனே கணக்குப்புள்ளய 
நிரபராதிண்ணு சொல்லி கேச 'தள்ளிட்டு “நீயும்‌ வாணாம்‌ 
உன்‌ கேசும்‌ வாணாம்‌” ணு பாம்பைக்‌ கூட்டுகிணு பத்திரமா 
வூட்டுக்குப்‌ போயி சேரச்‌ சொல்லிட்டாரு. அண்ணன்காரனுக்‌் 
கும்‌ பாம்புக்கும்‌- அதுதான்‌-தம்பிக்காரனுக்கும்‌ ஏக சந்தோஷ 
மாப்‌ போச்சி, வூட்டுக்கு ஜாம்‌ ஜாம்னு இரும்பி வந்துட்‌ 
டாங்க...வூட்டுக்குத்‌ திரும்பி வந்து விஷயத்தை ஆத்தா 
காரிக்கிச்‌ சொன்னாங்க... ஆத்தாகாரியும்‌ சந்தோஷமா *சரி 
நீயும்‌ ஒன்‌ தம்‌.பிகாரனும்‌ வந்து சாப்புடுங்க ண்ணு சொல்லி 
சாப்பாடு போட்டு மீன்கொழம்பு ஊத்துனா. 
பெசஞ்சி மொத கவளத்த தம்பிகாரனுக்கு 
ஊட்டி வுட்டான்‌... சாகுத்துக்குள்ள இருந்த பெரிய மீன்‌ முள்ளு 
எப்படியோ அண்ணன்காரன்‌ கண்லபடல. அதுபோய்‌ 
தொண்டைல ௫க்கிக்௪9. பாம்பு வலி தாங்காம 
துடிச்சுது. அண்ணன்காரனும்‌ எவ்ளவோ மொயர்சி பண்ணி 
யும்‌ முள்ள எடுக்க முடியல. கொஞ்சநேரத்தில்‌ பாம்பு செத்துப்‌ 
போச்9ி, அம்மாகாரி மார்ல அடிச்சிக்கிணு ஓன்னு ஒப்பாரி 
வச்சா. அண்ணன்காரன்‌ குலையில அடி ச்சிக்கிணு அமுதான்‌., 
ஊரே தெரண்டு போச்சி, பெறகு அந்தப்‌ பாம்ப நல்ல மொறு 
யில மால மரியாதையோ ட கொண்டு போயி சுடுகாட்ல வசீ 
குகனம்‌ பண்ணிட்டாங்க. கூடப்பொறந்த பொறப்பு செத்துப்‌ 
போனதுக்குக்‌ காரணம்‌ மீன்முள்ளு தானே... அதனால இனி 


மீன்‌ கொழம்பு 
அண்ணன்காரன்‌ 


பாம்பு 
துள்ளி 


489 


மேலு இண்ணயில இருந்து மீனோ கறியோ முட்டையோ 
சாப்பிடறது இல்ல அப்படிண்ணு ்‌ முடிவெடுத்துட்டாங்க... 
அதனால தான்‌ நாம சவுச்சியே சாப்பிடறது இல்ல... அது 
மட்டும்‌ இல்ல அண்ணயில இருந்து நம்ம வூட்ல 
எந்த கொழந்த பொறந்தாலும்‌ ஆம்புள கொழநீ 
தையா இருந்தா நாகராஜன்‌ ஆதிசேஷன்ணனும்‌ பொம்‌ 
பள கொழந்தையா ' இருந்தா நாகம்மாண்ணும்‌ பேர்‌ 
சொல்லி மொதல்ல-கூப்டுவாங்க. அப்புறம்‌ ஐயரக்‌ கூப்டு 
நாளு நட்சத்திரம்‌ எல்லாம்‌ பாத்து ஜாதகப்‌ பிரகாரம்‌ போர்‌ 
வைப்பாங்க?” 


மேலே கண்ட இவ்விரு கதைகளும்‌ சமூகவியல்‌, மானுட 
வியல்‌, உளவியல்‌ ஆ௫ய இயல்களின்‌ அடிப்படையில்‌ விரிவான 
ஆய்வுக்கு உட்படுத்தப்படவேண்டும்‌. ' அமைப்பியல்‌ ரீதியான 
ஆய்வுகளும்‌ இவற்றில்‌ மேற்கொள்ளலாம்‌. 


இவ்விரு கதைகள்‌ வழங்கப்பட்டு வரும்‌ ஊத்துக்கோட்டை 
வட்டச்‌ கருணீகப்‌ பிள்ளைமாரிடையில்‌ இவை தொடர்பாகச்‌ 
சில பழக்க வழக்கங்கள்‌ காணப்படுகின்றன. அவையும்‌ இங்கு. 
மனங்கொளப்படுதல்‌ அவசியம்‌. இவர்கள்‌ முருகனை வழிபடு 
வோராகமாறிய பின்னரும்‌ தருமணம்‌ முதலான நிகழ்ச்சிகளின்‌ 
போதும்‌ திவசம்‌ முதலான சடங்குகளின்‌ ஈபோதும்‌ பிற நன்‌ 
னாட்களின்‌ போதும்‌ திருமண்‌ அணியும்‌ பழக்கத்தை மேற்‌ 
கொள்ளுகின்றனர்‌. திருமால்‌ வழிபாட்டையும்‌ திருப்பதி பக்திப்‌ 
பயணத்தையும்‌ கைவிட்டு விட்டார்கள்‌ என்றாலும்‌ நாமம்‌, 
திருச்சின்னம்‌ அணியும்‌ வழக்கத்தை முற்றிலுமாகக்‌ கைவிட 
வில்லை. மேலும்‌ வைணவப்‌ பெயர்கள்‌ வைத்துக்‌ கொள்வது 
முற்றிலுமாக நின்றுவிடவில்லை, இருவேங்கடப்பிள்ளை, 
கோவிந்தப்பிள்ளை (அரியப்பாக்கம்‌), வாசுதேவப்பிள்ளை 
(பாலவாக்கம்‌) போன்ற பெயர்கள்‌ வழக்கில்‌ உள்ளன. ஆனா 
லும்‌ மூக்க மகனுக்கு சைவப்‌ பெயர்கள்‌ சூட்டுவதில்‌ மிகவும்‌ 
கவனமாக உள்ளனார்‌. இக்கட்டுரையாளர்‌, இவரின்‌ தகப்பனார்‌, 
இவருடைய பெரிய தாத்தா அகியோர்‌ மூத்த மகன்களாகப்‌ 
பிறந்தவர்கள்‌, ஆகவே இவர்தம்‌ பெயார்கள்‌ முறையே முரு 
கானந்தம்பிள்ளை, சண்முகம்பிள்ளை, முத்துவேலுப்பிள்ளை 
என அமைந்து கிடத்தல்‌ அவதானிப்புக்குரியனவாக விளங்குதல்‌ 


490 


காணலாம்‌. இவை முதற்‌ கதையோடு இணைத்து எண்ணு 
தற்குரிய செய்திகளாகும்‌; பழைய வழக்கத்தின்‌ எச்சங்களாக 
இவற்றைக்‌ கொள்ளலாம்‌, இவை போலவே இரண்டாவது 
கதையோடு இணைத்து நினையக்‌ தக்கச்‌ லெ பழக்க வழக்கங்‌ 
கள்‌ உள்ளன. தற்காலத்தில்‌ ஒரு சிலர்‌ அசைவ உணவு உண்‌ 
ணும்‌ பழக்கம்‌ மேற்கொண்டிருந்தாலும்‌ வெளியில்‌ பலரும்‌ 
அறிய இப்‌ பழக்கத்தைக்காட்டிக்‌ கொள்ளமாட்டார்கள்‌. 
வெளியூர்களுக்குப்‌ போனால்‌ மிகக்‌ கவனமாகப்‌ பிராமணாள்‌ 
ஹோட்டலாகக்‌ தேடிச்சென்று உணவருந்துவார்கள்‌, பள்ளி, 
கல்லூரி, அலுவலகம்‌, வெளியூர்‌ செல்லும்‌ போது உணவு 
கொண்டு செல்ல வேண்டியிருந்தால்‌ அசைவ உணவை எடுத்‌ 
. துச்செல்லமாட்டார்கள்‌. அசைவ உணவு உண்ணும்‌ வழக்‌ 
கத்தை மற்றவர்‌ அறிய தேர்ந்து விடும்‌ எனும்‌ அச்சம்‌ காரண 
மாக இத்தடை. உண்டு. இந்தவீடுகளுக்கு வரும்‌ மருமகள்மார்‌ 
கள்‌ தமது தாய்வீட்டில்‌ அசைவ உணவுப்பழக்கம்‌ உடைய 
வராய்‌ இருக்கலாம்‌ அல்லவஈ? அதற்காக இங்கே அவர்களது 
பழக்கத்தைத்‌ கொடர்ந்து மேற்கொள்ள ஒரு வசதி செய்து 
கொடுப்பார்கள்‌. வீட்டின்‌ பின்பக்கத்தில்‌ மாட்டுத்‌ தொழுவம்‌ 
முதலானவை இருக்கும்‌. புறக்கடைப்பக்கமாக அசைவ உணவு 
தயாரிப்பதாக என ஒதுக்கப்பட்ட பாத்திரத்தில்‌ அவர்கள்‌ 
விரும்பும்‌ உணவைத்‌ தயாரித்து உண்டு முடித்து, "பாத்திரங்‌ 
களை அங்கேயே கழுவிச்‌ சுத்தம்‌ செய்து வைத்து விட்டு வீட்டுக்‌ 
குள்‌ வந்து விடலாம்‌. அசைவ உணவை வீட்டுக்குள்‌ 
வைத்துத்‌ தயாரிக்கக்‌ கூடாது. இதற்காக வீட்டுப்பாத்திரங்‌ 
களைப்‌ பயன்படுத்தவும்‌ கூடாது. இத்தகைய செய்திகள்‌ 
இரண்டாவது கதையுடன்‌ சேர்த்துக்‌ கருதப்பட வேண்டும்‌. 


இக்கருணீகப்பிள்ளைமாரிடம்‌ காணப்படும்‌ 


இன்னொரு 
வழக்கம்‌ முக்கியமானது. அசைவ உணவை உண்ணும்‌ ஒரு சில 
்‌ ரும்‌ சேவல்‌ (சேவல்கோமி) கறியை மட்டும்‌ தொடவே மாட்‌ 

டார்கள்‌. காரணம்‌ முருகப்பெருமான்‌ குலதெய்வம்‌ ஆகலாலும்‌ 
முருகனுக்குக்‌ கொடி சேவற்கொடி என்பதாலும்‌ சேவல்‌ 
கறியை உண்ணும்‌ வழக்கத்தை மேற்கொள்வதில்லை. இச்‌ 
செய்தி முகல்‌ ககதையோடும்‌ இரண்டாவது கதையோடும்‌ 
நினையத்தக்கசெய்தியாகும்‌. 


491 


இனி இக்‌ கதைகளில்‌ காணலாகும்‌ ரல. அதியற்‌ 
புதச்‌ செயல்களைப்‌ பார்க்கலாம்‌: 


கதை 1 1. பெருமாள்‌ பூஜையின்போது மாடு இறத்தல்‌ 


2. தெய்வம்‌ ஏறிய பெண்‌ மாட்டின்‌ இறப்புக்குக்‌ 
காரணம்‌ சொல்லுதல்‌ 


கதை 2 1, ஒரு தாயின்‌ வயிற்றில்‌ நாகப்பாம்பு பிறத்தல்‌, 
காய்‌ அதைக்‌ குழந்தையாகக்‌ கருதிப்‌ பால்‌ 
கொடுத்து வளர்த்தல்‌ 


2. நாகப்பாம்பு சகோதரபாசத்துடன்‌ வளர்தல்‌ 


3. சங்கேத முறையில்‌ செய்திப்பரிமாற்றம்‌ செய்து 
கொள்ளுதல்‌ (தாய்‌, தமையன்‌, நீதிபதி ஆகி 
யோருடன்‌ இச்‌ செய்தப்‌ பரிமாற்றம்‌ நடக்கிறது) 


4, சகோதரனைக்‌ தேடிக்கொண்டு 30 கி.மீ. 
தொலைவுக்குச்‌ செல்லுதல்‌ (பாலவாக்கம்‌ - திரு 
வள்ளூர்‌); சாட்சி கூறி சத்தியம்‌ செய்தல்‌. 


இனி, இக்‌ கதைகளை “அமைப்பியல்‌ ரீதியாகப்‌ பார்க்கலாம்‌. 
நாட்டுப்புறக்‌ கதைகளைப்‌ பொறுத்தமட்டில்‌ அவை மூன்று 
பகுதிகளைக்‌ கொண்டவையாக விளங்குகின்றன, அவை: 
(1) அனுபவம்‌ கூறல்‌ (2) முடிவு எடுத்தல்‌ (3) பிரச்சினை 
இர்த்தல்‌ என்பன. இவை ஒரு நாட்டுப்புறக்‌ கதை 
அல்லது சொந்த அனுபவ நிகழ்ச்சியின்‌ முக்கியமான 
மூன்று கூறுகளாகும்‌.3 என்ன நடந்தது என்பதை 
முதற்பகுதி சொல்கிறது. அந்த நிகழ்ச்சியின்‌ மீது கதை சொல்‌ 
பவரின்‌ விமர்சனம்‌, முடிவு ஆகியன இரண்டாம்‌ பகுதியாக 
அமைகின்றன; பிரச்சினையைச்‌ செய்தியானது எப்படித்‌ தீர்க 
கிறதென மூன்றாம்‌ பகுதி சொல்கிறது. இவற்றுள்‌ சதை கூறு 
பவார்‌ சொல்லும்‌ விளக்கம்‌, கதை நிகழ்ச்சியில்‌ நடப்பை உறு 
திப்படுத்தும்‌ பாங்கு ஆூயேன மிக முக்கியமான இடத்தைப்‌ 
பெறுகின்றன. கதை சொல்லும்‌ முறையும்‌ மிகுந்த கவனிப்‌ 
பைப்‌ பெறுகிறது, 


492 


ஆச இச்சிறு கட்டுரையில்‌ கூறப்படும்‌ செய்திகள்‌ யாதெனின்‌ 
சத்துக்‌ கோட்டை வட்டக்‌ கருணீகப்‌ பன்ளைமாரர்‌ 
ஆதியில்‌ வைணவர்‌: அசைவர்‌ என்பதும்‌ பின்னாளில்‌ சச்வர்‌ 
ஆயினர்‌ என்பதும்‌ இவ்வாறு ஆவகுற்கு இரு நிகழ்ச்சிகள்‌ நடந்‌ 
தன என்பதும்‌ அந்றிகழ்ச்சிக்கதைகள்‌ செவிவழிச்செய்திசளாகக்‌ 
கூறப்பட்டு வருகின்றன என்பதும்‌ அக்கதைகள்‌ சமூகவியல்‌, 
மானுடவியல்‌, உளவியல்‌ அடிப்படைகளிலும்‌ அமைப்பியல்‌ ரீதி 
யிலும்‌ ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டுவன என்பதும்‌ நாட்‌ 
டார்‌ கதையாகிய அநுபவ நிகழ்ச்சிகள்‌ அநுபவம்‌ கூறல்‌, முடி 
வெடுத்தல்‌, பிரச்சினை இர்த்தல்‌ எனும்‌ முத்திறக்கூறுகள்‌ 
கொண்டன என்பதும்‌ ஆகும்‌. இங்கே சுருங்கச்‌ சுட்டிய செய்‌ 
திகள்‌ அனைத்தும்‌ விரிந்து பரந்த ஆராய்ச்சிக்கு மேலும்‌ ' 
மேலும்‌ இடந்தருவனவாகும்‌, 


மேல்‌ விவரக்குறிப்புகள்‌ 


1. 1980 நவம்பர்‌ 15ஆம்‌ தேதி காலை 0.01 மணிக்கு-அதாவது 
14ஆம்‌ தேதி இரவ 12 மணி முடித்த பின்‌-கவர்னரின்‌ கை 
யெழுத்துப்‌ பெற்று குமிழ்நாடு அரசு ஓர்‌ அவசரச்சட்டம்‌ 

பிறப்பித்தது. தமிழ்நாட்டில்‌ பணிபுரியும்‌ கிராம அதிகாரிகள்‌ 

சென்னை, கன்னியாகுமரி மாவட்டங்கள்‌ நீங்கலாக-23,043 
இந்தச்சட்டத்தின்படி 
இருக்கிற கர்ணம்‌, முன்‌?ப்‌ அனைவரும்‌ தங்க 
ளிடம்‌ உள்ளா கணக்குகள்‌, ரிக்கார்டுகள்‌ ஆகிய அனைத்து தஸ்‌ 
காவேஜ்களையும்‌ உடனடியாக அரசாங்க 
ரெவின்யு இன்ஸ்பெக்டர்‌, 
படைத்து விட வேண்டும்‌, 


பேரை டிஸ்மிஸ்‌ செய்த சட்டம்‌ இது, 
தமிழ்நாட்டில்‌ 


அதிகாரிகளான 
தாசில்தார்‌ ஆகியோரிடம்‌ ஒப்‌ 
இதன்படி செய்யாமல்‌ ரிக்கார்டு 
களை ஒப்படைக்க மறுப்பவர்கள்‌ 3 

டனை அல்லது ரூ.5,000/-அபரா 
குறித்துச்‌ சிவில்‌ கோர்ட்டுகள்‌ 


ஆண்டுகள்‌ சிறைத்தண்‌ 
தம்‌ விதக்கப்படுவார்கள்‌. இது 


தடையுத்தரவு போட அஇகாரம்‌ 
இல்லை என அரசாணை கூறுகி றது” 


“முருகானந்தம்‌. ௪., நள்ளிரவில்‌ நடுத்தெருவுக்கு வந்த 
கிராம அதிகாரிகள்‌, (தட்டச்சு செய்யப்பட்ட கட்‌ 
டுரை), ப,1 


4903 


ரிள்ளை' என்பது சாதியைச்‌ சுட்டும்‌ (சொல்லாகக்‌ “கணக்‌ 
குப்பிள்ளை, எனும்‌ சொற்றொடரில்‌ ஆளப்படவில்லை 
என்றும்‌ ராஜாங்கத்தின்‌ சிறிய ஊழியர்‌ எனும்‌ பொருளில்‌ 
இச்சொல்‌ அளப்படுகிறது என்றும்‌ ஜகத்குரு காஞ்சி காம 
“கோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சார்ய 
சுவாமிகள்‌ கருதுகிறார்‌ (காண்க: கல்கி, வாரஇதம்‌, 1,2. 
1987, அருள்வாக்கு, ப- 42), பெரியவரின்‌ கருத்துக்கு வலு 
வான ஆதாரம்‌ இருப்பதாகத்‌ தெரியவில்லை. “*“பிள்ளை” 
எனும்‌ சொல்‌ கணக்கரா்சாதிக்கு உரிய பின்னொட்டு 
என ஆ. சிங்காரவேலு முதலியார்‌ கருத்துக்‌ தெரிவிக்‌ 
கிறார்‌ (காண்க: அபிதான சிந்தாமணி, 1982, ப. 1590), 
பிள்ளை எனும்‌ சொல்‌ சிறுமை, குழந்தைமை, மகவு முத 
லான பல பொருட்களைத்‌ தரும்‌ சொல்லாயினும்‌ இவ்‌ 
விடத்தில்‌ சாதியையே குறிக்கிறது. . காரணிகன்‌, உத்தர 
சாரணிகன்‌, பரமோத்தரகாரணிகன்‌ ஆகிய பெரும்‌ பதவி 
யாளர்க்கும்‌ பிள்ளைப்பட்டம்‌ வழங்கப்பட்டமையின்‌ 
ஆசார்ய சுவாமிகளின்‌ கருத்துக்கு வலுவான ஆதாரம்‌ 
இல்லை என்பது தெதளிவு, 


1961 ஆம்‌ ஆண்டு. சுப்ரீம்‌ கோர்ட்‌ தீர்ப்புப்படி பரம்பரை 
பரம்பரையாக வந்த கிராம அதிகாரிகள்‌ முறை (இசும்‌ 
தார்‌ முறை) ஒழிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இதன்‌ 
அடிப்படையில்‌ 1973 ஆம்‌ ஆண்டு ஓர்‌ ஆணை மூலம்‌ பரம்‌ 
பரை .வழியிலான இப்பதவியை ஓழித்து விட்டது. 


முருகானந்தம்‌ ௪., தொண்டை மண்டலச்‌ சைவ வேளாளக்‌ 
கருணீகப்‌ பிள்ளைமார்‌ கஇளைமொழியில்‌-ஓர்‌ அறிமுகம்‌ 
(தட்டச்சு செய்யப்பட்ட கட்டுரை), பக்‌. 5-8, 


பிள்ளை, கே..கே., தமிழக வரலாறு மக்களும்‌ பண்பாடும்‌ 
(19 ஆம்‌ நூற்றாண்டின்‌ அரசியலும்‌ சமூக திலையும்‌-அத்தி 
யாயம்‌), பக்‌, 481-462 


இக்கதையைக்‌ கூறியவா்‌' பற்றிய விவரம்‌: பெயர்‌-அலமேலு 
அம்மாள்‌, வயது-70. கல்வி-எமுதப்படிக்கக்‌ தெரியாதவர்‌, 
சாதி-கருணீகர்‌, ஊர்‌-அரியப்பாக்கம்‌. முகவரி-அரியப்பாக்‌ 
கம்‌, பெரியபாளையம்‌ அஞ்சல்‌, 601 102, கதை சேகரித்த 


494 


தேதி-15.9,1986. இக்கதையை இக்கட்டுரையாளருக்குக்‌ 
கூறிய அலமேலு அம்மாள்‌ இக்கட்டுரையாளரின்‌ தாய்க்குத்‌ 
தாய்‌ ஆவார்‌. இக்கட்டுரையாளர்‌, பல்கலைக்கழக மான்யக்‌ 
குழுவுக்காக (இட்டப்பணி) தமிழ்நாட்டுக்கருணீகப்‌ பிள்‌ 
ளைமார்‌ பண்பாட்டு மரபுகள்‌, பழக்க வழக்கங்கள்‌, நம்பிக்‌ 
கைகள்‌ எனும்‌ தலைப்பின்‌€ழ்‌ ஆய்வு செய்ய நேர்காணல்‌ 
(பேட்டி) செய்த போது இக்கதையைச்‌ சொன்னார்‌, இக்‌ 
கதை நிகழ்ச்சி உண்மையில்‌ நடந்ததாகக்‌ கதை கூறியவர்‌ 
நம்புகிறார்‌. 


கதை 4 ரொம்பநாளிக்கு முன்னால - நெடுநாளுக்கு 
முன்னால்‌, ஒன்‌ - இக்கட்டுரையாளர்‌. தஇீவார்த்தம்‌ - 
தீபாராதனை. பொரட்டா௫ - புரட்டா, தொள - 
துளசி, கட்டுக்கொழுத்தி - மங்கலவாழ்க்கை வாழ்‌ 
பவள்‌. நொரை - நுரை. சேவித்தல்‌ - வழிபாடு செய்‌ 
குல்‌, தெவட - கன்னம்‌. கோடித்தல்‌ - கும்பிடுதல்‌. 
மயிர்வாங்கி - மொட்டை அடித்து. கொலெய்வம்‌ - 
குலதெய்வம்‌. போனம்‌ - போனோர்‌. 


இக்கதையைக்‌ கூறியவரும்‌ மேற்படி அலமேலு அம்மாள்‌ 
அவர்களே. தகவலாளர்‌ பற்றிய விவரத்திற்கும்‌ கதையைச்‌ 
சேகரித்த சூழலுக்கும்‌ கதை பற்றிய தகவலாளியின்‌ கருத்‌ 
துக்கும்‌ மேற்காட்டிய குறிப்பு எண்‌.5-ஐப்‌ பார்க்க 


கதை. 3 பாலவாத்குல - பாலவாக்கத்திலே, “இருந்தம்‌ - 
இருந்தோம்‌”. நெறமாசம்‌ - நிறைமாதம்‌, அமட்டச்சி - 
ஊர்‌ நாவிதர்‌ மனைவி அல்லது அவர்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த பெண்‌, புள்ளதாச்சி - பிள்ளைத்‌ தாய்ச்சி 
(கர்ப்பிணி), ஒத்தணம்‌ - ஒத்தடம்‌... விக்னம்‌ - கூறை. 
வீர்னும்‌ சூர்னும்‌ - வீரனும்‌ சூரனும்‌. எண _ இணை, 
வெள்ளாடுவாங்க - விளையாடுவார்கள்‌. ஜாஸ்தி - 
அதிகம்‌, கரணமே - காணோமே. தொந்தரவு - இடை 
யூறு. மைனர்‌ - 18 வயதுக்குக்கீம்‌, மேஜர்‌ - 18 வய 
துக்கு மேல்‌, இழு - பரம்பரையாக மூத்குமகனுக்குப்‌ 
பாத்தியப்பட்ட உத்யோகம்‌, சார்ஜ்‌ - பொறுப்பு. 
சமாச்சாரம்‌ - செய்இ, ரிப்போட்டு-அறிக்கை. பிரா து- 
விண்ணப்பம்‌. தொர - அரை. படுபாக்கி - துப்பாக்கி, 


495 


கிலி - அச்சம்‌, திகில்‌, ஆத்தாகாரி- அம்மா. தாம்‌ 
சம்‌ - தாமதம்‌. பூந்து பூந்து - புகுந்து புகுந்து. ரொம்‌ 
பிப்போச்ச௪. நிரம்பிப்‌ போய்விட்டது. தொழஞ்சுட்‌. 
டுதூ- நுழைந்து விட்டது. பாஞ்சி - பாய்ந்து. மாரை - 
மார்பை. கொட - குடை, ஜோடிச்சி - புனைந்து... 
அந்தம்‌ - முடிவு. படம்‌ - நல்லபாம்பு சீற்றத்தில்‌ எடுக்‌ 
கும்படம்வாணாம்‌ - வேண்டாம்‌. பத்திரமா - பாது 
காப்பாக, ஜாம்‌ ஜாம்‌ - பெருமிதமும்‌ மகிழ்ச்சியும்‌ 
கலந்த நிலை. பெசஞ்சி - பிசைந்து, தகனம்‌ - எரித்தல்‌. 
இண்ணயில - இன்றையிலிருந்து. சவுச்சி - ஊன்வகைப்‌ 
பட்டன. 


வாரம்‌, 1111 நார்ர்கே 85, 


“9 ௦௧08 ௦7 810ரர்‌68 976 11௦1ம்‌ 6106716006) 10866 
ரத (8, 80186 றா௦12108”” 


இர்‌, 1118௩, ௭௦8 16750181: ஒ0651206 81077165 
௦£ ௦௦108) அர்பட்டர்ற்ட கருறசாறகார்றெக1: நாயர்‌ ௨6 கட ௨5 
06௦1 ௦7 91010௦111௩) 255 1701, 1, 106 800) 000த25$8 
₹௦1 116 ]ஈந்காகை(10றக1 $0016137 ரி௦ா 1701 ]4கமாக173/6 1%௦௧- 
ரம, தற, 140, 1984, 1.02. 


இ 0ர, 01]11கற ஸா165 85, 


எ] ரசம்‌ நரக 08 நகராக1116 ஜரா 8). மயிர்க்‌ ௦ 
ரகம்‌ நகறற ம்‌; (16 86000 104165 018 சா 10ரகா- 
றாசர்த110௩ ௦1 (06 செசரர்த; 49௦ 11ம்‌ (125 மற (டி 636 
ந ூ௦லர்த 1௦0 (1௦ 1மர்பம்(10. (00 10095826) 501460 
1106 றா௦0160' 


1514, ஐ. 60 


நரீபுரார-ந்ர்கொண்டார்‌ குலதேவ்நைக்‌ 
தைகள்‌ ஒர்பீடு 


ோதி சந்திரசேகரன்‌ 
விசாலாட்சி கல்லூரி, 


உடுமலை, 


விஜயநகரப்‌ பேரரன்‌ சிகைவுக்குப்‌ பின்‌ முகமதிய 
ஆதிக்கம்‌ ஆந்திரப்‌ பிரதேசத்தில்‌ வளர ஆரம்பித்தபோது கம்ம 
குலத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ தெற்குப்‌ பகுதிகளில்‌ குடியேறி 
வாழத்‌ தொடங்கினர்‌. கம்மவார்‌ இனத்தில்‌ பல குலங்கள்‌ 
உண்டு, ஓவ்வொரு குலத்துக்கும்‌ தனிப்பெயரும்‌ தனிவழிபடு 
தேவதையும்‌ உள்ளன. ரேணுகாதேவியைப்‌ பொதுவாக 
- இவர்கள்‌ வணங்கினாலும்‌ ஒவ்வொரு குலத்தினரும்‌ குத்துமக்‌ 
குரிய தேவதையையும்‌ வணங்‌இ வருகிறார்கள்‌. ஏறத்தாழ 950 
குலங்களின்‌ பெயர்களே கொத்த பாவைய ஸெசாத்திரி என்ப 
வர்‌ எடுத்துக்‌ கூறியிருக்கிறார்‌. இந்தப்‌ பெயர்கள்‌ பெரும்பாலும்‌ 
இடப்பெயர்களாகவே அமைந்துள்ளன. குலதேவதை குல 
வேல்வு, அல்லது “பேரண்ட்டாலு” என்றும்‌ அழைக்கப்படும்‌. 


கொங்கு நாட்டில்‌ கம்மவார்‌ குடியேற்றம்‌ பற்றிய பல செய்தி 


களையும்‌ இந்தக்‌ கொங்குநாட்டில்‌ வழங்கும்‌ குலதேவதைக்‌ 
கதைகளில்‌ காணலாம்‌. பெரும்பாலும்‌ அவல மரணமுற்ற 
பெண்களே 


இத்தகைய குலதேவதைகளாக வணங்கப்படுஇ றார்‌ 
கள்‌, நீர்கொண்டார்‌, நம்புரார்‌ அய இருகுல தேவதைக்‌ 


497 


கதைகள்‌ இக்கட்டுரையில்‌ அறிமுகப்படுத்தப்படுகின்றன. நீர்‌ 
கொண்டார்‌ குல தேவதையான ஏண்ட்டம்மாள்‌ கோவில்‌ 
கோவை பீளமேடு அவினாசி சாலையிலிருந்து கிருஷ்ணராயபுரம்‌ 
போகும்‌ வழியிலுள்ளது. நம்புரார்‌. குல தேவதையான 
ரங்கம்மாள்‌ கோயில்‌ ஈரோடு பெருந்துறை அருகில்‌ மாடுகட்டி 
பாளையம்‌ என்னும்‌ ஊரிலுள்ளது. 


ஆந்திரப்‌ பிரதேசத்தில்‌ குண்டூர்‌ நகரத்துக்கு அருகில்‌ நீர்க்‌ 
கொண்ட என்னும்‌ அகளரில்‌ வாழ்ந்த நீர்க்‌ கொண்டவாரி வம்‌ 
சத்தில்‌ பிறந்தவர்‌ நாரிமுத்து. இவருடைய மனைவி 
சாயம்மாள்‌. இவர்‌ கன்னுடைய சகோதரார்களான ராமிதாயுடு 
தொறகிருஷ்ணமதாயுடு அகியோருடன்‌ வாழ்ந்து வந்தார்‌. 
சாயம்மாள்‌ தம்‌ குலத்திற்குரிய சடங்குகளைக்‌ தானும்‌ பின்‌ 
பற்றி மற்றவர்களும்‌ பின்பற்றும்படி. காத்து வந்தார்‌. விளைச்‌ 
சலுக்குத்‌ துன்பம்‌ விளைத்த வனவிலங்குகளை அழித்துச்‌ சமூக 
சேவை செய்ததால்‌ மகிழ்ந்த அப்போதைய முகமதிய அரசன்‌ 
நாரிமுத்து நாயுடுக்கு எழுகிராம மணியம்‌ அதிகாரத்தையும்‌ 
பல விருதுகளையும்‌ வழங்கினார்‌.  நாரிமுத்து நாயடுவுடைய 
தம்‌. பியர்‌ இருவருக்கும்‌ குழந்தைகள்‌ பிறந்தன. சாயம்மாள்‌ 
நீண்ட நாட்களாகக்‌ குழந்தைப்‌ பேறில்லாமல்‌ மலடி என்று 
ஒதுக்கப்பட்டதால்‌ வருத்தமுற்றுக்‌ திருப்பதி வெங்கடாசலபதி 
யிடம்‌ முறையிட்டு அதன்விளைவாக வெங்கடசாமி என்ற ஆண்‌ 
மகவைப்‌ பெற்றெடுத்தாள்‌. குழத்தை நல்ல பன்ற அ தவன 
வளர்ந்து வந்தது. 


இதே காலகட்டத்தில்‌ தண்டுகிரி சமஸ்‌ தானத்தில்‌ வாழ்ந்த 
தண்டார்‌ திருப்பதி நாயுடு தானியங்களை அழித்த பறவை 
களைக்‌ கொன்ற பாவத்தினால்‌ குழந்தைப்‌ பேறில்லாமல்‌ 
அவர்‌ மனைவி லட்சுமி அம்மாள்‌ வருத்தமுற்றிருந்து, திருப்பதி 
வெங்கடாசலபதியை வழிபட்டுப்‌ பேறு பெற்றாள்‌. இரண்டு 
ஆண்குழந்தைகளும்‌, ஒரு பெண்‌ குழந்தையும்‌ பிறந்தன. 
அநீகப்‌ பெண்‌ குழந்தைக்கு ஏண்டம்மாள்‌ என்று பெயர்‌. இந்த 
எண்டம்மாளுக்கு முற்பிறவிக்ககை ஒன்று உண்டு, காஸ்கர்ல 
அய்யப்ப நாயுடுவின்‌ மகளாக முற்பிறவியில்‌ லட்சுமி அம்மாள்‌ 
என்ற பெயரில்‌ அவள்‌ வாழ்ந்திருந்தாள்‌. அவளுடைய 
அழகில்‌ மயங்கிய அப்பகுதியை ஆண்ட முகமதியச்‌ சிற்றரசன்‌ 


408 


அவளைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ள வற்புறுத்தினான்‌. 
அவனுடைய அதிகாரத்துக்கு அஞ்சிய கம்மகுலப்‌ பெரியவர்கள்‌ 
பொய்யாக ஒரு நிச்சயதார்த்த நாடகத்தை நடத்திவிட்டு 
வேறு இடத்திற்குத்‌ தப்பி ஓடினர்‌. அனால்‌ லட்சுமி அம்மாள்‌ 
தான்‌ ஏற்கனவே முகமதிய அரசனுக்கு நிச்சயம்‌ செய்யப்பட்டு 
விட்டதால்‌ வேறு இருமணம்‌ செய்துகொள்ள மாட்டேன்‌ 
என்று ஒரு வாளினை நட்டு அதன்மேல்‌ பாய்ந்து மரணம்‌ 
அடைந்தாள்‌. மரணத்‌ தறுவாயில்‌ அடுத்த பிறவியில்‌ தண்டார்‌ 
வம்சத்தில்‌ பிறப்பதாகவும்‌ திருமணமான மறுநாளே தன்‌ 
கணவன்‌ மரணம்‌ அடைவான்‌ என்றும்‌ கூறிவிட்டு. இறந்தாள்‌ 
அவள்தான்‌ இப்பொழுது ஏண்டம்மாவாகப்‌ பிறந்தாள்‌, இவள்‌ 
பிறந்த போதே பல அ௫ீத செயல்கள்‌ நிகழ்ந்தன. குழந்தை 
பிறக்கும்‌ முன்பே தந்‌ைத மரணம்‌ அடைந்தார்‌. பிறந்த உடன்‌ 
தாயின்‌ பாலைக்‌ குடிக்க மறுத்துப்‌ புலிப்பாலைக்‌ குடித்தாள்‌, 
பாம்பு குழந்தையை வந்து வழிபட்டது, இத்தகைய பின்னணி 
யில்‌ வளர்ந்த அவளுக்கும்‌ நீர்‌ கொண்டார்‌ .. வெங்கடசாமி 
நாயுடுவுக்கும்‌ திருமணம்‌ ஆயிற்று. தன்‌ மனைவியை அழைத்துக்‌ 
கொண்டு தன்‌ வீட்டிற்கு வந்து சேர்ந்த உடனே முகமதிய 
சுல்தானிடம்‌ இருந்து வந்து பார்க்க வேண்டும்‌ என்று அவருக்கு 
அழைப்பு வந்து இருந்தது. கங்கணம்‌ அவிழ்க்கும்‌ முன்‌ அங்கு 
செல்வதற்கு யாருக்கும்‌ விருப்பம்‌ இல்லை என்றாலும்‌ சுல்தான்‌ 
ஆணைக்குப்‌ பயந்து அவர்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்‌. ஆனால்‌ 
இவர்‌ வருவதில்‌ ஏற்பட்ட தாமதத்தால்‌ தவறாகப்புரிந்து 
கொண்ட சுல்தான்‌ போருக்குக்‌ தயாராக, அந்தப்‌ போரில்‌ 
வெங்கடசாமி நாயுடு வாளால்‌ வெட்டிக்‌ கொல்லப்பட்டார்‌. 
தய அறிகுறிகளால்‌ (மல்லிகை, எலுமிச்சை ஆகியன கருகுதல்‌) 
இதை உணர்ந்த ஏண்டம்மாள்‌ ஓடிவந்து பிணத்தைக்‌ கட்டிப்‌ 
புலம்பித்தன்னோடு ஒரு வார்த்தையாவது பேசுமாறு கேட்கப்‌ 
பிணத்திற்கு உயிர்‌ வந்து பே௫விட்டுப்‌ பிரிந்தது. பிறகு 
சிதையில்‌ தன்னுடைய முந்தானையைக்‌ கிழித்து அதன்‌ மூலமே 
௦ நருப்பை உண்டாக்கு அந்த நெருப்பில்‌ மஞ்சள்‌ குங்குமத்‌. 
கோடு இறங்கினாள்‌. தய்டார்‌ வம்சத்திற்கும்‌ நீர்‌ கொண்டார்‌ 
வம்சத்திற்கும்‌ அன்று முகுல்‌ அவள்‌ குலதேவதையாக விளங்க 
வருகிறாள்‌ என்பது ஏண்டம்மாள்‌ குலதேவதையின்‌ கதை. 
கன்மகிரிப்‌ பட்டணத்தில்‌ வாழ்ந்த காகல்லார்‌ வெங்கடப்ப 
நாயுடு மகள்‌ பேரம்மாள்‌ என்பவளை அவ்வூருக்கு வந்த டெல்லி 


499 


முகமதியச்‌ சக்ரவர்த்தியின்‌ - மகன்‌ "சையத்‌ அலி என்பவன்‌ 
பார்த்து அவள்‌ அழகில்‌ மயங்கி அவளைத்‌ இருமணம்‌ செய்து 
கொள்ள விரும்பினான்‌. அவனுக்குப்‌ பெண்‌ கொடுக்கவில்லை 
என்றால்‌ அரசனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டுமென்று 
அஞ்சிப்‌ பெண்‌ கொடுப்பதாகவும்‌ பத்துநாள்‌ கழித்து முகூர்த்‌ 
குத்துக்கு வரும்படியாகவும்‌ சொல்லி அனுப்புகிறார்கள்‌. மண 
வறையில்‌ ஒரு நாயை அலங்கரித்துக்‌ கட்டி வைத்துவிட்டுக்‌ 
கேழ்வரகும்‌ விளக்கெண்ணெயும்‌ அதிக அளவில்‌ பரப்பி 
வைத்துவிட்டுத்‌ தப்பியோடி விடுகிறார்கள்‌. மணக்கோலத்தில்‌ 
வந்த. இளவரசன்‌ கோபமுற்று இவர்களைத்‌ துரத்திக்கொண்டு 
வருகிறான்‌. கோதாவரியாற்றில்‌ வெள்ளம்‌ கரைபுரண்டோடக்‌ 
கடக்க இயலாமல்‌ ரேணுகையை வழிபட்டு ஆற்று நீர்‌ இரண்‌ 
டாகப்‌ பிளந்து வழிவிடக்‌ கம்ம குலத்தவர்‌ ஆற்றைக்‌ கடக்க 
முகமதிய அரசன்‌ மறுபுறம்‌ நின்றுவிட்டான்‌. சந்திரகிரி மலைப்‌ 
பகுதியில்‌ சலகாலம்‌ வாழ்ந்த பின்னால்‌ அங்கு வறட்சி மிகுந்த 
தால்‌ நம்புரார்‌ கொண்டம நாயுடு உட்படப்‌ பல கம்ம 
குலத்தவர்‌ ஒரு சென்னிமலைப்‌ பவள வியாபாரியின்‌ துணை 
யுடன்‌ கொங்கு நாட்டுப்‌ பெருந்துறை யருகில்‌ வந்து காணி 
யாளர்‌ கந்தசாமிக்‌ சவுண்டர்‌ துணையுடன்‌ நிலம்‌ பெற்று 
விவசாயம்‌ செய்யத்‌ தொடங்கினர்‌. நம்புரார்‌ கொண்டம 
நாயுடுவின்‌ மனைவி மங்கம்மாள்‌, ரங்கம்மாள்‌ என்ற மகவைப்‌ 
பெற்று எடுத்தார்‌. இந்த ரங்கம்மாள்‌ குழந்தையாக இருந்த 
போதே பாம்பு இவருடைய காலடியில்‌ வந்து வணங்கியது, சிறு 
வயதில்‌ ரேணுகாதேவியினுடைய தரிசனத்தை அவள்பெற்றாள்‌. 
அவளுக்கும்‌ துக்கின்னார்‌ நாரப்ப நாயுடு மகன்‌ பேரநாயுடு 
வுக்கும்‌ திருமணம்‌ நடைபெற்றது. இந்தப்‌ பேரநாயுடு உலகம்‌ 
தெரியாத, மூளை வளர்ச்சி இல்லாத மந்த புத்தி உள்ளவன்‌. 
திருமணம்‌ என்பது என்ன என்று தெரியாத நிலையில்‌ அவன்‌ 
திருமணம்‌ நடைபெறுகிறது. இருமணத்திலும்‌ தான்தோன்றித்‌ 
தனமாக நடந்து கொள்ளுகிறார்‌. திருமணமானபின்‌ மனைவி 
யிடம்‌ பேச அஞ்சிக்‌ கிறுக்குத்தனமாக வெளியே ஓடிவிடு 
கிறான்‌, கணவனைச்‌ சரியாகக்‌ கவனிக்கவில்லை என்று 
அவளைக்‌ குற்றம்‌ -கூறினார்கள்‌. பேரநாயுடு. மனைவியை 
இரத்தம்‌ வருமாறு அடித்துவிட ரங்கம்மாளுக்குப்‌ பேய்‌ 
பிடித்து விட்டதென்று பேசத்‌ தொடங்கினார்கள்‌. கணவனை 
விட்டுப்‌ பிரிந்து தன்‌ சொந்த கிராமத்துக்கு வந்த ரங்கம்மாள்‌ 


500 


சேணுகையின்‌ அருளால்‌ குழந்தை, மாடுகன்றுகளுக்கு வரும்‌ 
வியாதிகளுக்கு மருந்து கொடுத்து வருகிறாள்‌. மாதாறியை 
ஒருநாள்‌ பேரதநாவுடு அவன்‌ திருடிவிட்டான்‌ என்று தவறாகக்‌ 
குற்றம்‌ காட்டி இரத்தம்‌ வரும்படியாக அ.ரித்துவிடுகிறான்‌. 
மாதாரி சூனியம்‌ வைத்து அதனால்‌ பேரநாயுடுவின்‌ உடம்பு 
முழுக்கக்‌ கொப்புளங்கள்‌ தோன்றிக்‌ குளிர்‌ காய்ச்சலால்‌ 
மரணம்‌ அடைந்தான்‌. சில சகுனங்களால்‌ (விளக்கு அணை 
கல்‌) இதை உணர்ந்த ரங்கம்மாள்‌ புறப்பட்டு கணவன்‌ உட. 
லோடு எரியும்‌ தீயில்‌ தானும்‌ இறங்கினாள்‌. 


இவ்விரண்டு குலவரலாற்றுக்‌ கதைகளிலும்‌ சில முக்கிய 
மான ஒற்றுமைகள்‌ இருப்பதைப்‌ பார்க்கலாம்‌. இரண்டு கதை 
களின்‌ தலைமைப்‌ பெண்களும்‌ - ரங்கம்மாள்‌, ஏண்டம்மாள்‌ 
இருவரும்‌ வாழ்க்கையில்‌ சோகங்களை அனுபவித்தவர்கள்‌, 
இரண்டு பேருடைய திருமணவாழ்வும்‌ நிறைவில்லாமலேயே 
அமைகிறது. ஏண்டம்மாள்‌ திருமணமான மறுநாளே கணவனை 
இழக்கிறாள்‌. ரங்கம்மாள்‌ எறத்தாழ பதினாறு நாட்களே 
கணவனுடைய இல்லத்தில்‌ வாழ்ந்து இருக்கிறாள்‌. இரண்டு 
பேருமே திருமணமா௫யும்‌ கன்னிப்‌ பெண்களாகவே இருக்‌ 
கிறார்கள்‌. கணவனோடு பேசுவதற்குக்கூட வாய்ப்புக்கள்‌ சரி 
யாக அமையவில்லை, இரண்டு பேருமே கணவன்‌ பிணத்துடன்‌ 
அக்கினிக்‌ குண்டத்தில்‌ இறங்குகிறார்கள்‌. 

ரங்கம்மாவின்‌ கணவன்‌ ஓரு அரைக்கிறுக்கனாகப்‌ பரி 
காபத்திற்குரியவனாக அறிமுகப்‌ படுத்தப்படுகிறான்‌. கூட 
இருந்த மாதாரியினால்‌ சூனியம்‌ வைத்துக்‌ கொல்லப்படு 
எிஹான்‌. வணைடைம்மாவின்‌ கணவன்‌ ஒரு நல்ல வீரனாக இருந்‌ 
தும அரசனுக்கு ஏற்பட்ட ஒரு குற்செயலான 
கோபத்தின்‌ விளைவாகக்‌ கொல்லப்படுகிறான்‌. 
டைய மரணமும்‌ அவலத்துக்குரியவை. 
துக்குரிய மரணத்தைத்‌ 
வும்‌ பெறாமல்‌ வாழ்ந்து 


தேவையற்ற 
இரண்டு பேரு 
கணவர்களின்‌ அவலத்‌ 
தொடர்ந்தே இல்லறத்தில்‌ எந்த நிறை 

இரு பெண்களும்‌ தாமே விரும்பி 
அக்கினிக்‌ குண்டத்தில்‌ இறங்குகிறார்கள்‌. 
அடையும்‌ போது ஏண்டம்மாள்‌ கண்டார்‌ மற்‌ 
ணர்‌ குலங்களுக்குரிய குலமரபுச்‌ சடங்கு 
நம்புரார்‌ குலமரபுச்‌ சடங்குகளையும்‌ 


அப்படி மரணம்‌ 
றும்‌ நீர்‌ கொண் 
களையும்‌, ரங்கம்மாள்‌ 
சொல்லி அவற்றைப்‌ 


501... 


பின்பற்றி வருமாறு அறிவுறுத்திவிட்டு மரணமடைந்ததாக 
இந்தக்‌ கதைகள்‌ சொல்லுகின்றன. குலமரபுச்‌ சடங்குகளைக்‌ 
தெய்வீகக்‌ கட்டுப்பாட்டில்‌ - தேவதைகளுக்குரிய அச்சத்தில்‌ 
நிறைவேற்ற - நிலை நிறுத்துவதற்கான ஒருவகை உத்தி இது 
எனலாம்‌. 


இவ்விரண்டு கதைகளிலும்‌ இவ்விரண்டு பெண்களும்‌ பிறக்‌ 
கும்‌ போதே தெய்வீக அருள்‌ பெற்றுவந்ததாகவும்‌ பாம்பு 
வந்து வணங்குதல்‌ போன்ற அரும்‌ செயல்கள்‌ நடைபெற்ற 
தாகவும்‌ இயற்கை இறந்த நிகழ்ச்சியில்‌ ஈடுபடுவதாகவும்‌ பல 
ஒற்றுமைகள்‌ காணப்படுகின்றன, ்‌ 


திராவிட நாட்டில்‌ பரவலாக வழங்கிவரும்‌ பத்தினி வழி 
பாட்டின்‌ பிண்னணியிலும்‌ இக்கதைகளை ஆராய்வது அவயம்‌, 
கண்ணகி கதை மரபின்‌ பின்னணியில்‌ பார்க்கும்‌ போது 
இல்லற வாழ்க்கையில்‌ நிறைவில்லாமலே பெண்ணுக்கு நேருகிற 
மரணம்‌ போன்ற பல செயல்கள்‌ இக்கதைகளில கவனிக்கத்‌ 
குக்கது, கண்ணகி தன்மார்பைத்‌ திருகி எறிந்து மதுரையை 
எரியூட்டியது, ஏண்டம்மாள்‌ கன்‌ துணியைக்‌ இழித்து 
நெருப்பை மூட்டியது ஆகிய இரண்டும்‌ - பத்தினித்‌ தெய்வ 
வழிபாட்டில்‌ ஒரு பத்தினி தீயில்லாமலே நெருப்பை மூட்ட 
முடியும்‌ என்ற அம்சம்‌ முக்கியத்துவம்‌ பெறுவதைப்‌ பார்க்க 
லாம்‌, 


நீத்தார்‌ வழிபாட்டு மரபுகளில்‌ அருஞ்செயல்கள்‌ செய்‌ 
தோரும்‌ வீரர்களும்‌ வழிபாட்டுக்குரிய தேவர்களாக உருவா 
வது ஒருவகை, இந்த வகையில்‌ நமிழ்‌ நாட்டில்‌ பெரும்பாலும்‌ 
ஆண்களே அமைகறார்கள்‌. தவறு செய்யாமல்‌ பரிதாபமான 
முறையில்‌ வாழ்க்கையை எந்த வகை இல்லற மகழ்ச்சியுமடை 
யாமல்‌ மரணம்‌ அடைந்த பெண்கள்‌ தேவதைகளாக வழி 
படப்படுவது இன்னொரு வகை, நீத்தார்‌ வழிபாடு, தொடக்க 
காலத்தில்‌ நிறைவுறாமல்‌ மரணம்‌ அடைந்த ஆவிகளால்‌ துன்‌ 
பம்‌ நேரக்கூடாது என்பதற்காகத்‌ தொடங்கப்பட்டதாக இது 
இருக்கலாம்‌. ஆனால்‌ பின்நாட்களில்‌ குலமரபுச்‌ சடங்குகளை 
ஒழுங்குபடுத்திக்‌ கட்டுப்படுத்தும்‌ ஒரு வழிபாட்டு மரபாக 
அமைந்துவிட்டது. ப 


502 


பெரும்பாலான கம்மவார்‌ குல தேவதைக்‌ கதைகள்‌ இத்த 
கைய மரணத்தை ஏற்றுக்‌ கொண்ட பெண்களையே எடுத்துக்‌ 
காட்டுகின்றன. எல்லாக்குலதேவதைக்‌ கதைகளையும்‌ 
கொகுத்து வகைப்படுத்தி ஆராய்ந்தால்‌ புதிய உண்மைகள்‌ 
வெளியாகும்‌. கொங்கு நாட்டைப்‌ பொறுத்த வரை கவுண்டர்‌, 
செட்டியார்‌ இன மக்களிடையேயும்‌ இத்தகைய சோக மர 
ணம்‌ உற்ற பெண்களின்‌ கதையே பரவலாக வழங்‌இ வருகிறது. 
கம்மவார்‌ குலக்‌ கதைகளில்‌ காணப்படும்‌ முகமதிய அரசன்‌ 
பெண்கேட்டு வந்த வரலாறும்‌ சந்திரஇரி பட்டணத்திலும்‌ 
பிறகு தெற்கு நோக்கி வந்து நிலங்கள்‌ அமைத்து வாழ்ந்த 
வரலாறும்‌ வரலாற்று நோக்கில்‌ ஆய்ந்து பார்க்கத்‌ துணை 
நிற்கும்‌, கொங்கு நாட்டுக்‌ குல தேவகைக்‌ கதைகளைத்‌ 
தொகுத்து ஆராய்ந்தால்‌ நாட்டுப்புறக்‌ குல மரபுகள்‌ வேறு 
வேறு இனங்களும்‌ சாதிகளும்‌ ஒன்றோடு ஒன்று கலந்து நட்‌ 
புடன்‌ பழகிய வரலாறு, பண்பாட்டுச்‌ சேர்க்கை போன்ற வர 
லாற்று, சமூக இயக்கங்களை நுட்பமாக அறியலாம்‌, 


& 80% ரர்‌ ரகர்ட ரர ப0ட0௦7 


ர, க்க தபா நார்ப்‌ கர, 


சீகம்மக1 கோகாகர்‌ பொசு, 
நரகமாக] , 





*1111உ0 1, 3௧60010 17 15 ““நாநுர்ந -ரர்ர்ரத1 (120137 ஊராக. 
868 1116 1660 7௦7 ௨௦(11௦ற010த1818 ௨௬ 7ீ௦1%[01]1818, 85 ௨ 3௦16, 
1௦ கஊார116 8ம்‌ 50176 &தா௦௦0000ர்‌ 85 40 ஏற்தர்‌ ர்ந்த நரக நர நாரா 
ர்‌ கர்‌ [6851 850005 ரோர்கரர்ரச (1511௩௦11௦7 சர்ம நறுந்‌ 
162608, 80௬ 17௦1114121, 11௦௩௭ 16 மே01௪ நாரும்‌. ரந்க 
10௦11௦9102 ஏஹு: 


“நரம்‌ ௧6 றா௦56 ஙகாக(1ஈ6 அம்மு 1 (06 $001613 1ற 
91701 (13 806 4010, ௨௭6 001514676ம்‌ 4௦ 06 1ர்பர11] ௨0௦௦ 1118 
ரீ 981 கறறக 18 116 ர6ற1016 றகர்‌. [ஸூ ௨௭6 8௦௦6164 ௦௩ 
12111: நர காடு (0214 40 5 நவரசம்‌; ஹர்‌ 11. கெடந்த 
01160 85 கமர்ப0ரர்(ுத ர கரண 1௦ 1த௩00௧௭௦௦, 8௦00ம்‌ ௦7 ப15%௦- 
1161. நம்‌ காக நெரந்௦ப்்றெளர்‌ ௦8 ம௦தரூக: (நன கா6 
00 &83001&(6ப 9711) (10601௦ஐு ஊம்‌ ஈர்$மக1”72, 


16 மடுர்-கரும்‌-ரர்ரமக] 11௦௦09 126 6௦0. 1௩081137 0112778160 
200 69610௦ 697 01885ர04518, 1௦1 எற 14 ௭8௨ உ ரனாகிக1100 
10௧1 111081] ஸுக ஐம்‌ ௨11 ௦௦10௦01௦0்‌ ஈரர்ரற்ட மராம்‌3, நீராம்‌. 19 ௩௦1 
கேர்‌, நோகி1௩௦ர911 றந்த5ர்22ம்‌, மறந்‌ ஊக 8. “உ: 


504 


கிகராகார்‌, ௨ மகர, ஹோம்‌ ௦ னர ௨ றாக௦(1081 ஹர்ரே”” 4௦ 
103270, சோ, 718] ஜர்‌ 60018] 81 மரமாக, 


&5 00117160 0ல்‌ 63 850001 நு] 8௨ மிர்‌ 8580001870 
9111. 11601௦த57 8௬ ரர்(ரக1; ௧௬ 816 18 00760 $௨1௦8:- 16 
15 8 நறு ஐ்101) (6115 $06 51009 ௦7 $கர்மார்‌ ௭௩௦ 10ம்‌ ஏர்(ர்‌ 
௧18 (09௦0 ௦7 மக110) ரீமா மா மஙை்ஹம்‌$ 1185 ஹம்‌ ௦7 ர 
800685 1ஐ ளா ரோர்கோமா. 


891171, (1௦ கேமதர்ர்சா ௦ நத கஷரர்பர்ரகர்கள, ஐர5 நரகரார்கர்‌ 

6௦ $க]ுகாகா; (0 $கரர்பர்‌ ௭26 601, (1075 ௨5 ௨ ற£631011௦ 
0] 146 8517010265 1081 805 9170௦ய]4 1௦86 நன நரந்தம்‌ ௦ (16 
10114610 கேர கரிாதத நா 110811182௦). 56 ௦5426 நிஜா 
சா] மே கரினா 2 மாகா 11) ர்க 40 896 ந நல்கும்‌ 
81196 ஈரம்‌ மா கக, 0116 நீரார்‌ கறு ஹீ ஸல்‌ 
10௨17182௦, எர 5கு/87க8௩ 2066 40 (16 801254 ஒள 1111, 818௦ 
300010௧188 14௫. 1 ௦ரம்ச 10 896 1ம்9 1175 7820 நூறவ, 
பவத ௨ 012516 90087, 8196 18 8௩16 40 566 10 உ காமக ஏரு 
1115 010 070த £006 90 15 (2110 கருக 116 1176 ௦7 $கறுகாஹ 
(009102 115 1006 ௦௩ 0௦ 18178௩. 8ஷர்டா! 3095 ௦4 811௦9 
ஒத யறக (௦ த0 ககர கயம்‌ பேக்‌ 11] $கருதுக $1101104 55 
த1761) 0௧0% 145 1176. கக 582 1151 16 1182 57 பனா 610 ஐ 
61018 9111 8 087810 (105 ௦2 ஷே ஹம்‌ ர்க்‌ 110 நடி பெரு 1௦2 
(0 186 கோகு 116 (185 ௦ரி மகர்‌ நகார்ர்வபிகா 0௦1றஐ. தரிசா ௧ 
1௦1௦1260 காதர, 1ம்‌ 18௫௨ 88668 10 நீய/ர][ ௦௩ ஐ பகா 
0651768 - 67061 88198048௩6 1176. தெர? 
ககக *0கர்‌ 80௨ ஏகார ₹0 1886 உ ரெ] ஒம்டுட வி] 50௦4 17165. 
நர கக, நர யர (13/70 மர ரூ 0015016106 88178 
962” 10 16, 806 8810 மர. ௦ 11 ஷூவில்‌ 6௦ 088116 7௦ 
061 10 806 ௨ 01410 ஏர்‌ 4 ஆல மட்கும்‌. கரஈ8, விர்ற்௦யஜ்‌ 
மேய்‌, ஐ1௦1612811601597 800015 பக காதமாப் 60 ரர்‌ ஐர166 
0௨௦% $உ௫/8௭௧௩ 16 116. நர்‌ 7747ம்‌ ௨௫ம்‌ $கரரதமுகரு 114௫ 1௦௪ 
ஈமம்‌ 811 றர 04 ஏம (0௦. 118 18 16 857௧௦4 ௦7 416 81013. 


10110 6018146137 16118 


பட்டத பிகு ப இட 218213) ஐருதர்01008 ௭௦௧௩௦௩ 4௦ 
900026 90100 ஊம்‌ ஜா] ஊட த 08711001௧7 906018] ௦௦௦851௦1 


505 


ஏரிம்ன்‌ 5 100௦1 85 *1கொகர்கர்முகட ௩௦00?” ௦ *“$தர்ந்ரர்‌ 0௦௫ற௰””” 
(௩௦0டி-ஙககற1த ரகர) மர்மம்‌ 8க118 0ஈட்ட்த *1ர8ர்‌ பகர ௦7 காபிடரார்‌, 
(1௨ 185 ரூ.0ாம்ு ௦8 ஊரு நிகாம்‌ ரகா. (றறறா௦ெர்மாக121 ]4ரந 
ரகர 10 1 கர)1 இரக/்ரா1டு ௦15௦5. ]ந்ப்த 85ம்‌ 5 2011146137 
1௦1 க॥$ற1௦1௦ம5 0016௩, 21115 ௧௩3 700 ரீ6ருக16 ௦11ம60 4௦ 
101 88126 102 ற0ன2 ௦0% 0485171037 உம 103/81037 கடம்‌ 1016 1௦- 
௭௦106 0678 முகம்‌. 11௨ ஈ1ர0க1 கார்‌ 19 ௩௦4 காச ப50ர்06ம்‌:. 
மர்‌ 116 100071௧0௦௦ ௦நி 10௦ 41081 15 ““ு11த 3611௦7 540௦௧௦ 
6805 நர்டி நிகா6 ௧0 (மாறாக 012065 10 &11 102 ௧050107105 
௦10 ௨00 தா] றா96நர்‌. 1 ௩06 10155, 831த (௨13051 01௧ஈ- 
[றஜ்‌ “1 ரூ.௧03௦ கரகர (8 860181 ரீ ௧௫௦ பவரா6ரர*கம்‌ 50118 ௦ 
11ம்‌ நகர, 010௦0, தர ௩௦ ௧ 17௨ ரப எர்ப்டி ந பச 261 
8ரேகாகர்உம்‌ நீா0ாமு ஈடு 131930. 132௦6 1119, 116 $கரர்கார்‌ ரருர்ர்‌ 
19 $014 594 ௨௩ 61ம்‌2]$த ௭௦ கறு மருகா 1. 106 10066. 


௩ 1119 ஏறு. (6 நிருர௦100) ௦ நும்‌, கார்கி 15 10 
51 ரத. $7க011100) கமம்‌ ளர்‌ 14 சாரம்‌ க தாககர்ரே 9௧11௦ கறம 
116511ஐ6 ரு 1ாக௦1ஐ 71% 00% 40 ௨ பர்த்தா, ர்மோ, ௩016 $ம0072- 
2$மாக1] ஈகவிம்ருத ரீ 1மர்ரர்கர்‌ ஊூகர்‌£,5 


ர 11006 1115 811071 076 கரத 10 1785001078 5₹க*$01004 
ரஜக 310த எழும்பு அற்ம்ற்‌ 18 ரரிர்கம்‌ ௩௦6: **(0கரச 084 66 50106 
ீரார்பிரே ஐஜாகரொகரர்‌ கார௦ுத 116 ரரிர்மக11505 ஸம்‌ & 016காசா 81416- 
றர ௦8 கற்ள்ற்கா கருடர்‌ (1) & ஙுகரரகர14ட நரம்ர்ம 18 60760. 
85 ௨௧ 01 உரரா்ருக1 (2) & மகாாக(16) (மடி னர்‌ ரீ ஈம1௦0 
௦ ஸக௦4௪ம்‌ 1 உ ரர்ம&1 (3) & புகாரகரச்ர௦ ஈுங்ப்௦1 15 6011 160171௦0 
810 6180160100 & 110௧] ௦2 (4) ௨ ரகராகர்/௦ ஏரம்பு ௦0] 
10011601]3ழ ௧௦3 86௦001]; ௨850018716 15114. ர110815. 


1881100981: ௦9ம்‌ கரம்‌ 88ம்‌ ௧௦யர்‌ ராருர 1ர (16 நா(ரார- 
(196 வேோியாக] 0000௨7 1௧ “11 நிய 8௩ 10. 016றகாககம்‌!6 
(100110; 1% 6%ற25508, 9௨00௦8, ௨௦3 ௦௦0148 021167; 11 
$8862யலா45 ௨ல்‌ 80065 01113: 74 ௩௦ நா 46 
௦501௦16000 0௦% ரர்ர்பூப்‌ கரும்‌ 00ொர்கர்க றாக௦ர௦க1 ரயி நீ மட 
தபப்ம்கரு06 07 மகர. நிரீருரம்‌ நத *1பட க ஈர்ர்க்‌1 1 தாகம்ர்சயர்‌ ரீ டுமா கமு 
ற்‌71112811000 ரம்‌ 18 ௦7 கரு 1416 1812, பர்‌ உற்காம்‌-௭௦0ர6604 01196 


506 


£0106, 11 18 ௩01 ௨௨ 1421160101. -ஜற1808(1௦% ௦ க ஆரர்ந்தரர்‌௦ 
10 3ஜரர, யர்‌ & நரகஹரவர்ர்டு நொர்சா 0ரீ நரர்றார்ர1்ட நிகர்‌ காம்‌ 
0721 190௦17. 7146 1௦148 2006 1௦ 116 ந108601-837 00௯ 
௨180, 468166 16 1தீ1ம20௦6 கும்‌ மாறக்‌ ௦17 பா்கறர்சக(10ற., 
1 3ம97718]112211௦0, ரர௦ம்னாறர்தகர்10ர, ர்ரோமர்சக1101ட ஊம்‌ ஏற்கர்‌ 
101, 1 (116 நகாரர்மேர்கா 000ருபறர்ரு ந ஏற்ற ம்6 மார்ப 18 ௦00- 
$142764 58076ம்‌ 800 1601146688 6 நகர்‌ ௦ம்‌ (16 நாமி, 


7672727102.43 


1, 111௩ ௩, 5000, ““ேோம்ரர்டமர10ற 4௦ 1£01112ரர்51105, 
கருகாத 1110௧01005, நோம்‌, 1981) ற, 94, 
2. 7/4. ற, 98, 


3. நியம $00ஜ85 ]ிகாகரர்க, “1146 (ரச றாசர்கரர்0ர6 ௦6% & 


1481௧௦81௧0 மராம்‌”, மோக] ௦8 கருகார்கோ 1770111௦7௨, 7௦1. 
86, 381-நரகா௦ 1973, ந.7. 


9711114100 ௩. 18௧5001, 0ற.01ர., ற,57, 
114. 


15104, ந.94. 


வட ௬ டக 


நக்கி, 8, “தீரம்‌ ௩ றாம்ரார்ரம்ரச றஷும்‌010ஜு?*, 11 2ர- 
90116, 1926, 0. 91-92. 


பழமொழிகளின்‌ வரலாற்றுக்‌ நன்ரையா்‌ 
விட்‌! ரரத்‌ தன்மைரும்‌ ப 
எக்‌ சண்முகானந்தம்‌ (பாரதிபித்தன்‌) 


முதல்வர்‌, அரசர்‌ கல்லூரி, 
திருவையாறு, 





நுட்பம்‌, சுருக்கம்‌ குறித்த பொருளை அமுத்தமாக விளக்‌ 
கும்‌ ஆற்றல்‌, எளிமை என்னும்‌ பண்புகளைப்‌ பழமொழியின்‌ 
பண்புகளாகச்‌ சொல்கிறது தொல்காப்பியம்‌,(1) 


பழமொழி என்றால்‌ என்ன என்ற கேள்வியைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டு “அதற்குச்‌ சரியான இலக்கணம்‌ இன்றுவரை வகுக்கப்‌ 
படவில்லை” (5) என்கிறார்‌ சாலை இளந்திரையன்‌. அவ்வாறு 
சொன்னபோ திலும்‌, 


“வாழ்வை சகளன்றிக்‌ சகுவனித்து உணர்ந்த ' உண்மைகளின்‌ 
துணுக்குகளே பழமொழிகள்‌ என்கிறது,ஆக்ஸ்போர்டு ஆங்கிலப்‌ 
பழமொழிகளின்‌ அகராஈஇ: (3)-என எழுதி ஆக்ஸ்போர்டு அக 
ராதியின்‌ வரைவிலக்கணத்தை வழிமொழிந்தும்‌ பேசியுள்ளார்‌. 


பழமொழிகளைத்‌ தொகுத்து வெளியிட்டவர்கள்‌ உவமை 
களையும்‌ பழமொழியில்‌ சேர்த்திருப்பதை இவ்வாசிரியர்‌ மறுப்ப 
கோடு பழமொழி வேறு, உவமை வேறு என அறுதியிட்டுக்‌ 
கூறுகி றார்‌. 


ஆனால்‌ உவமைத்‌ தொடர்கள்‌ பல பழமொழிகளின்‌ ஊற்‌ 


508 


றுக்‌ கண்ணாக அமைந்திருப்பதை அவார்‌ காணத்‌ ட குவற 


வில்லை, (5) 


இவ்வாய்வுக்‌ கட்டுரைகளில்‌ எடுத்தாளப்படும்‌ மூன்று பழ 
மொழிகளும்‌ உவமையிலிருந்து உருவான பழமொழிகளே. பழ 
மொழி எதுவாயினும்‌ அது உவமையிலிருந்து முளைத்திருந்தா 
லும்‌ மரபுத்‌ தொடரிலிருந்து கிளைத்திருந்தாலும்‌ அது முழு 
வாக்கியமாக இருக்க வேண்டும்‌ (6) என்ற அவரது வரை விலக்‌ 
கணத்திற்கேற்பவே இக்கட்டுரையில்‌ மூன்று பழமொழிகள்‌ 
. ஆராயப்படுகின்றன. | 

இங்கே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள மூன்று பழ 
மொழிகளும்‌ வட்டாரப்‌ பழமொழிகளாகவும்‌ வரலாற்றுக்‌ கூறு 
களைத்‌ தன்னுள்‌ அடக்கியனவாகவும்‌ விளங்குகின்‌ றன... 


அந்த மூன்று பழமொழிகளாவன . 
1) ஏழூரும்‌ சுத்தி எம்பேரு முத்தி 


2) சந்திக்கும்‌ பொறையாத்துக்கும்‌ அலையணும்‌ 
3) இஞ்சி லாபம்‌ மஞ்சளிலே 


முதல்‌ பழமொழி திருவையாற்று வட்டாரத்தில்‌ வழங்கும்‌ , 
பழமொழியாகும்‌. திருவையாற்றில்‌ ஆண்டுதோறும்‌ நடந்து 
வரும்‌ சப்தஸ்தானம்‌ என வழங்கும்‌ ஏமூர்த்தருவிமாவை மனத்‌ 
துள்‌ கொண்டு எழுந்ததே இப்‌ பழமொழி, 


ஓவ்வொரு ஆண்டும்‌ சித்திரைத்‌ திங்களில்‌ விசாக நட்சத்‌ 
திரத்தன்று திருவையாற்றுத்‌ தலத்தில்‌ தொடங்கி, மறுதினம்‌ 
இதே தலத்தில்‌ விழா முடிவடைஇறது. 


முதல்‌ நாள்‌ காலையில்‌ திருவையாறு: ஐயா றப்பர்‌ கோயி 
லிலிருந்து சுவாமி புறப்பட்டு, திருப்பழனம்‌, திருச்சோற்றுத்‌ 
துறை, திருவேதிகுடி, திருக்கண்டியூர்‌ (வீரட்டம்‌), இருப்பூந்‌ 
துருத்தி, திருநெய்த்தானம்‌ (தில்லைஸ்தானம்‌)ஆகய ஆறு களர்‌. 
களுக்கும்‌ போய்‌ அவ்வூர்‌ சுவாமிகளுடன்‌ மறுநாள்‌ நண்பகலில்‌ 
திருவையாறு வந்தடைவது வழக்கம்‌. ஏஷூர்‌ சுவாமியையும்‌ 
த இடத்தில்‌ அன்று குரிசிக்கும்‌ வாய்ப்பை எதிர்நோக்கி அந்த 
தரத்தில்‌ ஏராளமான மக்கள்‌ திருவையாற்றில்‌ - கூடுவர்‌, . 


509. 


- நூற்றுக்கண்க்கான மக்களும்‌ பல்வேறு" ' ஊர்களைச்‌ : சேர்ந்த 
பஜனை கோஸஷ்டிகளும்‌ இருவையாற்றுச்‌ சுவாமியோடு கேய்‌ 
திருவையர்று தவிர மற்ற ஆறு ஊர்களையும்‌ சுற்றி வந்து, 
திருவையாற்றில்‌ நுழைந்து அதையும்‌ வலம்‌ வந்து சுவாமி 
சந்நிதியில்‌ கூடுவது வழக்கம்‌. 


இருவையாற்றிலிருந்து சுவாமி புறப்பட்டு கிழக்கு நோக்கிப்‌ 
போய்‌ முதலில்‌ திருப்பழன த்தை அடையும்‌. பின்னர்‌ காவிரி 
யாற்றையும்‌, குடமுருட்டியையும்‌ கடந்து அவற்றின்‌ தென்கரை 
யிலிருக்கும்‌ திருச்சோற்றுத்துறை, திருவேதிகுடி, திருக்கண்டி 
யூர்‌, இருப்பூந்துருத்தி ஆகிய ஊர்கட்குப்‌ போய்விட்டு மீண்டும்‌ 
திருவையாற்றுக்கு மேற்கே குடமூருட்டி, காவிரியாற்றைக்‌ 
கடந்து அவற்றின்‌ வடகரையில்‌ தருவையாற்றிற்கு மேற்கில்‌ 
உள்ள இருநெய்த்தானத்திற்கு வந்து அங்கிருந்து திருவையாறு 
வந்தடைவது வழக்கம்‌. 


சப்கஸ்தானம்‌ என்னும்‌ ஏமூருக்கும்‌ சுவாமியுடனேயே சுற்றி 
வருவது புண்ணியம்‌ என்று ஏராளமான மக்கள்‌ இன்றும்‌ நம்பு 
இன்றனர்‌. அந்தப்‌ புண்ணியம்‌ அவர்கட்கு வீடுபேற்றைக்‌ தரும்‌ 
என நம்புகின்றனர்‌. அந்த நம்பிக்கைச்‌ செடியின்‌ பூவாக 
மலர்ந்ததே *ஏமூரும்‌ சுத்தி எம்பேரு முத்தி என்னும்‌ இந்தப்‌ 
பழமொழியாகும்‌. 


ஏமூர்த்‌ இருவிழா மிகவும்‌ கொன்மை மிக்கது. தேவார 
காலத்திலேயே இந்த விழா நடந்திருக்கும்‌ என ஊகிக்க தேவார 
ஏழூர்த்‌ இருப்பதகங்கள்‌ இடந்தருகன்றன. மேற்கண்ட ஏழு 
ஊர்களும்‌ தேவார ஆசிரியார்களால்‌ பாடப்‌ பெற்றவையாகும்‌. 


இவ்வேமூர்‌ திருவிழா பற்றி அருணகிரிநாதர்‌ தம்‌ திருப்புக 
மில்‌ குறிப்பிட்டுள்ளமையால்‌ இதன்‌ பழமை தன்கு விளங்கும்‌? 
திருப்புகழ்‌ காலம்‌ இ.பி, 15 ஆம்‌ நூற்றாண்டு ஆகும்‌ (7௮) 


... திருவாரூரில்‌ பிறந்த இயாகப்பிரம்மம்‌ தன்‌ கந்தையாகிய 
இரஈம பிரம்மத்துடன்‌ ஆண்டு தோறும்‌ இவ்விழா நாவில்‌ 
திருவையா தற்றுக்கு வருவது உண்டு என்றும்‌ இராமப்பிரமம்‌ 
திருவையாற்றில்‌ பஜனை நடத்துவது உண்டு என்றும்‌ அவ்‌ 
விழாவே இராமப்பிரமம்‌ தியாகப்‌ 'பிரம்மத்துடன்‌ இருவையாற்‌ 


310 


றில்‌ குடியேற ஒரு முக்கியக்‌ காரணமாக அமைந்துவிட்டது 
என்றும்‌ தியாகராச சுவாமிகள்‌ வரலாறு கூறுகிறது. (5) தியா: 
கப்‌ பிரம்மத்தின்‌ காலம்‌ ௧க,பி, 18ஆம்‌ நூற்றாண்டாகும்‌, 
(1759-1847) (0. 


ஆகவே இப்பழமொழி பல நூற்றாண்டுக்கால நிகழ்ச்சியைத்‌ 
தன்னுள்‌ தாங்கி நிற்கிறது என்பது தெளிவு. 


2) சந்திக்கும்‌ பொறையாத்துக்கும்‌ அலையணும்‌ 


இது மயிலாடுதுறை வட்டத்தில்‌ பழமொழியாகவும்‌ உவமை 
யாகவும்‌ வழங்குகிறது, 


பொறையாறு என்பது துரங்கம்பாடியைக்‌ தன்னுள்‌ அடக்‌ 
கிய சிறிது புகழ்பெற்ற களறாரகும்‌, 


சந்தி என்பது மயிலாடுதுறையிலிருந்து பொறையாற்றுக்குச்‌ 
செல்லும்‌ வழியில்‌ ஆக்கூர்‌ என்னும்‌ ஊரினைச்‌ சார்ந்து உள்ள 
இடமாகும்‌. இதனை ஆக்கூர்‌ முக்கூட்டு (முக்குட்டுு) என்பர்‌ 
இந்த நான்கு முனைச்‌ சந்தியிலிருந்து சீர்காழி, பூம்புகார்‌, 
தரங்கம்பாடி, மயிலாடுதுறை ஆகிய நான்கு இடங்கட்கும்‌ வழி 
கள்‌ பிரிகின்றன, இங்கிருந்து ஓம்புகாருக்குச்‌ செல்ல வழி 
இருந்தபோதிலும்‌ அதன்‌ வழியாகப்‌ பூம்புகார்‌ செல்வதில்லை 
ஆகவே அதனைப்‌ புறக்கணித்து முக்கூட்டு என்றே மக்கள்‌ 
வழங்குவர்‌, ஆக்கூர்‌ முக்கூட்டுக்கு வராமல்‌ பொறையாற்று 
வட்டார மக்கள்‌ மயிலாடுதுறைக்கோ சார்காழிக்கோ போக 
இயலாது, ஆக்கூர்‌ முக்கூட்டுக்கும்‌ தரங்கம்பாடிக்கும்‌ இடையில்‌ 
திருக்கடையூர்‌ என்னும்‌ திருத்தலம்‌ இருக்கிறது, 


பொறையாறு பேரூராக வளர்ச்சியடையாத 


பொறையாற்று வட்டார மக்கள்‌ பல்‌ே 
னி 


காலத்தில்‌ 
வறு பணிகளை முன்‌ 
ட்டு ஆக்கூருக்கு அடிக்கடி வரவேண்டியவர்களாக இருந்திருக்‌ 
கிறார்கள்‌. போக்குவரவுச்‌ சாதனங்கள்‌ இல்லாத காலத்தில்‌ 

திருக்கின்ற 


பொறையாற்று மக்கள்‌ ஆக்கூருக்கும்‌ நடந்தே வந்‌ 
னர்‌, பொறையாற்றிலிருந்து ஆக்கூர்‌ முக்கூட்டு ஐந்து கல்‌ 
கிறது. ஆகவே கும்‌ காரியங்களை முடித்துக்‌ ப 


கொலைவில்‌ இருக்‌ 
கொள்ள ஆக்கூர்‌ முக்கூட்டுக்கு அலைய வேண்டிய நிலையை 
மனத்துள்‌ கொண்டு எழுந்துதே இப்‌ பழமொழி, இப்பொழுதும்‌ 


511 


அலைந்து திரிந்து நடத்தப்பட வேண்டிய காரியங்களைக்‌ குறிக்க 
அந்த வட்டாரத்து மக்கள்‌ “அப்புறம்‌ நான்‌ சந்திக்கும்‌ பொறை 
யாத்துக்கும்‌ அலையணும்‌”, என்று முகஞ்சுளித்துக்‌ கொண்டு 
பேசுவதைக்‌ காணலாம்‌. 


3) இஞ்ச லாபம்‌ மஞ்சளிலே ப 

இஞ்சியில்‌ வந்த லாபம்‌ மஞ்சளில்‌ போய்விட்டது என்ற 
பொருளிலேயே போன குலைமுறையைக்‌ சோர்ந்து மக்கள்‌ 
இதனை வழங்கி வந்தனர்‌. 


்‌ இன்று இஞ்சி பயிர்‌ செய்வது அவ்வளவு ஊதியம்‌ தருவதாக 
இல்லை, மஞ்சள்‌ விளைவும்‌ வியாபாரமும்‌ பெருத்த கஊதியந்‌ 
குருவனவாக இன்று மாறிவிட்டன, ஆனால்‌ போன தலை 
முறையில்‌ மஞ்சள்‌ பயிர்ச்‌ செலவு நஸ்டந்தருவதாக இருந்திருக்‌ 
கிறது, பயிரியலில்‌ ஏற்பட்ட முன்னேற்றத்தை அல்லது மாறு 
குலைக்‌ குறிப்பதாக அமைந்திருப்பது இப்‌ பழமொழி, வேளாண்‌ 
மைப்‌ பொருளியல்‌ வரலாற்றில்‌ ஒரு இருப்பு முனையை இப்பழ 
மொழி குறித்து நிற்கிறது, 
இப்‌ பழமொழியின்‌ உட்பொருள்‌ தற்போது மாறிப்போய்‌ 
விட்டமையால்‌ இது புதிர்த்தன்மை வாய்ந்த பழமொழியாக 
மாறிவிட்டது எனலாம்‌. 


நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ மக்களின்‌ மெய்யான வாழ்க்‌ 
கையை ஒளிவு மறைவு இன்றிக்‌ காட்டவல்லன என்பதை இம்‌ 
மூன்று பழமொழிகளும்‌ மேலும்‌ நிறுவுகன்றன. 

வட்டார அளவில்‌ வழங்கும்‌ இத்தகைய பழமொழிகள்‌ பல 
இன்றும்‌ அச்சு வாகனம்‌ ஏறவில்லை என்பது இங்குக்‌ குறிப்‌ 
பிடத்தக்கது, 

1. “நுண்மையும்‌, சுருக்கமும்‌, ஒளியுடைமையும்‌, எண்மையும்‌ 
என்று இவை விளங்கத்‌ தோன்றி குறித்த பொருளை 
மூடித்தற்கு வருஉம்‌ ஏது “நுதலிய முதுமொழி ....”. 

தொல்‌, செய்யுளியல்‌ நூற்பா. 479 


ஆ சே 


512 


சமுதாய நோக்கில்‌ பழமொழிகள்‌. 
டாக்டர்‌. சாலை இளந்திரையன்‌ - பாரிநிலையம்‌, 
99 பிராட்வே சென்னை-1, பதி-1-1975, பக்‌.22. 
அதே நூல்‌ - பக்‌,23 
அதே நரல்‌ - பக்‌,27,26 
ஆதே நூல்‌ - புக்‌,27 
அதே நூல்‌ - பக்‌.27 


திருப்புகழ்‌ - கந்தசாமி கவிராயர்‌ பதிப்பு - .2ஆம்‌ பதிய்பு, 
பக்‌ 638, 639. 


கதுமிழிலக்கிய வரலாறு டாக்டர்‌ ௪, பாலசுப்பிரமணியம்‌, 
நறுமலர்ப்‌ பதிப்பகம்‌, சென்னை.29, 14ஆம்‌ பதிப்பு 
1979 - பக்‌ 204, ப 


51. 1ர்தகாகரக  $மம்பகக3௨்‌ நகாகர்மர்‌ $ரம்மி்கறகாம்‌ 


1108௫ 940288௨௫81, ககா, நக்க, 20, 13. 
1968. 1826 6, 


தகவலாளர்‌ பட்டியல்‌ 


“ஏழூரும்‌ சுத்தி எம்பேரு முத்தி”, த.ம, ஆறுமுகம்‌ பிள்ளை, 


எழுத்தர்‌, கரந்தைத்‌ தமிழ்ச்சங்கம்‌, தஞ்சாஷவர்‌-2, வயது 75 


சந்திக்கும்‌ பொறையாத்துக்கும்‌ அலையணும்‌”? 


தி.ந. சம்பந்தம்‌ ந.க. $14., இல்லையாடி - மயிலாடு 
துறை வட்டம்‌ (முதலியார்‌) வயது 55 


“இஞ்சிலாபம்‌ மஞ்சளிலே”, ௮. பங்கஜம்‌. 110, கீழவீதி, 


திருபுவனம்‌, கும்பகோணம்‌ வட்டம்‌, 
இசை வேளாளர்‌, வயது 75. 


வ வவண்தால்‌. னவர்‌. 


பழமொழி பறை சாற்றுவது என்ன 
தெரியுமா? 


க.மகாலிங்கம்‌, 
விரிவுரையாளர்‌, 


கவுகாத்திப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
ப கவுகாத்தி. 





முன்னுரை ' 

ஒரு மனிதன்‌ பேசுகின்ற. பேச்சு வழக்கிலிருந்து அவன்‌ 
வாழுகின்ற பகுதி, குடும்பப்‌ பின்னணி, சார்ந்து இருக்கின்ற 
சமுதாயம்‌, செய்கன்ற தொழில்‌, சமுதாய - பொருளாதாரத்‌ 
தகுதி போன்றவைகளை நாம்‌ ஒருவாறு எடை' போட முடியும்‌. 
அதைப்‌ போலவே ஒரு நாட்டின்‌ மொழியின்‌ தன்மையில்‌ 
இருந்து அந்த நாட்டின்‌ தொன்மைக்‌ காலச்‌ இிறப்பியல்புகள்‌, 
அது வளர்ந்து வந்துள்ள விதம்‌, மொழியின்‌ வளமை மற்றும்‌ 
செழுமை, நாகரீக முன்னேற்றம்‌, மக்களின்‌ வாழ்க்கைக்‌ திறன்‌, 
அம்மொழியும்‌ சமுதாயமும்‌ பல்வேறு கால கட்டங்களில்‌ 
அடைந்து வந்துள்ள வளர்ச்சி, போன்றவைகளை நாம்‌ எளி 
மையாக அடையாளம்‌ கண்டு கொள்ள முடியும்‌. 


நோக்கம்‌ 
ஒரு மொழியினுடைய செழுமைக்கும்‌ வளமைக்கும்‌ உதா 
ரணமாகப்‌ பல கூறுகளைக்‌ காட்ட முடியும்‌. ௮க்‌ கூறுகளுள்‌ 


5214 


ஓன்று அம்மொழியில்‌ இருக்கின்ற பழமொழிகளாகும்‌. தமிழில்‌ 
நிலவுகின்ற சல பழமொழிகளை ஆதாரமாகக்‌ கொண்டு 
குமிழ்ச்‌ சமுதாயத்தின்‌ தொன்மைக்காலச்‌ சிறப்புக்களையும்‌ 
தமிழர்களின்‌ சிந்தனைத்‌ திறனையும்‌ பல்வேறு ஏற்றத்‌ தாழ்வு 
களைக்‌ கொண்ட சமுதாயப்‌ பின்னணியில்‌ வாழும்‌ மக்கள்‌ கூட 
சில அடிப்படைத்‌ திறன்களை சம அளவில்‌ பெற்று இருந்தார்‌ 
கள்‌ என்பதையும்‌ கோடிட்டுக்‌ காட்டுவதே இக்கட்டுரையின்‌ 
குறிக்கோளாகும்‌, 


சில பழமொழிகள்‌ 


பல முது மொழிகள்‌ தமிழர்களால்‌ உருவாக்கப்பட்டு அவை 
இன்றும்‌ உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அவற்‌ 
றுள்‌ சிலவற்றைக்‌ மே காண்போம்‌, 


1 கூரைமேல்‌ ஏறிக்‌ கொக்குப்‌ பிடிக்காதவன்‌, வானத்தில்‌ 


ஏறி வைகுந்தம்‌ போகமாட்டான்‌. 


2. கொஞ்சத்தில்‌ உண்மை இல்லாதவன்‌, ' கோடியிலும்‌ 
உண்மையாக இருக்க மாட்டான்‌. 


3. உட்கார்ந்தவனைக்‌ கட்டமாட்டாதவன்‌, ஓடுகிறவனைக்‌ 
கட்டமாட்டான்‌. 


4, கால்வாயைத்‌ தாண்டாதவன்‌, கடலைத்‌ தாண்ட 
மாட்டான்‌. 


5. உள்ளூரில்‌ விலைபோகாத மாடு, வெளியூரில்‌ விலை 
போகாது, 


6. உள்ளூரில்‌ ஓணான்‌ பிடிக்காதவன்‌, உடையார்‌ பாளை 
யம்‌ போய்‌ உடும்பு பிடிக்க மாட்டான்‌. 

7. சோற்றிலே இருக்கின்ற கல்லை எடுக்காதவன்‌, சேற்‌ 
றிலே கிடக்கின்ற எருமையைக்‌ தூக்கமாட்டான்‌. 
உட்கரு 

மேலே கண்ட பழமொழிகளைச்‌ சற்று உற்று நோக்‌இனால்‌ 


அவை எல்லாவற்றிய்‌ குள்ளேயும்‌ ஒரு பொதுவான உட்கரு 
இருப்பதை உணரலாம்‌. சிறிய வேலைகள்‌, எளிதாகச்‌ 


53125. 


செய்யக்‌ கூடிய செயல்கள்‌, சிறிய முயற்சிகள்‌, சிக்கல்களைச்‌ 
சுலபமாகத்‌ தீர்த்தல்‌ போன்றவைகளைச்‌ செய்ய முடியாதவர்‌ 
களால்‌ பெரிய வேலைகள்‌, கடுமையான செயல்கள்‌, அரிய 
முயற்சிகள்‌, குழப்பமான சிக்கல்களைத்‌ தீர்த்தல்‌ போன்றவை 
களைச்‌ செய்ய முடியாது என்பதே அந்த உண்மையாகும்‌. 


உட்கரு வெளிப்படும்‌ விதம்‌ 


மேலேகண்ட ௧௫௬ ஓன்றாக இருந்தாலும்‌ அக்கருவைத்‌ 
காங்கி வெளிவந்துள்ள முதுமொழிகளின்‌ வாக்கிய அமைப்பைச்‌ 
சற்று ஆழ்ந்து கவனித்தால்‌ ஒரு செய்தி விளங்கும்‌. இந்த ஏழு 
பழமொழிகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ இரண்டிரண்டு தொடர்கள்‌ 
இருப்பது ஒரு பொது குணமாகும்‌, அத்துடன்‌ அப்பழ்மொழி 
களில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்கள்‌ சமுதாயத்தின்‌ பல 
வகைப்பட்ட மக்களின்பின்னணியை நமக்குக்‌ காட்டுகின்றன. 
அத்துடன்‌ அனைவருமே ஒன்றாக இந்தித்து ஒன்றாகவே உண்‌ 
மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்‌ என்பதும்‌ தெரிகிறது. 
மேலும்‌ தங்களின்‌ சந்தனைத்திறன்‌, செய்யும்‌ தொழில்‌ சார்ந்து 
இருக்கின்ற சமுதாயம்‌, சமுதாயத்‌ தகுதியில்‌ தங்களுக்கு உள்ள 
பங்கு போன்ற காரணிகள்‌ முதுமொழிகளின்‌ வாக்கிய அமைப்‌ 
பில்‌ பிரதிபலித்து இருப்பதைக்‌ காணலாம்‌. 
உட்பொருள்‌ காட்டும்‌ சமுதாய உண்மைகள்‌ 

ஏமை - பணக்காரன்‌, மேல்குடிமக்கள்‌ கீழ்குடிமக்கள்‌, முன்‌ 
னேறிய இனத்தினா்‌-பின்‌ தங்கிய இனத்தினர்‌, பல்வேறுபட்ட 
வித்தியாசமான தொழிலைச்‌ செய்பவர்கள்‌ போன்ற சமுதாயத்‌ 
இன்‌ பல்வேறு பிரிவுகளைச்‌ சேர்ந்தவர்களும்‌ அவரவர்களுக்கு 
உரிய பேச்சு வழக்கில்‌ இக்கருவை வெளிப்படுத்தி உள்ளார்கள்‌ 
என்பது மேற்கண்ட பழமொழிகளில்‌ இருந்து தெரிகிறது. 


உட்பொருள்‌ காட்டும்‌ உளவியல்‌ உண்மைகள்‌ 

மேற்கண்ட கருப்பொருளையும்‌ கருப்பொருளைத்‌ தாங்கி 
வெளிவந்துள்ள முது மொழிகளின்‌ தொடர்‌ அமைப்பையும்‌ 
உற்று நோக்கினால்‌; கற்பனைத்திறன்‌, சிந்தனை வளம்‌, பிரச்‌ 
சனைகளைப்‌ புரிந்து கொள்ளும்‌ விகும்‌, அனுபவங்களை முது 
மொழியாக மாற்றும்‌ விதம்‌, போன்ற பொதுவான மனவளம்‌ 
எல்லாப்பகுதிமக்களுக்கும்‌ பொதுவானவைகளே என்பதும்‌ 


216 


அனைவருக்கும்‌ உணர்வுத்திறன்‌ (00201(16 811118) -உண்டு என்‌ 
பதும்‌ நன்கு தெளிவாகும்‌ க 


உட்பொருள்‌ உணர்த்தும்‌ பொதுவான உண்மைகள்‌ 

மேலே கண்ட உட்பொருள்‌ சில சமுதாய, உளவியல்‌ உண்‌ 
மைகளை உணர்த்துவதுடன்‌, சில அடிப்படைத்‌ தத்துவத்தை 
யும்‌ விளக்கிச்‌ செல்கிறது. கற்பனை வளத்தில்‌, இந்தனைகத்‌ 
திறனில்‌, அறிவை நாடித்‌ தேடிப்‌ பெறும்‌ முயற்சியில்‌, யாரும்‌ 
யாருக்கும்‌ தாழ்ந்தவர்கள்‌ அல்ல என்பதையும்‌ அத்திறன்‌ எல்‌ 
லோருக்கும்‌ அடிப்படையில்‌ அமைந்ததே இருக்கிறது என்ற 
உண்மையையும்‌ அக்கருப்போருள்‌ மேலும்‌ காட்டுகிறது உதா 
ரணமாக, ஆறாவது பழமொழி அதிகம்‌ நிலவுகின்ற சமுதாய 
மக்களுக்கு(உள்ளூரில்‌ ஓணான்பிடிக்காதவன்‌, உடையார்பாளை 
யம்‌ போய்‌ உடும்பு பிடிக்க மாட்டான்‌) முதலாவது. பழமொழி 
பற்றியோ (கூரைமேல்‌ ஏறி கொக்குப்‌ பிடிக்காதவன்‌ வானத்‌ 
தில்‌ ஏறி வைகுந்தம்‌ போக மாட்டான்‌) அல்லது முதலாவது 
பழமொழி அதிகம்‌ நிலவுகின்ற சமூதாய மக்களுக்கு ஆறாவது 
பழமொழி பற்றியோ அதிகம்‌ தெரியாமல்‌ இருக்கலாம்‌ (அப்‌ 
படித்‌ தெரியாமல்‌ போவதற்கு அல்லது தெரியவிடாமல்‌ தடுப்ப 
கற்கு, செயற்கையாக மனிதன்‌ உருவாக்கப்பட்ட காரணங் 
கள்‌ பல இருக்கலாம்‌), ஆனால்‌ இருவகைப்பட்ட சமூதாய மக்‌ 
களும்‌ தங்கள்‌ அனுபவங்களை முதுமொழியாக மாற்றியுள்ள 
வழிமுறைகளில்‌ பொது அணுகுமுறை இருப்பது தெளிவாகிறது. 
அனைத்துத்‌ தரப்பு மக்களுமே உணர்வின்பம்‌ ்‌ (51 ச1௦ 
11685076) கருதி எதுகைமோனை நயங்களைதகத்‌ தெளிவாக 
அறிந்து நன்கு பயன்படுத்தி இருப்பதும்‌ கெளிவாகிறது. அத்து 
டன்‌ பழங்காலத்திலேயே குமிழர்கள்‌ இத்தகு சிறப்பு மிகு 
திறமைகளுடன்‌ வாழ்ந்தார்கள்‌ என்பதும்‌ தெளிவாகிறது. 
எனவே எல்லாமக்களுக்கும்‌ அடிப்படைத்‌ திறமைகள்‌ ஒன்றே 


என்ற ஒப்பற்ற தத்துவம்‌ இப்பழமொழிகள்‌ மூலம்‌ நன்கு தெளி 
வாகிறது, 


பழமொழி பயன்படும்‌ விதம்‌ 
மேலேகண்ட பழமொழிகளில்‌ 


களைத்‌ தனியாகவும்‌ இரண்டாவ 
கவும்‌ கீழ்க்‌ கண்டவாறு பிரித்துள்‌ 


உள்ள முதல்‌ தொடர்‌ 
அ! தொடர்களைத்‌ குனியா 
ளேன்‌, 


517 


1. கூரைமேல்‌ ஏறி கொக்கு வானத்தில்‌ ஏறி வைகுந்தம்‌ 
பிடிக்காகுவன்‌ போகமாட்டான்‌ 


2, கொஞ்சத்தில்‌ உண்மை கோடியிலும்‌ இருக்க 


்‌ இல்லாதவன்‌ மாட்டான்‌ 

3. உட்கார்ந்தவனைக்‌ ஓடுகிறவனைக்‌ கட்ட 
கட்ட மாட்டாதவன்‌ மாட்டான்‌ 

4, கால்வாயைத்தாண்‌ கடலைத்‌ தாண்டமாட்டான்‌ 
டாதவன்‌ 


3. உள்ளூரில்‌ விலைபோகாத வெளியூரில்‌ விலை போகாது 
[மாடு 


6. உள்ளூரில்‌ ஓணான்‌ உடையார்பாளையம்‌ போய்‌ 


பிடிக்காகவன்‌ உடும்பு பிடிக்க மாட்டான்‌ 


7. சோற்றிலே இருக்கின்ற சேற்றிலே கிடக்கின்ற எருமை 


கல்லை எடுக்காகவன்‌ . மைத்‌ தூக்க மாட்டான்‌ 


இடதுபுறம்‌ மற்றும்‌ வலதுபுறம்‌ உள்ள வாக்கியங்களின்‌ 
கருத்துக்களை உற்று நோக்கினால்‌, வலதுபுறம்‌ உள்ள வாரக்‌ 
கியங்களில்‌ குறிப்பிட்டுள்ள கருத்துகள்‌ வெற்றி பெற வேண்டு 
மானால்‌ இடதுபுறம்‌ உள்ள வாக்கியங்களில்‌ குறிப்பிட்டுள்ள 
கருத்துக்கள்‌ வெற்றிபெறவேண்டும்‌ என்பதும்‌, முூதலாவதைப்‌ 
பொறுத்து இரண்டாவது அமையும்‌ என்பதும்‌ தெளிவாகத்‌ 
தெரிய வருகிறது, அத்துடன்‌ நடைமுறை .உலகத்தில்‌ பேச்சு 
முதல்‌ தொடரைக்‌ கேள்வியாக மாற்றி, சம்பந்தப்‌ பட்டவர்‌ 
களின்‌ திறமையை ஐயப்பாட்டிற்கு உள்ளாக்கப்‌ பேசப்படுவதும்‌ 
உண்டு உதாரணமாக சிறிய செயல்‌ ஒன்றைச்‌ செய்ய முடியாத 
ஒருவனிடம்‌ பெரிய பொறுப்புக்களை ஓப்படைக்கும்போது அவ 
னது முழுத்திறழமையை அறியாக ஒருவர்‌ அல்லது அறிந்தும்‌ 
அவனால்‌ அப்பொறுப்புக்களை நிறைவேற்ற இயலாது என்‌ 
தை நன்கு உணர்ந்த ஒருவார்‌ பட்டும்‌ படாமல்‌, யாரையும்‌ 
குறிப்பிடாமல்‌ பொதுவாக உண்மையைச்‌ சொல்லும்‌ போக்‌ 
கில்‌ “கூரைமேல்‌ ஏறி கொக்கு பிடிக்காதவனா வானத்தில்‌ 
ஏறி வைகுந்தம்‌ போவான்‌??? என்று கூறிவிடுவதும்‌ வழக்கத்‌ 
தில்‌ உண்டு, 


518 


முடிவுரை 

பழமொழிகளில்‌ : இருந்து மக்கள்‌ வாழ்க்கையின்‌ சமுதாய 
மற்றும்‌ உளவியல்‌ பின்னணிகளை ஆராயும்‌ முயற்சியில்‌ இது 
மூதல்‌ கட்டமாகும்‌, இதையே இன்னும்‌ விரிவாக ஆராய்ந்து 
சமுதாய நோக்கப்‌ பின்னணியில்‌ புதிய விளக்கங்களை அளித்‌ 
தால்‌ நாட்டின்‌ முன்னேற்றத்திற்கும்‌ மொழியின்‌ வளர்ச்சிக்கும்‌ 
மக்களின்‌ மேம்பாட்டுக்கும்‌ வழி உண்டாகும்‌, 
குறிப்பு 

இக்கட்டுரையில்‌ கையாண்டுள்ள பழமொழிகள்‌ அனைத்தும்‌ 
பலபேருடன்‌ பழகும்‌ போதும்‌ பேசும்‌ போதும்‌ பலதலைப்புக்‌ 


களுள்‌ விவாதங்கள்‌ நடக்கும்‌ போதும்‌ குறிப்பெடுத்துப்‌ பின்பு 
கொகுக்கப்பட்டவைகளாகும்‌, 


பழமொழியில்‌ நாட்டுப்புற வழக்காறுகள்‌ 


மீ அமு. நாசிர்‌ அலி 
ஜமால்‌ முகம்மது கல்லூரி, 


திருச்சி - 





நாட்டுப்புற மக்களின்‌ நுண்மையான அறிவின்‌ வெளிப்‌ 
பாடே பமமொழியாகும்‌. ஓரு செய்தியின்‌ அழுத்தத்திற்கும்‌ 
ஆழத்திற்கும்‌ முக்கெத்துவத்திற்கும்‌ ஏற்பப்‌ பழமொழிகள்‌ 
உருவாக்கம்‌ பெறுகின்றன. சொல்ல வேண்டியதை, உணர்த்த 
வேண்டியதை, சுருக்கமாகவும்‌ பொருளு டனும்‌ வெளிப்படுத்து 
வார்‌. ஒருவனுக்கு ஏற்பட்ட அனுபவம்‌ போலப்‌ பிறருக்கு ஏற்‌ 
படும்‌ பொழுது, முன்‌ அனுபவம்‌ பெற்றவன்‌ தன்‌ அனுபவத்தை 
முத்திரை வார்த்தைகளால்‌ கூறுகின்றான்‌. பழமொழிகள்‌ 
வாழ்க்கையின்‌ அனைத்துக்‌ துறைகளுக்கும்‌ பொருந்தி வரும்‌ 
தன்மை கொண்டவை, இவை புலவர்களின்‌ சொற்சேர்க்கை 
யல்ல. அனுபவங்களின்‌ அணிவகுப்பு, நாட்டுப்புற வழக்காறு 
களை அறிந்து கொள்வதற்குப்‌ பழமொழிகள்‌ பெரிதும்‌ தணை 
புரிபவையாகும்‌, 


நாட்டுப்புற வழக்காறுகளைச்‌ சூழல்‌, வெவளிப்படுத்தும்‌ 
மூறை, செயல்படும்‌ முஹை ஆகியவற்றுடன்‌ இணைத்து தோக்க 
வேண்டும்‌.. களப்பணியில்‌ இடைக்கும்‌ நாட்டுப்புற வழக்காறு 
கள்‌ எந்தச்‌ சூழலில்‌, யார்‌ யாருக்குக்‌ கூறப்பட்டன எனும்‌ 
ஆய்வு செய்தாகவேண்டும்‌. பழமொழி ஆய்வுக்கும்‌ இது 


520 


பொருந்தும்‌. பழமொழியை யார்‌ பயன்படுத்தலாம்‌ என்பது 
பற்றிய விதிகள்‌ உள்ளனவா என்று நோக்கவேண்டும்‌. எந்‌ 
தெந்த நேரங்களில்‌ எவ்வெவ்விடங்களில்‌ யார்‌ முன்னிலையில்‌ 
எதற்காகப்‌ பழமொழிகள்‌ வெளியாகின்றன. என்பதைக்‌ காண 
வேண்டும்‌. பழமொழிகளில்‌ இவர்கள்தான்‌ இந்த இந்தப்‌ பழ 
மொழிகளைக்‌ கூறலாம்‌, மற்றவர்கள்‌ கூறக்‌ கூடாது எனும்‌ 
துடை உள்ளதா? அப்படியிருப்பின்‌ அது இன 
அடிப்படையிலா ? அல்லது வர்க்க அடிப்படையிலா? 
அப்படியில்லையாயின்‌ எல்லோரும்‌ எல்லாப்‌ பழமொழிகளை 
யும்‌ கூறலாமா? பழமொழிகள்‌ கூறுவோர்க்கும்‌ கேட்போர்க்கும்‌ 
இடையில்‌ வயது வேறுபாடுகள்‌ பார்க்கப்படுகின்றனவா? 
இல்லையா? ஏன்‌? குறிப்பிட்ட ஜாதிகளுக்கெனப்‌ பழமோழிகள்‌ 
உள்ளனவா? இருப்பின்‌ அதன்‌ காரணம்‌ என்ன? பிற ஜாதிகள்‌ 
பயன்படுத்தாமைக்குரிய காரணங்கள்‌ உள்ளனவா? இல்லை 
பயன்படுத்துகன்றனரா? பழமொழிகளின்‌ வழக்காறுகள்‌ 
திரிந்து போயுள்ளனவா? இல்லையா?  இரிந்திருப்பின்‌ அதற்‌ 
குரிய காரணங்கள்‌ என்ன? என்பனவற்றை ஆய்வு செய்ய 
வேண்டும்‌. திருச்சி மாவட்டத்தில்‌ தொகுக்கப்பட்ட ல பழ 
மொழிகளின்‌ வழி சூழலின்‌ தன்மை விளக்கப்படுகிறது. 


1. “*“அயிரைக்கு எதுக்குடா வெலாங்குச்‌ சேட்டை” 


இப்பழமொழி வயதில்‌ மூத்தவன்‌ இளையவனிடம்‌ கூறுவ 
தாய்‌ அமைந்துள்ளது. அயிரை என்பது மிகவும்‌ இறிய மீன்‌, 
விலாங்கு என்பது நீளமான மீன்‌. காவிரிக்கரையில்‌ வாழ்பவர்‌ 
களுக்கு இவ்விருவகை மீன்களையும்‌ காணக்கூடிய வாய்ப்பு 
இருக்கிறது. விலாங்கு மீன்‌ நீரில்‌ அங்குமிங்கும்‌ பாய்ந்து செல்‌ 
லும்‌ காட்சியினைக்‌ காணலாம்‌. அதனுடைய நீளத்திற்கும்‌ 
தோற்றத்திற்கும்‌ செய்யும்‌ வித்தைகளைப்‌ பொடிமீனாகவுள்ள 
அயிரைமீன்‌ செய்தால்‌ நன்றாக இருக்காது, இதனை மனதில்‌ 
கொண்ட மூத்தவர்கள்‌, சிறியவர்கள்‌ வயதுக்கு மீறிய செயல்‌ 
களைச்‌ செய்து வெற்றியடையாகு போது இந்தப்‌ பழமொழி 
யைப்‌ பயன்படுத்துவர்‌, தகுதியில்லாதவன்‌ தகுதியுடையவன்‌ 
ஆற்ற வேண்டிய பணியை மேற்கொண்டு வீழ்ந்துவிடும்போது, 
அவன்‌ நிலையை அவனுக்கு உணர்த்தவும்‌ எதிர்காலத்தில்‌ 
இதனைப்‌ போன்று செய்யாதிருக்கவும்‌ எச்சரிக்கு முகமாக இப்‌ 


2ம்‌ 


பழமொழியைப்‌ பயன்படுத்துவர்‌. இப்பழமொழி இரண்டு நிலை 
களில்‌ வெளிப்படுத்‌ தப்‌. படுகிறது. திறமையற்றோன்‌ முன்னிலை 
யில்‌ கூறுகின்றனர்‌. சில நேரங்களில்‌ - வேறு ஒருவன்‌ கூறக்‌. 
கேட்ட நிலையில்‌ இறனற்றோனின்‌ இயலாமையை உணர்த்தக்‌ 
கூறுகின்றனர்‌. . இப்பழமொழியை ஏளனம்‌: தோன்றவும்‌ வெளிப்‌ 
படுத்துவர்‌, இப்பழமொழியின்‌ தோக்கம்‌ எச்சரித்தலும்‌ ஒரு 
வனை .உணரவைத்தலும்‌ ஆகும்‌, சூழல்‌, தகுதிக்குமீறிய 
பணியை”. மேற்கொண்டு தோல்வியுறும்‌ ' போதாகும்‌. இப்பழ 
மொழி திருச்சிராப்பள்ளி நகர்வாழ்‌ மக்களில்‌ வணிகர்கள்‌ 
பெரும்பாலும்‌ பயன்படுத்துகின்றனர்‌. காவிரிக்கரை ஓரங்களில்‌ 
வாழும்‌ நாட்டுப்புற மக்கள்‌ நாளும்‌ பயன்படுத்துகின்‌ றனர்‌. 
அயிரை மீனும்‌ விலாங்கு மீனும்‌ அறியப்படாத விடத்தில்‌ இப்‌ 
பழமொழி சிறப்பிழக்கும்‌. இது குறிப்பிட்ட இட மக்களுக்கே 
புரியும்‌. இப்பழமொழியைக்‌ கேட்போர்‌ அமைதியுடன்‌ நிற்கின்‌ 
றனர்‌. இதற்குப்‌ பதில்கூறும்‌ வழக்கம்‌ காணப்படவில்லை. 


2, அறுக்க மாட்டாதவன்‌ இடுப்பிலே அஞ்சாறு 
கறுக்கறுவாளாம்‌”” 

உழவுக்‌ தொழில்‌ சிறந்து விளங்கும்‌ திருச்சி மாவட்டத்தில்‌ 
இப்பழமொழி காணப்படுகிறது. இப்பழமொழியினை எல்லா 
வயதினரும்‌ கூறுவர்‌. நாட்டுப்புறங்களில்‌ உழைப்பே தலைமை 
யுடையது. உழைத்துண்ணாதவனை மனிதனாகவே கருதார்‌. 
சமூதாயத்தில்‌ போலிகள்‌ நிறைந்து வருகின்றனர்‌. உழைக்கா 
ம்லேயே உழைப்பது போன்ற ஒரு பாவனையைத்‌ தோற்றுவிக்‌ 
இன்றனர்‌. விளை நிலத்தை அறுவடை செய்ய வருவோர்‌ கதர்‌ 
அறுக்கக்‌ கறுக்கறுவாள்‌ கொண்டு வருவர்‌. இது சின்னதாக 
_ ரம்பம்போலிருக்கும்‌. குனிந்த உடல்‌ நிமிராமல்‌ காலை முகல்‌ 
பகலுணவு வரை பணிபுரிவர்‌. இவ்வாறு உழைப்பவர்கள்‌ மத்தி 
யில்‌, உழைக்காதவன்‌ இடுப்பைச்‌ குற்றி அறுவாளுடன்‌ வந்து 
'இின்றால்‌ பயன்‌ என்ன? இச்சமுதாயத்திற்கும்‌ .அவனுக்குமே 
பயனில்லை. ஆதலால்‌ அவனைப்‌ போன்று சமுதாயத்தில்‌ நற்‌ 
காரியங்கள்‌ ஆற்றுவதற்கு வாய்ப்பிருந்தும்‌ மனமில்லாதவார்களை 
ஏசுவதற்காக இப்பமயமொழியைப்‌ பயன்படுத்துவர்‌. ' காரணமும்‌ 
கருவியும்‌ இருந்தும்‌ போலியாகவும்‌ - மனமில்லாதவார்களாகவும்‌ 
இருக்கின்ற மக்கள்‌ மாக்களாவர்‌. இப்பமமொழியை உழைக்கும்‌ 
வார்க்கத்தினர்‌ உழைக்கா வர்க்கத்தினரைக்‌ குறிக்கப்‌ பயன்‌ 


522 


படுத்துவர்‌, இருச்சி மாவட்டத்தில்‌ உள்ள குழுமணி, எட்டரை, 
ஜீயபுரம்‌ ஆய காவிரிக்கரையில்‌ உள்ள ஊர்களில்‌ பெரும்‌ 
பான்மை வழக்கில்‌ உள்ளது... இப்பமமொழியின்‌ சூழல்‌ அறியாத 
நிலையில்‌ பொருள்‌ விரிப்பது தவறாகும்‌, 


3. **பெருமை ஒருமுறமாம்‌ பொடச்சி பாத்தா வெறுமுறமாம்‌”” 


இப்பமமொழியை மூத்த பெண்களே பயன்படுத்துவர்‌, 
தற்பெருமை பேசியும்‌ தலைக்கனம்‌ கொண்டும்‌ இரியும்‌ பெண்‌ 
களை எசுவதற்கு இதனைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌, மாமியார்‌ 
கள்‌ மருமகள்‌ வீட்டைத்‌ தாழ்வாகக்‌ குறிப்பிடும்போதும்‌ இப்‌ 
பழமொழியைக்‌ கூறுகின்றனர்‌. அரிசி புடைத்தல்‌ பெண்‌ 
களுக்கே உரியது, அவ்வரிசியை முறத்திலிட்டுப்‌ புடைப்பர்‌, இல 
நேரங்களில்‌ உமி கூடியும்‌ அரிசி குறைந்தும்‌ போகும்‌. முறத்தி 
லிட்டுப்‌ புடைத்தல்‌ என்பது கெட்டதை நீக்இ நல்லதை நிறுத்‌ 
துவதாகும்‌, பெருமையடிப்போரின்‌ பெருமைகளைப்‌ புடைத்துப்‌ 
பார்த்தால்‌ அனைத்துமே உமியாக இருக்கிறது, ஓன்றுமே துக்க 
வைக்க இல்லை. இந்திலையில்‌ அவர்கள்‌ தம்பட்டம்‌ அடித்துக்‌ 
கொள்கின்றனசே என்று கருதி இப்பமமொழியைக்‌ குறிப்பர்‌ 
இப்பமமொழி கூறுவோர்‌ முகத்தில்‌ ஒருவித கிடுசிடுப்பு காணப்‌ 
படுகிறது. ஒருவிதமான ஏளனமும்‌ எரிச்சலும்‌ கலந்து இப்பழ 
மொழி வெளிப்படுகிறது. இப்பமமொழியைக்‌ தனிமொழி: 
போலவும்‌ மூன்றாம்‌ மனிதர்களிடமும்‌ உரியவார்களிடமும்‌ கூறு 
கின்ற நிலை காணப்படுகிறது இதனைக்‌ கேட்போர்‌ மூன்றாம்‌ 
மனிதராக இருப்பின்‌ அவர்களும்‌ இணைந்து “ஆமாம்‌” போடு 
வதும்‌ உரியவர்களாக இருப்பின்‌ “எல்லாரும்‌ அப்படிதான்‌”: 
என்று பதில்‌ கூறுவதும்‌ காணப்படுகின்றன. இப்பழமொ ழியை 
வீட்டிற்குள்‌ இருந்து பழகியவர்கள்‌ வழியே அறிந்துகொள்ள 
இயலும்‌. இப்பழமொழி ஒரு மாமியார்‌ தன்‌ மருமகளைக்‌ 
குறித்துக்‌ குறிப்பிடும்போது நான்‌ அருஇருந்து சண்டுகுறித்துக்‌ 
கொண்டதாகும்‌. இப்பழமொழி பிறக்க மனக்கசப்பு அடிப்படை 
யாக அமைகிறது. சாதாரண நிலையில்‌ இது வெளியாவதில்லை, 


4. “ஆக்க சலிச்சி அக்கா ஒட்டூுக்சுப்‌ போனா அக்கா தூக்கி 
மச்சாங்கிட்டே போட்டாளாம்‌”” 


இப்பழமொழி பெண்ணின்‌ மனநிலையைப்‌ பிர திபலிக்கும்‌ , 


523 


தன்மை கொண்டது. இதன்‌ வெளிப்பாடு டாக க110 14௦௦1௦ ஜ06 
அடிப்படையில்‌ அமைத்தது. இதனைக்‌ கூறும்போது முகத்தில்‌, 
கோபம்‌ வெளிப்படுகிறது. சலிப்பும்‌ சங்கடமும்‌ வார்த்தை 
களாய்‌ வந்து விமுகின்றன. சாதாரணமாகச்‌ செய்துவரும்‌ 
வேலையிலே வெறுப்பேற்பட்டு ஓய்வெடுப்பதற்கு வேறுஇடம்‌ 
செல்லும்போது அங்கு இகனைவிடப்‌ பெரியவேலை கொடுக்‌ 
கப்படுவது இப்பமமொழிக்குரிய சூழலாய்‌ அமைகிறது. ஒரு 
பெண்‌ கன்வீட்டு அன்றாடப்‌ பணிகளில்‌ _ சலிப்படைந்து ஒய்‌ 
பவவெடுக்கும்‌ பொருட்டு அக்காள்‌ வீட்டிற்குப்‌ போகிறாள்‌. அங்குச்‌ 
சென்றதும்‌ அக்காள்‌ ஒய்வெடுக்க வந்திருக்கும்‌ தங்கையைத்‌ 
தன்‌ கணவனருகில்‌ கிடத்துகிறாள்‌. அக்காளிடம்‌ வந்கதற்குப்‌ 
பதிலாகத்‌ தன்வீட்டிலேயே இருந்திருக்கலாம்‌ என்று எண்ணு 
கிறாள்‌ தங்கை. நாட்டுப்புறப்‌ பெண்களில்‌ சிலர்‌ உரிய பணி 
யைச்‌ செய்து அலுத்துப்போய்‌ இருக்க, அத்நிலையில்‌ விருப்ப 
மில்லாக பணியைச்‌ செய்யக்‌ கட்டளை பிறக்கும்போது தங்‌ 
களுக்கே உரிய நகைச்சுவையோடும்‌ சலிப்போடும்‌ இதனைக்‌ 
கூறுவார்‌. இப்பழமொழி கூறப்படும்போது பக்கத்தில்‌ ஒரு பெண்‌ 
இருக்கின்‌ றாள்‌. இருப்பினும்‌ அவளிடம்‌ நேரில்‌ கூறாது தானே 
தனக்குக்‌ கூறுவதுபோல்‌ கூறிக்‌ கொள்கிறாள்‌. அருகிலிருப்‌ 
போர்‌ இதற்கு எவ்வித பதிலும்‌ கூறுவதில்லை. இப்பழ 
மொழியினை நடுத்தர வயதினை அடைந்தவர்களே கூறுகின்‌ 
றனர்‌, திருச்சி மாவட்டத்தில்‌ இப்பமமொழியினைப்‌ பெரும்‌ ' 
அளவில்‌ இஸ்லாமியப்‌ பெண்கள்‌ பயன்படுத்துகின்‌ றனர்‌. அவர்‌ 
களோடு பழூவரும்‌ காரணத்தால்‌ பிறரும்‌ கூறுகின்றனர்‌ . 
“மச்சான்‌” என்ற உறவு முறை வழக்கு இஸ்லாமிய மக்களிடை 
யேதான்‌ பெரும்பான்மையும்‌ இருந்து வருகிறது. 


5. ““ஆவூரான்‌ அவுசாரி போக தேவூரான்‌ தெண்டங்‌ கட்டினா 
னாம்‌”? 

இப்பழமொழி எவனோ ஒருவன்‌ செய்க தவற்றிற்காக 
இன்னொருவன்‌ தண்டனை அனுபவிக்கும்போது வெளிப்படு 
கிறது. இதனை ஒருவர்‌ முன்னிலையில்கான்‌ கூறுவர்‌, தன்‌ 
. விதியை நொந்துகொள்கிற தன்மை வெளிப்படுகிறது. திருச்சி 
நகரிலிருந்து 15-கல்‌ தொலைவில்‌ மேற்கே தேவரும்‌, தெற்கே 
12-கல்‌ தொலைவில்‌ ஆஷரும்‌ உள்ளன. இப்பழமொழியை முதி 
கதுரையார்கள்‌ பெரும்பான்மை பயன்படுத்துகின்றனா்‌. தன்‌ 


524 

கையாலாகாத்‌ தன்மையை வெளிப்படுத்துகிறபோது இதனைக்‌ 
கூறுகின்றனர்‌. சம்பந்தமில்லாத காரியத்தைச்‌ செய்கின்ற 
போதும்‌ இகனைக்‌ குறிப்பிடுவர்‌. நடுக்கர வயதினை அடைல்‌ 
. தவார்களே பயன்படுத்துகின்றனர்‌. “அவுசாரி போதல்‌? : எனும்‌ 
வழக்காறு பரத்தையரிடம்‌ செல்வதைக்‌ குறிக்கிறது, திருச்ச 
மாவட்டத்தில்‌ முத்தரையர்‌ வாழும்‌ பகுதிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 


திருச்சி மாவட்டக்‌ களப்பணியின்‌ போது இப்பழமொழிகள்‌ 
கிடைத்தன. இம்மாவட்டத்திகே உரிய பழமொழிகளில்‌ இவை 
. களும்‌ சேரும்‌. பழமொழி ஆய்வின்போது ஒருவார்‌ கூறிக்‌ 
கொண்டே வர மற்றொருவர்‌ எழுதித்‌ தொகுக்கும்போது பழ 
மொழியின்‌ சூழலும்‌ வெளிப்படும்‌ கன்மையும்‌ புலனாவதில்லை. 
இவைகளுக்காக ஓரே இடத்தில்‌ இருத்து பழமொழிகளைத்‌ 
தொகுத்தல்‌ அரிதாகும்‌. அன்றாடம்‌ பழகும்‌ இல்லங்களிலே யே 
பழமொழிகள்‌ பெரியவர்கள்வழி, உரிய சூழலுக்கேற்ப வெளிப்‌ 
படுகின்றன. அவற்றைக்‌ குறித்துக்கொள்ள வேண்டும்‌, யார்‌ 
யாருக்கு ஏன்‌ எந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ கூறப்பட்டன என்பவற்‌ 
றையும்‌ நினைவில்‌ நிறுத்திக்கொள்ளவேண்டும்‌. பழமொழி 
கூறப்பட்ட நிலையில்‌ கூறியவர்‌ கூறக்கேட்டவர்‌ இருவா்தம்‌ 
, மெய்ப்பாடுகளை மனத்திரையில்‌ நிழலாடச்‌ செய்யவேண்டும்‌. 
அப்போது பழமொழியின்‌ உயிர்த்தன்மையும்‌ உணர்த்தும்‌ திற 
னும்‌ புலனாகும்‌. இவ்வகையான ஆய்வை 
டாய்வு என்று குறிப்பர்‌, இல நேரங்களில்‌ 
உருவாக்கி அந்தச்‌ சூழலிலும்‌ நாட்டுப்பு 
தொகுக்கலாம்‌ என்று மேனாட்டு ஆய்வா 
இக்கருத்துப்‌ பழமொழிகளுக்குப்‌ பயன்த 
இயற்கையாக வெளிவர வேண்டும்‌. 
வெளிவந்தால்‌ உயிர்த்தன்மை இராது, 
வழக்காறுகளைச்‌ சூழலில்‌ ஆய்வு செய்‌ 
மரபு” என்று குறிப்பிடு 
ஆய்வில்‌ ஆய்வாளன்‌ 


சூழல்கோட்பாட்‌ 
இயற்கைச்‌ சூழலை 
2௨ வழக்காறுகளைத்‌ 
ளர்கள்‌ குறிப்பிடுவர்‌, 
ராது. பழமொழிகள்‌ 
செயற்கையான சூழலில்‌ 
தாட்டுப்புற மக்களின்‌ 
வதைப்‌ “பேசும்‌ இன 
வர்‌ டாக்டர்‌ தே, லூர்து: இத்தகைய 
மொழித்‌ தன்மையை அறிவது மட்டுமல்‌ 
ம்‌ நெறிகளையும்‌ அதுகுறித்த அனைத்து 
விதிகளையும்‌ அறிய முற்படுகிறான்‌. நாட்டுப்புற வழக்காறு 
களை இத்தகைய அடிப்படையில்‌ தொகுத்து ஆய்வு செய்தால்‌ 
நாட்டுப்புற மக்களின்‌ நுண்ணறிவும்‌ பண்பாடும்‌ வெளிப்படும்‌. 


"பழமொழிகளில்‌ உணர்வொதுக்கம்‌ 


து. சிவராஜ்‌ 

தமிழ்ப்‌ பேராசிரியர்‌: 

முத்துரங்கம்‌ அரசினர்‌ கலைக்‌ கல்‌ லூரி” 
வேலூர்‌ 





உலகம்‌ இன்பமும்‌ துன்பமும்‌ கலத்ததுதான்‌; வாழ்வில்‌ 
நேரும்‌ இன்பத்தை விரும்பி ஏற்றலும்‌ துன்பத்தை விலக்கித்‌ 
குவிர்த்தலும்‌ மனித உள்ளத்தின்‌ இயல்புகளே ஆகும்‌, துன்பச்‌ 
சூழலை மறுக்கவும்‌ ஒடுக்கவும்‌ உள்ளம்‌ விழைகின்றது. அது 
இயலாது போகுமானால்‌ உள்ளம்‌ துன்பத்திற்குக்‌ காரணமாக 
அனுபவத்தையும்‌ துன்பத்தின்‌ விளைவாகய உணர்ச்சியையும்‌ 
பிரித்துக்‌ கொள்கிறது, தன்னால்‌ மாற்ற இயலாத துன்ப 
அனுபவத்தை மட்டும்‌ ஏற்றுக்கொண்டு அதனோடு இயைந்த 
துன்ப உணர்வுகளிலிருந்து உள்ளம்‌ ஓதுக்கம்‌ பெறும்‌ நிலை 
தோன்றுகிறது. நனவில்‌ மனத்தின்‌ உள்துடிப்பினைச்‌ சார்ந்த 
கருத்தையும்‌ அதற்கேற்ற உணார்வினையும்‌ தன்னியக்கமாகவும்‌ 
தன்னியல்பாகவும்‌ பிரித்தலையும்‌ அதனால்‌ அக்கருத்தும்‌ 
அதற்கு இணையான உணர்வும்‌ மட்டும்‌ அறிநிலைக்கு வர 
அனுமதித்‌ தலையும்‌ உணர்வொதுக்கம்‌ (1501811௦00 ௦1 881601) என 


உளவியலார்‌ வரையறை செய்வர்‌. இத்தகைய உணார்‌ 
வொதுக்க நிலையில்‌ விளைந்தனவும்‌ உணர்வொதுக்க உள்ள 
வியல்பை விளக்குவனவுமாகிய சில பழமொழிகளைத்‌ 


தொகுத்துக்‌ காணும்‌ வகையில்‌ இக்கட்டுரை அமைகிறது. 


526 


தலைக்கு மேலே வெள்ளம்‌ போகிறது. இது தேர்ந்துவிட்ட 
தவிர்க்க இயலாதக்‌ துன்பம்‌ ஆகறது. வெள்ளம்‌ என்ற ஒன்று 
இருப்பதை மறுக்கவோ மாற்றவோ இயலவில்லை. அத்தகைய 
சூழலில்‌ உள்ளம்‌, 

தலைக்கு மேலே வெள்ளம்‌ போனால்‌ 

சாணென்ன முழமென்ன 


எனத்‌ துணிந்துவிடுகிறது. வெள்ளத்தை ஒதுக்க முடியாதபோது 
உள்ளம்‌ வெள்ளம்‌ பற்றிய ௮ச்ச உணர்வை ஒதுக்க முயல்கிறது. 
வெள்ளமும்‌ வெள்ளம்‌ பற்றிய அச்சமும்‌ பிரிக்கப்படுகின்றன. 
எனவே, வெள்ளம்‌ பற்றிய அச்ச உணர்வை ஓதுக்கி அதனைப்‌ 
பற்றிப்‌ பேசமுடிகிறது. அதனையே உணர்வொதுக்கம்‌ என உள 
வியல்‌ கூறுகிறது. ப 


தவிர்க்க இயலாத துன்பத்தை ஏற்றே ஆகவேண்டிய 
சூழலில்‌ அத்துன்பத்தின்‌ அளவையும்‌ தன்மையையும்‌ உள்ளம்‌ 
குறைத்துவிடுகிறது. 


“சாகத்‌ துணிந்தால்‌ சமுத்திரம்‌ முழங்கால்‌ மமட்டும்‌”” 
என்னும்‌ ப(மமொழியில்‌ இத்தகைய மனப்போக்கினைக்‌ காண 
லாம்‌. சாகுல்‌ என்னும்‌ விரும்பாத. ஓன்றை ஏற்றாகவேண்டிய 
சூழலில்‌ சமுத்திரத்தின்‌ அளவும்‌ ஆழமும்‌ குறைந்துபோய்‌ 
விடுகின்றன. மரணம்‌ பற்றிய அச்சமும்‌ ஓதுங்கிப்‌ போகின்றது. 
இம்மனத்துணிவு உணர்வொதுக்கம்‌ என்னும்‌ உள்ளத்தின்‌ இயல்‌ 
பால்‌ பிறக்கின்றது. உணர்வொதுக்கம்‌ என்னும்‌ இவ்வுளவியல்‌ 
உத்தியை, “ஓர்‌ அனுபவத்தைத்‌ தீங்கற்றதாக' வசைமாற்றம்‌ 
. செய்வதற்கு அந்நிகழ்ச்சியோடு முன்னர்‌ இயைந்திருந்த 
. உணர்வை அகம்‌ அந்நிகழ்ச்சியில்‌ இருந்து பிரித்துவிடுதல்‌*” எனப்‌ 

பிரித்தானியக்‌ கலைக்களஞ்சியம்‌ விளக்குகிறது.? மேலே 
காட்டிய பழமொழியில்‌ மரணம்‌ என்பதொடு மரபாக இயைத்‌ 
அள்ள த கடல்‌ கடலிடைப்பட்ட நிகழ்ச்சியில்‌ இருந்து 
பிரிக்கப்பட்டுவிட்ட உணர்வொதுக்கத்தைக்‌ காணலாம்‌. 


்‌ உணர்வின்‌ ஆட்சியற்ற சூழலில்‌ உலகின்‌ நடப்யைத்‌ தன்‌ 
ப்பு தொடர்பற்ற வெற்று நிகழ்ச்சிகளாக உள்ளம்‌ கெொரள்வ 
அண்டு. சூழலையோ சூழலுக்கும்‌ குனக்குமூன்ள உறவையோ 


இறத 


. ஏற்றுக்கொள்ள. : முடியாத நிலையில்‌ வணட்தன்‌ ஒருவகையான்‌. 
ர ரபா எக படட. 


“அணைகடந்த வெள்ளம்‌ அழுதாலும்‌ வராது” என மீட்சு 
இயலாத இழப்புக்களை ஏற்றுக்‌ கொள்ளத்‌ தேவையான 
.,துணிவைப்‌ பெறுகிறான்‌. ப ப றி 


எழுதிய விதி அழுதால்‌ தீருமா ப 
எனத்‌ தன்னாற்றலுக்குப்‌ புறம்பான ஏதோ ஒரு தத்துவத்தில்‌ 
ஒளிந்து கொள்கின்றான்‌. நிகழ்வின்‌ உள்ளடக்கத்திலிருந்து 
உணர்வின்‌ பாதிப்பு மட்டும்‌ பிரிந்து நிற்றலே உணரார்‌ வொதுக்‌ 
கம்‌ என: உளவியலார்‌ விளக்குவர்‌.3 இத்தகைய உளவியல்‌. 
“போக்கை இப்‌ பழமொழிகளில்‌ காணலாம்‌. 


உணர்வொதுக்கம்‌ சற்றே. மிகைப்பட்ட நிலையில்‌ எதைப்‌ 
பற்றியும்‌ ஆர்வம்‌ பற்றிய உளவியல்‌ ஓதுக்கம்‌ நேர்வதுண்டு. 

இராமன்‌ ஆண்டாலென்ன இராவணன்‌ ஆண்டாலென்ன 

இரும்பு அடிக்கும்‌ இடத்தில்‌ ஈக்கு என்ன வேலை. . 
மனிதன்‌ ஒதுங்கிச்‌ செல்லும்‌ நிலைகளை இப்பழமொழிகள்‌ 
காட்டுகின்றன. மாற்றவோ தப்பவோ. இயலாத துன்பங்களுக்கு 
இடையில்‌ மனம்‌ தனக்கெனத்‌ தனிவமி காண்பதும்‌ உண்டு. 

கரிவலம்‌ போனாலென்ன இடம்‌ போனாலென்ன 

மேலே விழுந்து பிடுங்காமல்‌ இருந்தால்‌ சரி 
இப்பமமொழியில்‌ தனக்கெனத்‌ தன்னலமான ஓதுக்கமான 
பாதுகாப்பு வட்டத்தை ஏற்படுத்திக்‌ கொள்ளும்‌ உள்ளத்தி. 
போக்கு உள்ளது. 


தில நேரங்களில்‌ இவ்வொதுக்க ல்லை போலியான ஆறு 
தலையும்‌ தருவதுண்டு, 
மே விழுத்தாலும்‌ மீசையில்‌ மண்‌ ஓட்ட இல்னல 


கீமே விழுந்து ர்வு? ட்ட. உண்மையை மறுக்கவோ மறைக்கவே 
இயலவில்லை. ஆயினும்‌ “என்‌ மீசையில்‌ மண்‌ ஒட்டவில்லை, 
எனத்‌ துன்பச்‌ சூழலில்‌ ஒரு தற்காலிகமான உண்மை யற்ற 
ஆறுகுலைக்‌ காணும்‌ எதிர்வினை அமைப்பாகிய (6௨௦1ம௦1 


328. 


8௦11081100) உளவியலை:-- -இப்பழமொழியில்‌: காணலாம்‌, இழே- 
விழுந்தமையால்‌ நேர்ந்த துன்ப உள்ளுறுத்தல்களுக்கு. இப்‌. 
பழமொழி மென்‌ மையான ஒ.த்தடப்‌ போர்வையாகிவிடுகற்து;” 


துன்பத்தின்‌ அழுத்தத்தை எளிதாக்கி . வணரும்போது்‌, 
துன்பத்திற்கு இடையிலும்‌: தன்னுடைய: றிய : 'ம௫ழ்ச்சகளைத்‌. 
குக்கவைத்துக்‌ கொள்ள முடிகிறது. 


தாடி பற்றி எரியும்‌ போது 
சுருட்டுப்‌ பற்ற வைத்தான்‌, 


இப்பமமொழியில்‌ ஓர்‌ இக்கட்டான. சூழல்‌ மிகச்‌ செறிவான 
உருவகத்தில்‌ கூர்மையாக வெளிப்படுகிறது; உணர்வொதுக்க 
நிலையில்‌ மனிதனது உள்துடிப்புக்கள்‌ அயன்மையான... கருத்துக்‌. 
களாகவே கொள்ளப்படுகின்றன;: ஆகவே அவற்றை அம்‌, ம்னி 
தன்‌ உணர்வதே இல்லை என்பது உளதூல்‌ விளக்கமந்கும்‌ 

தாடிபற்றி. எரிதலாகிய உண்மையை மாற்றவே இய்லா தபோது : 


எரிவது எழக பு வடிக்க, த்‌” பழக்‌ ப அண்டனாம்‌. 


அதன்‌ அச்ச உணர்வகந்றி ஏற்றுக்கொண்டவன்‌. தான்‌, டடக்‌. 
நெருப்பில்‌ தனக்கொரு சுருட்டுப்‌ பற்ற வைக்க முடியும்‌: இச்றதிம்‌ 


பழமொழி ஓர்‌ ரில உளவியல்‌ சூழலை முழு மையாக.  விள்க்கு 
கிறது. 


துன்பத்தின்‌ செ றிவில்‌-மிகு இயில்‌ 


-துன்பம்‌ உணரப்படரமலே: 

போகிறது. நிலையான துன்பங்களுக்கு மனம்‌ மரத்தும்‌: 

போகிறது. % 
“சந்திரனைப்‌ 


பார்த்து நாய்குரைத்தால்‌ போல”? நேரும்‌: 
துன்பங்கள்‌ தான்‌ இளைத்தும்‌ களைத்தும்‌ போன்றன. 'நிகழ்ச்‌' 


சியை ஏற்றுக்‌ கொண்டு அதன்‌ உணர்ச்சியை ஒதுக்கிவிட... 
உள்ளம்‌ அறுதலாய்‌ அமைதி கொள்கிறது, 


எருமை மாட்டின்மேல்‌ மமைபெய்தாற்‌ போல 
முற்ற தனைந்தார்க்கு ஈரம்‌ இல்லை 
மூழுக்க நனைந்தபின்‌ முக்காடு எதற்கு 
இப்பமமொழிகள்‌ 


நிகழ்ச்சியோடு தொடர்புடைய உணர்வின்‌ 
ஈடுபாடு குறைந்த 


உள்ள நிலையைக்‌ காட்டுவனவாகும்‌, இவ்‌ 


529 


வாறு துன்புறுத்தும்‌ நிகழ்ச்சிகளில்‌ உணர்வின்‌ ஈடுபாட்டைக்‌ 
குறைத்துக்‌ கொள்ளுதலை உணர்வுக்‌ காப்பிடு (1௦11081 
[௦501௨௦1) என உளவியலார்‌ குறிப்பர்‌, உணர்வின்‌ ஈடுபாடு 
குறைவதால்‌ கவலை தணிந்து உள்ளத்திற்கு ஒரு தற்காப்பு 
அமைப்பு உருவாகி விடுகிறது. 


உணர்வின்‌ முனைப்போடு செயல்படாமல்‌ உணர்வு சற்றே 
ஒதுங்கிய நிலையில்‌ வாழ்வில்‌ ஈடுபடும்போது வெற்றி, தோல்‌ 
வியைப்‌ பற்றிய எண்ணமற்று இயங்க முடிகிறது. முயற்சியில்‌ 
ஈடுபட்டு முடிவைப்‌ பற்றிய அச்சமற்று வாழ முடிகிறது. 
அத்தகைய மான நிலையைக்‌ காட்டும்‌ பழமொழிகள்‌ பல 
உள்ளன. 


ஆனால்‌ ஆதிவாரம்‌ ஆகாவிட்டால்‌ சோமவாரம்‌ 
வந்தால்‌ வரவில்லை வராவிட்டால்‌ செலவில்லை 
வந்தால்‌ மலைவரட்டும்‌ வாராவிட்டால்‌ மயிர்போகட்டும்‌. 


கல்‌ விழுந்தாலும்‌ விழும்‌; காய்‌ விழுந்தாலும்‌ விழும்‌ 


இப்பழமொழிகள்‌ அலட்சிய மனப்பான்மையைக்‌ காட்டுவன 
போல உள்ளன. தோல்வியும்‌ நேரலாம்‌ என்னும்‌ அச்சம்‌ ஒதுக்‌ 
சுப்பட்டு முயற்சியில்‌ மட்டுமே முழுமனமும்‌ ஈடுபடும்‌ நிலையை 
இவை காட்டுகின்றன. தோல்வியின்‌ துன்பத்தை அதன்‌ உணர்‌ 
வொதுக்கி ஏற்கத்‌ துணியும்‌ உணர்வொதுக்க உள்ளப்‌ போக்கை 
இப்பழமொழிகள்‌ தெளிவாய்க்‌ காட்டுகின்றன. இப்பழமொழி 
களில்‌ உள்ள ஆகாவிட்டால்‌, வராவிட்டால்‌ ஆகிய சொற்கள்‌ 
கவனிக்கத்‌ தக்கன. ஆகாது, வராது என்னும்‌ இல்லாமையை 
ஏற்கும்‌ வகையில்‌ மனம்‌ தெளிந்துவிட்டது. 


*இுநருப்பெனச்‌ சொன்னாலே வாய்வெந்து விடுமா”' என்‌ 
னும்‌ துணிவில்‌ அத்தோல்விகளை மனம்‌. எண்ணியும்‌ சொல்லி 
யும்‌ பார்க்கிறது. நேர்வதற்கு வாய்ப்புடைய துன்பத்தை ஏற்கக்‌ 
கூடிய உணர்வுக்‌ காப்பீட்டை உள்ளம்‌ முன்னரே அமைத்துக்‌ 


கொள்கிறது. 


விரும்பியது இடைக்காமலும்‌ போகலாம்‌. “இட்டாதாயின்‌ 
வெட்டென மற”: என்பது பழமொழியியல்‌ தரும்‌ பொன்னான 
அறிவுரை ஆகும்‌. ஆனால்‌ எவர்க்கும்‌ அது எளிதினில்‌ இயல்வ 


530 


இல்லை. அத்தகைய சூழலில்‌ 'அத்தோல்வியின்‌: உணர்வைக்‌. 
குறைத்துக்‌ கொள்ளும்‌ : போக்கில்‌ “அது இல்லாவிட்டால்‌ இது, 
என்னும்‌ மனநிலை உருவாகிவிடுகிறது.. 


இந்த மடம்‌ இல்லாவிட்டால்‌ 
சந்தை மடம்‌ இருக்கவே இருக்கு. 
ஆனால்‌ அச்சில்‌ ஊற்று; -. 
ஆகாவிட்டால்‌ மொடாவில்‌ ஊற்று 


இருக்கும்‌ இடத்தில்‌ தோல்வி வரலாம்‌; இப்போது மேற்‌ 
கொள்ளும்‌ மூயற்சியில்‌ தோல்வி வரலாம்‌. ஆனால்‌ இத்தோல்வி 
களின்‌ கூர்மைனயக்‌ குறைத்துணர்ந்தால்‌ 'மாற்று ழூயற்சிகளில்‌ 
மனம்‌ ஈடுபட... வலிமை பிறக்கிறது. மாற்றுப்‌ பொருளால்‌ 
($11211101102) அறுகல்‌ தேடும்‌ உளவியல்‌ இப்பழமொழிகளில்‌ 
நன்கு விளக்கம்‌ உறுகிறது, ப 


“மனநோய்க்கு மருத்துண்டோ?”” என்பதும்‌ ஒரு பழ 
மொழியே, ஆனால்‌ மனநேரல்க்கு மனத்தின்‌ போக்குகளே 
மருந்தாகின்றன என்பதை மேலே காட்டிய பழமொழிகளில்‌ 
உணரலாம்‌. 


துணிந்தவளுக்குக்‌ துக்கமில்லை 


என்பது உளவியல்‌ செறிவரன பமமொழியாகும்‌, துணிந்த 
வனுக்கு ஏன்‌ துன்பமில்லை ? இத்துணிவு எவ்வாறு தோன்று 
கிறது? துன்பச்‌ சமுத்திரத்தின்‌ அலைவேகங்களையும்‌. அடித்தள 
ஆழங்களையும்‌ ஏற்றுக்கொண்டு, அவற்றைச்‌ சார்ந்த அச்ச 
உணர்வை ஒதுக்கிக்‌ கொண்ட உணர்வொதுக்கப்‌ போக்கிலேயே 
துணிவு தோன்றுகின்றது. சமுத்திரம்‌ திறங்காலளவு  ஆஇவிடு 
கிறது. ஆகையால்‌ சாகக்‌ துணிந்தவனுக்கு மட்டுமன்றி வாழத்‌ 
துணிந்தவனுக்கும்‌ கடல்‌ அச்சமூட்டவில்லை: மாறாக எளிதாய்‌ 
நீந்தி இனிதாய்க்‌ கரை சேரும்‌ ஆற்றல்‌ பெருகிவிடுகிறது. ப 


அமி முமமையாக இரண்ட 
பட்டுத்‌ தேர்ந்த செறிவான மனங்‌ 
களே பழமொழிகளாகும்‌, படைத்தோரின்‌ பெயர்‌ அதிய 
லாகாதவை பழமொழிகள்‌, சமுதாயத்தின்‌ ஓட்டு மொத்தமான 
பிடைப்புக்களான பமமொகிகள்‌ மனித அனுபவங்களின்‌ 


றக்‌ கலந்து பட்டறிவில்‌ 
களின்‌ தெளிவான வஈய்பாடு 


531. 


தொகுப்புரைகள்‌ ஆகும்‌. பழமொழிகள்‌ ஏட்டுக்‌ கல்வியில்‌ 
விளைந்தன அல்ல. . அவை. வாழ்வியலை நேரடியாகக்‌ கற்ற 
எண்ணற்ற - உள்ளங்களில்‌ இயல்பாய்த்‌ தோன்றி நிலைத்த 
அறிவின்‌ பதிவுகள்‌, ஆகையால்‌ பழமொழிகள்‌ உளவியல்‌ செறிவு 
மிக்கன ஆகும்‌. ஆழம்‌ காணவியலாத மனித உள்ளத்தின்‌ 
எண்ணற்ற போக்குகளுள்‌ ஒன்றான உணர்வொதுக்கம்‌ என்னும்‌ 
உள்ளவியல்பு பழமொழிகளில்‌ விரவி நிற்கும்‌ தன்மை இக்‌ 
கட்டுரையில்‌ காட்டப்பட்டது, அறிவியல்‌ அணுகு முறைகளுக் 
_ கும்‌ ஆய்வுகளுக்கும்‌ .ஈடுகொடுத்துப்‌ பொருளாழம்‌ காட்டவல்ல 
பழமொழிகள்‌ மேலும்‌ ஆய்தற்கு உரியனவாகும்‌. 


8001 0465: 


1. *0]த44௦1 28 க$820 ர மீகா 1௦ 1௦ 17000801018]3 15111ம7௦0 
8௦4௦ ரதர௭0 “௧௩3 111௦1 மறந்கர 5ஜகாக1101. 07 11௦ 142௧. 0 ஊ 
1000501008 1றய]96 $௦00 118 கறறா௦றார்கரக 87604, 115 

“ வி1ுர்பத 0ரரிழ 1௦ 1468 வயம்‌ (6 ௨5800181௦6 ௧1604 1௦-16 
ஹூவாறே௦96?” ௩௦௭4 8. நரமம்டி ௩௦ம்‌. ந, பெய்]தறர்‌, 
111049 08 790௦ற௧11010ஹுூ, ரோமா க௱ம்‌ 5628110ற0, 110), 
701 1975- ந. 69, 

2. : “ஏதரரகர்்ம: நற 406 கர்மம்‌ (0௦ 16ம்‌ உட 6 ார்றோ06 
31688, : 1௦ , 820 : 8றகாக195 146 64607 கீ:௦றம (1௦ 11601 
ம்ப 3000110816 ந்‌ ரெழ்தர்நுத1[3? - கறறக [7200, 19272156 
20ம்‌,  1ிறஷ10றக601௧ நீசர்‌, 7௦1. 7, ம, 171 
(1969 6011100) - | 

3... “ஏந்தி 15 ரரரக-றஷு்ம் $றேகாக(1௦0 ௦8 கரிர௦௦௫ 17010 
௦0ம்‌”? - ]8ீகற 10214௦ 918580, 7₹88011008 1௦ 1172௧7, 
118110081 நஇயு்‌1181ம்த - 110056. 1488 ][)௨100,1978 - ந-ட6ி, 


4, 4 நிற 1ாறமரித66 ௧௦ (ற ௦105110060 ௦1047 .8$ ௧11௦ 
10626, 1137 01௦ ௦ 1க]1) 6210நத 45 416 ழ6௭501; 16 40௦5 
1101 128114 17681 1?” - எர. து தை 112127 
18, 01411118௨3, 131மம்‌8 ௦7 £ஷ்‌0றக1016 ஐ, 1. 70... 


நீலநீரி மாவட்டத்து ॥டகர்‌ வேளாண்மைர்‌ 
பழமொழிகள்‌ 


ஆ. இராமகிருஷ்ணன்‌ 
குமிழ்த்துறை, 
பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌, 


கோவை. 





கட்டுரையின்‌ நோக்கம்‌: 


நாட்டுப்புற இலக்கியங்களில்‌ ஒன்றான பழமொழிகள்‌ பல்‌ 


வேறு சமயத்தவர்களால்‌ வெவ்வேறு சூழ்நிலைகளில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டு வருகின்‌ றன, 


படுகு மொழியானது தென்திராவிட மொழிகளில்‌ ஒன்றா 
கும்‌. படுகு மொழிபேசுவோர்‌ பழங்காலந்தொட்டே நீலகிரி 
மலையில்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌. பல ஆண்டுகளாக நீலகிரி 
மாவட்டத்தில்‌ வாழும்‌ படுகர்‌ இனத்தவர்‌ பேசும்‌ படுகு 
மொழிக்கு எழுத்து இல்லை என்பதை நாம்‌ அறிவோம்‌. 


ஆகவே அவர்கள்‌ குமிழையே தாய்மொழியாகக்‌ கருஇப்‌ படித்‌ 
தும்‌ எழுதியும்‌ வருகின்றனர்‌, 


படுகுப்‌ பழமொழிகள்‌ பழமையும்‌, எளிமையும்‌ இனிமையும்‌ 
நிறைந்து காணப்படுகின்‌ றன, படுகுப்‌ பமமொழிகளினுள்‌ பல 
அரிய கருத்துக்கள்‌ அடங்கியுள்ளன. அத்தகைய “கருத்துக்கள்‌ 
படுகு சமுதாயத்தாரால்‌ 
படுகின்றன. 


பல 


சூழளில்‌ பயன்படு த்தப்‌ 


533 
அவற்றை. வெளிக்‌ கொணர்தலே. இக்கட்டுரையின்‌ _ நோக்க 
மாகும்‌. 


3 


பழமொழி ஒரு விளக்கம்‌ 


“பழைய மொழியே பண்ணன்‌ பழமையும்‌ எளிமையும்‌ 
இனிமையும்‌ நிறைந்தவை: பழமொழியைக்‌ கொண்டு மக்களின்‌ 
பண்பாட்டினையும்‌ நாகரிகத்தையும்‌ அறியலாம்‌'” என பழ 


மொழியின்‌ சிறப்பை திருமதி இருட்டினா சஞ்சீவி கூறுகிறார்‌. 


“ரோ ஜாவிலிருந்து அத்தர்‌ பிறந்தது போல வாழ்வின்‌ 
சிறப்பிலிருந்து துள்ளித்‌ தெளித்த ரசம்‌ தோய்ந்த மாதுளை 
முத்துக்கள்‌' பழமொழிகள்‌”” என்று இரு- சுப்பிரமணியம்‌ கூறு 
வது பொருத்தமாகும்‌. ப 


தொல்காயிபியர்‌ ப டடிலாறிக்கும்‌ இலக்கணம்‌ சொல்லி 
யுள்ளார்‌. பழமொழிகளைத்‌ தொல்கரப்பியர்‌'” ஏது நுதலிய 
முதுமொழி என்றார்‌. அகநானூறு (101) “தொன்று படுமொழி 
என்று குறிப்பிடுகிறது, பழமொழி நானூறு பழமொழித்‌ 
தொகுப்பாகும்‌. கொன்றை வேந்தன்‌ “மூத்தோர்‌ வார்த்தை 
அமிழ்தம்‌”? என்கிறது. குமரேச சதகமோபழமமொழியை உலக 
மொழி என்கிறது. ப 


க.மிழில்‌ பபமொழியைப்‌ பழஞ்சொல்‌, முதுமொழி, முது: 
சொல்‌, வசனம்‌, சொலவம்‌ சொலவடை என்றும்‌. மலையாளத்‌ 
இல்‌ “ப்ழஞ்செரல்‌"' என்றும்‌ கன்னடத்தில்‌ “*நான்தெமி”' என்றும்‌ 
தெலுங்கில்‌ “*மக்கள்குரல்‌”” என்றும்‌, ஆங்கிலத்தில்‌ “105/6” 
என்றும்‌ அழைப்பர்‌. 


படுகுமொழியில்‌ பழமொழிகள்‌ 


படுகு மொழியில்‌ பழமொழியினைத்‌ “கொட்ரு சுலோகா” 
என்று அழைக்கின்றனர்‌. ““ஷொட்ரு”” என்ற சொல்‌ பெரியோர்‌ 
களையும்‌. “சலோகா” என்பது பமமொழியினையும்‌ குறிக்கிறது. 
ஆகவே, படுகுப்‌ பபமொழியானது பழைமைக்‌ காலத்துப்‌ பெரி 
யோர்கள்‌ கூறிய பல அரிய கருத்துக்களைக்‌ கொண்டுள்ளது 
என்பதனைத்‌ ““தொட்ருசுலோகா”?' , என்ற வார்த்தையினைக்‌ 
கொண்டு அறியலாம்‌. 


534 


வாழ்வியல்‌, சமூகம்‌, குடும்பம்‌, தத்துவம்‌, பொருளியல்‌, 
. தொழிலியல்‌, வரலாறு, மொழியியல்‌, வேளாண்மை : என்றி 
-னைய பல கோணங்கள்‌ பழமொழிகளுக்குரியன. - 


வேளாண்மைப்‌ பமமொழிகள்‌ வேளாண்மைச்‌ 'செயல்‌ : 
முறையின்‌ பல கோணங்களை விளக்குவதோடு, குத்துவம்‌ 
முதலிய பிற பொருள்களோடு இணைந்து எழுந்துள்ளன. 


வேளாண்மை 


வேளாண்மை செய்து வரும்‌ வாழ்க்கையே உயார்வுடையது 
எனப்படுகர்‌ சமுதாயம்‌ கருதியதாக 
“கைக கெசரு .பாயிக மொசரு:: 


(கையில்‌ சேறானால்‌ வாய்க்கு மோருண்டு) 


என்ற பழமொழி உணர்த்துகிறது. ஆகவே ப படுகர்‌ சமுதாய 
மக்கள்‌ விவசாயத்தை முக்கியத்‌. தொழிலாகக்‌ கொண்டு வந்‌ 
துள்ளனர்‌ என்பதை அறியலாம்‌, ன கு 


விவசாயத்திற்கேற்ற நிலம்‌ ்‌ 
டவர்‌ சமுதாய மக்கள்‌ தாம்‌ செய்யும்‌ விவசாயத்திற்‌ 

கேற்ற நிலத்தினையே தேர்வு செய்து பயிரிட்டு வந்துள்ளனர்‌ 

என்பதைப்‌ பழமொழிகள்‌ காட்டுகின்றன... 


“கள்ளெ ஆலெயு பெள்ளெய கூடு 
அள்ள ஒத்தலெயு ஆடவ 


(இிருடியானாலும்‌ வெண்மை நிறம்‌ கொண்ட பெண்ணை: 

மணம்‌ செய்து கொள்‌: வெள்ளம்‌ அடித்தாலும்‌ நீர்‌ உள்ள 

நிலத்தில்‌ பயிர்‌ .செய்‌) ட 
நீலகிரி மாவட்டத்தில்‌ பெரும்பாலும்‌ அதிக மழை பெய்யும்‌ 
என்பது அறிந்த தொன்றாகும்‌. படுகர்‌ சமுதாய மக்கள்‌ பொது 
வாக நீர்வளமிக்க நிலத்தில்‌ விளையும்‌ பயிரையே பயிர்‌ செய்து'' 
வத்துளளனர்‌. எனவே வெள்ளம்‌ அடித்துச்‌ சென்றாலும்‌ நீர்‌ 


உள்ள நிலத்தில்‌ பயிர்‌ செய்வே ்‌ என  ' இப்பழமொமி' 
இ. | க நலம்‌ எ ப்பழமொ.ழி 
உணர்த்துகிறது, ர இப்பழெ ம்‌ 


535. 


“அதநோடி' உத்து; பொத நோடிபித்து'”. 
(ஈரத்தை பார்த்து உழு, விதையைப்‌ பார்த்து விதை) 


படுகாரீ-சமுதாய மக்கள்‌ ' ஈரமான நிலத்தையே பயிர்‌ 
செய்யச்‌ சரியான நிலம்‌ எனக்‌ தேர்வு செய்துள்ளனர்‌ என இப்‌ 
பழமொழி உணர்த்துகிறது. மற்றும்‌ உருளைக்கிழங்கு விதை, 
முட்டைகோஸ்‌ விதை, ராகி விதை, சாமை விதை போன்ற 
விதையையே விதைத்துள்ளனர்‌ என்பதை இப்பழமொழி 


உணர்த்துகிறது. 


மழை வளம்‌ 


நீலகிரி மாவட்டமானது .மழை வளமிக்க மாவட்டமாகும்‌. 
மழை வளத்தைப்‌: பல பழமொழிகள்‌ உணர்த்துகின்றன. 
மழையை நம்பித்தான்‌ படுகர்‌ சமூதாய மக்கள்‌ விவசாயம்‌ 
செய்து வந்துள்ளனர்‌. ட 


“அட்டுவ நீருந்த சொட்டுவ நீரு கன.", 


(ஊற்றுகன்ற தண்ணிரைனீட்‌. சொட்டுகின்ற தண்ணீர்‌ 
போதும்‌) 


நீலஇரி.மாவட்டத்தஇல்‌ மழைக்காலத்தில்‌ பெபரும்பாலும்‌ 
மழை அதிகளவில்‌ கெ௱ட்டாமல்‌ மழையானது கூறிக்கொண்டே 
யிருக்கும்‌, தூறிக்கொண்டே. அடிக்கும்‌ மழைதான்‌ நீலகிரி 
மாவட்ட விவசாயமான, தேயிலை, உருளைக்‌ இழங்கு, 
மூட்டைகோஸ்‌ போன்ற செடிகளுக்கு உகந்ததாகும்‌. எனவே 
தூறல்‌ மழையே சிறந்ததென இப்பழமொழி உணர்த்துகிறது. 
*ச௪ந்துன மே புட” ப 
- (அந்தியில்‌ பிடித்த மழை விடாது) 
இப்பழமொழியானது தமிழில்‌ “*அந்தியில்‌ பிடித்த மழை அழு 
தாலும்‌ விடாது”? என்ற பழமொழிக்கேற்ப அமைந்துள்ளது 
எனலாம்‌. ்‌ 
“காடே மே கோட நாடுக இல்லெ 
-கடெ மே கட நாடுக இல்லெ” 


536 


கோடை காலமாகிய மே மாதங்களில்‌: பொழியும்‌! மழை. 
கோட நாட்டிற்கில்லை. - 


ஸ்ட்‌ செப்டம்பர்‌ கூட காலம்‌ மாதங்களிலம்‌ 
ஆ த கு 


பொழியும்‌ மழை கூட நாட்டிற்கில்லை 


கோடை காலமாகிய மே மாதங்களில்‌ பொழியும்‌ கனமான 
மழை கோத்தஇரி சுற்றியுள்ள கோடநாடு மற்றும்‌ அதன்‌ 
சுற்றுப்புறக்‌ கிராமங்களில்‌ செய்யும்‌ விவசாயத்திற்கு உகந்த 
தல்ல, ஆனால்‌ கோடை மழை அட்டி அருகாமையிலுள்ள 
கடநாடு மற்றும்‌ அதன்‌ சுற்றுப்புறங்களில்‌ செய்யும்‌ விவசாயத்‌ 
திற்கேற்ற தாகும்‌, 


ஆகஸ்ட்‌, செப்டம்பர்‌ (கடெ காலம்‌) ஆகிய மாதங்களில்‌ 
பொழியும்‌ தூறல்‌ மழை கோத்தகிரி பகுதி விவசாயத்திற்கு 
உகந்ததாகும்‌, ஆனால்‌ இம்மழை ஊட்டி போன்ற பகுதி 
களுக்கு உகந்தல்ல என்பதை இப்பழமொழி அணர்த்துகிறது. 
ஆகவே மழை வேளாண்மைக்கு இன்றியமையாதது என்பதை 
அறியலாம்‌, 


விதைத்தல்‌ 
நீலகிரி படுகர்‌ சமுதாய மக்கள்‌ தங்கள்‌ விவசாயத்திற்கு 
விதைகளையே அதிகம்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌ என்பதை 
“ஒத்த நேரடி பித்தாக்கு”' ப 
சூரியனைப்‌ பார்த்து விதையை விகை) 
என்ற பழமொழி உணர்த்துகிறது. அதாவது படுகா்‌ சமுதாயத்‌ 
தார்‌ வேளாண்மைத்‌ தொழிலை முக்கியமான (தொழிலாகக்‌. 
கருதி வந்துள்ளமையால்‌, வேளாண்மை நல்ல விளைச்சல்‌ தர 


சூரியனைக்‌ கடவுளாக நினைத்து விதையை ' விதைத்துள்ள ' 
னர்‌ என அறியலாம்‌, 


““பித்தித பித்த இரிக்கி எத்தாக்கா??” 
(விதைத்த விதையைப்‌ பொறுக்கி எடுக்கலாமா) 


இப்ப மொழியினைக்‌ கொண்டு படுகர்‌ சமுதாயத்தார்‌ விதை. 
யையே பயன்‌ படுத்தியுள்ளனர்‌ எனத்தெளிவாக அறியலாம்‌, 


534 


காய்கறி பயிரிடல்‌ 
வேளாண்மைத்‌ துறையில்‌ ஒரு பிரிவு காய்கறிப்‌ பயிரிடல்‌ 
. ஆகும்‌. காய்கறிகளை வீட்டுத்‌ சேரட்டக்கடுகளிலுல்‌ பயிரிட 


லாம்‌. 


நீலகிரி மாவட்டத்தில்‌ காய்கறிப்‌ பயிர்கள்‌ பலவகையாகப்‌- 
பயிர்‌ செய்யப்படுகின்றன. 1. உருளைக்கிழங்கு 2, அவரை, 
3. பருப்பு, 4, பட்டாணி, 5. வெங்காயம்‌, 6. உரை வகைகள்‌ 


எனப்‌ பல வகைகள்‌ உண்டு, 


உருளைக்கிழங்கு ப 

காய்கறிகள்‌ உணவுத்‌ தேவையில்‌ ஒரு பங்கை நிறைவு 
செய்பவை. இருமணம்‌ மற்றும்‌ முக்கியமான சமூக்‌ .விழாக்களி 
லும்‌ காய்கறியின்‌ பங்கு கணிசமான அளவில்‌ இன்றியமை 
யாமை பெறுகிறது. 

₹உருளிய உரத்தலெ உதக்கத்தா”' 

(பொடி உருளைக்கிழங்கை உரித்தால்‌ சாம்பார்தான்‌) 


1 1) 54 


“ரசு இல்லாது உதக்கவோ' 1 


(உருளைக்கிழங்கு இல்லாத சாம்பாரா””) 


இப்பழமொழிகளானவை படுகர்‌ சமுதாய மக்கள்‌ உருளைக்‌ 
கிழங்கைப்‌ பயிரிட்டு வந்தனர்‌ என்பதையும்‌ மற்றும்‌ உ௫ுளைக்‌ 
கதிழங்கையே.உணவாகக்‌ கொண்டுள்ளனர்‌ என்பதையும்‌ முக்கிய 
மான சமய விழாக்களில்‌ விருந்தினர்களுக்குப்‌ பரிமாறினார்‌ 
என்பதையும்‌ இப்பழமொழி உணர்த்துகிறது. 


அவரை (பருப்ப்‌) 
“பே இல்லாத மதுவெயா?”” 
(பரு.ப்பு இல்லாத கல்யாணமா ?) 


இவர்கள்‌ அவரையினை முக்கியமான பயிநாரகப்‌ பயிரிட்டு 
்‌ வந்துள்ளனர்‌. திருமணம்‌ போன்ற சமய விழாக்களில்‌ அவரை 
யினையே சற்ந்த உணவாகக்‌ கொண்டு பரிமாறினர்‌ என 
ட்‌ இப்பழமொழி உணர்த்துகிறது எனலாம்‌. 


538 


பட்டாணி ன 
பட்டாணியைப்‌ பயிரிட்டு வந்துள்ளனர்‌ -என்‌ பதை 
“உறித்த கள்ளெ பயிலு' பந்தரவா?”" 

(பொறிக்த பட்டாணி முளைக்குமா?) 


இப்பழமொழி உணர்த்துகிறது. மற்றும்‌ இவர்கள்‌ பட்டாணி 
யைப்‌ பொறித்துச்‌ சாப்பிட்டு வத்துள்ளன.ர்‌ என அறியல்‌்ஈம்‌ . 


வெங்காயம்‌ 


. வெங்காயத்தைப்‌ பயிரிட்டு வந்துள்ளனர்‌ என்பதை 


“மபபங்கொலக கும்பெல்லா சொத்த?” 


(வெங்காயக்‌ கோட்டத்திற்கு அதனைச்‌ சுற்றியுள்ள புதிர்‌ 
எல்லாம்‌ சொந்தம்‌) இப்‌ பழமொழி உணர்த்துகிறது. 
இன்றைய படுகர்‌ சமுதாய மக்கள்‌ வெங்காயத்தை அதிகமாக 
வேளாண்மை செய்கின்றனர்‌... அதுவும்‌ 
பூண்டினை அதிகளவில்‌ வேளாண்மை செய்து 
வெள்ளைப்‌ பூண்டினைச்‌ சிறந்த 
வருகஇன்றனார்‌. 


வெள்ளைப்‌ 
வருகின்றனர்‌ -. 
மருந்தாகப்‌ பயன்படுத்தி 


கீரை 


““காக்கெ சொப்புக லோசெல்லா சொத்தா”? 

(மணத்தக்காளி கீரைக்கு உலகமெல்லாம்‌ சொத்தம்‌) 
இப்‌ பழமொழியின்‌ மூலம்‌ மணத்தக்காளி உரையைப்‌ படுகர்‌ 
*முதாய்‌ மக்கள்‌ பயிரிட்டு வந்துள்ளனர்‌ என்பதை அறியலாம்‌. 
மணத்தக்காளி கீரையானது சிறத்த மருத்துவத்திற்கு 


உகுவு 
கிறது: எனவே, இதனை அனைவரும்‌ பயன்படுத்து" வந்து 
உள்ளனர்‌ என்பதைக்‌ காட்டுகிறது. * 
தானியங்கள்‌ 
நீலஇறி மாவட்டத்தில்‌ ராகி, சாமை, அண்டிச்சாமை 


போன்ற தானியங்கள்‌ பயிரிடப்படுகின்றன. படுகர்‌ சமுதாய 
மக்கள்‌ இதனை முக்கியத்‌ கொழிலாகக்‌ கொண்டு வேளாண்மை 


539 


செய்து வருன்றனர்‌, இவர்கள்‌ இன்றைய தினம்‌ முக்கிய 
உணவாக அரிசிக்கு ஈடாக இதனைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. 


கேழ்வரகு (ராகி) 

இவர்கள்‌ கேழ்வரகைப்‌ (ராக) பயிரிட்டு வந்தனர்‌; மற்றும்‌ 
அதையே முக்கிய உணவாகக்‌ கொண்டுள்ளனர்‌ என்பதை 

எரிகி பேத்தம மாத்தினோ”' 

(ராகி பயிரிட்டவன்‌ பையனோ) 
இப்பழமொழி உணர்த்துகிறது. இப்பழமமொழியினைக்‌ கொண்டு 
படுக சமுதாயத்தில்‌ அதிக ராகி தானியத்தைப்‌ பயிரிட்ட 
குடும்பத்து மகனே சிறந்தவனாக, ௨ணர்ந்தவனாகக்‌ கருதப்‌ 
பட்டு வந்துள்ளான்‌. எனத்‌ தெரி௫றது. எனவே, இவர்கள்‌ 
ராகியையேதானியத்தின்‌ செல்வமாகக்‌ கருதிப்‌ பயிரிட்டு வதீ 
துள்ளனார்‌ எனலாம்‌. 


சாமை 
சத்தகோயி பத்த முக்கிரவா”' 
(மாண்ட கோழி சாமை சாப்பிடுமா) 
இப்‌ பழமொழியினைக்‌ கொண்டு சாமை தானியத்தைப்‌ 
பயிரிட்டுள்ளனர்‌ என அறியலாம்‌. 
ஆண்டி சாமை 
அண்டம இல்லாதெ ஆண்டி பேய, 
உள்ளம இல்லாதெ குள்ளெ பேய” 
(ஆண்டவன்‌ இல்லாமல்‌ பயிர்‌. வளராது; அதுபோல 
சொந்தக்காரன்‌இல்லாமல்‌ பயிர்‌ விளையாது) 
(குள்ளெ, ஆண்டி ஒருவகைப்‌ பயிர்‌) 
ஆண்டி சாமை மற்றும்‌ தானியத்தைப்‌ படுகர்‌. சமுதாய 
மக்கள்‌ கடவுளை நம்பித்தான்‌ பயிரிட்‌? வந்துள்ளனர்‌. 


காரணம்‌ இத்‌ தானியத்தை மழையை நம்பித்தான்‌ பயிரிட்டு 
வந்துள்ளனர்‌ என உணரலாம்‌, 


540 

பழங்கள்‌ ப ப 

பலாப்பழம்‌, வாழைப்பழம்‌ போன்றவற்றைப்‌ பயிரிட்டு 
வந்துள்ளனர்‌ என்பதை 

“சக்கண துந்து சத்தமதாரா? 

பேண திந்து பதக்கிதம தாரா?” 

(பலாப்பழத்தைச்‌ சாப்பிட்டு இறந்தவர்கள்‌ யார்‌? 

வாழைப்பழத்தைச்‌ சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள்‌ யார்‌???) 

இப்‌ பழமொழி உணர்த்துகிறது. படுகர்‌ சமுதாய மக்கள்‌ 
பலாப்பழம்‌, வாழைப்பழம்‌ ஆகியவற்றைச்‌ இறந்த உணவாகக்‌ 


கருதிச்‌ சாப்பிட்டு வந்துள்ளனர்‌ எனலாம்‌. 


வேளாண்மை பற்றிய தத்துவ மொழிகள்‌ 


1. “பருப்பு இல்லாத உதகவோ, கண்டில்லாத மனெயோ”: 


பருப்பு இல்லாத சாம்பாரா, ஆண்மகன்‌ இல்லாது வீடா) 


2. “கருளிய உரத்தலெ உதக்கத்தா 
கட்ட நரத்தலை முக்கத்தா”” 

(“உருளைக்‌ கிழங்கை உரித்தால்‌ சாம்பார்தான்‌; 
தாடி நரைத்தால்‌ கிழவன்தான்‌””) 

3. “ஆரக்கே ஆறுபல* ஆயுசு நரறுபல'? ப 
(மூன்று மடங்கைப்‌ பாதுகாத்தால்‌ ஆறுமடங்கு) 

4. “தப்பரி கூச மண்டெ பீசிலெ. ஆனிக்கல்‌ மேதா”? 
(அநாதைப்பிள்ளை மொட்டை அடித்தால்‌, ஆலங்கட்டி 
பொழியும்‌.) 

5. “பேத ஓலக பெரல எத்த பேடர? 
கரக எம்மெய கண்ணு எத்த பேடா?” 

“விளையும்‌ தோட்டத்தைப்‌ பார்த்து விரலை: நீட்டாதே'” 
பால்‌ கறக்கும்‌ எருமையைக்‌ கெட்ட. நோக்கில்‌ 
பார்க்காதே 

6, 


““பக்இதமக பகவான்‌ துணை?! 


தன்றாக உழைப்பவனுக்குப்‌ பகவான்‌ துணை 


10, 


11, 


12. 


13. 


14, 


32 


16. 


241 
“எட்டாத: மொரனொ அண்ணு. அட்டங்கே'* 
எப்டா முடியாத மரத்தில்‌ கனி இருந்தது போல 


*முங்கையாசக: கெறாலமாடிலெ: ஆங்கையாசக  துப்ப”” 
முங்கையளவு சொத்தினைச்‌ சேர்த்து வைத்தால்‌, அது 
அகங்கையளவு நெய்யாம்‌ ப 


““சார்க்காரவேோ: மாசு காரவோ:”' 
(அரசாங்கம்‌ காரமா, மிளகாய்‌ காரமா) 
அகலதொகெ ஒப்பதன;: ஆளதொகெ ஒஓகு”" 
“அகலத்தில்‌ உழுவதைவிட ஆழத்தில்‌ கெல்வதே மேல்‌” 


அண்ண திந்தம நுண்ணன இத்தனெ, 
. கொட்டமய தஇந்திம பெக்கி, பெக்கி சத்தன”” 
(பழத்தை உண்டவன்‌ நன்றாக வாழ்வான்‌ 

நெல்‌ விற்றுக்கொண்டிருந்த கடை புல்‌ விற்கிறது) 


“அயுதவ மசுத்துஇடி, எண்ண உசுத்து இடி” 
(ஆயுதத்தைக்‌ (விவசாயக்‌ கருவி) கூர்மை செய்து கொள்‌ 
பெண்ணை நல்ல பாதுகாப்பில்‌ வைத்துக்‌ கொள்‌) 


*உல்லுதமாரித அங்கடி நெல்லுமாரிர, 

நெல்லுமாரித அங்கடி உல்லு மாரிர” 
(புல்‌ விற்றுக்‌ கொண்டிருந்த கடை நெல்லை விற்கிறது; 
கொட்டையை உண்டவன்‌ விக்கி, விக்கி இறப்பான்‌) 


குன்ன மடல்‌ பித்தித பித்து பேயா, மனெக பித்து 
சேரா. 

(சிறிய குழந்தைகள்‌ விதைத்த விதை வையா டு 
அவை வீட்டிற்கு வந்து சேராது.) 


பேதமன ஓலகு ஒகு; கரதமன மானக ஒக. 
(விளையும்‌ நிலத்திற்குச்‌ செல்‌, நன்றாக; பால்‌ கறக்கும்‌ 
வீட்டிற்குச்‌ செல்‌) 


அரண்மனெக ஆறு சாயிரகொடாக்கு, 


நெரமளெக உதக்க சொப்ப அட்டோக,"” 


542 


(அரண்மனைக்கு ஆறு. ஆயிரம்‌ வரிகட்ட முடியும்‌; 
நல்ல நிகழ்ச்சி நடக்கும்‌ வீட்டிற்குக்‌ கொடுக்க முடியாது) 


முடிவுரை: ப 
. மேற்கூறிய பழமொழிகளைக்‌ கொண்டு நீலகிரியில்‌ வாழும்‌ 
படுகுச்‌ சமூதாய மக்கள்‌ சிறந்த முறையில்‌ விவசாயம்‌ செய்து. 
வந்துள்ளனர்‌ என்பதைக்‌ கீழ்க்கண்டவாறு விளக்கலாம்‌. 
1. படுகர்‌ சமூதாய மக்கள்‌ விவசாயத்தையே மேன்மையாகக்‌ 
கருதி வந்துள்ளனார்‌ 


3, இவர்கள்‌ உருளைக்‌ இழங்கு, அவரை, : பட்டரணி 

.. வெங்காயம்‌ ஆகியவற்றைக்‌ காய்கறிகளாகப்‌ பயிரிட்டு 
வந்துள்ளனர்‌. ட்‌ ்‌ 

3. ராடு, சாமை, ஆண்டிசாமை போன்றவற்றைத்‌ தானிய 
மாகப்‌ பயிரிட்டு வந்துள்ளனர்‌, ப 


4, இவர்கள்‌ உருளைக்‌ கிழங்கு மற்றும்‌ சாகி, சாமை போன்ற 
வற்றை முக்கிய உணவாகக்‌ கொண்டுள்ளனர்‌. ட 


5. இரை வகைகளை மருந்தாகக்‌ கருஇ உண்டு வருகின்றனா்‌ 
எனலாம்‌, 


பயன்படுத்தப்பட்டநூல்கள்‌ 


1. செயராமன்‌. த,வீ. பழமொழிகளில்‌ வேளாண்மை 
அறிவியல்‌” நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, பிரைவேட்‌ லிமி 
டெட்‌, 41ப, இட்தோ இண்ண்டஸ்டிரியல்‌ எஸ்டேட்‌. 
சென்னை 600 098. ப 


2, கந்தசாமி, இல. செ. உழவர்கள்‌ பேச்சு மொழி, 


கலை 
செல்வம்‌ பஇப்பகம்‌, 1/140 


வம்‌. சாஸ்திரி தெரு, ..பாப்பா 
தாய்க்கன்‌ புதூர்‌, கோயம்புத்தூர்‌ - 641 003. 
சண்முகசுந்தரம்‌. ௬. நாட்டுப்புற இயல்‌ ஓர்‌ அறிமுகம்‌, 
சென்னை, 1975 ._ ஜனவரி 14, 

சாலை இளந்திரையன்‌. சமுதாய நோக்கல்‌ பழமொழி: 
கள்‌, புதுதில்லி பல்கலைக்கழகம்‌, பதிப்பு - ஆகஸ்டு, 
ட முதற்பதிப்பு ஆண்டு, 


001000000௨ 408௦0 
10 அர்‌ 080715 


7, மநபராக்்‌ 
ஒரகாற& 1௨2௨, 


11 212168. 





1, றர்ரம்ர்மை 


ஹுர்‌1 19 க (சதல ௦மி ற௦ொன05, கற கழற 15 நகம்‌ 
ற 114 றஹ 10 & முரு 00025௩ 80816 1௦ 01௦80 711 
51075 71௦00 ௨ 0௦௦1௦210௧1 0௦40௩ ௦7 12. 


2. நீர்ச்ப்பறத ஊம்‌ ப்காலமர்சரர்தரரத 01 றாமாளற்க: 


நடி பரமம்ம்0ெடி ஐம்‌ வ்கரகரர்னர்ச1105 0 116 றாம்‌ 
பப ௦ரத1$௨ம்‌ ர ஏுலார்‌௦08 நிரதிடிற்‌ 504௦/875 876 0௦76 ௦8 1655 1146 
906. 17௦11௦9102 &௭௦ 5002 ௦7 16 மேரபாம்‌(1௦105 ௦1 ம்‌6 றா020 
0111011416 ௦௦0க112: 


“5 றர 15 உ யீ ந04 60 $ஹுர்றத?” -- 0௩.6. ரஸம்‌) 


“எநத எர்தம்0 ௦8 ஹர வம்‌ 5ற்க ஈம்‌ நீ டி ” 
டி - (0௦ம்‌ 4௦0 ௩15561) 


...“ந26ம்‌ 10015 ௦ 80௦௦05 - (66000) 


544 


 **$௫ா5௪, மாசரர்ுத கம்‌ 00101 ௧6 (06. 0160021(8 97 200 - 
௦610” ழ்‌ . ௪. (17030 நிரொலாய்‌) 
“நாள்‌ ஐ 0௧103 140 06 16 கர்ணன்‌ ௦5 ரர15000” 
(0௭1) 


₹*0000186 $68%60௦6 ஏரம்பு ந்த ௨1ம்‌ 46 6%655 50106 11111 
4906114116 3-2)00ன161௦6 ௦7 ௦18ம4க(1%௦௩ கம்‌ நீதாயரிர்தா 
1௦ 811?” -- (116 செீமாம்‌ ற ஜி15 மிர்ர்ர்றகாரு), 


நிர01/210 கோ 06 ௦0 ௦ஊளம்ள பிர ப 011௦ம்‌ 85 116 11கக்பாச 
௦1 (116 060216, 694 16 060016 ௨ம்‌ 701 (16 ற60ற16, 1011091௨த 
௨16 1116 6585001181 ௦காக௦70ர51108 ௦07 11௦ றா௦ா05:- 

(ஐ) 14 வ்லபிம்‌ 56 நாகதகற்‌ ஏர்ரடு கார்த்‌, 

(6) 11 ௱ா5ர்‌ 6 எ்ார்‌ 1 8126, 

(௦) 11 ரர 6 கி[ர்ர்சோகர்ர்௨, 

(ய) 17% முருதர்‌ 20௦ ரற்றுறாக, 

(6) 74 5௦14 11376 8488018100 

(௫) 11 026 6௪ ௦87 10 ரோடு ச. 

(ஐஜி 14 151 0௪ சே501137 1ஈர்5]1/ 21015, 

(1) 1 ரதர்‌ 56 றர நரர்ரரகம்‌17 838 1 ௦1, 

(0) 110050 6 றதாவ1௦ 1 (தரள 

(0) 11 0051 0௦ உறறாராரர்கர௪ 10 01௦11௦. 

(6) 1050 66 00௬6ம்‌ 6௬ பார்சவ [ரர்‌ 

(0) 141 றாமல்‌ 6 கர17க௦0146 ஒரம்‌ 20068110ஐ 10 81716. 

(ஈட 71 ரூமா ௧ 9609 ந0ய1கர ௧௦௦த (௦ ற6௦ற156, 


ட 1௩151 ௪ 9609 6786௦119௨0 1௨1த0826. 
(9) 14 மபர்‌ நத4௪ ஙி ஏவி. 


ஜூ 1 ரும்‌ ௫ 1161௧01011081 1 நகர்பா௪, 

(0) 11 051 66 உ உயர தரும 20512௭௦௪, ௦நீ ௧ 5100, 
(9. 14 008௫ 581601 நூ௪ ல! ௦1 195 6016, 
(5) 1 (ு5( 80010 6021௩01981], இ 


545 


(0) 11 ராம்‌ 608860 00 ஊறசர்‌06. 
(ழு 71 ராயர்‌ 0௨ 8௦0௨௦5. . 


(௫9: நம நார்‌ கர நறறயிலா 8000018106, 


118011 &௩3. 03 றா௦ுசா ௦6ம்‌ ௩௦1 160258கர113/ ந்து வி1 
116 01127801சர்‌£1105 ா௩௦ரர்0164 ௨௦௦௭6, நப ர றா௦ளம்‌ ௩05 
1126 &௩ 16880 06 ரீ ₹1)6 01878016181108, 


_ 3 சிரரிர்‌ ஊர்மார 1.0.: 


106 005 க101௦14 72001061 8277 ஈ7100௩ ௦7 0௦166 4௭411_ 
015 15 ரூ ஏங்ொக்கமாக” உ. ரிதாம்‌1 தாகமாதாரக ௦7 500 
0. 110110 15 11 கீரரீர்ப்‌(10ட நந 7001௩ க்தமகட்‌; 


ப்‌ 15 & 510116, ர க]1ஜ்ர்ை2ம்‌ ஊர்‌ 1ர்6]1]1தர016 
ரகர பரம்‌ ௦0ெரஞர்றத. நடர்ம்கக எர்ர். 108501% ப வல 
101018114%தாகர? 5ஞும1141 170). 


1 (௨ ஜூரச 4201, 1 ௦11ககற1கா 125 1௦௦01007816ம்‌ 811 
116 6880ோர்ர்க1 ௦காக௦ர்சார்‌51105 07 606 றா௦ஈ௨05, 


நுண்மையும்‌ சுருக்கமும்‌ ஒளியுடைமையும்‌ ட 
எண்மையும்‌ என்றிவை விளங்கத்‌ தோன்றிக்‌ 
குறித்த பொருளை முடித்தற்கு வரூஉம்‌ 
ஏது. துதலிய்‌ முதுமொழி என்ப 


116 ௨௦௯௨ 31ம்‌ 18 30% 01 1௦ஐ1கே11]ுழ ரவ்வவர்‌ 21.0 
(80101௦1137 160456 ம% 8150 0111407511] ௧௨௦௦048௦16 &11 40௪ 
1100111065 08௩ ]கதுர்றுகர்நு உம்‌ 768501௨013 7261 றர௦1:0 (௧4 
1116 084 குர்‌ மேரர்றர்ர1௦ற. ௦4 றர 188 0621 ௨%௦11811- 
1194 ர6001060ம 1 நவாப்‌] 1221826. 


4. 58000 ௦ர்பார- .0.: 

3ரகரு ௨0௨2௦ 08006 181௦ நுர்ற்த 31 ௨ றக௫ர்மெ1கா 1100௦. 112106, 
1196 ரது ௦7 ௨. 82110 ௦8. 06 ௨றறா௦8011௦1 ரீா௦00. & 00010 
21081 ஐ௦ர்0ந்‌ ௦7 ரர்‌. “11056. ஏடி தக/6 111) 4௦ ம்ர்‌1மா2. எரி: 
௨000176 ஜா ௨00. 82106 10 115 70718 ஊம்‌ 9111 ஐ௦ 1௦ ம6கரமே” 


546 


38 ௫6 ௦0 406 10081 ஊ0160% ர20010ய63. 1ஊரம்1 நாரா... 14 7185 
்‌ 160006 037 1$085]தத கேவா ௦8 8611௦0 1௩ நம்‌ றக 
வூர்ம்01 75 நீ௦மர ம்‌ 10 116 இரர்ர்ப01௦ ஜூ) கறக்க ௦௦ம்‌, 106 ௨26௦ ௦7: 
102 106 08. 06 955]1த0௦ம்‌ 1௦ கறறா௦நப்0கர2]17.8.0. 2௩ம்‌ சோேர்மாரு. . 
1136 2001 30% பிறு நருறேர்ர்ரறகம்‌ 1௩6 றகர 6ம்‌ ஏா51௦1 மரீ .106.. 
ஓரு ௦4 நம ஐ௦ார்௦0்‌ லர்‌ ௨150 ரர101சம்‌ சார 820181௦137 


16 ௭௦௩4 நாளென, (கஐகக௦௦1ாம:  1$தர்ந்ராரு கரகம்‌ ஈர்கம்‌: 
நரஜாருகேய: 66. 


2. பிரதர்‌ ஊனர்மாரு 3.6. 


1ந்டி நிராஜ்‌ 110௦ 07 00௨ 07 416: ௦௦0ற1க18 67 1நமாயிமமாகி ர. 
1 மாயாவி ருகா நற்கு 10 056 உ நாரா. “37மோ. ரஷி 11 
$000685” (முயற்சி திருவினையாக்கும்‌) 
11 0௦80) 06 11100௦1604 88 611167 71ம்ரமர211 பகர்‌ கரு! 
(115 றாள்‌ 11 1918 601167 ௦7 15 ௭008 ௦07 வர்கள்ரொ 50௨௧0௦ 
௨ 0௦௭௦10 0ர்புத 1௦ 9146 20722௩0 ௨௩ம்‌ றறயு]காம்டு வருத (14 


06016. 187680601196 01 102 101௦70௦(க71௦. 1418 ஐர்கஹ6 கேடு 62 
2189812060 10 1894 கர்மா 5.0, 


6. 1141ம்‌ வரயா க.0.: 


121தகாகாக5 (௧118) ௧௭௨ ௧17௦௧3 ஊர்சோகம்‌ 7 'உரர்]றதம்ம 10 
310 ஊோர்யாட க, 7௭ காச ௧150 .88001106 . %௨1௦நத1நத 4௦ 
]கர்ட1810, க ரகக்‌ ஐனா60% ௩௦63 ௦4 112௫6 பு ௦௦ர்தர்‌ ௦ 
0௦10601101 91113) ஈத்சாறாவு. 77175 ர81:20 ர்ரமர்நு ராகஸபிர்கம்‌ 1௩ ௨ 
80426. “991121 0010601101 188 ])/தக௫ுகாத ௨90௧112 ஏர்‌) ஏக 
10௯7” (திகம்பர சந்நியாசக்கு வண்ணான்‌ உறவு ஏன்‌?) 71015 
10 12110த511375 ஐா0ர%்‌ ந 120 


92106 ஊம்‌ 761]தர0015 
$12111107006 


7. மரிய வர்றாரு தரு. 


நக்மா வடுக வீரு வகா, உ 684 பெ்ர்௦க1 1 'உராப்‌1] ந௦ஊ்‌ ௦ 
11௦111705௬ வொர்யார &.12. 0011020566 400 508௩285 100௦1 
00௦1௧1102 006 நறா00% 1௦ 00௨ 8128. 1115 0௦2110&] 0718 18 1080 
38 1௦10௦  ும2ம்‌ (213௦ 218௧௦௦1௧) 


பு பர்‌ 818028 56 ௬௦110௨ 1613) 01881] 86 ௩௦11 85 ஐறச2௦0தீரவரறு 


547. 


116 றரர256' அரஸ்‌ ௦. 0 0750”. 1100 06 கரிய] கம்‌ 
926137 00110100௦0 1! ௨1“ (16 400 ற105681068 6112103760 ௦9 நற 
1 115 சர்ம்வ்‌ ௭௦ ௭௧௨ ஏறு றறயிகா 1ம 115 (10௦. 00௦ ௦ 
(16 0011௧1 8ஜூர்ப 28 0016ம்‌ 037 10 18 “102 0096 637 148 ௦ 
௦11” (நுணலும்‌ தன்‌. வாயால்‌ கெடும்‌) 


8. இராம்‌ பேரரு கழ. 


$01தம 77/21], 416 கபா ௦ரீ கவவ்கில்‌ (௩௦௦ 0 ய117 
14881212க11௧1) ௭1௦ 1ி10மரர்த1மம்‌ 1 714) சேர்பு த.0, 1100 
3 0105870 நம ௨76 1116 0665” 91100) 886 ஏரு 0௦றய141 ப ொர்புத 
18 நளர்௦ம்‌. 


வண்டே அனையர்‌ மைந்தர்‌ என்பது 
பண்டே உரைத்த பழமொழி மெய்யாக்‌ 
கண்டேன்‌! 
யப] 2812ம்‌: 11ககலகற& கக்க: 16 
0௦48] நின்கண்‌ 36-38. 


84. டகர ரர்க்மககாயிப்‌காகக) (11௦ ௦10௦51 $கர்ரர்ர்க்‌ 5கர்ார்‌.. 
8110 ந $௦மா, 56ம்‌ & நுருறாசர்‌ ௦5 றா௦16705 18) 115 பமுரமட 
971101 10101 71 ௨0 றலா௦6 ௦1% 1நுஸுகாகராு. 002௨ ௦0% 11௦ ர௦5ர்‌ 
&1118011172 அம்ப 010160 நர நம்‌ 15 1 8மரீ[ாசம்‌ கரா 011102 
1701) ஜழ60 1௨.35 & ஊத 0802”. ப 


“கரும்பு இருக்க இரும்பு கடித்து 
- இளைத்தது போல்‌ ஆனேன்‌- 


ப! ரந்ப்றமராவப- 1 மர்மாகாயா கதவ. . 


9. ரவர்‌ ஊோர்ரார -&.0.: 


80. 8ீ௨௨1101:3 172858தல- 91௦ 19௧5 016. ளீ 116. 1௦0. ரகம 
ரர்‌ 881105 201101௦4. மிம்ம்ரயர கவ தவமா... - 36 10011100௦3 ந. 
9710047ய1 ௨0௨26 11 [ப 70420 பா ௦00 85 “௩௦0 379175612 276.- ஆ 
கமத 101 10௦ ௦0110 111 1, ௨0”. ்‌்‌ 


548 


'உங்கையிற்‌ பிள்ளை உனக்கே 
அடைக்கலம்‌ என்று 
அங்கப்‌ பழஞ்சொல்‌ புதுக்கும்‌ எம்‌ 

ப அச்சத்தால்‌. 
மமாமாரொற்ககாவம்‌: 19). 


10, ரீம்‌ சேோர்ரார &.ற.: 


1 200க7 196 &ம(%௦ 0௦% ககரகவுஹகாரு 1௩ தார] ஈ086 
386 021 06 8851ஐ0௦ம்‌ 40 12 ஊரம்மாரு க.) 1000ற0கரம்‌ 10 
006 ந 5 848௪௧5 “*$மாறனம்‌ 10095 1106 183] 10 5ரேறனர்‌, 4 
ரய நார 01115 11106. ப 


பாம்பறியும்‌ பாம்பின்கால்‌ எனூுமாழியும்‌ 


பழமொழியும்‌ பார்க்கி . லீரோ. 


கோட்காககாரகு கற கரு: ககாகர்க ககறப்காயு :5 
5௦01003௨81 மகக்க18 337. 


11. ளனர்‌ வோர்‌ உற. 


80118௧85ம 1 ப1வுகா (06 கமரா ௦7 1 கறச்க1க/ககா 5௧112 தகு 
110ரர்5ர்டிம்‌ 1ஐ 11௨ ]கர்ர்சா றகார்‌ ௦7 171) ௦ரர்மாடு காம்‌ சகாரிம்ரா றகார்‌ 
07 180) மாரு ரோற10ுூர௪ம்‌ ௨ றார்‌ ரந னாரா ஈர்கறசக, 1116 


1061 60151818 07 06 ற்மறபாகம்‌ 818028, 17011௦1த 16 006 ௦7 : 
110௦ நா௦0108 01164 0 ரீப்ர: 


111092 தவ 1ஹம்‌ 1௩ 606 8006 ௦4 உடன? 


“குரங்கின்‌ கையில்‌ கொடுத்த பூமாலை” 


12. நிந்தந்ரகர்ம்‌ ஜேர்யாட கறு 


2401 க0றக பேப்தா ௦8 1810) ளர்யாரு 0௦11310567 7ஞு/8ுப்‌:௦1.- 
0847 5௧228௩ ௦011575110 த 08 00௨ நமுரம்சம்‌ உர்தரக௨ர, 1/0 1௦ 
110010078160ம 016 80826 [1 சோ 81க0225, “& ஜகா மோர௦ர4 
06௦௦6 & %11௦ (78௭10, ர [814 211௩ கர ௧ 4607 மந்த. 8111711006, 
1$ 0116 07 (96 5கரு1்1 26 நுரேர்101ட4 9 ம்ர்ற,, 


549' 
உயந்‌ உயரப்‌. பறத்தாதும்‌ ஊரர்க்‌' குருவி பருத்தாகாது 


சொர்கக்ல ன ்டத்லை எர்ப்்‌ 18 இறட 1:00990. 85 /-.தகப2 20௧ 
ரஹா க இகர கதய 9726 0010008604 03 184காகரகறக ககாக(1ர்‌ 1 
1810 ளொெர்மார, “1௨% உ ர்தரவறக 20 1௪% மாரு நர்‌ 06 9876 


உடும்பு போனால்‌ போகட்டும்‌: 
கையை விட்டால்‌ போதும்‌ 


806 ௦ 116 ௨48ஐ௦6 1௦11ம்‌ 1 ரெக்க ஒ81118ஐ௨11. 


13. ஏர்2ர்கர்டை பேோர்மார க... : 


188௦ ஊரரவர்கறு 15 & தககர்‌ கார] ந1ஷு எார்ர்ர்ற மர. மர௦ரி, 
ற ப்காகரு 11117 1 1914 சணர்யார, 176 ஊாற1016ம்‌ கற்பா ௦ரீ 
072105 1௦ 'கேற1கர்ர 18 (௦மஐ%15 சரீர501172]37, . கொ] கம்‌ 06- 
4141801137. 06 ௦7 815 ௧117௧௦114௦ றா௦1205 மமம்‌ 9 10 15 88 
1௦11௦8; “510௦6 நாராற]1285 ௦௦180ர்‌., 


*சம்மதக்‌ குறியே மெளனம்‌” 
ர ௨௦ஹர வர்கா : &௦4 17 : 50216 77, 


14. ளர்க பேரரு &.0.: 

&. மாரக 0ரீ வர்ர மராம்‌. 8102218 ௫6 741568 ஊர்‌ 06 
கோக ஏரா நரயிதா 1 ௧11. 4௦ ரம ம180 1வுஜாரக2௦6 ர்நா௦மத0மர்‌. 
10413 ிமர்ர த (16 ஐமாம்௦ம்‌ ௦7 $22௦40ற3 ராப தத16 1 தர௩சாக] கற்‌ 
11791 வி1 ௦71156: 2011) ௦ெர்மாரு 15) நகரரர்மேரகா. “12௦0ம்‌ 15 மறு 
மரா. ரர்ஜாீ” (ஏ 1, 0வடகாறுக 3௧/௨ கேோதகக்கா 111௧6) காம்‌ *பெம்்‌ 
1நம்1ம” (ழூ நரஷங்கரறக கெறபி்ம்‌ உடம்‌ 7050101100 கம்‌ *1/காப்1்க ௦0௦0௨ 
81688 )06௦2106 ற1௦1206, 


1௫ எ்௦யிர்‌ 6 ரூஸர்ர்௦ற்கம்‌ று: ர்ந்ர் ௦0ொர்ஜேர்‌ நகர்‌ 850106 ரி 116 
௦812) ௭௦708 ௦7% ற௦றமிகா 12௨25 1246 5311௦4 ௦7160 63/ 211001 ஐ. 
1116 0010௨௫ ற௦0ற1௦ குறம்‌ கமம்‌ றா௦5 “முது, 1941-4 பரடதத: 51 (61 
1215010110: (கடமை கண்ணியம்‌' கட்டுப்பாடு) 1106 11111272117௦ 
800 81 தரீபநி ௦11௦ ரீகர்ப்காகம்‌ நந 720615 12௮6 ௧௫௦ 151௦ 
13106011௦4 பேர்கரி நரீர்றர்தம்ன ௦7 1கஜ்மில்‌ பதி 35.  இரப்ரகமரகர்‌, ௨5 
06௦௦06 உ ஏர: ற யீலா றார்‌ ரக்‌ 85 சோல்‌? ரவர்‌] . 815௦ 


550 


௦$ 6 (சார (1256 810ஜகா8 ஐம்‌ 1௩0108 080004 06 0005102760 
398 றா00/6108 608186 1677 உம(08 காக ௦1] 10௦ நம 
(81:1௪ 1௱ர்‌௦ ௦௦8ர்ச்சரகர1௦11 111௦1 ஏர்ேசே ற௦றய1கரர்று உம்‌ ஸோ]. 
860119 கா௩௦ஹ 11௦ 102850 11 கே 06 8801ம்‌ 11% னு ௧௨ 
102106, 

15. மே00ிாடர்0ு: 


1. 7 ஜே 6 00001106ம்‌ 888219, 586197 ௨0 8005101741 
கர] 16 & 18020௧26 ௦1 றா௦ச05 நற றர௦னா8 8ம்‌ ரீ0ா றா௦ரளா0% 


2. ரப்‌] ஐா௦ரகா08 4௦ மெய] 11 ௦௫ ஈதார்0மு 1016. 
ஏர்‌ 506019 ௦7 500181 11510737, 


3, கரமாக ௦12 நாறா ௨7௦ 11 11௦ 7௦ ஈர்ரார்‌125. 


4, நிாமரகாமர்க! எ்ரம்‌125 காச ௩௦% ௦பீரு சகா ரர்‌ ௧15௦ நகரு 
6116011546. 


5, 11௦5001108] 1ரமர்றிக கும்‌ ஐறர்£ர்ர்பக] ஏர்5ம்௦ு 8ரக5 %௦0ற த 
6210169860 1௩ க ஈயா ௦0ரீ 8817112$, 


6, 78011 றா௦109 1876 ஜர்‌ உ௦௰௱3 ௦7 சரிர்க1 4310௦ 
814 றா௩௦ாக]1 10110௧1101, 


7. மா௦ரா05 ௧௨ றர0%056]19/ 5௦ம்‌ கற்பக தரரர்புத க3்ர106. 


8. 1£௦ர ௨11 றாக௦ர1௦81 நமாற0808, ௦608 ௨௨ ஐ0ந்மக1]37 
00051061௦0 88 1௦ ௭0106 ௦ரி 97150010. 


9. நாருனு 16 (மட [1௦க1( ௦0% 7௦01110176. 


10. 5௦1701 85 ]கா௩111௨105 ௨௦ 00100016ம்‌ நரம 1876 
66௦0௦106 நகர்‌ உம றகா௦௦1 ௦7 111917 1176, 


11. 10௦820 19 1419 மெலுரர்ர்ரபே 114ளகர்பா ௦நீ 16 ற௦0016. 


12. 1811 நரா ௦1கோழு 1௦ரி[601 11 ர1௦்‌ பெரிர்நாக 1௩ 
811 (6 ற0851016 978/6, 


13. 0௩:10) கோர 06 1060ம்‌ 86 ௦06 07 (16 நல்க 80 
றற 04016 1481071081 801௦௦5, 


321 


14. ]4மமுசாரம$ நிற] றா016109 8௪ 01160(]3 ரகிக(6ம்‌ (௦. 
$001௨] 8ம்‌ மெயிர்மாக]ற க௱ர்பா0ற010ஹு, 


15. 1ஈ0107108 ௦௦௩௩6016ம்‌ ர 0851018010 221௧10 0/0 0 
7288018916 00110 116 281146 றஞ௦%௦10௦ுர கடம்‌ மகம ரீ 
1116 ற6 0116 ௦6 08516 40கார்ே 116 60216 0% 014122 085165. 


16. 8ணம்ர்‌ றா௦ரு66 மஊறங்ச8126 11 3106401008] [கற தப்கத6 . 
(ம்க்‌ 0891421900 ஹூர்‌ ௦௦0101101௩ 86 நீரம்‌ 1 7க11 ஐடம்‌ ச25- 
௦16 ஏர நாரி] 41௨ தா5க(ற286 800 ரெகாக௦சார்‌51108 07 78௯/1 
11427க117௦ , [த, நிகவ1கம்்ருகா கம்‌ ]பர்ரயயாக1 ஊாளதர்ற்சம 00- 
16126) (நாலும்‌ இரண்டும்‌ சொல்லுக்குறுதி)] 


18. புமம்608 ௦1 7 கரம்‌] நா௦005 001118 0நீ பறறகா?1வ௪- 
பிர்கா முந்தா ௧4 $ீ0௦ம1 ௭௦0௦6. பர 18617 ுவோ1128 ௩6 எரு 
181821. 


9, இதார்ப10பர 15 ௦ கா௦ர்சரர்‌ பெய4ய6, இருமோ6ம்‌5 ௦07 
மகரம்‌] 9கர்ரு த 11கர௦ நங௨1ா 10018 1௩ ௧௧௦16 18ம்‌ [(52, யே114௨16 
ு (௩௦ றன 116.) (பருவத்தே பயிர்‌ செய்‌)] 


20. ஈரம்‌] றா௦ருளா05 ௦8௩06 மகோர்நத$பபர உயப்1௦ம்‌ 6௦10 
1 10814/6])) 8௫4 ஜர்ளர்ஏலிடு, நீவ எல்ல ௦ரி 116 1176ம்‌ 8126 ௦ரீ 
(145 நஹ 116 500120 18 1016ம்‌ ஏரு மாரர்சரிநு, 


21. கறம உவ 182605 10000166 உளரே, 


10௦௨ எஈ௩பராமா 


௩, 5பட௩கபிநாகாாா கா 
10768807 & ௦௧ம்‌, 
மிருகம்‌ ௦7 18௫711, 
(கர்லா 8] ௦7 2414 





ரகு 07 (டி கற௦7001 மேர்மாச8 0௦ற811௦0 ரர்ம்4165 கு3 4125 
316 00%5136௪ம்‌ 1௦ 196 811600 மெ] மாக1 7மார2 
மரரீர5 (0 14 09 4116 பகலாக பிசி நர்‌, 


1௦1%க8கறற1/ ௧1 


“ஒப்பொடு புணர்ந்த உவமத்தானும்‌ 
தோன்றுவது களந்த துணிவினானும்‌ 
என்றிரு வகைத்தே பிசி நிலை வகையே?” 


செய்‌ 176 
௦001ம்‌ நம்க்கு ரகு ககக 0 பட 
1௦௦31004/81ம 118018 (மார்க மாடு 
ப 1111ம 7818414106 0101 நர்]1கர்‌ 48121166 


106 11மம்‌1110த றா௦0688, (16 ர1ம011ரத ௦௦040ோ710௩5, கும்‌ ஈர்கீப1ி1 த 


௦௦08510105 811 ௦01ரக1௩ க ரர்‌ 800௦6 ௪₹ 101௦00௧11௦ நீர0ாம்‌ 


4010) ௭81005 0002011005 ௦1 ௨ ௦0 0ூ0.யறர்நு கரம்‌ (௦1 மெரி்ம- 
181 6%றம௦66 கேர 96 வேி]6ம்‌ ம. 


நீறு 0084 ௦8 619256 08505 1689 த 85ம்க6 (1௦ ௦7௦88 வெபிர்மாவமி 
16208 & ரம்பே12 80101100 081 06 42110 ௦0]9 88 11 0576ம்‌ 


553 


9 & 8046 5068 07 46 18 தருகத5 ௭௦ 8௧௦5 16 ௦11௧] 
றனர்‌ ௦௪ ௦7 106 ௦௦01001137 கரம்‌ 25 ௨ பலக்‌ 73101118- 
11137 ய்‌ 11க011100௧1 101626. 


(1௫: பபர்ர6 ப18010114 சீமா கற மராம்‌ ர ஐந்‌ 112. 
வயதா நீ0ா 116 21186 ாம்ம0்‌16 02 மறும்ராகர்கற ம்‌ 11௦ எர ௦நீ 10௦ 
௦௦001411௦1. எரர்ச்பி மார்‌ 1ு0ரர்த 11௦ கதசா, 1/0 கேகாந16 


ம்‌ 


“அப்பன்‌ சடையன்‌ அம்மா சடைச்சி 


நான்‌ சர்க்கரைக்குட்டி”' ... பலாப்பழம்‌ 

றற, கேர்கருற, பாராத ௦௧141007 

௨8௮ ொ1%காக1% 1மர்ரர்‌ 81௧௧0041௧0 
70% நீரயம்ர்‌ 


அடுக்கடுக்காய்‌ ஆயிரம்‌ பெட்டி 
பெட்டி திறந்தால்‌ காயம்‌ மணக்கும்‌ -பலாப்பழம்‌ 


கர்ிகரப்கஷு கஷுர்ரகாமு நர்‌ 
ஓரம்‌ (மாகறர்ககர்‌ 1888 10௧௩௧ 8மாு - நவி: ற8]1க௱ 


புச்சைப்பச்சை டும்‌ டும்‌ பால்‌ பால்‌ டும்‌ டும்‌ 
குதிரைவால்‌ டும்‌ டும்‌ ஆனைமுண்டம்‌. டும்‌ டும்‌ 
-வெற்றிலை, சுண்ணாம்பு, புகையிலை 


3008700௧௦௦ 4111 நமா ௧௨1 றகக1 1மு 1 
1:11] தர்‌ நகுக] மாரு நமா ககறுகர்‌ நப்பறர்காமு நமார ரியா 
_ நுரரமிகர்‌, மெறககறறம்‌, 5 1:2141181 
ட 2121 (௦௨௦௦௦ 


*இலுகிலுக்கும்‌ கிலுகிலுக்கும்‌ , 
உத்திரத்தில்‌ செத்திருக்கும்‌ -கொத்துத்தாக்கோல்‌ 


1:11 2]: 1]: 1 12111ம1211ம1 8001 
1111721041 மெ்க்ரர யகர - 180 டம்‌ 


00௦ஜராஙவர்கரம்0ரு. 18 11௦ 8௦% ௦7 நாரகாடரிரார்ருத 10285822 1011 ௦06 
83810. 10 3௩0112, 116 112558௨205 8௨1௦ 1857ம்‌ 53. ரகக15 
௦7 0௦0ொருபாப்கக11௦ு) நெகறரு௦15, 81௩௧15 ௦௭௭2 ௨௩௨ 91186 கச 
1180976ார௦௦ 18 றறடு5ம்0க1 $௦ராம; 116 91த1க1$ ௧6 4182106116 
௦2771275 01 116 1106558206. 


554 


க ரர்ல்ளட 38 & 000ரயுறுர்கேர்க்பட நேர க1 18 (16 86006 416 
ஸூம்‌, 148008, ௦8 ௦ெரர்யாகு 110௫ $ர்த।&18 ௦7 ஏகார்‌௦யத 108268 8௦1 88 
கோச 08 க 1736898826 80 116 061181 ௩17015 5160 07 
 ரஉ மகள மா றோம்‌ 14௦ 116 0085 ௦ 16 060000, 
766 16 060006 1ஈர்ரோறா௦ர்‌6 1116 01௦867 116008 07 1116 0௦06, 


கீ்‌ (16 மனார006 ௦71 118012 01 1௧0102 6060011068 157- 
௦ப21ட1றாக200ு & 01772சரர்‌ 80 ௦7 சேரார்‌ற06 நீர௦01 1௧1 ரீ 
81111177 46000112 1 ௦10183. 15/21. [றக ஜரா 15 81 02110006 
9 ர்ச்‌ (௬6 மாம்ரரோக6 ௦0 & ற௦04௦௩ 07 1% 15 ௩௦% கரகிக5௦0ம்‌ 514 
11116௦௧164. டார்‌ 56000௩65 நாகர்ஹரா 16 866. ௨ 6011ற1616 
111(தாக1101 ௦7 116 61ளர்‌$ ௦71 116 1௧௩20௨௦2௦6  ர6ம்பறு 8037 
11040 116 70655826, 


கார்5$0116 8814 16 ரர்ம்ச்‌16 ள்ஷ கு ட ௦௦1208 818161௩207 
வ 0௦018 ௦19 56 ௨101698060 117002 116 8080710711 ௦7 
761&211011081 51௧80௦0715 ௦ 10005 நா மகர்கற10 ௨௭3 ரர்ம்‌016 
ர00]13) 006 ௨0112, ்‌்‌ 


116 65(௧0115060 ௧3 ௦௦060 1ஈ16116141101ட1ம்ற ரகர (மட 
(8௦ றக 07 16 ந100416 100226 கருர்‌ காடவ ஏகார 1௦00. ரததர0௩. 
1௦ 16210 8௩ம்‌ 61 (௦ 015004 116 8ஊாரகா(1௦ ம்ருக ௦7 
0118ம்‌ ௧௦88 %௦ 8 ஜாககர்‌ கர்மம்‌. 


௧௦1 ௧௩ம்‌ பேசா 010106 ௨0 “80020(20 காடா” 6௦ 6 
18315 9365110119 8௩ம்‌ 6 1010910௩ ௦8 (116 களக்‌ ௩௧69 600106 
. & 960 17007ரகறர்‌ ௦௦0000 0ேர்‌ 1௦ ஊள்‌ 1401௨. 


1106 ர1ம்‌0165 8௭6 182119 நடுர்ர்கம்‌ 46 6 உரு 0160 இரு 12186 
10211008 உற ]்‌ 11 15 ௦01818216ம்‌ 14௦ 66 க 20004 0க௱010816 70 
10161 0145012140 ஷரு 101185, 11 ௫௨ 1000 ௦ 1௦ 186 41%, 


108165, & த%6 ௦7 0781 1147கர்மாக ௨60 57766 86 ௨ 1௦௦ 
91110 10௦ 1௦௦001௩த 07 சர்ச க] பிர்மாவி 0ா6$50165, & 0௦௭1111146 


061106 (௦ 881956 கும்‌ ஊோவி௨(௪ ஐிர்2 மே11மாக1 1௦0௦110109 
11) 8 $0016(9. 


“ஒரு பாட்டியின்‌ பாய்‌ ஒரு நாளும்‌ சுருட்ட” முடியாது”? 


. சாலை 


555 


“07ம்‌ ற&&ர்‌$ர0ம்ம றகவு ௦மு. கக] ௦மரமுர்ந்க ாமாயட்ர1கக1ம்‌ 

“ஒரு குப்பியில்‌ இரண்டு எண்ணை” முட்டை 
்‌ ரம [மறற 118110 மேற&1” 

“நெட்டில்லா முண்டைச்சக்கை - அது என்ன? 


*ர௦14111௨ முமுார்கர002%181 கர்ம ஊக?” 


8110 810௦ (1276 18 3௦ 457206 கதம்‌ 014௩2௦ 14 15 858160 
நதர 0௦-1௦ 15 மாகர்ரர்கர்ரகம்‌. ர 9௭010 0த ரன (ம்0த8 104௦ 
1196 89%. 77௦1%1௦6 86.& 115702 று௦றாற0ற கம 014 85 ௧ 
உபரஏர்சக] 1985 க780ம்௦ம்‌ ந௦ &ம்ராப்ர்‌ ந 118 1௭4௦ 115 8௦௧5. &5 
உர௦ய14 6 966 (04 0௦100000 1700011005 0ரி க ரரம்ம்‌6 ௧௦ 
- ூற1௦146ம்‌ 4௦ ௦010ற086 ௨ ரர்மிம்‌125. 116006 86 264 1006 1/௧௱ 
06 £10216 1 & 51றத]16 0ய11மா6 1௦% றா௦0106 (0௦ $காா5 க 
34 001௦ 1118) ௦௦ கர $$ தர ரீ ௨ 510216 710416, 


71% 18 8810 18% ர104126 860 10 816 & ஐ0௦ரரர்‌ ௦7 ற1[க571௩2 
91111) 0006010481 001௩047165 ௧௩ம்‌ 010851/த (௦00 நீ௦ா 16 ற168- 
51116 07 81௦9/4/0/2 1181 ரர ௨௦ 100116 $(&016 &$ (63 ௨றறககா 
804 0169110 1௦ கம0ரரமு 07 $0௦4க1 கரம்‌ ௦ய1(மாக1 1169 ௦ 
1196 8100255 ௦7 116 ஐ௧1146 கரிம ௦18581810811015. 


11 18 881 (ரகம 10 ப்ர்கிப் 8118163 பேகாக0௫சா1191108 5௦8௦6௩ 
11௦ 0846201198 ஐ1க$ு 11௦ தலாக, பம 06௦௦05 & (பாககர்‌ 1௦ 116 
1511௦11655 ௦07 (16 கர்தத0ர198 ஊம்‌ ரம்மீ0165 8801௩6 11086- 
ிர்ர2 124 ௨௦ எ்காகம்‌ காம்‌ றர ற௦1றர்‌ 11056 11௧14 பர்க்‌ 


601086 ௦0% 15 ஜகம்‌ 1மாற௦0ா(&0 11 மாரு. நார்ரார்1116 
ஊரமா6$, ஈர்ம்ப11றத. **ஐ5 நாக(18ரக0(ர08 10. 40௦ 800015 ௦7 (46 
160௦ 80 18 1௩ (6 நபராக 801௦௦1 ௦7% (ட 601”: 


[$௦1% 660156 16 மார்றம்‌ 4௦ மறம்சாதர்காம்‌ 106 ம011௦ ௮ 
8187110த நீர௦ரு 10௩ ௦௦10111015. 


$184165 216 15604 ௩௦4 013 4௦ 1681 (16 1161112006 ஊ௱௦ 
911115 ௦8 ௦௦% ௦ ௩ ௧180 1௦ ்ளெட்ம்டு ௦8 (0௦. . ரமவ்காத, 
1) 0114ம25. இ 


556. 


ரந க லர்‌ ௦7 & 3000த ரகர கரக 40 85% 70 & தம்ரர 
4166 ௦0 10076 ரர்ம0125 1676 ற08204 1௦ மம்றா கும்‌ 116 ௦௦௩ 
மெ ஊர்‌ 1றர்சாறாசர்‌ (100 6 ர2001146ம்‌ 116 ஜா], ௦ரங்கார186 . 
10% மம்‌ ஏ85 0189881815 25 81பறர்ர்‌ கம்‌ த000 101 1௦11ம்நத. 74 


9485 0005102760 & 8॥/&ராகரப]1 14ர்ற2 ரரி 006 ௦௧௦01 கடர 11706 - 
17100185 81௩00ஐ 3௦0 நீ011%5, 


1௦ 1 $011107ர்51105 976 கா6 ஜியர்ர்சம்‌ 037 பரக 88 ழ010ம6ம்‌ 
௦௦% 99 நபி 1௦ ஜ௨6 நரிகரளேக்க ௭6 876 84காரரகம்‌ 10 (6013. 


11 15 மாரு ம்க௦மா 1௦6 4௦ ஊற] 13114 100286 [கா க476 
18௦ $17ம01076 10000615 1௦ 06807106 116 தரசாக] 88060 08 116 
7116140/1011081 110416 எரர்‌ நகரர்ர6 சேகர 165, 


5116 1175 ஐ1௭ரே. ௨ ஏர நீர்ர6 8016 5ர்ரமு௦ர்மாச 1௦ சசரெ]0௪ 
1196 260081 850604 ௦7 11௦ ரூச(810ரர்01 ர14416. 816 ஐமர்‌£ 1112 
811012 710415 8121101072 1112 41/15: 


ம்‌ 117 


5120௨6 219 க14015 
11 
ே௦5ர81்‌ 
1212 0112 
37 ப 111 
5%ஜ)ர்மா 11642 ஏகார்க016 
ஊர 


16 0102 07 ரச850ர்ரத 16 (ட 1௦110 971ஐ: 


1. சொ ரகா கால்‌: 77. 0ர்காம்‌ 720186: ]17, 010 


7871801௦ (1101:60 15 416 1தமஉர்ராா); 7, 81 ஏகார்கம15 
(671), 1096 களான ($1 21ம்‌. 


116 ரீாருய1௨ &0001010க37102 16 ஐயக197615 15 க நூ க்ல 
162 & ரகர ௦7 00148160௦6 18 6548011516 சர 1௭௦ 


[6005 & உம 8 ரா௦ம2% ௨ ௦௦0௫௦௩ 10001100 ஜரஸ. ற. ரங்க 
118416, ்‌ 


357 


குச்சுக்குச்சு ராஜாவுக்கு உச்சியில்‌ ஒரு &ீரிடம்‌”” 


-. திக்குச்சி 
யம 160000 ரககர்ககாயி மம. மறு] ௦7 121717 கா 
- $ர41121061 
[ 1 
5120௨ ஜுர ஏகார்க16 
குச்சுக்‌ குச்சுறாஜா ௦137 ௦1௦ 
11 
051 நாப 186 
1185 ௦௦ 
37 111 


ஒர ஜருகர்பரா 
112101 51101 


171848 ௧9 ராகு 
011178 8180. 


வெள்ளை சாய்ப்புக்குக்‌ கறுப்புத்‌ தொப்பி --அது என்ன? 


தீக்குச்சி 
976]12% ககர] றற] %காருறறமர்‌ 0001 - கர்ம ரோற&? 

1111120061 

ந 157 
ஜக சோடை மகார்20்‌15 
௦1147 6180% 

[॥ 
001518074 நரோ156 
1௦% நகர்‌ 

ட 111 
1துவரமபா 14. கா1க16 
கரட்‌ 51121 18 06 0185 10௦ 


11 %6 (08 ங்காமறஹக& ராடு 15 உஊறாிகா - நு 


1ா௦ய0% (மர வஙவவிழ$75 116 ௨௬௦12 86ோடி 1௦ றா௦00௦6 (81 
6 18 & 1௦81௦௧1 நர௦0658 அர்ம்௦்‌ 109 40 1146 கர. 


555 
இரவிகர்0ற ௦0% வராரர810006 18 85140118௦0 26; 190 
1205 க கம்‌ 8 1௦ம்‌ க 0௦000௦ ரீய001101 ௩, 


], ர] ஹம்‌ ]1] ௦0றடர்ர்ர்பர்66 & ர்ாயர்ரர 


7 11] ஊம்‌ 17 19 கற௦ர்சா 1ாயர்மு, 119 1750011003 07 11696. 
001841101௦ 4௦ ரம்்‌016, 


1 1118 பெரகதாகரு ௦7 (4௦ 710416 976 865 1142ம்‌ 416௦ 1162 86011௦ 
08 (16 1ாபர5ரா ௦01591117௦ & ரர்ப016, 1811ம்‌ ரர்‌ 1 115 
971410 த 07 106 நீயாக 200065 நீகர்ர்ப்ரிடநி15ு எர்டர்‌ 800116 10 
6 10௦ 1௦2108] றர0௦685 1௦1 12ம்‌ 4௦ 14, 


10276 18 8011௦ 018278 நற்‌ வ8௦0 16818 ௦௩ 116 6886- 
11181 60017க16ம்‌ நரம்‌ 8180 ஏனா ரூம ஸரி 4௦ ௦01 மொற. 
கல்லுக்கும்‌ முள்ளுக்கும்‌ அஞ்சமாட்டான்‌ 
பள்ள நீரைக்‌ கண்டு பயப்படுவான்‌ 
அவன்‌ யார்‌? 
- செருப்பு 
“10ம்‌ மரம 1]0ிப்மரா கடு ர்கிறுககர்ர்க௨ர 
08118 1117கர்‌% 1கரர$ம நககறறகர்மாக8௱ 


பெறு 3௨௨20? ௪ ரேமபழறறம 
௫ 11:411251] ப 
11௦ 1101 
அவன்‌ சுல்முள்‌ 
பயம்‌ 
1௦116 
செருப்பு 366 கல்முள்‌ 


31த181020 51100௦ 


யை படே நீர்‌ 


116816 
பயம்‌ 


559 
11௦% தீர்‌ 


51100621 
செருப்பு 


70௪ ரீமர01100. 07 1௦1 நீகோர்புத 00௦ 12 0௫% ரீகார்த. ௦1 
(ர்ம்முத 15 51101187 1௦ 1116 ரீம70(101) 07 ரீ௦கா1ரத ௦06 112 8ம்‌ 
1001 ரீகா112 116 016 112 ௦ரீ.ம, 


1676 8150 976 $66 11181 19௦ (மர றா 560172 21ம்‌ 0168- 
(102 1106 ரர்ம்‌ம15, ்‌ 


106 ரர்ம016 15 465070114௦ - சர்க்க] எர்ரம்‌ ௦ 1ற௫25- 
௦ மரீ 16 ஏகார்க01௦6. 1௦ ரர்ம்ம்‌16 கம்‌ மாசர்கறா 6௦1 கம்௦றர 
196 58706 ராபா, [801288 நகா௦றரக 185 81108 (0௧% க. ஜாேக%௩ 
உம்ரா ௦8 ஈரல்ம்‌166 006 5856ம்‌ ஜே 6180100178 825120௧110 த நமா - 
8 061த$, 11015 0௦11௦0 ௦105 05 (௦ 0108019/ 620800106 106 511- 
101016 01 ர1ம0125.. 


8 ற00101௦0ம்‌ 016 38௦ 11810010 1 8100]ம 101 06 ௦௦- 
5106760 1688 8110068811] 1 8றறா௦௧௦11த 800110 610718]. 
7* 15 ௧௦% & 3276 116018018(1௦ 660156 0௦15151112 கர்ப ௦8 
1மெர்ச்நீரர்புத 010௧௫) 0றற00911108., 11 15 00 81மயவ11510 கற 
2191000010 21081 ௦11004 18 *&£ 00076 18 116 ௦௦116011௦0 ௦7 
11518 மே1ரமா31]3 210௦ம்‌ 11 கரு ௦000511101), 


1௧௦௩ ௧5 8ரருரலார்ச60்‌ 116 761௧11௦1௧1 க௦றா௦௨௦1 ௦7 81700- 
18118) ௦0 116 ௧௨1௦ ௦1 115108] ௦௦0௦511108, 116 ௦௦௨ 
ரோ ௦616000015 ௦7 £1(ய81, 16 814105 ௨16 116 116 130165 பரக நியம 
௦0% 0051௦. 14 18 196 நக்கா ௦ரி 14௦ ௦16 அம்பே 0000 
1116811102 101 (196 801008 ௦7 1 011/1 பக] 00165. 


ந 1௦6 116 8றற11௦௧(1௦ ௦7 811001ம7811511௦ 000615 1௩ ஈம்ம்‌- 
01 08% 106 ௦1 புடிம்ர9ரக௩010த ௦7 16 ரழ1ம்ம்‌125 (0 886 
(611 466062 164018 07 51[20/71028௩௦6 10419 மீற யமா 


நாஞ்ரில்நாட்டு வேளாளர்‌ வட்டார வழக்குக்‌ 
கலைச்‌ சொற்கள்‌ (இறப்புச்‌ சடங்குகள்‌ 
தொடர்பர்ன லை) ந 
... சு.ஆனந்தன்‌ பிள்ளை 
தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்‌; 
பெரியார்‌ ஈ.வெ.ரா.கல்லூரி, 
இருச்சிராப்‌பள்ளி. 





சமூக அமைப்பு ஒர்‌ ஆலமரமென்றால்‌ அதன்‌ ஆணிவேர்‌ 
நம்பிக்கையாகும்‌. அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தும்‌ சடங்கு 
கள்‌ விழுதுகளாகும்‌. நம்பிக்கைகளும்‌ சடங்குகளும்‌ மேலாதிக்‌ 
கம்‌ செலுத்தாத இனமே இல்லையெனலாம்‌. 


நம்பிக்கைகள்‌ பெரும்பாலும்‌ மனிதனின்‌ அச்சவுணர்வின்‌ 
அடிப்படையிலேயே தோன்றுகின்றன. நம்பிக்கைகளே பெரும்‌ - 
பான்மையும்‌ காலப்போக்கில்‌ சடங்குகளாக மாறுகின்றன. 
“காக்கை கரைந்தால்‌ விருந்து வரும்‌” (குறுந்தொகை-210; ஐங்‌ 
குறுநூறு-391) எனும்‌ நம்பிக்கையே பல இனமக்களிடையே 
கும்‌ பிதுர்களுக்குக்‌ காக்கை மூலமாக 


உணவிடும்‌ சடங்காக 
மாறியது எனலாம்‌ 


ஓரினத்தின்‌' பண்பாட்டையும்‌ பழமையையும்‌ அவர்கும்‌ நம்‌ 
பிக்கைகளும்‌ சடங்குகளும்‌ வெளிப்படுத்துகின்‌ றன. ஓரினம்‌ பிற 
இனத்தோடு எவ்வளவு தூரம்‌ கலந்துள்ளது என்பதை இரு 
வினங்களுக்கிடையேயான சடங்குகளின்‌ ஒப்பீட்டாய்வால்‌ 
உணர இயலும்‌ என்பர்‌ சமூகவியலார்‌., இக்‌ கருத்தினை பி,வி, 
ஜெகதீச ஐயரும்‌ வெளிப்படுத்துகின்றார்‌.1 


ஃ யூ ம 
ச கதவம்‌. 
ட்‌ தத்‌: 

௪ 
்‌ ட ஈ 
நத அலாய்காக்‌ 


.... “சங்க இலக்கியத்தில்‌. மு;தவில்‌. ன . நற்றிணையிலேயே: “நம்பு”: 
என்ற்‌ சொல்‌ நீம்பிக்கை என்ற ', பொருளின்‌ ஆளப்பட்டிருக்‌ 
கிறது, இது தமிழின்‌ தொன்மைபினை வலியுறுத்தும்‌ என்பார்‌.?' 


நம்பிக்கைகளை * உள உருவாக்கம்‌' என்பர்‌ ஜேம்ஸ்‌ பிசல்ட்‌ 


வழக்குச்‌. சொற்கள்‌ 

"நாகரிக மாற்றங்கள்‌ பல நிகழ்ந்து வரும்‌ தற்காலத்தில்‌ 
மறைந்தும்‌ மாறியும்‌ வரும்‌ பழைய நம்பிக்கைகளையும்‌ சடங்கு 
களையும்‌ ஆராய்ச்சி செய்தல்‌ நாட்டுப்புற ஆய்வாளர்களின்‌ . 
முதற்‌ கடமையாகும்‌. இத்தகைய சடங்குகளைப்பற்றி 
ஆராய்ச்சி செய்கின்றபோது ஆய்வாளன்‌ ஆய்வுக்களத்தில்‌ வட்‌ 
டார வழக்குச்‌ சொற்களைப்‌ பொருளோடு அறிந்திருத்தல்‌ 
முதன்மையானதாகும்‌. 

வட்டார வழக்குச்‌ சொற்களில்‌ பொருள்‌ உணராது அவ்வட்‌ 
டாரத்தின்‌ உண்மை நிலையை, மண்ணின்‌ மணத்தை நுவர்குல்‌. 
இயலாது. இன்று நாடகம்‌, புதினம்‌, சிறுகதை போன்ற இலக்‌ 
இயங்களில்‌ வட்டார வழக்குச்‌ சொற்கள்‌ பெருமையுடன்‌ சேர்க்‌ 
கப்படுகின்‌ றன. இது நாட்டுப்புற இயவின்‌ செல்வாக்கால்‌ பரிண 
மித்ததேயாகும்‌. 


நாஞ்சில்‌ நாட்டு வழக்குச்‌ சொற்கள்‌ 

கன்னியாகுமரி மாவட்டம்‌ குறிப்பாக நாஞ்சில்‌ நாடு தமி 
மகத்திலேயே வட்டார வழக்குச்‌ சொற்களை மிகுதியாகப்‌ 
பெற்றுள்ள மாவட்டங்களில்‌ ஒன்றாகும்‌. 

நாஞ்சில்‌ நாட்டின்‌ வட்டார வழக்குச்‌ சொற்கள்‌ முழுமை 
யும்‌ காணுதல்‌ என்பது ஒரு பெரும்‌ நூலிற்கு அடிப்படையாக 
அமையும்‌ என்பதால்‌ இக்கட்டுரை நாஞ்சில்‌ நாட்டு வட்டார 
வழக்குக்‌ கலைச்சொற்களை(இறப்புச்‌ சடங்குகள்‌ தொடர்பான 
பண்பாட்டுக்‌ கலைச்சொற்கள்‌) மட்டும்‌ தொகுத்தளிக்கிறது, 


நாஞ்சில்‌ நாட்டில்‌ வழக்கிலுள்ள இறப்புச்‌ சடங்குகள்‌ 
. தொடர்பான சொல்‌ முதலில்‌ கொடுக்கப்பட்டு, அடுத்து அதன்‌ 
பொருளும்‌ பின்னர்‌ அது தொடர்பான விளக்கமும்‌ அளிக்கப்‌ 
படுகின்றன. பொெர்ருந்துமிடங்களில்‌ அச்‌ சொல்லின்‌ பொருள்‌ 
தெளிவுபடப்‌ பேச்சு வழக்கும்‌ பழமொழியும்‌ சுட்டப்படுகின்‌ றன; 


562: 


1. அபகிரியை:- மங்கலமற்ற சடங்குகள்‌. நாஞ்சில்‌-வேளா ப 
ளர்‌ சங்குகளில்‌ தெய்வத்திற்குச்‌. செய்வன பூர்வகிரியை என்றும்‌ 
மங்கலச்‌ சடங்குகள்‌ அனுஷ்டான கிரியை என்றும்‌ . இறப்புச்‌ ' 
சடங்கில்‌ செய்வன அபகிரியை என்றும்‌ வழங்கப்படும்‌, அபகிரி ' 
யையில்‌ பொருள்‌, பணம்‌ முதலியனவற்றை இடக்‌ கையாலேயே 
கொடுப்பர்‌. சுபகிரியையின்‌ எதிர்‌ அபகிரியை. இச்சடங்குகளில்‌ 
ஆரியர்களின்‌ தாக்கம்‌ மிகுஇ, 


2. இடமுறிவு:- மாற்றி வைத்தல்‌, பிணத்தைச்‌ சுடுகாட்டில்‌ 
முகம்‌ பூமியைப்‌ பார்த்திருக்கும்படி. கவிழ்த்து வைப்பார்‌. எரியும்‌ 
போது வெடித்துச்‌ சிதறாமலிருக்க இவ்வாறு வைப்பதாக நாஞ்‌ 
சில்‌ நாட்டார்‌ கூறுகின்றனர்‌.4 ப ஆ 


3. உகந்துடைமை:- விரும்பியளித்தல்‌ நாஞ்சில்‌ வேளாளர்கள்‌ 
மருமக்கள்‌ வழியைப்‌ பின்பற்றிய கரலத்தில்‌ தந்தையின்‌ சொத்‌ 
தில்‌ மகனுக்குப்‌ பங்கில்லை, எனினும்‌ தந்தையின்‌ இறப்பிற்குப்‌ 
பின்னர்‌ பூர்வீகச்‌ சொத்திலிருந்து குறிப்பிட்ட பாகத்தினைப்‌ 
பெற்றனர்‌. இது விருப்பத்தின்‌ அடிப்படையில்‌ கொடுக்கப்பட்ட 
தால்‌ “உகந்துடைமை” எனப்பட்டது.5 


4. எச்சில்‌ தேவதை :- குழந்தை பெற்றதாயின்‌. தீட்டையேற்‌ 
கும்‌ தேவதை, இதனைத்‌ “துடுப்புக்குழி நாச்சியார்‌” “தீட்டுக்‌ 
குழி” என்றும்‌ குறிப்பிடுவார்‌.6 விட்டின்‌ பின்புறம்‌ சிறுகுழி 
வெட்டி அதன்‌ குறுக்கே ஒரு பலகையிட்டு குழந்தை பெற்ற. 
தாய்‌ அதில்‌ அமர்ந்து குளிப்பாள்‌. தாயின்‌ இட்டு நீரை (அசுத்த 
நீர்‌) யெல்லாம்‌ குழியேற்றுக்‌ கொள்வதால்‌ அதற்குத்‌ இட்டுக்குமி 
என்று பெயர்‌, பதினாறாவது நாள்‌ சடங்கின்‌ போது தீட்டுக்‌ 
குழியில்‌ மங்கலப்‌ பொருள்களையம்‌, அமங்கலப்‌ பொருள்களை 
யும்‌ இட்டு அதனை மூடிவிடுவர்‌. அன்று அக்குழி சிறு தெய்வத்‌ 
திற்குரிய தகுதியோடு 'துடுப்புக்குமி நாச்சியார்‌” என அழைக்‌ 
கப்படும்‌. அன்றைய விருந்தில்‌ உணவப்படையலும்‌ அதற்குண்டு. 
பதினாறாம்‌ நாளுக்குள்‌ குழந்தை இறந்துவிட்டால்‌ இீட்டுக்குமி 
“துடுப்புக்குழி நாச்சியாராவதஇல்லை? 


5. கட்டணம்‌;- பிணத்தை எடுத்துச்‌ செல்லும்‌ பாடை. நாஞ்‌ 
சில்‌ நாட்டில்‌ கட்டணத்தை அலங்கரிப்பதில்லை. சங்கு ஊது 
தல்‌, தப்பட்டை அடித்தல்‌ இவர்களிடையே இல்லை, 


563 


6. "ததம்மை: _ தேங்காய்‌ மட்டையின்‌ (தேங்காயின்‌ வெளித்‌ 
தோடு)- 'பெயர்‌. பிணத்தை எரிக்கச்‌' சாணவரட்டியைப்‌ பயன்‌ 
படுத்துவது போன்று நாஞ்சில்‌ நாட்டில்‌ கதம்பையைப்‌ பயன்‌ 
படுத்துவார்‌. ஒரு பிணத்தையெரிக்க 250 கதம்பையென்று கணக்‌. 
குண்டு.” 'வேளாளர்களிடையே இது அமங்கலப்பொருள்‌. 


7. காட்டுக்‌ கோடி: சுடுகாட்டில்‌ பயன்படும்‌ கோடித்துணி, 
கணவன்‌: இறந்த அன்று மனைவிக்கு மருமகன்‌ உறவுமுறையுள்‌ 
ளோர்‌ வெள்ளைச்‌ சேலையெடுத்து முற்றத்தில்‌ போடுவர்‌. 
இதில்‌ மூத்த மருமகன்‌ எடுத்த சேலையைச்‌ சுடுகாட்டிற்‌ 
கெடுத்துச்‌ சென்று அதன்‌ : நுனிப்பகுதியைச்‌ சிறிது எரித்து 
எடுத்துக்‌ கொண்டு வருவர்‌. இதனையே கணவனை இழந்தோர்‌ 
முதலில்‌ அணிதல்‌, வேண்டும்‌. காட்டுக்கோடி சுடுகாட்டிலிருந்து 
வரும்‌ போது எதிர்வரல்‌ அபசகுனமாகக்‌ கருதப்படும்‌. 


8. குடிமசுன்‌:- நாவிதன்‌ நாவிதனை இறப்புச்‌ சடங்கில்‌ 
“குடிமகன்‌” என்றும்‌ “உடம்பஸ்தன்‌”என்றும்‌ குறிப்பிடுவர்‌. இரு 
மண்ச்‌ சடங்கிலும்‌, இறப்புச்‌ சடங்கிலும்நாவிதனுக்கு முதன்மை 
உள்ளது; எனினும்‌ இறப்புச்‌ சடங்கில்‌ மட்டுமே நாவிதன்‌ 
உடம்பிற்கு உரிமையுடையவன்‌ எனும்‌ பொருளில்‌ “குடிமகன்‌” 
அல்லது “உடம்பஸ்தன்‌” என அழைக்கப்படுகிறான்‌. “குடிமகனில்‌ 
லாச்சுடுகாடா!”? எனும்‌ வழக்காறு நாஞ்சில்‌ நாட்டில்‌ உண்டு, 


9. சவுண்டி ஐயர்‌:- பாவத்தையேற்கும்‌ ஐயர்‌, இறப்பு 
நடந்தபதினாறாம்‌ நாள்‌ சடங்கில்‌ தட்சணை கொடுத்து இறத்‌ 
தவரின்‌ பாவத்தையெல்லாம்‌ சுமந்து செல்ல ஓர்‌ ஐயரை அதைப்‌ 
பார்‌, அவரே சவுண்டி ஐயர்‌.10 சவுண்டி. ஐயர்‌ சாவு நடந்த 
வீட்டைவிட்டுப்‌ போகும்‌ போது பாவத்தையெடுத்துச்‌ செல்‌ 
்‌. வதால்‌ இரும்பிப்‌ பார்க்காது போக வேண்டும்‌. இன்றும்‌ பேச்சு 
வழக்கில்‌ “உன்‌ பாவத்தைச்‌ சுமக்க நானென்ன சவுண்டி ஐயரா 
என்று கேட்பதுண்டு?! 


10. நங்குடைமை: தங்கை--உடைமை - நங்கைக்கு உரிய 
சொத்து, நாஞ்சில்‌ வேளாளர்களில்‌ மருமக்கள்‌ வழியினருக்கு: 
மனைவிக்குச்‌ சொத்தில்‌ பங்கில்லை. எனினும்‌ கணவன்‌ இறந்த 
பிறகு தன்‌ வாழ்க்கைச்‌ செலவிற்கென கணவன்‌ சொத்திலிருந்து 
ஒரு சிறு பாகம்‌ பெறும்‌ உரிமை உண்டு,14 


564 


11. பச்சரிசிப்‌ பிண்டம்‌:- பச்சரிரியால்‌ . செய்யும்‌ இனிப்பு. 
இறப்புச்சடங்கில்‌ இதனை மாவு” என்பதற்கு மாறாகப்‌ “பிண்‌ 
டம்‌”என்பர்‌, பதினாறாம்‌ நாள்‌ கல்லெடுப்புச்‌ சடங்கில்‌ பச்சரிச 
மாவு செய்து உறவினர்கள்‌ ஆற்றிற்குச்‌ சென்று : வழிபடுவர்‌: 
இறதந்தோனின்‌ மகன்‌ ஆற்றிற்கு முதுகைக்‌ காட்டி நிற்க அவன்‌ 
குலையில்‌ பச்சரிசி மாவைப்‌ பாத்திரத்தோடு வைப்பர்‌." அவன்‌ 
ஆற்றைப்‌ பார்க்காது பின்புறமாக மாவைப்‌ பாத்திரத்தோடு 
ஆற்றில்‌ போடவேண்டும்‌. பின்னர்‌ ஆற்றில்‌ அனைவரும்‌ 
குளித்து விட்டு வருவர்‌. நீரோடு தொடர்பு இருக்கும்‌ காலம்‌ 
வரை இறந்தோரின்‌ தொடர்பும்‌ தங்கள்‌ மனத்திலிருக்கும்‌ 


என்பதைக்‌ காட்டும்‌ சடங்கு என்பர்‌,13 


12. பச்சை மடல்‌:- ெதென்னை மரத்தின்‌ பசுமையான 
மடல்‌. இம்மடல்‌ அமங்கலப்‌ பொருளாகும்‌. ஒரு வீட்டில்‌ சாவு 
நடந்த மறுநிமிடம்‌ அவ்வீட்டுக்‌ கூரையின்‌ மீது பச்சைமடலை 
வெட்டிப்‌ போடுவர்‌, இதுவே சாவு நடந்த வீடு என்பதற்குரிய 
அறிகுறியாகும்‌,14 இன்னும்‌ நாஞ்சில்‌ வேளாளர்‌ வீடுகளில்‌ 
குழந்தைகள்‌. வீட்டின்‌ மூன்‌ பச்சை மடலை விளையாடும்‌ 
பொருளாகப்‌ பேர்ட்டால்‌ கூடப்‌ பெரியோர்கள்‌ உடன்‌ அப்‌ 
பு.றப்படுத்‌ இவிடுவர்‌. 


13. பட்டம்‌ கட்டல்‌:- கருமம்‌ செய்பவன்‌ தலையில்‌ கட்டும்‌ 
பட்டுத்துணி. பிணத்தை எடுப்பதற்கு முன்‌ நீர்மாலைக்குச்‌ 
(தண்ணிக்குப்‌ போனது என்பர்‌ இல இனத்தார்‌) செல்வர்‌. அவ்‌ 
வேளை கருமம்‌ செய்பவன்‌ குலையில்‌ பட்டுத்துணிகட்டி அழைத்‌ 


துச்‌ செல்வர்‌. இது கதொடர்பான சடங்குகளையே பட்டம்‌ 
கட்டல்‌ என்பர்‌,15 


முத்தரையர்‌, சோழிய வேளாளா்‌ முக்குலத்தோர்‌ போன்ற ப 
வேறு பல இனமக்களிடம்‌ பட்டம்‌ கட்டல்‌ என்பது திருமணச்‌ 
சடங்கிள்‌ ஒரு பகுதியாக உள்ளது.,16 


பேச்சுவழக்கில்‌, குந்தையின்‌ செல்வாக்கால்‌ ஊருக்கு அடங்‌ 
அாது அலைபவனைப்‌ பயலுக்குப்‌ பட்டம்‌ கட்‌ 
யது தான்‌” என்பர்‌. 


டிவிட வேண்டி 


565 


"14," பட்டினி நோன்பு:- இறந்த வீட்டில்‌ பட்டினி கிடக்‌ 
கும்‌ நோன்பு, மனைவி போன்ற முக்கிய உறவினர்கள்‌ பதி 
னாறு நாட்கள்‌ சோறு உண்ணாது பலகாரங்கள்‌ மட்டும்‌ 
உண்பர்‌. கவிமணி தனது *மருமக்கள்வழி மான்மியம்‌” கவிதை 
- நூலில்‌ இதனை எள்ளல்‌ சுவையுடன்‌ குறிப்‌்பிடுகன்றார்‌.!1 


இன்றும்‌ பழக்கத்தில்‌ “அவள்‌ பாவம்‌ பட்டினி நோன்‌ 
பிருந்து பருத்து விட்டாள்‌” என எள்ளல்‌ செய்தல்‌ உண்டு. ப 
பட்டினி நோன்பு ஆண்களுக்கில்லை. 


கரி பருப்புநீர்‌ - இறப்புச்‌ சடங்கில்‌ கொடுக்கப்படும்‌ ஒரு 
வகைச்‌ சுவைநீர்‌. அவித்த பாசிப்பயிறுடன்‌ வெல்லம்‌ : கலந்த 
நீரினை இறப்பு நடந்த வீட்டில்‌ அன்று இரவு, எல்லார்க்கும்‌ 
வழங்குவர்‌. ப ட்‌ த்‌ ்‌ 


16. வண்டலமாசியம்‌: இறப்பு நடந்த வீட்டில்‌ நாற்பதீ 
கோராவது நாள்‌ செய்யப்படும்‌ சடங்கு. இச்சடங்கு முடிந்த 
வுடன்‌ உலகை இதுவரை சுற்றிக்‌ கொண்டிருந்தவரின்‌ ஆவி 
இவ்வலகைவிட்டு நீங்குமென நம்பினர்‌.15 ்‌ 


ஒரு மண்டலம்‌ என்பது :நாற்பத்தொன்று நாட்களைக்‌ 
குறிக்கும்‌. 
17. மாரடித்தல்‌:- மார்பில்‌ அடித்துப்‌ பாடும்‌ ஒப்பாரி, 


இறப்பு நடந்த வீட்டில்‌ பதினாறு நாட்கள்‌ பெண்கள்‌ 

குலைமுடியை அவிழ்த்துப்‌ போட்டு, வட்டமாக நின்று நெஞ்சி 
லடித்துக்‌ கொண்டு, “அம்மாடி! தாயாரே!' என்று சுற்றிச்சுற்றி 
வந்து அழுவார்‌, இதற்கென்றே காலங்காலமாக மாரடிப்‌ 
பாடல்கள்‌ வழங்கி வருகின்றன. 
எ.காட்டு 

“கத்திரிக்காய்‌ எங்களுக்கு. 

கைலாசம்‌ உங்களுக்கு, 

வாழைக்காய்‌ எங்களுக்கு 

வைகுண்டம்‌ உங்களுக்கு. 

பாகற்காய்‌ எங்களுக்கு 

பரலோகம்‌ உங்களுக்கு 


566... 


போனீகளே 1! போனீகளே !। 
அம்மாடி ! தாயாரே ]1”13 


நெருங்கிய தொடர்பில்லாத பெண்களும்‌ -மாரடிப்பாடலில்‌ 
கலந்து கொள்வதால்‌, அவர்களுக்கு உண்மையான ..சோக. 
மிருக்காது, இதனையே “கூலிக்கு மாரடித்தல்‌” என்பர்‌, 


18. முறையாம்‌ பிள்ளை:- செய்தியை எடுத்துரைப்பவன்‌. 


நாஞ்சில்‌ நாட்டாரின்‌ கூட்டத்திற்கு “நாட்டுக்‌ 'கூட்ட்ம்‌”, 
என்று பெயர்‌, இதன்‌ தலைவர்‌ மூத்த பிள்ளை, . கூட்ட 
நடப்புகளைத்‌ தெரியப்படுத்துபவன்‌ முறையாம்‌ பிள்ளை என்ப 
வன்‌; வழிப்படுத்துபவன்‌ என்று பொருள்‌. 


சரொமத்தில்‌ ஒரு வீட்டில்‌ இறப்பு நடந்தால்‌ அதை ஊரி 
லுள்ளோர்க்குத்‌ தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு முறை 
யாம்பிள்ளைக்குரியது, 

19. மூலைகாத்தல்‌: இறந்தவனின்‌ மனைவி மூலையில்‌ 
படுத்திருந்து நோன்பிருத்தல்‌, 


பதினாறு நாட்கள்‌ படுத்திருந்து பட்டினி " நோன்பு 
நோற்றல்‌. ட 


இன்னும்‌ பெண்கள்‌ வீட்டு வேலை செய்யாது சோம்ப 
லுடன்‌ படுத்திருக்கும்போது “சவமே, காலையிலேயே மூலை” 
காக்க ஆரம்பிச்சிட்டியா' எனத்‌ இட்டும்‌ வழக்கமுள்ள து, 


20. வாழ்வரசிப்‌ பெண்கள்‌: திருமணமான மங்கலப்‌' 
பெண்கள்‌. மனைவி உயிரோடிருக்கும்போது கணவன்‌ இறந்து 
விட்டானென்‌ றால்‌, வீட்டிலிருந்து பிணத்தை எீடுத்துச்‌ சென்ற: 
தும்‌ சுமங்கலிப்‌ பெண்களை வெளியே அனுப்பிவிட்டுக்‌ கணவனை 
இழத்த பெண்ணின்தாலியை அறுப்பர்‌, இச்‌ சடங்கின்‌ போது 
சுமங்கலிப்‌ பெண்களை 'வாழ்வரடிப்‌ பெண்கள்‌” என்பர்‌. 
சுமங்கலிப்‌ பெண்கள்‌ இந்நிகழ்ச்சியினைப்‌ பார்த்தால்‌ * 
மனத்தால்‌ பாதிக்கப்படுவர்‌ என்பதே இதன்‌ காரணமெனலாம்‌, 


ப 


“வாழ்வரசிப்பெ ண்ணுக்குத்தான்‌ விடத்‌ தலங்கம்பு, வாழா 
வெட்டிக்கு அது ஏதுக்கு 3 . எனும்‌, பழ்மொழி கற்கள்‌ வடக. 
வழங்குகிறது. 

'விடத்தலமரதிதன்‌ எள்ளின்‌. கண்ணேறுபடாமலிருக்கத்‌ 
தடவுவார்‌. வாழாவெட்டிக்கு ஏது. கண்ணேறு” என்கிற நிலை 
யில்‌ இப்பழமொழி நாட்டுப்புறத்தில்‌ வழங்குகிறது. 


'விரிவஞ்சிப்‌ பலவழக்குச்‌ சொற்கள்‌ இக்கட்டுரையில்‌ சேர்க்‌ 
கப்பட்வில்லை. தமிழ்நாட்டின்‌' பல்கலைக்‌ கழகங்கள்‌: வட்டார 
வழக்குச்‌ சொல்லகராதி தயஈரிப்பதில்‌ வேகம்‌ காட்டுதல்‌ 
வேண்டும்‌. எழுத்தாளர்‌ கி, இராஜநாராயணன்‌ அவர்கள்‌ தனி 
மனிதராய்‌ திருநெல்வேலி மாவட்ட: வட்டார வழக்குச்‌ -சொல்‌ 
லகராதி” எனும்‌ நூலை வெளியிட்டுள்ளார்‌. .குமிழ்மொழியில்‌ 
- வெளிவந்துள்ள: முதல்‌ வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி. 
இதுவே. இதுபோன்ற மிகுதியாகவுள்ள ஒவ்வொரு மாவட்டத்‌ 
இற்கும்‌ அ௮அகராஇகள்‌ உருவாக்கப்பட்டு வெளி வருதல்‌ வேண்‌ 
டும்‌, அதுவே நாட்டுப்புற்‌ இயலின்‌ ஆக்கப்பூர்வ வளர்ச்சிக்கு 
உறுதுணையாகும்‌. 


அடிக்குறிப்புகள்‌ :- ட்‌ 

1. பி.வி. லத ஐயர்‌ -இ$0ர : ]ரம்ர்கற (மேகர௦ா5, க.7.5, 
0 மம்‌ - ௧6 - 65 

2. க, காந்தி - தமிழர்‌: பழக்கவழக்கங்களும்‌ நம்பிக்கை 
களும்‌ உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை ப. 107 

3, பெயர்‌: பேச்சினா தபிள்ளை, வயது - 61, சாதி- வேளா 
ளர்‌: நாள்‌ 16.4,85. முகவரி: கடுக்கரை, குமரி மாவட்டம்‌ 

4. பெயர்‌; செல்லம்பிள்ளை, வயது- 70, சாதி - வேளாளர்‌, 
நாள்‌ 17.4.85' முகவரி: திருப்பதிசாரம்‌, குமரி மாவட்டம்‌, 

2, செ, சதாசிவம்‌, “சேரநாடும்‌ செந்தமிமும்‌” ்‌ சசிநிலையம்‌, 
நாகர்‌ கோவில்‌ - ப, 175 

6. பெயர்‌: இரத்தினழ்மாள்‌, வயது - 58, சாதி .. 
வேளாளர்‌, நாள்‌ 20,1.86 முகவரி; நல்லூர்‌, குமரி 
மாவட்டம்‌, ்‌ 


10. 
11. 


12. 


13. 


14, 
12௦ 
16. 


17 


18. 


19, 


568 


பெயர்‌: வேலாயுதம்‌, வயது - 61, சாதி - நாவிதர்‌, 
நாள்‌ 20,1.86 முகவரி: திருப்பதிசாரம்‌, குமரி மாவட்டம்‌, 


பெயர்‌: சண்முகம்‌, வயது -45, சாதி - யாதவர்‌, நாள்‌ 


14.1.86 முகவரி: அழகிய பாண்டிபுரம்‌, குமரி மாவட்டம்‌. ' 


பெயர்‌: குற்றாலம்‌ பிள்ளை, வயது - 60, சாதி - 


வேளாளர்‌, தாள்‌ 14.1.86. முகவரி: செண்பகராமன்புதூர்‌ 
குமரி மாவட்டம்‌, 


மேற்படி 


பெயர்‌: மாதேவன்‌ பிள்ளை, வயது - 61, சாதி - 
வேளாளர்‌, நாள்‌ - 15.1.86 முகவரி: தாழக்குடி, ப்‌ 


மாவட்டம்‌ 


செ. சதாசிவம்‌, “சேரநாடும்‌ செந்தமிமும்‌” சச நிலையம்‌, 
நாகர்‌ கோவில்‌ - ப, 175 

பெயர்‌: இரத்தினம்மாள்‌, வயது - 58, சாதி- வேளாளர்‌, 
நாள்‌- 20.1.86 முகவரி: நல்லூர்‌, குமரி மாவட்டம்‌, 
மேற்படி 
மேற்படி 

பெயர்‌: கணேசன்‌, வயது - 42, சாதி - முத்தரையர்‌, 
நாள்‌: 18.2.87 முகவரி - கருணாநிதி நகர்‌, திருச்சி. 
பெயர்‌: லலிதா ஜெயகர்‌, வயது - 39, 
வேளாளர்‌, நாள்‌ 18,2,87 
சாஸ்திரி, ரோடு, திருச்சி, 


கவிமணி, “மருமக்கள்‌ வழி மான்மியம்‌” பாரி நிலையம்‌, 
தன்னை ஐந்தாம்பதுப்பு 1979. 


சாதி - சோழிய 
முகவரி: தில்லை நகர்‌; 


பெயர்‌: லலிதா ஜெயஹா்‌, வயது - 39, சாதி - சோழிய 
வேளாளர்‌, நாள்‌: 18,2.87 முகவரி: தில்லைநகர்‌, 
சாஸ்திரி ரோடு, இருச்ச9, 

பெயர்‌: ருக்மணி, வயது - 62, சாதி - வேளாளர்‌, 


நாள்‌: 14.1,87 முகவரி: இருப்பதிசாரம்‌, குமரி மாவட்டம்‌. 





